பிரிட்டன் 


( BRITAIN UPTO 1485 A. [ 


வரலாறு 
கி.பி. 1485 வரை 


Whersehen 


இரா. அண்ணாமலை 


27 


sa 


நூல் 


பாட் 


தேவன்டு 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


கற்க 


கசடற 


த . பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் 


372 


பிரிட்டனின் வரலாறு 


( கி.பி. 1485 வரைர ) 


ஆசிரியர் 
இரா . அண்ணாமலை , எம்.ஏ. , பி.டி. , 

வரலாற்றுத் துணைப் பேராசிரியர் , 
பச்சையப்பன் கல்லூரி , சென்னை . 


பிர் 


கால் 


படுப் பாட்டி 


வனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


இங்க கசடம் 


First Edition - November, 1972 


T.N.T.B.S. ( C.P. ) No. 372 


© TAMIL NADU TEXT BOOK SOCIETY 


HISTORY OF BRITAIN up to 1485 A.D. 
R. ANNAMALAI 


Price RS. 8-60 


* Published by the Tamil Nadu Text 
Book Society under the Centrally Sponsored 
Scheme of Production of books and literature 
in regional languages at the University level, 
of the Government of India in the Ministry 
of Education and Social Welfare (Department 
of Culture ), New Delhi . 


1 


Printed by : 
BHAGAT PRINTERS, 
407 , M. Ki N : ROAD , 
ALANDIID MÄNDAS - 16 . 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பன்னிரெண் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் 

அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1968ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் ( P : U.C . ) , 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித்தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்றுவருகிறது . இவ் வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்து 
வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , 

உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான ‘பிரிட்டனின் வரலாறு (கி.பி. 1485 - வரை ) 
என்ற இந்நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 372 ஆவது 
வெளியீடாகும் . இதுவரை 407 நூல்கள் வெளிவந்துள்ளன . 
இந்நூல் மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மாநில 
மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் 
வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . 

குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 

1 


1 .. தோற்றுவாய் 


2. வரலாற்றுக் காலத்திற்கு முற்பட்ட பிரிட்டன் 


.... 


7 


3. கெல்ட்டுகளும் அவர்தம் பண்பாடும் 


: 


10 


4. ரோமானியரது வருகை 


13 


23 


... 


5. , ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 
( அ ) வெற்றியின் முதற்கட்டம் 
( ஆ ) மூன்று இராச்சியங்கள் 


. 


23 


: 


29 


( இ ) கிறிஸ்துவ நாடாதல் 


32 


( ஈ ) மூன்று இராச்சியங்களின் பகைமை 


... 


39 


( உ ) ஆங்கில நாகரிகம் 


... 


41 


6. டேனியப் படையெடுப்புகள் 


... 


47 


( அ ) வைக்கிங்குகள் 


... 


47 


... 


52 


... 


58- . 


( ஆ ) மகா ஆல்ஃபிரடு 
( இ ) சாக்சானிய மன்னர்களது பொற்காலம் 
( ஈ ) மன்னராட்சியின் வீழ்ச்சியும் டேனியப் 

படையெடுப்பும் 
( உ ) எட்வர்டு அதிபத்தரும் ஹெரால்டும் 


64 


. 


71 


79 


79 


7. நார்மானிய அரசர்களின் பணி 

( அ ) அந்நிய அரசர்களாக நார்மானியர் , 
( ஆ ) படைபல வெற்றி 
( இ ) நிலமானியத் திட்டம் 
( ஈ ) மேனர்ப் பண்ணைமுறை 


80 


. 


... 


83 


88 


: 


vi 


பக்க 


91 


( உ ) முதலாம் வில்லியத்தின் கால இங்கிலாந்து 
( ஊ ) வில்லியமும் திருச்சபைச் சீர்திருத்தங்களும் 
( எ ) வில்லியம் ரூபஸ் 


95 


100 


8. முதலாம் ஹென்றியின் ஆட்சி 


108 


9. மாடில்டாவும் ஸ்டீபனும் 


113 


100 


மடாலய முறை 


126 


126 


( அ ) மூன்று மடாலயங்கள் தோன்றல் 
( ஆ ) - ஆங்கில மடாலயங்கள் 
( இ ) மடாலயத்தில் தினசரி வாழ்க்கை 


130 


131 


.. 


11. இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


135 


12. முதலாம் ரிச்சர்டு அரசரின் ஆட்சி - 


161 


172 


172 


174 


13 : ஜான் மன்னரின் ஆட்சி 

( அ ) அரச முடியும் நாடும் 
( ஆ ) ஜான் மன்னரின் அரசாட்சி 
( இ ) . ஜான் மன்னரும் திருச்சபையும் 
( ஈ ) மகா சாசனம் கையெழுத்தாதலும் 

அதன் சிறப்பும் 


178 


185 


14. மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


190 


15 , முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


217 


16. இரண்டாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


244 


255 


255 


17. இடைக்காலத்தின் நாகரிக மேம்பாடு 

( அ ) திருச்சபை 
( ஆ ) கல்வி - பள்ளிகளும் பல்கலைக்கழகங்களும் 
( இ ) இடைக்கால் கட்டடக் கலை 
( ஈ ). நகரங்களும் கூட்டுறவுக் கழகங்களும் 


258 


260 


262 


: 


vii 


பக்கம் 


18. மூன்றாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


267 


19. நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


... 280 


20. கருங்கொள்ளை நோயிலிருந்து பிரிடெக்னி 

உடன்படிக்கை வரை 


... 


300 


... 


21. மீண்டும் ஃபிரான்சுடன் போர் 


309 / 


22. மூன்றாம் எட்வர்டின் கடைசி ஆண்டுகள் 


319 


23. விக்லிஃபும் திருச்சபையும் 


334 


24. இடைக்கால இலக்கியம் 


340 


25. இரண்டாம் ரிச்சர்டு 


344 


( அ ) அரசரின் இளமைப் பருவம் 


344 


( ஆ ) - இரண்டாம் ரிச்சர்டு மன்னரின் ஆட்சி 


357 


: 


26. நான்காம் ஹென்றி 


. 


368 


27. ஐந்தாம் ஹென்றியின் ஆட்சி 


380 


... 


28. ஆறாம் ஹென்றியின் ஆட்சி 


393 


29. ரோஜாச்சின்னப் போர்கள் 


404 


... 


30. வார்விக் பிரபுவும் நான்காம் எட்வர்டும் 


421 


... 


31 , மூன்றாம் ரிச்சர்டு மன்னரின் ஆட்சி 


432 


32. பதினைந்தாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் நிலை 


440 


மரபுமுறை விளக்கப் பட்டியல் 


447 


BIBLIOGRAPHY 


... 


454 


... 


கலைச்சொற்கள் 


... 


: 55 


1. தோற்றுவாய் 
இங்கிலாந்தின் இயற்கையமைப்பு 


கிறிஸ்து பிறப்பதற்குப் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் 
பாட்டன் ஐரோப்பாக் கண்டத்தின் பிரிக்க முடியாத பகுதியாக 
இருந்தது . காலப்போக்கில் பிரிட்டன் ஒரு தீவுக் கூட்டமாயிற்று . 
பிரிட்டிஷ் தீவுகளின் வடக்கிலும் மேற்கிலும் அட்லாண்டிக் பெருங் 
கடலும் , கிழக்கில் வடகடலும் , தெற்கில் அட்லாண்டிக் பெருங் 
கடலையும் வடகடலையும் இணைக்கும் ஆங்கிலக் கால்வாயும் அமைந் 
துள்ளன . பிரிட்டிஷ் தீவுகளை ஆங்கிலக் கால்வாய் ஐரோப்பாவி 
னின்றும் பிரிக்கின்றது . 0 ° தீர்க்கரேகை முதல் 10° மேற்குத் 
தீர்க்கரேகை வரையிலும் , 50 ° வட அட்சரேகை முதல் 60 ° வ . 
அட்சரேகை வரையிலும் இத்தீவுகள் பரவியுள்ளன . 

பிரிட்டிஷ் தீவுகளின் பரப்பு 2,30,600 சதுர கிலோ மீட்டர் 
களாகும் . 1971 ஆம் ஆண்டு மதிப்பின்படி , இதன் மக்கள் 
தொகை சற்றேறக் குறைய 51 கோடிகளாகும் . 

இங்கிலாந்து , வேல்ஸ் , ஸ்காட்லாந்து ஆகிய மூன்று பகுதிகளை 
யும் கொண்ட தீவை கிரேட் பிரிட்டன் அல்லது மகா 
பிரிட்டன் என்று கூறுவர் . இது ஒரு பெரிய தீவு . மற்றொரு 
தீவான அயர்லாந்து இரு பகுதிகளைக் கொண்டது . அயர்லாந்தின் 
வட பகுதியான வட அயர்லாந்து இன்றும் பிரிட்டனின் பகுதி 
யாக உள்ளது . ஏனைய அயர்லாந்துப் பகுதிகள் சுதந்திர நாடாகி 
அயர் குடியரசு என்று வழங்கப்பெறுகின்றன . இங்கிலாந்து , 
வேல்ஸ் , ஸ்காட்லாந்து , வட அயர்லாந்து ஆகியவை ஐக்கிய 
இராச்சியம் (United Kingdom) என்று வழங்கப்படுகின்றன . 


இயற்கையமைப்பு : பிரிட்டிஷ் தீவுகள் சம வெப்பமண்டலத் 
தில் இருக்கின்றன ; இதனால் வாழ வசதி பெற்றவை : 

கடல் 
சூழ்ந்திருப்பதன் காரணமாக பிரிட்டன் சிறந்த பாதுகாப்பைப் 


2 


பிரிட்டன் வரலாறு 


பெற்றுள்ளது ; இதன் விளைவாகப் பிற நாட்டினரின் படையெடுப் 
பின்றி வாழ இந்நாட்டு மக்களுக்கு இதன் இயற்கையமைப்பு வகை 
செய்துள்ளது . காலப்போக்கில் இங்கிலாந்து கப்பல்களைக் கட்டத் 
தொடங்கி கடலரசி என்னும் சிறப்புப் பெயரைப் பெற்றது . 


பட்டமிகள் 


ஆஸ்காட்லாந்து 


600 மீ. உயரத்திற்குமேல் 
200 மீ . உயரத்திற்குமேல் 
200 மீட்டருக்கும் குறைவு 


மத்திய பள்ளத்தாக்கு 


தெற்கு படிகள் 


வட கடல் 


கரல்கடல் 


பின்னேன் 
மலகள் 


ஆங்கிலச் 
வேல்ஸ் 

சமவெளி 
மட்டு நிலங்கள் 


(Pallavான 


உகரண்ட் 


தேம்ஸ் 
நத் 


- 


ஆங்கிலக் கால்வாய் 


பிரிட்டிஷ் தீவுகள் - இயற்கையமைப்பு 


கடல் சூழ்ந்திருப்பதன் விளைவாக இந்நாட்டு மக்கள் சிறந்த 
மாலுமிகளாகவும் விளங்குகின்றனர் . மீன் பிடிக்கும் தொழில் 


தோற்றுவாய் 


சிறப்பான தாக அமையக் கடல் சூழ்ந்த அதன் இருப்பிடமே 
காரணமாகும் . 

இயற்கைத் துறைமுகங்கள் ஏற்பட்டு 
வாணிபத்திலும் பிரிட்டன் முன்னேறியது . 


பல 


இந்நாட்டின் வடமேற்கிலும் , மேற்கிலும் உள்ள மலைத் 
தொடர்கள் 1200 மீட்டர் வரை உயர்ந்துள்ளன . தென்மேற்கு 
வியாபாரப் பிரதிகூலக் காற்றுகள் வீசும் வழியில் பிரிட்டிஷ் தீவு 
கள் அமைந்திருப்பதால் , இங்கு மழை மிகுதியாகப் பொழிகிறது . 
இதனால் தட்பவெப்பநிலை உடல் நலத்திற்கும் , சுறுசுறுப்பாக 
வேலை செய்வதற்கும் ஏற்றதாக உள்ளது . 


ஸ்காட்லாந்தை மேட்டு நிலங்கள் , வடகிழக்கு ஸ்காட்லாந்து , 
தெற்கு மேட்டு நிலங்கள் , மத்தியப் பள்ளத்தாக்கு என்று பிரிக்க 
லாம் . இங்கிலாந்து - வேல்ஸ் பகுதிகளை வடமேற்கு ஏரி மாவட் 
டங்கள் , வேல்ஸ் , டெவன் - கார்ன் வால் , மத்தியத் தாழ்நிலங்கள் , 
வடக்கிலுள்ள பினைன் மலைகள் 

பல பிரிவுகளாகப் 
பிரிக்கலாம் . வட அயர்லாந்திலும் மலைகள் உள்ளன . 


என்று 


பிரிட்டிஷ் தீவுகளின் ஆறுகள் நீளம் குறைந்தவை . அவை 
வாணிகத்திற்குப் பெரிதும் பயன்படுகின்றன . அவற்றுள் தேம்ஸ் 
ஆறு சிறப்பானதாகும் . 


பிரிட்டிஷ் தீவுகளில் விளைநிலங்களும் , புற்றரைகளும் 
உள்ளன . கோதுமை , பார்லி , ஓட் , ரை முதலான தானியங்களை 
யும் , உருளை , பீட் முதலான கிழங்கு வகைகளையும் இந்நாட்டு 
மக்கள் பயிரிடுகின்றனர் . வானுயர ஓங்கி வளரும் ஓக் , ஆஷ் 
முதலியவை முக்கிய மரங்களாகும் . பிரிட்டிஷ் தீவுகளில் உற்பத்தி 
யாகும் உணவுப் பொருள்கள் இந்நாட்டு மக்களுக்கு என்றுமே 
போதுமானதாக இருந்ததில்லை .. பிற நாட்டினரை உணவுப் 
பொருள்களுக்கு நம்பி வாழும் நிலை பிரிட்டிஷ் மக்களுக்கு அவர் 
களின் தொடக்க காலத்திலிருந்தே வாய்த்திருக்கிறது . எனினும் 
இத்தீவுகளின் கனிவளம் போற்றுதற்குரியதாகும் . தொழில்வளம் 
சிறந்த பெரும் நாடான தற்கு இக்கனிவளங்களும் , அவற்றைப் 
பயன்படுத்த எழுந்த தொழிற்சாலைகளும் கருவியாக அமைந் 
துள்ளன என்றால் அது மிகையாகாது . இவற்றை நிலைக்களனாகக் 
கொண்டே இந்நாட்டில் பின்னர் தொழிற் புரட்சி ஏற்பட்டது . 
இனி , பிரிட்டனின் வரலாறு அதன் ( பூகோளத்தால் ) நில 
நூலால் பாதிக்கப்பட்டது எங்ஙனம் என்பதனைக் காண்போம் . 


அரசியல் விளைவுகள் : பிரிட்டிஷ் தீவுகள் கடல்களால் சூழப்பட் 
டிருப்பதால் கடல்கள் அதற்கு இயற்கை அரணாக அமைகின்றன , 


பிரிட்டன் வரலாறு 


கடலைக் கடந்து எடுக்கப்படும் படையெடுப்புகள் சிரமமானவை 
யாதலால் , பிரிட்டன் பலவிதமான எல்லைப் போர்களிலிருந்தும் 
தப்பியிருக்கிறது . அது பற்றியே பிரிட்டன் பெற்ற நற்பேறு 
களுக்குக் கடல்களே காரணமாகின்றன " என்ற ட்ராவாலியன் 
கூற்றுப் பிறந்தது . 


பயனாக 


இங்கிலாந்திலேயே - சமவெளி மக்களுக்கும் மலைப்புற 
மக்களுக்கும் வேறுபாடுகள் உண்டு . அதே போன்று இங்கிலாந் 
திற்கும் ஸ்காட்லாந்திற்கும் பல வேறுபாடுகள் இயற்கையமைப் 
பால் நிலவி வருகின்றன . அயர்லாந்து பிரிட்டனிலிருந்து பிரிந் 
திருப்பதன் 

அதன் நாகரிகமே தனிப்பட்டதாக 
இருக்கிறது . இவ்வேறுபாடுகள் இருப்பினும் இப்பகுதிகள் அரசியல் 
ஒற்றுமையால் ஒன்றுபட்டிருக்கின்றன . கடல் சூழ்ந்த நாடாக 
இருப்பதால் பிரிட்டன் மாபெரும் குடியேற்றப் பேரரசு ஒன்றை 
நிறுவ வழிபிறந்தது . குடியேற்ற நாடுகளுடன் வைத்துக்கொண்ட 
போக்குவரத்துத் தொடர்புகளை அவர்களுடைய வலிமை வாய்ந்த 
கப்பற்படை காத்து நின்றது . இதனால் பிரிட்டனைக் ‘ கடல் ஆதிக் 
கத்தின் அடிப்படையில் அமைந்த பேரரசு என்று கூறுவது சாலப் 
பொருந்தும் . மேலும் , பிரிட்டிஷ் தீவுகள் ஐரோப்பிய நிலப் 
பரப்பினின்றும் பிரிந்திருப்பினும் , ஐரோப்பிய நாடுகளுடன் பல 
சமயங்களில் சண்டைகளிலோ சமாதானங்களிலோ 

ஈடுபட 
வேண்டியதாயிற்று . எனினும் , பிரிட்டன் ஐரோப்பாவினின்றும் 
ஓரளவு பிரிந்து தனித்திருந்தது என்பதும் உண்மைதான் . இத் 
தனித்துவத்தின் பயனாக பிரிட்டன் அதற்கென்றே சிறப்பாய் 
அமைந்த அரசியல் , சமுதாய நிறுவனங்களை அமைத்துக் கொண் 
டது . இங்கிலாந்து அரசியலமைப்பின் , சிறப்புத்தன்மைகளில் 
ஒன்று , மன்னருக்குள்ள குறைந்த அதிகாரங்களேயாகும் . காலப் 
போக்கில் மக்களின் அதிகாரம் பெருகி , மக்களின் பிரதிநிதியாகப் 
பாராளுமன்றம் பல்வேறு அதிகாரங்களை நாளுக்கு நாள் பெருக் 
கிக் கொண்டதாகும் . பாராளுமன்றத்தின் அதிகாரப் பெருக்கத் 
திற்கு இரு காரணங்கள் சிறப்பானவை . முதலாவது , இங்கிலாந் 
துப் பகுதிகள் அனைத்தும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்பு 
கொண்டிருந்தன . இதன் விளைவாக அவர்களுடைய அரசியல் 
ஒற்றுமை வெகு எளிமையாக உருவாயிற்று . இரண்டாவதாக , 
இங்கிலாந்து அந்நியப் படையெடுப்புகளினின்றும் தவிர்க்கப்பட்ட 
தால் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தைப் பெருக்கி , மன்னரின் 
வல்லாட்சி ஏற்படுவதைத் தவிர்த்ததாகும் . படையெடுப்புகள் 
அடிக்கடி ஏற்படாததன் விளைவாக அரசரை எதிர்பார்த்து இருக்க 
வேண்டிய அவசியமும் இல்லாமல் போயிற்று . 


தோற்றுவாய் 


இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் தாயகம் என்ற வாக்குப் 
படி வல்லாட்சி ஏற்பட வழியின்மையால் , மக்களின் உரிமைகளைப் 
பாராளுமன்றம் பாதுகாத்ததுடன் , பாராளுமன்ற வளர்ச்சியும் 
தொடர்ந்து இருந்து வந்தது . தொன்மையான அரசியல் 
நிறுவனங்களைக் கட்டிக் காத்ததுடன் , மாற்றம் தேவைப்படும் 
போது , செங்குருதியைச் சிந்திச் செய்யும் கொடும் புரட்சிகளைத் 
தவிர்த்து , விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையுடன் , அரசியலை 
அமைத்துக் கொண்ட பெருமைக்கும் , மக்களாட்சியைப் பாராளு 
மன்ற வாயிலாகச் செம்மைப்படுத்திய செழுமைக்கும் இன்றும் 
இங்கிலாந்து எடுத்துக்காட்டாக நிற்கின்றது . 


. 


பொருளாதார விளைவுகள் : இங்கிலாந்தின் பெரும்பகுதி 
சமவெளிப் பிரதேசமாகும் . இச்சமவெளிகள் பெரும்பாலும் 
செழிப்பானவையே . ஆகவே , இவை வேளாண்மைக்குப் பெரிதும் 
உதவுகின்றன . ஸ்காட்லாந்தும் , வேல்ஸும் மலைப் பகுதிகள் . 
அயர்லாந்து பெரும்பாலும் சதுப்புநிலச் சமவெளிகளைக் கொண் 
டது . ஸ்காட்லாந்தின் தென் பகுதியிலும் , அயர்லாந்திலும் 
வேளாண்மை சீராக நடைபெறுகின்றது . மலைச் சரிவுகளில் உள்ள 
புல்வெளிகளில் கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன . இதனாற்றான் 
இங்கிலாந்து சிறந்த கம்பளம் தயாரிக்கும் நாடுகளில் ஒன்றாகத் 
திகழ்கின்றது . உலகின் சிறந்த ஆடுகளையும் , குதிரைகளையும் 
இன்றும் நாம் பிரிட்டனில் காணலாம் . அருகிலிருக்கும் ஆழமற்ற 
கடல்களிலிருந்து மீன் பெருமளவிற்குக் கிடைக்கிறது . உணவிற் 
கும் , அந்நியச் செலவாணிப் பெருக்கத்திற்கும் மீனும் , மீனினப் 
பொருள்களும் பெரிதும் உதவுகின்றன . 


நாட்டைச் சுற்றிக் கடல்களும் , கடற்கரையோரங்களும் 
இருப்பதன் பயனாக இந்நாட்டு மக்கள் சிறந்த மாலுமிகளாக 
விளங்குகிறார்கள் . சிறந்த மாலுமிகளைக் கொண்டிருத்தலால் , 
பிரிட்டன் சிறந்த கப்பற்படையைக் கொண்டிருக்கிறது . புதிய 
நாடுகளைக் கண்டறிவதிலும் , - சிறந்த வாணிபத்திலும் , பல 
கண்டங்களில் புத்தம்புதிய குடியேற்றங்களை அமைப்பதிலும் 
பிரிட்டிஷ் மக்கள் கொண்டிருந்த பேரார்வத்திற்கு அவர்களின் 
இத்திறமையே காரணமாகும் . இங்கிலாந்தின் ஆறுகளும் போக்கு 
வரத்திற்குப் பெரிதும் பயன்படுகின்றன . தேம்ஸ் , ஹம்பர் , 
மெர்ஸி , ஸெவர்ன் முதலியவை முக்கிய ஆறுகள் . இவற்றுடன் 
பல்வேறு கால்வாய்களையும் இங்கிலாந்தில் காண்கிறோம் . 
பிரிட்டன் ஏராளமான கனிவளங்களைக் கொண்டுள்ளது . 

. . 
நிலக்கரி , இரும்பு ஆகிய தாதுப் பொருள்கள் அருகருகிலும் , மிகுதி 
யாகவும் கிடைப்பதால் இங்கிலாந்து தொழில் வளத்தில் 


6 


பிரிட்டன் வரலாறு 


முன்னேறலாயிற்று . பதினெட்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட 
தொழிற்புரட்சி இங்கிலாந்தை உலகத்தின் பணிமனை யாக்கிற்று 
( Workshop of the World ) . 


இங்கிலாந்தின் தட்பவெப்ப நிலை பொருளாதாரப் பணிகளை 
ஊக்குவிக்கிறது . இங்குக் கடும் கோடையோ அன்றிக் கடும் 
குளிரோ இருப்பதில்லை . இத்தீவுக்கூட்டங்களைச் சுற்றியோடும் 
வளைகுடா நீரோட்டம் இதனை வெதுவெதுப்பாக வைத்திருக் 
கிறது . இதனால் இங்கிலாந்தின் துறைமுகங்கள் ஆண்டு முழுமை 
யும் வணிகத்திற்கும் , போக்குவரத்திற்கும் பயன்படுகின்றன . 
இங்குள்ள தட்பவெப்ப நிலை மனிதனை எளிதில் சோர்வடையச் 
செய்வதில்லை . 


சமுதாய 

விளைவுகள் : பிரிட்டன் ஐரோப்பாவினின்றும் 
பிரிந்து நின்றாலும் , ஐரோப்பாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடை 
யறாது தொடர்பு இருந்து வந்துள்ளது . ஐரோப்பாவின் 
பல்வேறு இனமக்கள் இங்கிலாந்தில் குடியேறியதால் அதன் 
மொழி , சமயம் , பண்பாடு ஆகியவை பெருமளவிற்கு பாதிப்பு 
அடைந்துள்ளன . இவ்வாறு பிரிட்டனின் நில நூல் பிரிட்டிஷ் 
மக்களை பாதித்தது . 


2. வரலாற்றுக் காலத்திற்கு 

முற்பட்ட பிரிட்டன் 


எழுத்து வாயிலான 

சான்றுகள் இல்லாத காலத்தை 
‘ வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பர் . வரலாற்றுக்கு முற் 
பட்ட கால மக்கள் வாழ்க்கையைப்பற்றி அறிய தொல்பொருள் 
ஆராய்ச்சி நமக்குப் பெரிதும் பயன்படுகிறது . பண்டைக்கால 
மக்கள் விட்டுச் சென்ற வீடுகள் , அவர்கள் பயன்படுத்திய கருவி 
கள் , ஆயுதங்கள் , வழிபாட்டு நிலையங்கள் ( கோயில்கள் ) , சவக் 
குழிகள் முதலியன புதைபொருள்களாகத் தோண்டியெடுக்கப் 
பெற்றுள்ளன . இவ்வகைப் பொருள்களின் தன்மைகளைப் பகுத் 
தாராய்ந்தறிந்து அவற்றின் காலத்தை ஒருவாறு கணித்துள்ளனர் 
புதைபொருள் ஆராய்ச்சி வல்லுநர்கள் . வரலாற்றுக் காலத் 
திற்கு முற்பட்ட மக்கள் பெரிதும் கற்களினால் ஆன கருவிகளையே 
கையாண்டதனால் அக்காலத்தைப் பொதுவாகக் 

கற்காலம் 
என்பர் . கற்காலத்தைப் பழைய கற்காலம் , புதிய கற்காலம் 
என்று பிரிப்பர் . இதனையடுத்து வெண்கலக் காலமும் பிறந்தது . 
கற்காலத்தில் ஐபீரிய மக்கள் என்போர் பிரிட்டனில் குடியேறினர் . 


பழைய கற்காலம் : பழைய கற்காலம் என்று கூறுவானேன் ? 
பழைய கற்கால மனிதன் கரடுமுரடான கற்கருவிகளையும் , கற் 
களினாலான ஆயுதங்களையும் பயன்படுத்தியதால் அதைப் பழைய 
கற்காலம் என்று கூறுகிறோம் . இங்கிலாந்து ஐரோப்பாக்கண்டத் 
துடன் சேர்ந்திருந்த அக்காலத்தில் இன்றைய வடகடல் சதுப்பு 
நிலமாக இருந்திருக்க வேண்டும் . அச்சதுப்பு நிலத்தில் தேம்ஸ் , 
ரைன் போன்ற ஆறுகள் பாய்ந்தன . பன்னெடுங்காலம் தேம்ஸ் 
ஆறுவரை உள்ள பகுதி பனி மூடிக்கிடந்தது . வேட்டையாடு 
தலும் , மீன் பிடித்தலும் அக்கால மக்களது சிறப்புத் தொழில் 
களாகும் . வனவிலங்குகளின் தோல்களை ஆடைகளாகவும் குகை 
களை வாழுமிடங்களாகவும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டனர் 


பிரிட்டன் வரலாறு 


புதிய கற்காலம் : பழைய கற்காலத்தைத் தொடர்ந்து புதிய 
கற்காலம் வந்தது . புதிய கற்காலம் உதயமான காலத்தில் 
பிரிட்டன் ஒரு தீவாக ஆகியிருந்தது . இக்கால மக்கள் வழவழப் 
பான கற்கருவிகளையும் , ஆயுதங்களையும் பயன்படுத்தினர் . இவ் 
வாயுதங்கள் அவர்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஆயுதங் 
களைவிட வேறுபட்டிருந்ததுடன் , விதவிதமான ஆயுதங்களாகவும் 
இருந்தன . புதிய கற்கால மக்கள் கல்லுளிகள் , கத்திகள் ,, 
கோடரிகள் முதலியவற்றை வைத்திருந்தனர் . கோடரிகளைப் 
பயன்படுத்த எளிதாகக் கைப்பிடிகள் இருந்தன . பட்டடைக் 
கற்கள் , தீட்டும் கற்கள் முதலியவை அவர்கள் பயன்படுத்திய பிற 
கருவிகளாகும் . சப்ஃபோக்கில் பிராண்டன் என்னுமிடத்திலும் , 
ஸஸெக்ஸில் சிஸ்பரியிலும் அத்தகைய ஆயுதங்களைத் தயாரித் 
தனர் . புதிய கற்கால மக்கள் வேட்டையாடுதல் , மீன் பிடித்தல் 
ஆகிய தொழில்களுடன் , கால்நடைகளை மேய்க்கும் தொழிலிலும் 
ஈடுபட்டிருந்தனர் . மாடுகள் , ஆடுகள் , பன்றிகள் 

போன்ற 
விலங்குகள் மனிதர்களுக்குப் பயன்படலாயின . புதிய கற்காலத் 
தின் பிற்பகுதியில் இம்மக்கள் நிலத்தை உழுது பயிரிடவும் 
தொடங்கினர் . எனினும் , சாகுபடி செய்யும் முறை மிகவும் 
பின்தங்கியதாக இருந்தது . மட்பாண்டங்கள் வனை தல் , வீடு 
கட்டுதல் , நெய்தல் போன்ற தொழில்கள் இக்காலத்தில் 
தொடங்கின . புதிய கற்கால மக்கள் இறந்தவர்களைப் புதைத்த 
மணல் மேடுகள் பிரிட்டனில் வில்ட்டியர் , டோர்செட் , சாமர் 
செட் , கிளௌஸ்டர்ஷயர் போன்ற பகுதிகளில் மிகுதியாகத் 
தென்படுகின்றன . 


வெண்கலக் காலம் : புதிய கற்காலத்தின் பிற்பகுதியில் 
வாழ்ந்த மனிதன் ஓரளவு கலைத்திறன் பெற்றிருக்கவேண்டும் . 
ஸ்டோன் ஹெஞ்ச் என்னுமிடத்திலுள்ள கற்கோப்புகளும் , ஆவ் 
பரியில் உள்ள கல்வட்டங்களும் இக்கால மக்களின் படைப்பு 
களாகுமெனக் கருதப்படுகிறது . இத்தருணத்தில் பிரிட்டன்மீது 
மற்றொரு இனமக்கள் படையெடுத்தனர் . இவர்கள் வட ஐரோப் 
பாவிலிருந்து வடகடல் 

வடகடல் வழியாக பிரிட்டனுக்கு வந்து குடி 
யேறினர் . அவர்கள் 

வட்டவடிவமான தலையினராகவும் , 
அழகான முடியையும் 

கொண்டிருந்தனர் . இறந்தோரை 
ஆழமான வட்டக் குழிகளில் புதைத்த இவர்கள் வெண்கலத்தால் 
கருவிகளைச் செய்யக் கற்றிருந்தனர் . இவர்களை ஆல்பைன் இன 
மக்கள் என்பர் இனவியல் வல்லுநர்கள் . வெண்கலக்கால மக்கள் 
பிரிட்டிஷ் தீவுகளில் பரவி , ஐபீரிய இனமக்களை வெற்றிகொண்ட 
தோடன்றி அவர்களுடன் கலந்தும் போயினர் . அவர்களே 
பிரிட்டிஷ் இனமக்களின் அடித்தளமாயினர் . வெண்கலக்காலத் 


வரலாற்றுக் காலத்திற்கு முற்பட்ட பிரிட்டன் 


தில் - ஏன் புதிய கற்காலத்தின் பிற்பட்ட பகுதியிலிருந்தே - 
பிரிட்டிஷ் மக்கள் ஐரோப்பாவுடன் நல்ல தொடர்பைக் 
கொண்டிருந்தனர் . கடலைக் கடப்பது கடினமாயிருந்தாலும் 
இத்தொடர்பு ஏற்பட்டது . வெண்கலக்காலத்தில் தான் பிரிட்ட 
னில் வேளாண்மை தொடங்கியது , இக்கால மக்கள் சிறிதளவு 
தானியங்களைப் பயிரிட்டனர் . கி.மு. 1000 ஆண்டு வரை 
வெண்கலக்காலம் நீடித்திருந்தது . பின்னர் பிந்தைய வெண்கலக் 
காலம் தொடங்கிற்று . அப்போது தொடங்கிப் படிப்படியாகப் 
பல மாறுதல்களுடன் கி.மு. 500 ஆம் ஆண்டு வாக்கில் முந்தைய 
இரும்புக்காலத்திற்கு வருகிறோம் . இக்காலத்தில் தான் பழைய 
மக்களும் படையெடுத்து வந்தவர்களும் ஒன்றிணைந்தனர் . இவ் 
விணைப்புப் பெரும்பாலும் நாட்டின் வடபகுதியில் நிகழ்ந்தது . 
அக்காலந்தொட்டு நாட்டின் மக்கள் தொகையும் பெருகலாயிற்று . 
எண்ணற்ற புதுக் குடிகள் பசுமையான வெளிகளிலும் ஆற்றுப் 
படுகைகளிலும் தோன்றின . அவர்கள் ஆடை நெய்யவும் , 
கரியைத் தீயாக மூட்டவும் தெரிந்திருந்தனர் . உலோகத் 
தொழிலிலும் அவர்கள் திறமை பெற்றிருந்தனர் . உலோகக் 
கோடரிகள் , ஈட்டிகள் , அரிவாள்கள் , சக்கர வண்டிகள் , வாணலி 

முதலியவற்றை அவர்கள் செய்யத் தெரிந்துகொண்டனர் . 
பழைய களைக்கொத்துகளை மாற்றிப் புதியவகைக் கலப்பைகளைப் 
பயன்படுத்திய 

ய அவர்கள் சமவெளிகளில் நீண்ட சதுர வயல்களை 
அமைத்துக்கொண்டனர் . இங்ஙனம் பிரிட்டனில் நாகரிகம் 
பரவத் தொடங்கியது . வெண்கலக்காலம் மெல்ல மாறி இரும் 
புக் காலம் தொடங்கிய காலத்தில் தான் பிரிட்டனில் கெல்ட்டுகள் 
வரத் தொடங்கினர் . 


கள் ( 


3. கெல்ட்டுகளும் 
அவர்தம் பண்பாடும் 


பிரிட்டனுக்குக் கெல்ட்டுகள் வந்த காலத்திலிருந்து இங்கி 
லாந்தின் தெளிவான வரலாற்றுக் காலம் தொடங்குகிறது . 
கிழக்கு ஐரோப்பா என்னும் புற்றிலிருந்து கிளம்பிய கெல்ட்டுகள் 
என்னும் ஈசல்கள் மேற்கிலும் தெற்கிலும் படிப்படியாகப் 
பெயர்ந்து பரவிச் சென்றனர் . ஜெர்மானியர் , இல்லிரியர்கள் 
என்னும் வேறுசில இனங்கள் இவர்களை மேலும் பின்னிருந்து உந்த 
இக் கெல்ட்டுகள் அட்லாண்டிக் கரையோரம்வரையில் வந்து 
சேர்ந்து பிரிட்டனிலும் பரவினர் . கெல்ட்டுகள் பல்வேறு பிரிவைச் 
சார்ந்தவர்கள் ; அவர்களுள் ஒரு பிரிவினர் ஆல்பைன் இனத்தவர் ; 
மற்றொரு பிரிவினர் வட ஐரோப்பாவிலிருந்த நார்டிக் இனத் 
தோடு தொடர்புள்ளவர்கள் . அவர்கள் ஆரிய மொழியொன்றைப் 
பேசினர் . அம்மொழி இலத்தின் , கிரேக்கம் , பாரசீகம் , சமஸ் 
கிருதம் ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டிருந்தது . இம்மக்கள் 
போர் புரிவதில் வல்லவர்கள் . இரும்பினாலான ஆயுதங்களைச் 
செய்யும் முறையைத் தெரிந்துகொண்டபோது இவர்கள் உயர் 
நிலையைப் பெற்றனர் . கி.மு. ஏழாம் நூற்றாண்டிலிருந்து - ஒரு 
வேளை இதற்கு முந்தைய காலத்திலிருந்தும் -- மத்திய , மேற்கு 
ஐரோப்பாவின் பெரும்பகுதிகளில் அவர்கள் பரவியிருந்திருக்க 
வேண்டும் . அதாவது டான் யூப் ஆற்றுப்பகுதியிலிருந்து 
அட்லாண்டிக் கடற்கரை வரை இருந்த நிலைப்பகுதிகளை வென்றும் , 
அப்பகுதிகளில் வாழ்ந்த பண்டைய மக்களுடன் கலந்தும் அவர்கள் 
பரவியிருக்கவேண்டும் . கி.மு. 390 ஆம் ஆண்டில் அவர்களில் 
சிலர் ரோமாபுரியைச் சூறையிட்டனர் . பின்னர் மற்றொரு 
பிரிவினர் ஆசியா மைனர்மீது படையெடுத்தனர் . 


கெய்லர்களும் பிரிட்டன்களும் : இரும்பின் பயனைத் தெரிந் 
திருந்த இம்மக்கள் வலிமை மிக்கவர்கள் . இவர்கள் பிரிட்டன்மீது 
இரண்டு அல்லது மூன்று அலையினராய்ப் படையெடுத்தனர் . 


கெல்ட்டுகளும் அவர்தம் பண்பாடும் 


11 


முதலில் வந்தவர்களைக் கெய்லர்கள் என்கிறோம் . அவர்கள் பேசிய 
மொழி இன்றும் அயர்லாந்திலும் , ஸ்காட்லாந்து மேட்டு நிலங் 
களிலும் பேசப்பட்டு வருகின்றது . அவர்கள் வெண்கலக் 
காலத்தின்போது பிரிட்டனுக்கு வந்திருக்கக்கூடும் . வெண்கலக் 
கால மக்கள் என்ற இனத்தைச் சார்ந்தவர்களாகவும் அவர்கள் 
இருக்கலாம் . பின்னர் , சற்றேறக்குறைய கி.மு. 600 ஆம் ஆண்டில் 
பிரிட்டன்கள் படையெடுத்தனர் . அவர்கள் தங்களுக்கு முன் 
பிருந்த கெய்லர்களை மேற்கிலும் வடக்கிலுமுள்ள காடுகளுக்கு 
விரட்டியடித்தனர் . அதற்குப் பின்னர் தென் இங்கிலாந்தில் 
பெல்ஜே இனத்தவர் படையெடுத்தனர் . இவர்கள் அனைவரும் 
பேசிய பிரிட்டிஷ் மொழி இன்றும் வேல்ஸில் பேசப்படுகின்றது ; 
சமீபகாலம் வரை 

கார்ன்வாலில் அது பேசப்பட்டு வந்தது . 
ஆனால் , இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் அனைவரையும் கெல்ட்டிய 
மக்கள் என்று கூறவும் முடியாது . கெல்ட்டுகள் வென்ற கருநிற 
முடிகொண்ட மக்களின் வழித்தோன்றல்களே இம்மக்கள் என்று 
கூறலாம் . படையெடுத்தவர்கள் தங்களுடைய மொழிகளை 
வென்றவர்களின்மீது திணிப்பதில் முழு வெற்றி கண்டார்கள் . 
அதன் விளைவாகப் பண்டைய மக்களின் பேச்சுமொழிகள் முழு 
வதும் அழிந்துவிட்டன . மகா அலெக்சாந்தரின் காலத்தின் 
போது , பிரிட்டனுக்கு வருகை தந்த பிதியஸ் என்ற கிரேக்கப் 
பயணி ( கி..மு .330 ) , பிரிட்டிஷ் தீவுகள் அனைத்திலும் கெல்ட்டிய 
பண்பாட்டையே கண்டார் . கெல்ட்டிய மொழி அப்போது அனைவ 
ராலும் பேசப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் . 


கெல்ட்டியப் பண்பாடு : கெல்ட்டுகளையும் அவர்கள் வென்று 
சீரணித்த மக்களையும் வேறுபடுத்திக் காட்டுவது கடினம் . ஆனால் , 
அவர்கள் திறன்மிக்கவர்கள் ; போர் வல்லுநர்கள் ; புதுமை 
உணர்வு கொண்டவர்கள் ; கவிதையுணர்வு பெற்றவர்கள் என்ப 
தில் ஐயமில்லை . அவர்கள் பிரிட்டன் மக்கள் தொகையில் இரண் 
டறக் கலந்து இங்கிலாந்தின் வரலாற்றுக்குப் பெரும் பங்கினைக் 
கொடுத்திருக்கிறார்கள் . அவர்கள் பல்வேறு இனங்களாக 
அமைந்து ஒருவருக்கொருவர் எப்போதும் போரிட்டுக் கொண்ட 
னர் . இன்றும் ஸ்காட்டிய மேட்டு நிலங்களிலும் அயர்லாந்திலும் 
அவர்களுடைய இன அமைப்பு நிலைத்து நிற்கிறது . அவர்கள் 
நிலத்தை உழுது பயிரிட்டார்கள் ; இரும்பை உருக்கி வார்த்தனர் ; 
தேர்களைப் பயன்படுத்திக்கொண்டு பொருதனர் ; அணிகலன்களை 
அணிந்து மகிழ்ந்த இவர்கள் தங்களுக்கென்று தனித்ததோர் 
கலையையும் வளர்த்துக்கொண்டனர் ; நன்கு அலங்கரிக்கப்பெற்ற 
தலைக்கு அணியும் தொப்பியையும் , உடலை மூடும் கவசத்தையும் 
அவர்கள் அணிந்துகொண்டனர் . தங்களைப் பாதுகாத்துக்கொள்ள 


12 


பிரிட்டன் வரலாறு 


இவர்கள் களிமண்ணால் கட்டின அரண்களை மலையுச்சிகளிலும் , 
பிரிட்டனின் வேறு சில பகுதிகளிலும் இன்றும் காணலாம் . 
அவர்கள் இயற்கைத் தெய்வங்களை வழிபட்டனர் ; பல கடவுளர் 
களைக் கொண்டாடினர் ; எனவே , அவர்கள் சமயத்தில் மூடப் பழக்க 
வழக்கங்கள் நிறைந்திருந்தன . அவர்களுடைய சமய குருமார் 
களான ட்ரூயிட்டுகள் ( Druids ) அதிகாரம் மிக்கவர்கள் . சில வேளை 
களில் 

அவர்கள் நரபலி கொடுத்தனர் ; விலங்குகளையும் பலி 
தந்தனர் . தங்களால் வெல்லப் பெற்றவர்களிடமிருந்து கடன் 
வாங்கிக்கொண்ட சில தன்மைகளை அவர்கள் சமயத்தில் நுழைத் 
திருக்கவேண்டும் . இந்தச் சமய குருமார்களின் கொடுமையை 
வேறு எந்த இந்தோ - ஐரோப்பிய மக்களிடத்திலும் நம்மால் காண 
முடியாது . 


பிறருடன் தொடர்பு : ஆங்கிலக் கால்வாயின் அக்கரையி 
லிருந்த பல்வேறு இனமக்களுடன் பிரிட்டானியர் நெருங்கிய 
தொடர்பு கொண்டிருந்தனர் . மத்தியதரைக் கடல் பகுதிகளுடன் 
இவர்கள் இணக்கமான வாணிபத் தொடர்பைக் கொண்டனர் . 
கடல் கடந்து நேரிடையான வாணிபம் மேற்கொள்ளப்பட்டது . 
கார்ன்வால் , சில்லி தீவுகளில் கிடைத்த ஈயமும் பிரிட்டனில் 
கிடைத்த முத்துக்களும் இவ்வாணிபத்திற்குப் பெரிதும் பயன் 
பட்டன . மாற்றார் தொடர்பால் பிரிட்டானியர் புதுமைகள் பல 
வற்றை அறிந்துணர்ந்தமையால் , அவர்கள் பண்பாடு படிப் 
படியாக முன்னேறியது . அவர்கள் நாணயங்களை அச்சடித்துக் 
கொண்டனர் . அதை அவர்கள் கிரேக்க வணிகர்களிடமிருந்து 
கற்றறிந்தனர் . பண்டமாற்று முறைக்கு மாறாக வந்த நாணயச் 
செலாவணி முன்னேற்றத்தின் பெரும்படியாக அமைந்தது . 
இதனால் பிரிட்டன் மத்தியதரைக் கடல் பண்பாட்டுடன் தொடர்பு 
கொள்ள வாய்ப்பேற்பட்டது எனினும் இது நேரிடையான 
தொடர்பன்று . பிரிட்டனை ரோமானியர் கைப்பற்றி , அதை 
ரோமானியப் பேரரசின் பகுதியாக்கினபோது இத்தொடர்பு 
நேரிடையாகவும் , நெருக்கமாகவும் ஆகியது . 


4. ரோமானியரது வருகை 


கெல்ட்டுகளின் வருகைக்கும் சாக்ஸானியர் வருகைக்கும் 
இடைப்பட்ட காலத்தில் ரோமானியர் பிரிட்டனைக் கைப்பற்றி 
னர் . இதன் விளைவாக சாக்ஸானியர் வருகை இருநூறு ஆண்டுகள் 
தாமதமாக்கப்பட்டது . கெல்ட்டுகள் , சாக்ஸானியர் - டேனியர் 
ஆகியோரின் படையெடுப்புக்கும் ரோமானியர் படையெடுப்பிற் 
கும் ஒரு வேறுபாடு உண்டு . முன்னர் கூறியவர்கள் பிரிட்டனுக்குப் 
படையெடுத்த ஞான்று அங்கு வாழ்ந்த ஆதிகுடிகளைக் கொன்று 
குவித்தோ அன்றி நாட்டைவிட்டுத் துரத்திவிட்டோ அவர்கள் 
விட்டுச் சென்ற 

இடங்களில் குடியேறினர் . ஆனால் , 
ரோமானியரோ தம்முடைய உயர்ந்ததும் சிறந்ததுமான பண் 
பாட்டினை பிரிட்டனில் திணிப்பதற்கும் மற்றும் அவர்களை ஆள்வ 
தற்கும் வந்தனர் . 


கிறிஸ்து சகாப்தம் தொடங்குவதற்கு இரு நூற்றாண்டு 
களுக்கு முன்னரே , ரோமானியர் மத்தியதரைக் கடலைச் சுற்றி 
யுள்ள நிலப்பகுதிகளை வென்றிருந்தனர் . இதன் விளைவாக மேற் 
கத்திய நாகரிகம் பரவியிருந்த அன்றைய உலகம் முழுவதையும் 
அவர்கள் தம் ஆதிக்கத்தின்கீழ்க் கொணர்ந்தனர் . கி.மு. 54 ஆம் 
ஆண்டிற்கும் கி.மு. 50 ஆம் ஆண்டிற்கும் இடையில் , கால் ( Gaul ) 

கூறப்பட்ட இன்றைய பிரான்சு நாட்டை வென்று , 
ஜூலியஸ் சீசர் அதை ரோமானியப் பேரரசின் பகுதியாக்கினார் . 
இரு பெரும் அரும்பணிகளைப் புரிந்து ஜூலியஸ் சீசர் தமக்கென்று 
ஓரிடத்தை உலக வரலாற்றில் பெற்றுவிட்டார் ; முதலாவது , 
ரோமானியப் பேரரசைப் புனர்நிர்மாணித்ததாகும் , மற்றொன்று , 
அப்பேரரசை வட ஐரோப்பாவிற்குக் கொண்டு சென்றதாகும் . 


என்று 


கால் நாட்டைக் கைப்பற்றிய ஜூலியஸ் சீசர் பிரிட்டன் மீது 
படையெடுக்கத் தீர்மானித்தது , அங்கு உடனடியாக ரோமானிய 
ஆதிக்கத்தை நிலைநாட்டவன்று . அதற்கு அவரிடம் போதிய 


14 


பிரிட்டன் வரலாறு 


நேரமோ அன்றிப் படைபலமோ இருக்கவில்லை. அப்போது ரோமா 
புரியில் அவருடைய செல்வாக்கு மிகத் தாழ்நிலையிலிருந்தது . 
எதிர்க்கட்சித் தலைவராயிருந்த ஜூலியஸ் சீசர் தம் செல்வாக்கை 
உறுதிப்படுத்திக்கொள்ள இப் படையெடுப்பைப் பயன்படுத்திக் 
கொண்டார் . படைவீரர்களுக்கு ஊதியம் கொடுக்கவும் , தமக்குத் 
தேவையான செல்வத்தைப் பெருக்கிக்கொள்ளவும் அவருக்கு 
அவசியம் ஏற்பட்டது . பிரிட்டன்மீது ரோமானியப் படையெடுப்பு 
மேற்கூறிய தேவைகளைப் பூர்த்தி செய்யக்கூடியதாயிருந்தது . 
மேலும் வட காலிய ( North Gaul ) மக்களுக்கும் தென்பிரிட்டிஷ் 
மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பிருந்தது . பிரிட்டனை வென்று 
அதனிடம் வரி வசூலிப்பது , கால் நாட்டைக் கட்டுப்படுத்திவைத்து , 
அதனையும் ரோமாபுரிக்கு அடிமையாக்கிடவேண்டிய அச்சுறுத்த 
லாக அமையும் என்ற நோக்கிற்காகவும் ரோமானியப் படை 
யெடுப்பு அவரால் மேற்கொள்ளப்பட்டது . மேலும் , பிரிட்டனின் 
அரசியலைப்பற்றியும் , நில நூலைப் பற்றியும் நேரிடையான ஞானம் , 
கால்நாட்டை ஆளும் ரோமானிய அரசப் பிரதிநிதிகளுக்குத் 
தேவைப்பட்டிருந்தது . மேற்கூறிய காரணங்களுக்காக ஜூலியஸ் 
சீசர் பிரிட்டன்மீது படையெடுத்தார் . 

படையெடுப்புகள் : கி.மு. 55 ஆம் ஆண்டில் ஜூலியஸ் சீசர் 
சிறு படையொன்றுடன் இங்கிலாந்தின்மீது படையெடுத்தார் . 
அவருடைய இம் முதற்படையெடுப்புத் தோல்வியில் முடிந்தது . 
டோவர் நீர்ப்பிரிவைக் கடந்து பிரிட்டனின் உள் நாட்டில் பத்து 
மைல் தொலைவுகூட அவரால் செல்ல இயலவில்லை . அடுத்த 
ஆண்டில் ( கி.மு. 54 ) -ஜூ லியஸ் சீசர் பெரும் படையினைக் 
கொணர்ந்தார் ; பல வெற்றிகளைப் பெற்று , படகுகள் மூலம் 
பாலம் கட்டித் தேம்ஸ் ஆற்றைக்கடந்து பிரிட்டானியரை எதிர் 
நோக்கினார் . அஞ்ஞான்று ஹெர்ட்போர்ட்ஷயரில் காசிவெலா 
னியஸ் என்பார் கட்டவலானி என்ற இனமக்களின் அரசராக 
ஆண்டுவந்தார் . ஜூலியஸ் சீசரை எதிர்க்க காசிவெலானியஸ் 
பிரிட்டனில் வாழ்ந்த பிற இனங்களையும் இணைத்துக் கூட்டணி 
ஒன்றை அமைத்து , அவரை எதிர்த்தார் . காசிவெலானியஸை 
எதிர்த்த அவருடைய குடிமக்களில் சிலரும் அவருடைய பகைவர் 
களும் சீசருக்கு உதவினர் . எனினும் பிரிட்டானிய மக்களில் பலர் , 
செனட் மக்கள் அனைவரும் , காசிவெலானியஸின் படையிலிருந்து 
சீசரை எதிர்த்தனர் . கட்டுப்பாடற்ற காலாட்படையினர் , கட்டுப் 
பாடு மிகுந்த ரோமானியரை வெல்லமுடியாமல் போனதில் வியப் 
பொன்றுமில்லை . 


ஜூலியஸ் சீசரின் இப் படையெடுப்புத் தோல்வியடையா 
விடினும் , அதனை மாபெரும் வெற்றியென்றும் கூறமுடியாது . 


ரோமானியரது வருகை 


15 


பிரிட்டனில் ரோமானியர் எதிர்பார்த்தபடி தங்கமும் , பெருஞ் 
செல்வமும் அவர்கட்குக் கிட்டவில்லை . அங்கு வாழ்ந்த மக்கள் 
ரோமானியரின் ஆடம்பரப் பொருள்களை வாங்கும் சக்தியற்றவர் 
களாயும் , அந்நியர்களை எதிர்த்துக் கிளர்ச்சி செய்யும் திறனற்றவர் 
களாயுமிருந்தனர் . ரோமானியப் படையெடுப்பு நிலையான பலன் 
எதையும் கொடுக்கவில்லை . இங்கிலாந்து மக்கள் கட்டிய கப்பமும் 
காலப்போக்கில் கொடுக்கப்படவில்லை . கால்நாட்டில் தோன்றிய 
கலகம் ஜூலியஸ் சீசரின் கவனத்தைத் திசைதிருப்பியது . ஆகவே , 
அவரால் பிரிட்டனில் மேலும் தங்க இயலவில்லை . ரோமானியப் 
பேரரசில் ஏற்பட்ட உள் நாட்டுப் போர்களால் அவர்களால் பிரிட் 
டனைக் கவனிக்க இயலவில்லை . இதனால் ஏறத்தாழ நூறு ஆண்டு 
கள் ரோமானிய ஆட்சி இங்கிலாந்தில் பெயரளவில் தான் 
நீடித்தது . தம் படையெடுப்புகளைக் குறித்து சீசர் எழுதிய 
நூல்களே பிரிட்டிஷ் தீவுகளைப்பற்றி நாம் அறிந்து கொள்ள 
உதவும் முதல் வரலாற்றுச் சான்றுகள் ஆகும் . 


ரோமானியரது வெற்றி : கி.பி. 43 ஆம் ஆண்டில் பேரரசர் 
கிளாடியஸ் மீண்டும் பிரிட்டனை வெல்லத் தீர்மானித்தார் . 
முற்போக்குக்கொள்கை படைத்த இப்பேரரசருக்கு , பிரிட்டன் 
மீது படையெடுக்கப் போதுமான அவகாசமும் கிடைத்தது . 
பிரிட்டனில் குடியேறியிருந்த வணிகர்கள் , பட்டம் பதவி , பெயர் , 
புகழ் விரும்பிய படைவீரர்கள் முதலானோர் பிரிட்டன்மீது படை 
யெடுப்பதைப் பெரிதும் விரும்பினர் . பிரிட்டனைக் கைப்பற்றுவது 
கடினமாகாது என்று அவர்கள் எண்ணியது சரிதான் . ஏற்கெனவே , 
பாதியளவுக்கு ரோமானியமயமாக்கப்பட்ட பலவேறு இனத் 
தலைவர்களுக்குத் தேசிய உணர்ச்சி இருக்கவில்லை . அத்துடன் அவர் 
களுக்கு ரோமானியனர எதிர்க்கும் சக்தியும் இல்லை . போதாக் 
குறைக்கு , கட்டவலானி கூட்டத்தின் ஆதிக்கத்தையும் அவர்களில் 
பலர் வெறுத்தனர் . ஆலஸ் பிளேட்டியஸ் ( Aulus Platius ) என்பாரின் 
தலைமையில் வந்த பெரும் ரோமானியப்படை கி.பி. 43 முதல் 
47 வரை ஏறத்தாழ ஐந்தாண்டுகளில் பிரிட்டனின் தென்பகுதியை 
யும் , மத்திய நிலங்களையும் வெற்றிகண்டது . அதனால் பிரிட்டன் 
ரோமானிய மாநிலங்களில் ஒன்றாகியது . இன்று செயின்ட் 
ஆல்பன்ஸ் என்ற நகர் அன்று வெருலாமியம் ( Verulamium ) என்ற 
பெயரில் அவர்களின் தலைநகராயிற்று. எனினும் , நாகரிகம் 
குறைந்த மேற்குப் பகுதியையும் , வடபகுதியையும் வெல்வது 
அவர்களுக்குக் கடினமாயிருந்தது . தென்வேல்ஸிலிருந்து சில்லுரியர் 
களும் , வடவேல்ஸிலிருந்து ஆர்டோவிசுகளும் , யார்க்ஷயரிலிருந்த 
பிரிகாண்டியரும் சொல்லொணாத் துயர் விளைவித்தனர் . கி.பி. 
61 ஆம் ஆண்டில் சுடோனியஸ் பாலினஸ் ரோமானிய கவர்ன 


16 


பிரிட்டன் வரலாறு 


ராக இருந்தார் . வடவேல்ஸிலிருந்த ட்ரூயிட்டுகளை வெல்ல 
போரிட்டுக்கொண்டிருந்த பாலினஸ் கார்ஃபோக்கில் ஜசினி 


ந்தோனன் சுவர் 


பிரின்மெனியம் , 


பிளாட்போபல்ஜியம் 

பாப ஹாட்ரியன் சுவர் 
கார்லைல் 

வடகடல் 


இபுரானியம் : 


கிரிஸ் கடல் 


லிங்கன் 


செஸ்டர் 
விரோகோணியம் 


மின்சாக 


வெனேனே 


வாட்லிங்க 


சோபன்னியம் 


வெருலாமியம் 
இலண்டன் 


போது 


கான்டர்பரி 

LION 


சிசெஸ்டர் 


ரெஜினி 


எக்ஸிடார். 


ஆங்கிலக் கால்வாய் 


ரோமானிய பிரிட்டன் 
ரோமானியருக்கெதிராகக் கல்கம் 

மூண்டதை அறிந்தார் . 
ரோமானிய அதிகாரிகள் அவ்வரசியாரின் பரம்பரை உரிமையை 
இனத்தின் ராணியான பொடீசியா என்பாரின் தலைமையில் 


ரோமானியரது வருகை 


17 


பறித்துக்கொண்டது இக் கலகத்திற்கு ஒரு காரணமாகும் . 
ரோமானியர் வசமிருந்த மூன்று நகரங்கள் சூறையாடப்பட்டன ; 
அத்துடன் ரோமானியப் படையின் ஒருபகுதி சின்னாபின்னமாக்கப் 
பட்டது . 

எனினும் , இறுதியில் ரோமானியரே வென்றார் ,. 
பொடீசியா நஞ்சுண்டு மாண்டார் ; தென்பாகத்திலும் , கீழ் 
பிரிட்டனிலும் ரோமானியர் ஆட்சி மீண்டும் நிலைநாட்டப் 
பெற்றது . அதற்குப் பின்னர் ஆதி குடிகள் நன்கு நடத்தப் 
பெற்றனர் . பொடீசியாவின் படையினரால் சூறையாடப்பெற்ற 
மூன்று 

நகரங்களும் முன்பிருந்ததைவிடச் செல்வங்கொழிக்கும் 
நகரங்களாயின . அவற்றுள் ஒன்றுதான் இலண்டன் நகராகும் , 


7 


அக்ரிகோலா ( Agricola ) ; கி.பி , 78 முதல் 85 வரை ரோமா 
னியக் கவர்னராயிருந்த ஜூலியஸ் அக்ரிகோலாவின் காலம் வரை 
வேல்ஸும், ஹம்பர் ஆற்றின் வடபாலிருந்த பகுதியும் வெல்லப் 
படவில்லை . அக்ரிகோலாவின் மருமகனே , சிறப்புப்பெற்ற 
ரோமானிய வரலாற்றாசிரியரான டாசிடஸ் ( Tacitus ) - என்பார் 
ஆவார் . அவர் எழுதியுள்ள குறிப்புகளிலிருந்து அக்காலச் சம்பவங் 
களைக் குறித்து விவரமாக அறிகிறோம் . அக்ரிகோலா பிரிட்டிஷ் 
தீவு முழுமையும் வெற்றிகொள்ள முயன்றார் . அதன் காரணமாக 
வடக்கில் ஸ்காட்லாந்து வரை படையெடுத்தார் . பெர்ஷயரில் 
அவர் கால்டோனியர்களின் அரசரான கால்காகஸ் என்பாரை 
மோன்ஸ் கிரேபியஸ் என்ற இடத்தில் நடந்த போரில் ( கி.பி. 84 ) 
தோற்கடித்தார் . அவர் அயர்லாந்தையும் வெற்றிகொள்ள 
எண்ணியிருந்தார் . அவர் எண்ணம் கைகூடியிருந்திருக்குமானால் , 
பிரிட்டனின் வரலா பே ற மாற்றமடைந்திருக்கும் . ஆனால் 
துரதிர்ஷ்டவசமாக அவர் திருப்பி அழைக்கப்பட்டார் . பேராசை 
மிக்க பேரரசர் இதற்குக் காரணமானார் . அதன் விளைவாக அக்ரி 
கோலா வென்ற பிரதேசங்களைத் தவிர பிற பகுதிகள் ரோமானிய 
மாநிலமாக மாறாது நின்றுவிட்டன. 


அக்ரிகோலாவின் ஆட்சிக் காலத்தில் பிரிட்டன் ரோமானிய 
மயமாகியது . வரிகள் கொடுமை குறைந்தவையாயின. கட்டாய 
ராணுவ சேவை செய்யும் கொடுமை குறைக்கப் பெற்றது . 
ரோமானிய மாதிரியாக பிரிட்டானியர் தங்களுக்கென்று நீதி 
மன்றங்களை அமைத்துக் கொள்ளவும் முற்பட்டனர் . நல்வாழ் 
வுக்கு வசதியான வீடுகளைக் கட்டிக் கொண்டனர் . இலத்தீன் 
மொழியைச் செல்வாக்குடையதாக்க அக்ரிகோலா அனைத்தையும் 
செய்தார் . கொள்ளைக் கூட்டத்தாரின் படையெடுப்புகளிலிருந்து 
நாட்டைக் காக்க 

கிளைடிலிருந்து போர்த் வரை பல்வேறு 
கோட்டைகளையும் அவர் கட்டினார் . வேல்ஸ் எல்லைப் புறத்தில் 


18 


பிரிட்டன் வரலாறு 


திறன் மிக்க ராணுவத்தைப் பாதுகாவலுக்கு நிறுத்தினார் . சுருங்கக் 
கூறின் , பிரிட்டனை அமைதி வாய்ந்த ரோமானிய மாநிலமாக்கத் 
தேவையான அரும்பணிகள் அனைத்தையும் அக்ரிகோலா செய்தார் 
எனலாம் . ரோமானிய மயமாக்கும் அக்ரிகோலாவின் பணியை 
அவரை அடுத்தவர்கள் தொடர்ந்து செய்தனர் . மக்களின் நிலை 
உயர்ந்தது . 


ரோமானிய சாலைகள் : அமைதியான வாழ்வு செல்வப் பெருக் 
கிற்கு அடிகோலியது . ரோமானியப் படைகள் தங்கு தடை 
யின்றிப் போய்வர ரோமானியர் நல்ல சாலைகளை அமைத்தனர் . 
அவற்றுள் சில சிறப்புமிக்கவை : ( 1 ) வாட்லிங் சாலை : 
டோவரிலிருந்து இலண்டன் வரை சென்றது . அங்கிருந்து 
விரோக்ஸிடார் (Wroxeter) வரை அச்சாலை 

நீண்டது . 
( 2 ) எர்மின் சாலை : இச்சாலை இலண்டனிலிருந்து லிங்கன் , யார்க் 
போன்ற நகரங்களை இணைத்தது . இச்சாலையின் கிளைகள் கார்லைல் , 
நியூகாகில் நகரங்களையும் இணைத்தன . ( 3 ) போஸே பாதை 
( Fosse Way ) லிங்கன் வழியாக லீசெஸ்டர் , சிரென்செஸ்டர் என்ற 
நகரங்களையும் , பாத்திலிருந்து இல்செஸ்டர் , ஆக்ஸ்மின்ஸ்டர் , 
எக்ஸிடார் ஆகிய இடங்களையும் இணைத்தது . ( 4 ) மற்றொன்று 
இலண்டனிலிருந்து சில்செஸ்டர் வரை சென்றது . பின்னர் அதன் 
கிளைகள் வின்செஸ்டர் , சாலிஸ்பரி வழியாகச் சென்றது . 
சாலைகள் அமைந்ததன் விளைவாகச் சுறுசுறுப்பான வாணிபம் 
தழைத்தோங்கியது . 


உணவுக்கான தானிய வகை எளிதாகவும் , போதுமானதாக 
வும் கிடைக்க வழிவகை செய்வது ரோமானியர் கொள்கைகளுள் 
ஒன்று . உணவு வகைகள் ரோமானியப் படைகளுக்கும் அவசிய 
மாயிற்று . பிரிட்டனில் விளைந்த உணவுப் பொருள்கள் ஜெர்மா 
னிய எல்லைப்புறத்திலிருந்து ரோமானியப் படை முகாம்களுக்கும் , 
சோம்பேறிகளாயிருந்த ரோமானியக் குடிமக்களுக்கும் தேவைப் 
பட்டது , பிரிட்டன் உணவுப் பயிர்களை விளைவிக்க ஏற்ற தகுதி 
படைத்திருந்தது . அதன் செழுமையை அறிஞர் பலர் போற்றினர் . 
ஏராளமான உணவுப் பயிர்களுக்கும் , செழுமையான பசும் 
புற்றரைகளுக்கும் , கனிவளச் சுரங்கங்களுக்கும் இங்கிலாந்து 
பெயர்பெற்றது என்கிறார் அவர்களில் ஒருவர் . மற்றொருவர் 
கூற்றுப்படி , பிரிட்டனிலிருந்து ஒரு சமயம் 800 கப்பல்கள் நிறைய 
தானிய வகைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அறிகிறோம் . வட 
பகுதியின் உணவுக் களஞ்சியம் - என்று எல்லோரும் பிரிட்டனை 
ஏற்றுக்கொண்டனர் . 


ரோமானியரது வருகை 


19 


தொழில்களும் நகரங்களும் : தானிய விளைச்சலுடன் தகரம் , 
ஈயம் , பித்தளை போன்ற தாதுப் பொருள்கள் சுரங்கங்களிலிருந்து 
வெட்டி யெடுக்கப்பட்டன . உலோகங்களிலிருந்து ஆயுதங்களும் , 
இரும்புத் தளவாடங்களும் செய்யும் தொழில்கள் வளர்ந்தன . 
நெய்தல் , சாயமிடுதல் , மட்பாண்டங்கள் வனைதல் போன்ற 
கைத்தொழில்களும் பெருகின . ரோமானியர்களும் , வேறு பல 
அந்நியர்களும் பிரிட்டனில் குடியேறினர் . நல்ல வீடுகளுடன் 
நகரங்களும் பெருகின . அவற்றுள் இலண்டன் மாபெரும் நகர 
மாய்த் திகழ்ந்தது . 

திகழ்ந்தது . சிளன்செஸ்டர் , வெருலம் ( செயின்ட் 
ஆல்பன்ஸ் ) பாத் , கோல்செஸ்டர் , லிங்கன் முதலானவை பிற 
நகரங்களாம் . செஸ்டர் , கார்லியான் , யார்க் போன்ற நகரங்கள் 
பெரும் படை வீடுகளாயின . ரோமானிய நகரங்களில் முக்கிய 
மானவை என்று கருதப்பெற்ற பல நகரங்கள் இன்றும் பெரு 
நகரங்களாய் விளங்குகின்றன . 


ரோமானியர் நாட்டுப்புற வீடுகளையும் , பண்ணைகளையும் 
அமைத்தனர் . அவற்றை வில்லாக்கள் ( Villas ) என்றனர் . 

. 
நாட்டின் தென் கிழக்குப் பகுதியில் இவ்வகை வில்லாக்கள் 
எழுந்தன . இவை திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டவையாதலால் 
வாழ தகுதி பெற்றிருந்தன . 


வேறு 


ரோமானியப் பேரரசுக்கு அடுத்த தலைமுறையில் 
இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாகவும் , பிரிட்டனிலிருந்த 
நிலையான போர்ப்படை அணிகளில் ஒன்றைத் திருப்பியழைத்துக் 
கொண்டமையாலும் , எல்லைகளைக் காப்பதில் சிரமமிருந்தது . சம 
வெளிப் பகுதிகளிலிருந்த சில கோட்டைகள் வீழ்ந்தன . யார்ஷய 
ரிலும் பீக் கன்ட்ரி பகுதிகளிலும் போக்குவரத்துச் சாதனங்கள் 
பழுதுபார்க்கப் பெற்றன . கி.பி. 117 - ல் ட்ராஜன் என்ற 
பேரரசர் காலமாவதற்கு முன் , ஸ்காட்லாந்திலிருந்த படைகள் 
ஸ்டேன்கேட்டிற்குத் திரும்பவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது . 
அவருக்குப் பின் பேரரசரான ஹாட்ரியன் கி.மு. 121 அல்லது 
122 - ல் பிரிட்டனுக்கு வருகை தந்தார் . இன்றும் இங்கிலாந்தில் 
ரோமானியரது அழியாச் சிறப்புச் சின்னமாகக் காட்சி தரும் 
‘ ஹாட்ரியன் சுவர் அவரால் எழுப்பப்பெற்றதாகும் . பல 
சோதனைகளுக்குப் பின்னர் இச்சுவர் ஒரு சிறந்த பாதுகாப்பு 
அரணாக அமைக்கப்பெற்றது . இச்சுவரில் ஸ்டேன்கேட் முதலில் 
உள்ளது . பின்னர் ட்ராஜன் என்ற பேரரசர் இதைப் பழுது 
பார்த்துக் கட்டினார் . இதற்கு வடக்கில் ஏழடி அகலமுள்ள அகழி 
கொண்ட மண்ணாலான வல்லம் ( Vallum ) என்ற கோட்டை இருக் 
கிறது . இதன் வடபால் எழுபத்து மூன்று கல் கடலிலிருந்து , 


பேரரசரான * 
20 

பிரிட்டன் வரலாறு 
கடலை நோக்கிச் செல்ல சாலையும் , சுவரும் அமைக்கப்பட்டன . 
ஆங்காங்கே சைகைச் சின்ன நிலையங்களைக்கொண்ட சிறுசிறு 
கோட்டைகள் மைலுக்கொன்றாகவும் , முக்கியமான இடங்களில் 
இராணுவம் தங்க வசதிகொண்டி தங்குமிடங்களையும் கொண்டு 
இச்சுவர் எழுப்பப்பட்டுள்ளது : 
இச்சுவருக்கு வடக்கில் 

அவருக்கு இருபதாண்டுகளுக்குப் 
பின்னர் 

பயஸ் , 

அவருடைய 
பெயரால் ஃபோர்த்திலிருந்து கிளைடுவரை மற்றொரு ரோமானியச் 
சுவரை எழுப்பினார் . களிமண் , புற்றரை இவற்றைக் கொண்டு 
அவர் இக்கோட்டைச் சுவரைக் கட்டினார் . முப்பத்தேழு கல் நீளங் 
கொண்ட இச் சுவரில் 19 கோட்டைகள் கட்டப்பெற்றன . 


பல 


பிரிட்டனில் ரோமானிய ஆட்சியைப் பாதுகாக்க 50,000 
பேர் கொண்ட படை இருந்தது . இதற்கு உதவியாக வேறு துணைப் 
படைகளும் இருந்தன .. அப்படையில் பெல்ஜியர் , ஸ்பானியர் , 
ஜெர்மானியர் , கிரேக்கர் , மூரியர் ( Moors ) காலியர் ஆகியோரும் , 
யார்க்ஷயர் , டெவன் இன்னும் பிற தென் பகுதிகளிலிருந்து 
திரட்டப்பெற்ற பிரிட்டிஷ் படை வீரர்களும் இருந்தனர் . இப் 
படை வீரர்கள் தங்கியிருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள் 
ளன. ஆனால் , பல நூற்றாண்டுகள் தங்கியிருந்தமையால் இப்படை 
யில் 

மாறுதல்கள் தோன்றின . முதலாவது , இப்படைகள் 
சிறிது சிறிதாக அதன் ரோமானியத் தன்மையை இழந்தன . 
இரண்டாவது , அவை பிரிட்டிஷ் அல்லது பிரிட்டிஷ்- ஜெர்மானியத் 
தன்மையைப் பெற்றன . காலப் போக்கில் இத்தன்மையே 
ரோமானியருக்கு எதிரான விளைவுகளை உண்டாக்கி ரோமா 
னிய அதிகாரிகளை எதிர்க்கவும் இது பயன்பட்டது . இப்படை 
வீரர்கள் செய்த கலகங்களினால் ரோமானியரது மாகாண ஆட்சி 
முறையிலும் பல மாறுதல்கள் ஏற்பட்டன . கி.பி. 200 க்குப் 
பின்னர் செர்வியஸ் ( Servius ) என்ற பேரரசர் பிரிட்டனை இரு 
மாகாணங்களாகப் பிரித்தார் . மெர்லியிலிருந்து வாஷுக்கு வட 
பகுதியில் உள்ளதைக் கீழை பிரிட்டன் என்றும் , தென் பகுதியில் 
உள்ளதை மேலை பிரிட்டன் என்றும் அவர் பெயரிட்டார் . கி.பி. 
296 க்குப் பிறகு வந்த டயாக்னீஷியன் என்ற பேரரசர் இம் 
முறையையே தீவிரமாகக் கையாண்டார் . கான்ஸ்டன்டைன் 
என்ற பேரரசர் காலத்தில் இது நான்கு மாகாணங்களாகப் 
பிரிக்கப்பெற்று , நான்கு இராணுவ அதிகாரிகளின் கீழ் வந்தது . 
எனினும் , சிவிலியன் ஆட்சி மட்டும் எல்லாப் பகுதிகளுக்கும் ஒரே 
மாதிரியாக அமைந்திருந்தது . 


ரோமானியரது வருகை 


21 


ரோமானியர் ஆண்டபோது பிரிட்டனில் கோல்செஸ்டர் , 
லிங்கன் , கிளாஸ்டர் , யார்க் , விருலாமியம் என்னும் ஐந்து 
நகரங்கள் சிவில் உரிமை பெற்றிருந்தன . 


ரோமானியர்கள் பிரிட்டனில் பொருளியல் நாகரிகத்தைப் 
புகுத்தினர் . லண்டன் பல ஊர்ச்சாலைகள் வந்து சேரும் கேந்திர 
நகரமாயிற்று . அங்கிருந்து தானியங்களும் , துணிமணிகளும் 
ஏற்றுமதியாயின . அந்நகரில் ரோமானிய நாகரிகம் வெகுவாகப் 
பரவியிருந்தது . கெல்ட்டுகளின் நாகரிகச் சின்னங்கள் அழிந்து , 
ரோமானிய நாகரிகமே எல்லாத்துறைகளையும் ஆட்கொண்டது . 


ரோமானிய ஆட்சிக்குட்படாத பிரிட்டனின் பிற பகுதிகளில் 
ரோமானியச் செல்வாக்கு ஏற்படவேயில்லை . 

ரோமானிய பூட்சி கி.பி. 410 ஆம் ஆண்டு வரை நீடித் 
திருந்தது . 


ரோமானியரது வீழ்ச்சிக்குக் காரணங்கள் : 

* பிரிட்டனை ஒரு 
காலத்தில் ஆண்ட் ரோமானியரிடமிருந்து , பிரிட்டன்களாகிய 
நாம் எதையுமே தொன்றுதொட்டுப் பின்பற்றவில்லை என்கிறார் 
ஹேவர்ஃபீல்ட் என்னும் தொல்பொருள் ஆராய்ச்சி வல்லுநர் . 


இறுதியில் ரோமானியர் மதிப்புள்ள மூன்று பொருள்களைப் 
பிரிட்டனில் விட்டுச் சென்றனர் . முதலாவது , கிறிஸ்தவ சமயம் . 
இரண்டாவது , ரோமானியர் அமைத்த சாலைகள் : மூன்றாவது , 
லண்டன் போன்ற புதிய நகரங்கள் . 


ரோமானிய அழிவிற்குப் பல காரணங்கள் இருந்தன . முதலா 
வது , ரோமானியர் ஆட்சி மிகவும் பரவலாக இருந்த பேரரசா 
கும் . இப் பேரரசு முழுவதையும் கட்டிக்காக்கும் மக்களோ ,, 
பொருளோ அவர்களிடம் போதுமானவையாக இல்லை . இரண்டா 
வது , பேரரசு இடையறாது பகைவர்களின் தாக்குதல்களுக்கு 
இரையாகியிருந்தது . மூன்றாவது , ரோமாபுரியில் நிலவிய உட் 
பூசல்கள் . இம் மூன்றும் பேரரசைச் சீர்குலைய வைத்தன . 


கி.பி. 121 ஆம் ஆண்டில் ஹாட்ரியன் இங்கிலாந்து வந்து 
சால்வேயிலிருந்து டைன்வரை தம் பெயரைக் கொண்ட சுவர் 
ஒன்றைக் கட்டினார் . ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்குப் பின்னர் 
செவிரஸ் என்பார் கலிபோனியாவை வெற்றி காண வந்தார் . 
அவர் யார்க் நகரிலேயே காலமானார் . மீண்டும் ஒரு நூற்றாண்டு 
இடைவெளிக்குப் பின்னர் , கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசர் 
கிறிஸ்தவராகி அதன்முலம் பிரிட்டனுக்கும் , ரோமானிய பேர 


-22 


பிரிட்டன் வரலாறு 


ரசுக்கும் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தினார் . அவர் பிரிட்டிஷ் 
மகள் ஒருத்திக்கு மகனாகப் பிறந்தவர் , மற்றும் ஒரு நூற்றாண்டுக் 
குப் பிறகு , அப்போது ரோமானியர் படையெடுப்புகளினால் தாக் 
குற்றிருந்த காலம் - கி.பி . 410 ஆம் ஆண்டில் பேரரசர் ஹோனோரி 
யஸ் என்பார் பிரிட்டனிலிருந்த ரோமானியப் படையைத் தம் 
சொந்த நாட்டை அந்நியப் படையெடுப்புகளிலிருந்து காக்கத் 
திரும்ப அழைத்துக்கொண்டு , பிரிட்டானியர்கள் தம்மைத் 
தாமே 

காத்துக்கொள்ள வேண்டுமென அறிவித்தார் . 
பிரிட்டானியர் அங்ஙனமே செய்ய முயன்றனர் ; ஆனால் , அவர் 
களால் தம்மைத் தாமே காத்துக்கொள்ள இயலவில்லை. வெகு 
காலம் ரோமானியா அவர்களின் பொருட்டு அவர்களுடைய 
எதிரிகளுடன் போரிட்டு அவர்களைக் காப்பாற்றி வந்தமையான் , 
பிரிட்டானியர் போர் செய்வதை மறந்து தம்மைக் காத்துக் 
கொள்ளும் வலியிழந்தனர் . ஸ்காட்லாந்திலிருந்து பிக்டுகளும் 
( Picts ) கடலுக்கு அப்பாலிருந்து சாக்ஸானியரும் அவர்களைத் 
தாக்கினபோது பிரிட்டானியர் மீண்டும் அடிமையாக நேரிட்டது . 
தொடக்க கால பிரிட்டனின் வரலாறு பெரும்பாலும் , நம் 
மீது படையெடுத்தவர்களின் வரலாறேயாகும் இது ஓர் . ஆங்கில 
வரலாற்றறிஞரின் கூற்றாகும் . 


5. ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 

( 410-825 ) 
( அ ) வெற்றியின் முதற் கட்டம் ( 410-550 ) 


இங்கிலாந்து என்ற பெயர் ஆங்கில்லாந்து ( ஆங்கிலர் நாடு ) 
என்னும் தொடரிலிருந்து பிறந்ததாகும் . அந்நாட்டு மக்களில் 
பெரும்பாலோர் ஆங்கில சாக்சானிய இனத்தைச் சார்ந்தவர்கள் . 
இவர்களை டியூடானிய இனத்தவர்கள் என்றும் கூறுவதுண்டு . 
ஆங்கில சாக்சானியர் பிரிட்டனுக்கு இங்கிலாந்து என்ற 
பெயரைக் கொடுத்ததுடன் , அதனுடைய மொழி , அவர்களுக் 
கேற்ற தனித்தன்மை ஆகியவற்றையும் ஈந்தனர் . இவர்களை 
நார்டிய இனத்தவர் என்றும் கூறுவதுண்டு . நீண்ட தலைகளைக் 
கொண்டு , உயர்ந்து , பெரும் எலும்புகளையும் , அழகான முடியை 
யும் கொண்டவர்கள் நார்டிய இனமக்கள் . இங்கிலாந்திற்கு 
வருகை தந்த டியூடானிய இனத்தவர் கொடுமை மிக்கவர்களா 
யும் , முன்னேற்றமற்றவர்களாகவும் இருந்தனர் . அவர்கள் 
அப்போது கிறிஸ்துவர்களாக மாறியிருக்கவில்லை . அவர்களுக்கும் 
ரோமானியருக்கும் நேரிடையான தொடர்பு ஒன்றும் கிடையா . 
அவர்கள் டேனிய தீபகற்பத்திற்கும் ரைன் ஆற்றிற்கும் இடையே 
இருந்த தாழ்நிலக் கடற்கரைப் பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர் . 
சாக்சானியர் , ஆங்கில்கள் , ஜூட்டுகள் , பிரிஸியர் என்போர் 
அவர்களைச் சார்ந்தவர்களேயாவர் . அவர்களுடைய தொடக்க 
கால வரலாற்றை நம்மால் அறிய முடியவில்லை . அதே போன்று 
அவர்தம் பழக்க வழக்கங்களையும் நம்மால் அறிய இயலவில்லை . 
பிற்காலத்தில் சீசரும் , பிசிடஸ் என்பாரும் ஜெர்மானிய பழக்க 
வழக்கங்களைப் பற்றி எழுதியுள்ள பொது வருணனைகளிலிருந்து , 
அவர்களைப்பற்றி ஒரு சிறிது அறிகிறோம் . அவர்கள் நிலத்தை உழுது 
பயிரிட்டனர் ; மேலும் தங்களைப் பல இனங்களாக அமைத்துக் 
கொண்டனர் . அவர்களது இனங்களின் தொடர்பு கெல்ட்டு 
களின் இனத் தொடர்பைப் போன்று இறுக்கமானதாக அமைய 


24 


பிரிட்டன் வரலாறு 


வில்லை . அவர்கள் பல சாதிகளாகப் பிரிந்திருந்தனர் . அவை 
( 1 ) பிரபுக்கள் ( Nobles ) ( 2 ) பிரிமென் என்னும் சுதந்திரக் 
--குடிமக்கள் (Freemen) ( 3 ) செர்ஃப்ஸ் என்னும் அடிமைகள் ( Serts) 
என்பனவாம் . அவர்களை முறையே ஏர்ல்ஸ் , சியோர்ல்ஸ் , 
தியோஸ் என்பர் ( Earls, Ceoris and Theous) அவர்களின் தலைவன் 
செல்வர்க்குற்ற திறம்படைத்தவனாக 

இருந்தான் . அவனைச் 
சுற்றிப் போர் வீரர் குழாம் ஒன்று கூடிநின்று அவர்களுக்குப் படை 
வலிமையைக் கொடுத்ததெனலாம் . இக்குழாமை கோமிட்டா 
டஸ் ( Comitatus) என்பர் . அவர்தம் - தலைவனாக இருப்போன் 
அவர்களுக்குக் குதிரைகளையும் , கவசங்களையும் கொடுத்தான் . 
உணவுப் பொருள்களையும் , வெற்றி பெற்றபோது நிலங்களையும் 
பகிர்ந்தளித்தான் . இப்போர் வீரர்கள் தம்முடைய தலைவனை 
எப்போதும் புறக்கணிக்காமல் இருந்ததே அவர்கள் சிறப்பாகும் . 
பிரிட்டனைக் கொள்ளையடிக்க வரும்போதெல்லாம் கப்பல்களில் 
வந்த இம்மக்கள் தம் கப்பல்களைத் தாமே செலுத்தி 
வந்தனர் . பிரிட்டனை வெல்ல நினைத்தஞான்று , அப்படையெடுப் 
பின் முன்னணி வீரர்களாக இருந்தவர்களும் இவர்களே யாவர் . 

வென்ற முறை : இவர்கள் பிரிட்டனை வென்ற வகையைக் 
குறித்து, நமக்கு ஒன்றும் தெரியவில்லை . பீடு ( Bede ) என்பாரும் , 
ஆங்கிலோ - சாக்சன் கிரானிகள் என்ற நூலும் கூறும் விவரங் 
களிலிருந்து தான் இது பற்றிய குறிப்புகளைப் பெறுகிறோம் . பீடு 
என்பாரின் வரலாற்று நூல் ( History ) படையெடுப்பு நடந்த 
முன்னூறு ஆண்டுகளுக்குப் பின்பும் , ‘ 

‘ கிரானிகள் ஏறத்தாழ 
ஐந்நூறு . ஆண்டுகளுக்குப் பின்னரும் எழுதப் பெற்றவை . 
இவற்றுள் எழுதப் பெற்றுள்ள விவரங்களைக் கொண்டு தொடர் 
புள்ள , சரியான வரலாற்றைத் தொகுப்பது மிக கடினம் . படை 
யெடுப்பு நடந்த காலச் சான்றுகளாக இரண்டினைக் கூறலாம் . 
முதலாவது , கி.பி. 429 ஆம் ஆண்டு பிரிட்டனுக்கு வருகை தந்த 
காலிய பாதிரி ஜெர்மேனஸ் என்பார் எழுதிய காலிய வரலாற்றுக் 
குறிப்பாகும் ( Gaulish Chronicle ) . மற்றொன்று , கெல்ட்டுகளின் 
குருவான கில்டாஸ் ( Gildas) என்பவர் வேல்ஸ் மன்னர்களைக் 
கண்டித்து எழுதிய குறிப்பாகும் . இக் குறிப்புகள் அனைத்தும் 
பிறர் கூறக் கேட்ட வரலாற்றிலிருந்து எழுதப் பெற்றவையாகும் ; 
ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்குப் பின்னர் குறிக்கப் பெற்றவை 
யாம் . எனவே , படையெடுப்பு நடைபெற்ற 11 நூற்றாண்டு 
காலத்தைப் பற்றி யூகித்துத்தான் கூற முடியும் . அப்படிப்பட்ட 
யூகம் பின்வருமாறு இருக்கலாம் . 
கொள்ளையும் , அழிவும் : ரோமானியர் பிரிட்டனை 

விட்டுச் 
சென்ற பின்னர் , ஆங்கில சாக்சானிய கடற் கொள்ளைக்காரர்கள் 


ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 


25 


- 


கொள்ளையடிக்கும் நோக்குடன் இங்கிலாந்தின்மீது படையெடுத் 
தனர் . பிற்காலத்தில் டேனியரும் இவ்வண்ணமே செய்தார் . இவ் 
வாறு கொள்ளையடிக்கும் தருணத்தில் அவர்கள் சில சமயங்களில் 
பிக்டுகளுடன் சேர்ந்து கொண்டனர் . கி.பி. 429 ஆம் ஆண்டில் 
நடைபெற்ற படையெடுப்பில் ஜெர்மேனஸ் பாதிரியார் பிரிட்டன் 
களுடன் சேர்ந்து கொண்டு படையெடுப்பாளர்களை ஹலேலுஜா 
( Hallelujah) என்னுமிடத்தில் தோற்கடித்தனர் . இதை ஹலே 
லுஜா வெற்றி என்பர் . இவ்விடம் யார்க்ஷயரில் இருக்கலாம் . 
ஐந்தாம் நூற்றுண்டின் மத்தியில் இப் படையெடுப்புகள் தீவிர 
மடைந்தன . குழப்பமுற்ற இக்காலத்தில் அரசராகப் பதவியேற்ற 
அரசர்கள் அவர்களை வெராடி ஜெர்ன் என்று மரபுவழிக் கதை 
கள் கூறும் - தம்மீது படையெடுத்த எதிரிகளைத் திசை திருப்பி 
விட்டனர் . அதன்படி ஓர் எதிரியை மற்றோர் எதிரியிடம் மோத 
விடுவதே அவர்கள் செய்த பணியாகும் . ஜூட் இனத்தைச் 
சேர்ந்த ஹென்ஜிஸ்ட் என்ற தலைவனை ஏவி பிக்டுகளைத் தாக்கச் 
செய்தனர் . ஹென்ஜிஸ்ட் தம் பணியைச் செய்து . - முடித்து , 
அதற்கான கூலியையும் பெற்றுக்கொண்டான் . ஆனால் , 
ஹென்ஜிஸ்ட் அத்துடன் நின்றுவிடவில்லை . தாக்குதலின் எளிமை 
யைக் கண்ட அவன் , தம்மினத்தைப் போன்று போர்க்குணம் 
படைத்த பல்வேறு இனங்களையும் ஒன்றாக இணைத்து , இறுதியில் 
பிரிட்டானியர்களையே தாக்கினான் . ஏறத்தாழ இரு தலைமுறை 
களுக்கு இப்போர்க்குணம் படைத்த வெறியர் கூட்டம் பல்வேறு 
" தலைவர்களால் நடத்தப் பெற்று 

பிரிட்டனில் ரோமானிய 
மாநிலமாகக் கருதப்பெற்ற பகுதியைத் தீயிட்டுச் சூறையாடிற்று . 
இதன் விளைவாக ரோமானியரால் நிருமாணிக்கப் பெற்ற நகரங் 
களும் , அவர்தம் குடியேற்றங்களும் அழிவுற்றன . கடலிலிருந்து 
கடல் வரை அதாவது கிழக்குக் கடற்கரையிலிருந்து மேற்குக் 
கடற்கரை வரை அவர்களின் அழிவுச் சின்னங்கள் இருந்தன என்று 
பறைசாற்றுகிறார் கில்டாஸ் பாதிரியார் . இறுதியில் , கி.பி. 
516 ஆம் ஆண்டில் அம்ரோசியஸ் அரிலியானஸ் என்பார் தலைமை 
யில் அவர்கள் வலிமை வாய்ந்த 

படையினை 

உருவாக்கினர் . 
அம்ரோசியஸ் அரிலியானஸ் ரோமானிய மயமான கெல்ட் 
இனத்தவர் . 

படையெடுப்பாளர்களை அவர் மௌண்ட்பேடன் 
( Mount Baden ) என்ற இடத்தில் நடந்த போரில் சந்திப்பதென 
திட்டமிட்டார் . படையெடுப்பாளரான காட்டுமிராண்டிகள் 
விரட்டியடிக்கப்பட்டனர் . பிரிட்டானியர் நீண்ட காலம் , 
கி.பி. 570 ஆம் 

ஆண்டு வரை , அமைதியான 

நல்வாழ்வு 
வாழ்ந்தனர் . 

அழிவுகளினால் ஏற்பட்ட விளைவுகள் : நூறு ஆண்டுகள் நடை 
பெற்ற இந்த அழிவுப் போரினால் , செழுமைமிக்கதும் , நாகரிக 


26 


பிரிட்டன் வரலாறு 


முதிர்ச்சியும் பெற்ற ரோமானிய மாநிலம் படுநாசமுற்றது . 
ரோமானியரால் நிருமாணிக்கப் பெற்ற நகரங்களனைத்தும் 
அழிவுற்றன . மேற்குடி மக்கள் அவ்விடங்களைவிட்டுக் குடி 
பெயர்ந்தனர் . அவர்கள் சிலர் மேற்குத் திசைக்கும் , பலர் 
கடல்கடந்து கால் நாட்டிற்கும் ஓடினர் . - கால் நாட்டில் அவர்கள் 
அர்மோரிகா என்ற மாவட்டத்தில் குடியேறி பின்னர் அதனைப் 
பிரிட்டனி என்ற பெயரால் அழைத்தனர் . நாட்டின் பெரும் 
பகுதியில் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது . கீழ்க் 
குடியைச் 

சார்ந்து தொடர்ந்து உயிர்வாழ்ந்த ஏனையோர் 
வெற்றியாளர்களின் அடிமைகளாகத் தொழில் செய்து வாழ்ந்த 
னர் . டோர்செட் கடற்கரையிலிருந்து வடபால் கம்பர்லாந்து 
வரையிருந்த கரடுமுரடான பகுதிகள் மட்டும் வெல்லப்படாம 
லும் , அழிவுறாமலும் தங்கின. 


குடியேற்றம் : போர் வெறியர்கள் சூறையாடிய அதே 
சமயத்தில் , சுதந்திரக் குடிமக்கள் ( Freemen ) என்று கருதப் 
பெற்றவர் கூட்டங் கூட்டமாக , தத்தம் குடும்பங்களுடனும் , 
அடிமைகளுடனும் கடல்கடந்து பிரிட்டனுக்கு வந்து கடற் 
கரையோரப் பகுதிகளில் குடியேற்றங்களை அமைத்துக் கொண்ட 
னர் . மௌண்ட்பேடன் போருக்குப் பின்னரே குடியேற்றங்கள் 
சீராக , திட்டமிட்ட முறையில் அமைக்கப் பெற்றன . போர் 
வெறியர்கள் கலைந்து செல்ல நேரிட்டபோது கைக்குக் கிடைத்த 
பகுதிகளைச் சொந்தம் கொண்டாடினர் . இவ்வாறு கைப்பற்றப் 
பெற்ற பகுதிகளில் அவர்கள் தத்தம் இனத்தவர்களைக் குடியேற்றி 
அப்பகுதிகளைத் தம் புதிய இருப்பிடங்களாக்கிக் கொண்டனர் . 


இன இராச்சியங்கள் ( Tribal Kingdoms) : இவ்வாறாக ஆறாம் 
நூற்றாண்டின் , இடைக்காலத்திற்குள் சிறுசிறு இராச்சியங்கள் 
இங்கிலாந்தின் கீழ்ப் பாதியில் நிருமாணிக்கப் பெற்றன . இவர் 
களில் திறமையும் வலிமையும் மிக்கத் தலைவர்கள் பிரெட்வால்டா 
(Bretwalda ) என்று அழைக்கப் பெற்றனர் . இவ்வகையில் நிறுவப் 
பெற்ற இராச்சியங்கள் குறுகிய பரப்பளவைக் கொண்டவை . 
பின்னர் இவை ஆங்கிலக் கவுண்டிகளாயின . அவை பின்வருமாறு : 
ஜூட்டுகளின் இராச்சியமான கென்ட் , சாக்சனியரின் இராச்சி 
யங்களான சஸ்ஸெக்ஸும் , எஸ்ஸெக்ஸும் , ஆங்கிலர்களின் 
கிழக்கு ஆங்கிலியா முதலியவை முக்கியமானவை . ஆனால் , மேலை 
சாக்சானியர்கள் தங்களுக்கென்று பெரியதொரு பகுதியை 
நிறுவிக் கொண்டனர் . பக்ஸ் ( Bucks) , ஆக்ஸ்போர்டுஷ்யர் , 
பெர்க்ஷயர் , ஹாக்ப்ஷயர் , ஆகியவை அதனுள் அடங்கியிருந்தன . 
அவருடைய இனத்தில் பல்வேறு இனத்தவர் கலந்திருந்தனர் . 


ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 


27 


அவர்கள் தம்மைக் கீவிஸ்ஸாஸ் ( Gewissas ) அல்லது கூட்டினத்தினர் 
( Confederates) என்று கூறிக் கொண்டனர் ; 

வடக்கே 

வெகு 
தொலைவில் சிறுசிறு குழுவினராக வாழ்ந்து வந்தவர்கள் இணைந்து 
டெய்ரர் ( யார்க்ஷயர் ) , பெர்னீஷியா 

என இரு இராச்சியங் 
களாயின . மத்திய நிலங்களில் பல்வேறு சிறுசிறு இராச்சியங் 
களிருந்தன . எனினும் , அவைகளின் எல்லைகளை வரையறுத்துக் 
கூற இயலாது . ஆனால் அவைகளில் மெர்ஷியா மிக முக்கியமானது . 
அது மத்திய நிலங்களின் மேற்குப் பாகத்தில் அமைந்திருந்தது . 
அவர்களும் , மேலை சாக்சானியரும் , பிரிட்டன்களோடு தொடர்பு 
கொண்டிருந்தமையால் , தம்மிடையே போர் வல்லமை மிகுந்த 
போர்ப் படைகளைக் கொண்டிருந்தனர் . ) 

- வரலாற்றுக் சான்றுகள் பெரும்பாலும் இல்லாத இக்காலத் 
தில் , தொடக்கத்தில் நீண்ட காலம் அழிவுகள் நிகழ்ந்தன . பின்னர் 
சிறிது காலத்திற்கு அவை சிறு சிறு இராச்சியங்களாக அமைந்தன . 
எனவே , அவர்களுக்குப் பொதுவான தன்மைகளும் இருந்தன . 
இவ்வாறு அமைக்கப்பெற்ற சிறுசிறு இராச்சியங்களில் படை 
யெடுப்பாளர்கள் நிலைபெறலாயினர் . அவர்கள் நிலத்தை உழுது 
சாகுபடி செய்யும் பணியில் ஈடுபடலாயினர் .. தாம் கைப்பற்றிய 
பகுதிகளில் , தம் நிறுவனங்களையும் , ஆட்சி முறைகளையும் கடைப் 
பிடிக்கத் தொடங்கினர் . அவர்கள் சிறுசிறு அரசர்களையும் , 
போர்ப் படைகளையும் கொண்டிருந்தனர் . தங்களுடைய இன 
மக்கள் கூடிய 

கூட்டங்களில் போருக்குச் செல்வதா அல்லது 
கூடாதா என்பதைக் கேட்டு அறிந்து அதன்படி நடந்தனர் . 
அதே போன்று தம்மினத்தவர் பின்பற்றும் பழக்க வழக்கங்கள் 
குறித்தும் அவர்கள் இச்சபையைக் கலந்து அதன் கூற்றுப்படிச் 
செயலாற்றினர் . வெற்றிகண்ட அவர்கள் பிரிட்டானிய பழங்குடி 
மக்களை அடிமைகள் போன்று நடத்தியமையால் , அவர்களுக்குத் 
தொண்டு செய்ய வேண்டியவர்களாயினர் . அரசரின் போர்ப் 
படையில் பணிபுரிந்த கெஸ்ஸீத்துகள் என வழங்கப் பெற்ற இப் 
படை வீரர்களுக்கு ஒதுக்கப்பெற்ற நிலங்களில் இவ்வடிமைகளே 
பணியாற்றினர் . 

கெல்ட்டுகளின் ஒற்றுமையின்மை : இதனிடையில் பிரிட்டானி 
யரும் பல்வேறாகப் பிரிந்திருந்தனர் . எனினும் , அவர்களுக்கும் 
பொதுத்தன்மைகள் பல இருந்தன . அவர்களுடைய இராச்சியங் 
கள் தென்மேற்கில் இரண்டும் , இன்றைய வேல்ஸ் பகுதியிலும் 
ஸெவர்ன் பள்ளத்தாக்கிலும் மூன்றும் , யார்க்ஷயரிலிருந்த மேலை 
ரைடிங்கில் ஒன்றும் , கம்பிரியாவில் ஒன்றுமாக இருந்தன . 
ஸ்ட்ராத்கிளைட் எல்லையில் வாழ்ந்த பிரிட்டானியர் பெர்னீஷி 
யாவிலிருந்த ஆங்கிலருடன் போரிட்டனர் . வடகோடியின் கீழ் 


28 


பிரிட்டன் வரலாறு 


மேட்டு நிலப்பகுதிகளில் பிக்குகளின் இரு இராச்சியங்கள் அமைந் 
திருந்தன . - கி.பி. 503 ஆம் ஆண்டில் அயர்லாந்திலிருந்து வந்த 
கெய்லிய இனத்தைச் சார்ந்த ஸ்காட்டுகள் இன்று ஆர் கைல்ஷயர் 
எனப்படும் பகுதியின்மீது படையெடுத்து டால்ட்ரியாடா என்ற 
இராச்சியத்தை நிறுவிக்கொண்டனர் . ) 

பிரிட்டனில் இக்காலத்தில் சொல்லவொண்ணாக் குழப்பங்கள் 
நிலவின . அவற்றிலிருந்து ஒற்றுமை எவ்வாறு பிறந்தது ? 
இவ்வாறு தென்பட்ட குழப்பச் சூழ்நிலையிலேயே இங்கிலாந்து , 
ஸ்காட்லாந்து , வேல்ஸ் போன்றவை எழுந்த வரலாற்றை ஒரு 

உணர முடிகிறது . படையெடுப்பாளர்கள் தங்களை 
இங்கிலீஷ் ( English ) என்றும் , வேல்ஸில் வாழ்ந்து வந்த கெல்ட்டு 
கள் வெல்ஸ்மன் (Welshmen ) அதாவது - அந்நியர் என்றும் 
அழைத்துக் கொண்டனர் . 


வகையாக 


அயர்லாந்து : பிரிட்டனில் 

குழப்பம் மூண்டிருந்த இக் 
காலத்தில் . அயர்லாந்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களின் இனத் 
தலைவர்களின் கீழ் அமைதியும் , செழுமையுமுற்று வாழ்ந்து 
வந்தனர் . செயின்ட் பாட்ரிக் என்பாரின் கொள்கைகளைப் பின் 
பற்றி ஐரீஸ் கெய்லர்கள் கி.பி. 450 ஆம் ஆண்டு தொடங்கியே 
கிறிஸ்துவர்களாயினர் . மடாலய நிறுவனங்கள் இத்தீவு முழுமை 
யும் தோன்றி , கல்வி , சமயம் ஆகியவற்றின் கேந்திரங்களாயின . 
அயர்லாந்து செயின்ட்டுகளின் தாயகமாயிற்று (Land of the 
Saints ) . இம்மடாலயங்களிலிருந்து கிறிஸ்துவப் பாதிரிகள் 
குழப்பமான சூழ்நிலையில் மேற்கு ஐரோப்பா முழுவதிலும் சென்று 
பணிபுரிந்தனர் . செயின்ட் கால் என்பார் ஸ்விட்சர்லாந்திற்குச் 
சென்றிருந்தார் . கி.பி. 563 ஆம் ஆண்டு செயின்ட் கொலம்பா 
என்னும் புகழ்பெற்ற பாதிரியார் அயர்லாந்திலிருந்து புறப்பட்டு 
ஸ்காட்லாந்து சென்றார் . அவருடைய உறவினரொருவர் அங் 
கிருந்த டால்ட்ரியாடா ஸ்காட்டுகளின் அரசராயிருந்தார் . 
அங்கு அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்த அயோனா ( Iona ) 
என்னும் தீவில் மடாலயம் ஒன்றை நிறுவினர் . அங்கிருந்து தான் 
கிறிஸ்துவ சமயம் முதலில் ஸ்காட்லாந்து முழுமையிலும் , சிறிது 
காலத்திற்குப் பின்னர் இங்கிலாந்திலும் பரவலாயிற்று . 


ரோமானியர் பிரிட்டனை விட்டுச் சென்ற நாளிலிருந்து , ஏறத் 
தாழ நூற்றைம்பது ஆண்டுக் காலத்தில் இங்கிலாந்தில் குழப்ப 
மான சூழ்நிலையும் , பல நல்ல மாற்றங்களும் தோன்றியிருக்க 
வேண்டும் என்பதை ஒருவாறு அறியலாம் . 


ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 


29 


( ஆ ) மூன்று இராச்சியங்கள் ( 550-655 ) 


ஆறாம் 

நூற்றாண்டின் இடைக்காலத்திற்குப் பின்னர் , 
ஆங்கிலர்கள் பெருவாழ்வை நோக்கி வெகுவாக முன்னேறத் 
தொடங்கினர் . அவர்களின் முன்னேற்றம் இரு 

கூறுகளைக் 
கொண்டது . 

முதலாவது , அவர்களுடைய சிறுசிறு இராச்சி 
யங்கள் நன்முறையில் உறுதியாக நிலை நாட்டப் பெற்றதாகும் . 
அவர்கள் பிரிட்டானியர்களை மேலைத்திசைக்கு விரட்டியடித்தனர் . 
இரண்டாவது , ஆங்கிலர்கள் கிறிஸ்துவ சமயத்திற்கு மதம் 
மாற்றப்பெற்று கிறிஸ்துவர்களாய் அவர்களும் ஐரோப்பிய நாக 
ரிகத்தைப் பின்பற்றத் தொடங்கியதாகும் . கிறிஸ்துவர்களாக 
மதம் மாறியதன் விளைவுகளில் ஒன்று ஆங் 

ஆங்கிலர்கள் 

பர்கள் எழுதும் 
கலையைக் கற்றுக்கொண்டதும் , வரலாற்று ஆவணங்கள் முதலிய 
வற்றைத் தொடங்கியதுமாகும் . இக்காலத்திலிருத்து நமக்குத் 
தெளிவான வரலாற்றுச் சான்றுகள் கிடைப்பதால் , இப்பகுதி 
இதற்கு முற்பட்ட இருண்ட காலத்தினின்றும் மாறுபட்டது .--- 

வெஸ்ஸெக்ஸின் முன்னேற்றம் : வெற்றியிலும் , உறுதியாக 
நிலைநாட்டப்பெற்றதிலும் முதலிடம் பெறும் இராச்சியங்கள் 
பிரிட்டனின் எல்லையிலிருந்த ஆங்கில இராச்சியங்களேயாகும் . 
பிரிட்டானியரின் தாக்குதலை எப்போதும் எதிர்பார்த்தமையால் 
இவர்கள் தங்களுடைய போர் வீரர்களைப் பயிற்றுவித்துப் போர்ப் 
படைகளைக் கொண்டிருந்தனர் . முதன் முதலில் வெஸ்ஸெக்ஸ் 
என்ற இராச்சியமே வெகுவாக முன்னேற்றம் அடைந்தது . 
கீவ்லின் ( 560-593 ) என்பாரின் தலைமையில் இம்முன்னேற்றம் 
சீரும் சிறப்புமுற வளர்ச்சியுற்றது . அவர் வைட் 

( Wight ) 
டிலிருந்த ஜூட்டுகளையும் , சார்ரேயிலிருந்த சாக்சானியரையும் 
தம்மாட்சியின் கீழ்க்கொணர்ந்த தோடன்றி , டோர்செட்டையும் 
வெற்றி கண்டார் . அவர் பிரிட்டானியரைக் 

கி.பி. 577 ஆம் 
ஆண்டில் டியோர்ஹாம் ( Deorham ) என்னுமிடத்தில் நடைபெற்ற 
போரில் தோற்கடித்து , கிளௌஷ்டர்ஷயர் , சாமர்செட் ஆகிய 
வற்றின் பெரும் பகுதிகளைக் கைப்பற்றிக்கொண்டது அதைவிடச் 
சிறப்பானதாகும் . இவ்வெற்றியால் ஆங்கிலர்கள் மேற்குக் கடற் 
கரைவரைத் தம்மாட்சியைப் பரப்பிக்கொண்டதுடன் கார்ன் 
வால் , டெவன் போன்ற பிரிட்டானியப் பகுதிகளை வேல்ஸி 
லிருந்தும் பிரித்தனர் . இவ்வெற்றிக்குப் பின்னர் , நீண்டகாலம் 
வெஸ்ஸெக்ஸில் அமைதி நிலவியது . 
நார்த்தம்பிரியாவின் முன்னேற்றம் : 

சிறிது 

காலத்திற்குப் 
பின்னர் , 

ஆங்கிலர்கள் முன்னேறத்தொடங்கினர் . 
பெர்னீஷியாவின் அரசர்கள் டெய்ராவை வென்று அங்காண்ட 


வட 


எஸ்ஸெக்ஸ் 


30 


பிரிட்டன் வரலாறு 


அரச பரம்பரையைக் கொன்றோ அன்றி நாட்டை விட்டு விரட் 
டியோ அடித்தனர் . பின்னர் , அங்கு அவர்கள் நார்த்தம்பிரியா 
இராச்சியத்தை நிறுவினர் . அவர்களின் அரசரான எதல்ஃபிரித் 


பிக்டுலாந்து 


ந 


பிரிட்டிஷ் பகுதிகள் 
ஆங்கிலேய இராச்சியங்கள் 

ஜூட்டுகள் 
சாக்சானிய 
இராச்சியங்கள் 

பிக்டுகள் 
ஸ்காட்டியர் & 


ஸ்டார்த் 
கிளைடு 


கால்வே 


- 


கம்பிரியா 

நாரத்தம்பிரியா 


ஐரிஸ் கடல் 


மெர்சியா 


கிழக்கு 


ஆங்கிலியா 


நடவேல்ஸ் 


கென்ட் 


வெஸ்ஸெக்ஸ் 


சஸைகஸ் 


மேந்தவேல்ஸ் 


ஆங்கிலக் கால்வாய் 


எட்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து 


( Ethelfrith , 563-617 ) என்பார் , ஒன்றுபடுத்தப்பெற்ற அர 
சாங்கத்தின் வலிமையால் , வட பிரிட்டானியரைத் தாக்கினார் . 


ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 


31 


கி.பி. 613 - ல் செஸ்டரில் நடைபெற்ற போருக்குப் பின்னர் , 
கிறிஸ்துவத் துறவிகள் படுகொலை செய்யப்பெற்றனர் . அவர் 
--களிடமிருந்து செஷயரையும் , தற்கால லங்காஷயருக்குத் தென் 
பாலில் உள்ள பகுதிகளையும் அவர் கைப்பற்றி மேற்குக் கடற்கரை 
வரை தம் அதிகாரத்தைப் பரப்பினார் . வேல்ஸையும் அவர் 
ஸ்டார்த்கிளைடிலிருந்து பிரித்தார் . கி.பி. 617 ஆம் ஆண்டில் 
எதல்ஃபிரித் பதவியிலிருந்து தூக்கியெறியப்பட்டு , எட்வின் என்ப 
ரால் கொல்லப்பட்டார் . எட்வின் டெய்ரா அரச பரம்பரையில் 
வந்தவர் . எட்வின் ( 617-633 ) எதல்ஃபிரித்தைவிட தீவிரமான 
அரசர் . மேற்கு ரைடிங்கிலிருக்கும் எல்மட் என்ற பிரிட்டானிய 
இராச்சியப் பகுதியை அவர் வென்றார் ; ஐரிஷ் கடலில் அவர் 
கப்பற்படையொன்றை வைத்திருந்தார் . வடக்கிலிருந்த பிக்டு 
களை அவர் விரட்டியடித்தார் . அவர்களைத் தடுத்து நிறுத்துவான் 
வேண்டி எடின்பர்க் என்ற நகரை நிறுவினார் . கீழ் ஆங்கிலி 
யாவும் , தொலைவிலிருந்த ஸஸ்ஸெக்ஸும் 

அவருடைய அதி 
காரத்தை அங்கீகரிக்கும்படி - வலியுறுத்தப்பட்டன . 

இதன் 
விளைவாக நார்த்தம்பிரியா ஆங்கிலர்களின் அரசுகளில் தலை சிறந்த 
தாக மாறிற்று . அதனை மாற்றியமைத்த பெருமை எட்வினையே 
சாரும் . அவரால் உருவாக்கப்பெற்ற நார்த்தம்பிரியாவின் 
செல்வாக்கு அந்நூற்றாண்டின் இறுதிவரை நீடித்தது . ஆனால் , 
- நார்த்தம்பிரியாவின் செல்வாக்கு அந்நூற்றாண்டின் இறுதிவரை 
நீடித்தது . ஆனால் , நார்த்தம்பிரியாவின் செல்வாக்கு பிற ஆங்கில 
இராச்சியங்களின் பொறாமையையும் , பிரிட்டானிய அண்டை 
நாட்டுக்காரர்களின் பொறாமையையும் தூண்டிவிடக் காரணமாய் 
அமைந்தது . அதன் விளைவுகளைப் பின்னர் ஆராய்வோம் . 

மெர்சியாவின் முன்னேற்றம் : எட்வினின் இறப்புக்கு முன்னர் , 
மத்திய நிலங்களின் எல்லைப்புற இராச்சியமான மெர்சியாவும் 
நார்த்தம்பிரியாவைப் போன்று உறுதியான ஆட்சியைப் பெற்று 
முன்னேறத் தொடங்கியது . அதன் அரசரான பெண்டா என்பார் 
ஒரு சிறந்த வீரர் . அவர் மத்திய நிலங்களில் இருந்த சிறுசிறு 
இராச்சியங்களை அடிமைப்படுத்தினார் எனினும் , அவை துணை 
இராச்சியங்களாகவே நின்றதன் விளைவாகப் பின்னர் மெர்சியா 
பலவீனமுற்றது . அவர் ஸெவர்ன் பள்ளத்தாக்கில் வெஸ்ஸெக் 
ஸுக்குச் சொந்தமான பகுதியை வெற்றிகண்டு , வேல்ஸ் படை 
யெடுப்பாளர்களை விரட்டியடித்தார் . 

அரசியல் நிலைமையும் அதன் மாற்றங்களும் : மேற்கூறியவாறு , 
ஏழாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் மூன்று பெரும் இராச்சி 
யங்கள் இங்கிலாந்தில் முதன்மை பெற்றிருந்தன . அவை நார்த் 
தம்பிரியா , மெர்சியா , வெஸ்ஸெக்ஸ் என்பனவாம் . அவற்றின் 


பிரிட்டன் வரலாறு 


முன்னேற்றத்தை ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் . இம் மூன்று 
இராச்சியங்களும் தம் பரப்பளவுகளைப் பெருக்கிக் கொண்டதன் 
விளைவாக அவற்றின் அரசாங்க முறைகளிலும் மாற்றங் 
கள் தோன்றலாயின . முன்னர் நிலவிவந்த போக் - மூட் என்னும் 
சபைகள் பரப்பளவு மிகுந்த இராச்சியங்களுக்குப் பயனற்றவை 
யாயின . அவை சிறு இனங்களுக்குப் பயன்பட்ட இனச்சபைகள் . 
பெரிய நாடுகளுக்குப் பயன்படாது போனதில் வியப்பொன்று 
மில்லையன்றோ ! இம்மக்கள் சபைகள் வெஸ்ஸெக்ஸ் இராச்சியத் 
தைச் சார்ந்த ஷயர்களில் மட்டும் கூட்டப்பட்டன . அல்லது 
மெர்சியாவுக்குச் சொந்தமான துணை இராச்சியங்களில் அவை 
காணப்பட்டன . அரசருடைய அதிகாரங்கள் பெருமளவுக்கு 
வளர்ந்தமை மற்றொரு மாற்றமாகும் . அவருடைய கெய்ஸத் 
என்னும் போர் வீரர் குழாம் இப்போது பெரும் பண்ணைகளின் 
பிரபுக்களாகி , எண்ணற்ற அடிமைகளையும் பெற்றிருந்தனர் . 
அவர்களை அரசரின் தேனர்கள் அல்லது தொண்டர்கள் என்று 
அழைத்தனர் . அவர்களே அரசருக்குப் படை வீரர்களாயினர் . 
பியர்ட் என்னும் தேசியப்படை இதற்குப் பின்னர் அவசியமற்ற 
தாகி , அழைக்கப்படாமலே பட்டுப்போயிற்று . அரசருடைய 
- மன்றம் , ஒரு பண்ணையிலிருந்து மற்றொன்று என்ற முறையில் நாடு 
முழுதும் சுற்றி வந்தது . அது தான் அரசருடைய அரசாங்கத்தின் 
மையமாயிற்று . அரசருடைய சபையில் விட்டான் என்னும் மதி 
யூக மக்கள் இருந்தனர் . அச்சபையில் ஷயர்களின் ஏர்ல் மென் 
என்னும் பிரபுக்களும் , கைப்பற்றப்பட்ட அரசுகளின் துணை அரசர் 
களும் , முக்கியமான தேனர்களும் பதவி வகித்தனர் . 


( இ ) கிறிஸ்துவ நாடாதல் ( 597-664 ) 
பிரிட்டனில் ஆங்கில - சாக்சானியர் தத்தம் இராச்சியங்களில் 
உறுதியாக நிலைபெற்று வந்த ஞான்று ஆங்கில நாகரிகத்தை 
உருவாக்கும் பணியில் இரு புதிய சம்பவங்கள் நிகழ்ந்தன . கி.பி. 
563 ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்தின் மேற்குக் கடற்கரைத் தீவான 
அயோனாவிற்கு அயர்லாந்துக்காரரான செயின்ட் 

செயின்ட் கொலம்பா 
என்னும் பெரியார் கிறிஸ்துவ சமயத்தைக் கொண்டு வந்தார் 
என்பதை ஏற்கனவே அறிந்துள்ளீர்கள் . 


அகஸ்டின் என்பாரின் பிரசாரக்குழு : கி.பி. 596 ஆம் ஆண்டில் 
முதலாம் கிரெகிரி என்ற போப்பாண்டவர் அகஸ்டின் என்ற 
பாதிரியாருடன் நாற்பது பேர் கொண்ட சமயப் பிரசாரக் குழு 
வொன்றுடன் ரோமாபுரியிலிருந்து கிறிஸ்துவ சமயத்தைப் 
பரப்பும் பணிக்காக அனுப்பிவைத்தார் . பிரிட்டானியக் கிறிஸ்து 
வர்களை நண்பர்களாக்கிக்கொண்டு , அவர்களுக்கு ஒத்துழைப்பு 


ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 


33 


நல்க வேண்டுமெனவும் அகஸ்டின் பணிக்கப்பட்டிருந்தார் . ஆனால் , 
இப்பணியில் அகஸ்டின் தோல்வியுற்றார் . ஏனெனில் , இங்கிலாந்தில் 
இருந்து கெல்ட்டிய திருச்சபை பன்னெடுங்காலம் தனித்து நின்று 
செயல்பட்டிருந்தமையான் பல துறைகளில் அஃது ரோமானிய 
பழக்க வழக்கங்களைக் கைவிட்டிருந்தது . எடுத்துக்காட்டாக , 
ஈஸ்ட்டர் பண்டிகையைக் கொண்டாடும் தேதியிலும் , தலையை 
மொட்டையடித்துக்கொண்டு துறவியாகும் வழக்கத்திலும் சிறு 
சிறு வேறுபாடுகள் இருந்தன . திருச்சபைக் கட்டுப்பாடுகள் , 
அமைப்பு , நிருவாகத்துறை ஆகியவற்றில் பெரும் வேறுபாடுகள் 
இருந்தன . எனினும் , அகஸ்டினின் சமயப் பிரசாரப் பணி 
தொடக்கத்தில் மாபெரும் வெற்றியளித்தது . 597 ஆம் ஆண்டில் 
அகஸ்டின் கென்டில் வந்திறங்கினார் . அவரை எதல்பர்ட் என்ற 
அரசர் வரவேற்றார் . எதல்பர்ட் கிறிஸ்துவப் பெண்ணொருத்தியை 
மணந்திருந்தார் . எனவே , அகஸ்டினுக்குச் சுதந்திரமாகப் பிரசாரம் 
செய்யும் உரிமை கிட்டியது . காலப்போக்கில் எதல்பர்ட்டும் அவ 
ருடைய பிரபுக்களும் புதிய சமயமான கிறிஸ்துவத்தை ஏற்றுக் 
கிறிஸ்துவர்களாயினர் . அவருடைய தலைநகரான கன்டர்பரியே 
இங்கிலாந்து திருச்சபையின் தாயகமாயிற்று . அக்காலத்தில் 
கென்டின் ஆட்சிக்குட்பட்டிருந்த எஸ்ஸெக்ஸ் , கீழ் ஆங்கிலியா 
போன்ற சிறு இராச்சியங்களும் புதிய சமயத்தையும் கிறிஸ்துவக் 
கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டன , எஸ்ஸெக்ஸ் திருச்சபை 
மாவட்டத்தின் கேந்திரமொன்று இலண்டனில் நிறுவப்பெற்றது . 
இதைவிடப் பெரும் வெற்றியொன்று கிறிஸ்தவ சமயத்தை 
எதிர்நோக்கியிருந்தது . நார்த்தம்பிரியாவின் அரசரான எட்வின் , 
எதல்பர்ட்டின் மகளைத் திருமணம் செய்து கொண்டபோது 
இவ்வெற்றிகரமான நிகழ்ச்சி நிகழ்ந்தது . எட்வின் ஏற்கனவே 
கிறிஸ்துவராயிருந்தார் என்பதை அறிந்துள்ளோம் . எதல்பர்ட்டின் 
மகளான பெர்த்தாவும் கிறிஸ்துவராயிருந்தார் . பெர்த்தாவின் 
முயற்சியாலும் உதவியாலும் பிரிட்டனில் கிறிஸ்துவ சமயத்தைப் 
பரப்ப முடியும் என்று அகஸ்டின் நம்பினார் . கிறிஸ்துவ சமயம் 
இங்கிலாந்துக்கு வந்தது சிறப்பான சம்பவங்களுள் ஒன்றாகும் . 
இங்ஙனம் , இங்கிலாந்து வந்த கிறிஸ்துவ சமயம் தூயதாகவும் , 
மதவிரோதிகளால் தாக்கப்படாததாகவும் , மெல்ல ஊடுருவிப் 
பாய்ந்தோ அல்லது பல துன்பங்களை ஏற்றோ வராமல் , நேரிடை 
யாக ரோமபுரியிலிருந்து வந்து சேர்ந்தது . மேலும் , இங்கிலாந்தில் 
அரசர்களே அதனை ஏற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கதாகும் . 
அன்றியும் , பிரிட்டனில் கிறிஸ்துவ சமயம் பரவியபொழுது , 
கிறிஸ்துவரல்லாதாரின் வெறுப்பும் ஆர்வமும் மங்கி மறைந்து 
விட்டன . இங்கிலாந்தில் கிறிஸ்துவ சமயத்திற்கு எதிர்ப்புகள் 
இன்மையால் , அச்சமயத்தைப் பரப்பத் துன்புற்று உயிர் துறந்த 


பிரிட்டன் வரலாறு 


தியாகிகளின் பெயர் அடிபடுவதில்லை . எனவே , கிறிஸ்துவ சமயம் 
இங்கிலாந்தில் எளிதாகப் பரவிற்று . துன்பமின்மையால் மக்களுக் 
குக் கிறிஸ்துவ சமயத்தின் மீது ஆழ்ந்த பற்று ஏற்படவில்லை . 


பெர்த்தா தம்முடன் பாலினஸ் என்ற பாதிரியார் ஒருவரை 
யும் அழைத்து வந்திருந்தார் . பாலினஸ் அகஸ்டினின் சீடர்களில் 
ஒருவர் . பாலினஸ் யார்க் வந்து சேர்ந்தார் . விட்டான் சபையைக் 
கலந்து விவாதித்தபின்னர் எட்வின் கி.பி. 626 ஆம் ஆண்டில் 
கிறிஸ்துவராவது எனத் தீர்மானித்தார் . கிரெகிரி இங்கிலாந்தில் 
கிறிஸ்துவ சமயத்தைப் பரப்ப அனுப்பிய நாற்பதின்மரில் 
அப்போது எஞ்சியிருந்தவர் பாலினஸ் ஒருவர்தாம் . பாலினஸின் 
முயற்சியால் அரசரும் , அரச குடும்பத்தினரும் , ட்வீடிலிருந்து 
லிங்கன்ஷயர்வரை இருந்த அவரது நாட்டு மக்கள் அனைவரும் 
கிறிஸ்துவ சமயத்தை மேற்கொண்டனர் . இதற்குப் பின்னர் தான் 
ட்ரென்டில் பாலினஸ் திருக்கோவில் ஒன்றைக் கட்டுவித்தார் . 
இத்திருக்கோயில் கல்லால் கட்டப்பெற்றது . ஆனால் , கி.பி. 
632 இல் இவ்வனைத்தும் அழிவுறும் அவல நிலை ஏற்பட்டது . 
மெர்ஸியர்களும் , வேல்ஸ் மக்களும் எட்வினைக் கொன்றனர் . 
பெர்த்தாவும் , பாலினஸும் தென்பாகத்திற்குத் தப்பி ஓடி 
விட்டனர் . நார்த்தம்பிரியா மீண்டும் கிறிஸ்துவரல்லாதார் 
கைக்கு மாறியது . எட்வினின் வெற்றியால் பொறாமையுற்ற 
அவருடைய அண்டை இராச்சியக்காரர்கள் பெண்டா 
( Penda ) என்ற மெர்ஸிய அரசரின் தலைமையில் திரண்டெழுந் 
தனர் . அவருடன் வேல்ஸ் அரசரான காட்வலானும் ( Cadwallon ) 
சேர்ந்துகொண்டார் . அவர்களின் கூட்டுப்படைகள் எட்வினை 
ஹேட்ஃபீல்ட் ( Hatfield ) என்னுமிடத்தில் நடைபெற்ற போரில் 
தோற்கடித்துக்கொன்றனர் . இந்தப் போர்க்களம் டோன்காஸ்ட 
ருக்கு அருகில் உள்ளது . யார்க்ஷயரையும் அவர்கள் கைப்பற்றிக் 
கொண்டு யார்க் நகரைத் தீக்கிரையாக்கினர் . நார்த்தம்பிரியர்கள் 
கிறிஸ்துவ சமயத்தையும் கைவிட நேர்ந்தது . அதேபோன்று 
எஸ்ஸெக்ஸ் , கீழ் ஆங்கிலியாவிலும் கிறிஸ்துவ சமயம் நலிவுற்றது . 


ஆஸ்வால்டும் கெல்ட்டிய பிரசாரகர்களும் : எட்வின் நார்த்தம் 
பிரியாவைக் கைப்பற்றியபோது பெர்னீஷியா அரச வம்சத்தைச் 
சார்ந்த இரு அரசகுமாரர்கள் நாடு கடத்தப்பட்டிருந்தனர் . 
அவர்கள் ஸ்காட்லாந்தில் தஞ்சம்புகுந்து , 

அங்கு செயின்ட் 
கொலம்பாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தனர் . இவ் 
விரு சகோதரர்கள் ஆஸ்வால்ட் , ஆஸ்வி எனப்படுவர் . நார்த்தம் 
பிரியாவில் ஏற்பட்ட குழப்பமான சூழ்நிலையைப் பயன்படுத்திக் 
கொண்டு , இவ்விரு சகோதரர்களும் நார்த்தம்பிரியாவின் 


ஆங்கில -- சாக்சானியரின் வெற்றி 


அரசுரிமையைப் பெற்றனர் . அவர்கள் தம்முடன் செயின்ட் 
அய்டான் என்ற பாதிரியாரை அயோனாவிலிருந்து ( Iona ) கொண்டு 
வந்தார்கள் . செயின்ட் அய்டான் ( St. Aidan ) உயர் குடியில் 
பிறந்த மேன்மையாளர் . அவர் லின்டிஸ்பார்னில் தம் கேந்தி 
ரத்தை நிலைநாட்டிக் கொண்டார் . ஆஸ்வால்ட் அரசராக முடி 
சூட்டிக் கொண்டதும் , வேல்ஸ் நாட்டுப் படையெடுப்பாளர்களைக் 
கி.பி. 634 ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஹேவன்ஃபீல்ட் போர்க் 
களத்தில் விரட்டியடித்தார் . அய்டான் மக்களிடையே கிறிஸ்துவ 
சமயப் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தார் . அரசரும் , அவருடைய 
பிரபுக்களும் கிறிஸ்துவரான தால் மட்டும் அவர் திருப்தியுறவில்லை ; 
சாமானியரையும் மதம் மாற்ற விரும்பினார் . அய்டானே நார்த் 
தம்பிரியாவின் தலைசிறந்த சமயப் போதகரானார் . சமயத்திற் 
காகத் தூயவாழ்வு வாழ்ந்த இப் பெரியாரின் வாழ்க்கை பலருக்கும் 
வழிகாட்டியாக அமைந்தது . வடக்கில் அவரைப் பின்பற்றிய பல 
சமயப் பெரியார்கள் தங்களது அறிவாலும் , ஆன்மீகச்சக்தியாலும் 
சித்திகள் பலவற்றைச் செய்து காட்டினர் . தமக்கு இடுக்கண் 
இழைத்தாரைக் காக்கும்படி இறைவனை நோக்கி இறைஞ்சிய 
பெருமகனார் அவர் . அய்டான் ( Aidan ) காலமான பிறகு முப்ப 
தாண்டுகளுக்குமேல் அவருடைய 

மரபுகளைக் காத்த 
பெருமை கத்பர்ட் என்பாரைச் சாரும் . அவர் தனிமையில் 
இன்பம் கண்ட பெரியார் . 


சமய 


கி.பி. 642 ஆம் ஆண்டில் ஆஸ்வால்ட் , பெண்டாவால் மேஸர் 
ஃபீல்ட் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார் . மீண்டும் சிலவாண்டு 
கள் நார்த்தம்பிரியாவில் குழப்பம் மூண்டது . எனினும் , பாதிரி 
களின் சமயப் பிரசாரமும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது . 
ஆஸ்வி தம் தமையனார் விட்டுச் சென்ற பணியைத் தொடர்ந்து 
செய்துவந்தார் . கி.பி. 655 ஆம் ஆண்டில் அவர் பெண்டாவை 
லீட்ஸுக்கு அருகில் வின்வுட்டில் நடைபெற்ற போரில் தோற் 
கடித்துக் கொன்றார் . 


இங்கிலாந்து முழுவதும் கிறிஸ்துவ நாடாதல் : இங்கிலாந்தில் 
நிலவிய இக்குழப்பமான சூழ்நிலையிலும் , கிறிஸ்துவ சமயத்திற்கு 
இங்கிலாந்து மக்கள் மதம் மாறும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடை 
பெற்று வந்தது . இம்மதமாற்றங்கள் இருவகைப் பாதிரிகளால் 
நடாத்தப்பட்டன . வடபாகம் , மத்திய நிலங்கள் , எஸ்ஸெக்ஸ் 
ஆகிய பகுதிகளில் கெல்ட்டிய பாதிரிகளும் , வெஸ்ஸெக்ஸில் 
ரோமானியப் பாதிரிகளும் இம் மதமாற்றப்பணியில் தீவிரமாக ஈடு 
பட்டவர்களாவர் . பிரினஸ் என்பார் ரோமானியப் பாதிரிகளில் 
ஒருவர் . மெர்ஸியாவில் பெண்டாவோ கிறிஸ்துவ சமயத்துக்கு 


36 


பிரிட்டன் வரலாறு 


எதிராகக் குறுக்கிடவில்லை . அவர் கிறிஸ்துவரல்லர் . எனினும் , 
மதமாற்றத்தைத் தடுக்கவில்லை . அவருடைய மகனே கிறிஸ்துவ 
ரானபோதும் , பெண்டா அதை எதிர்க்கவில்லை . ஏழாம் நூற்றாண் 
டின் இடைக்காலத்திற்குள் இங்கிலாந்து முழுவதும் கிறிஸ்துவ 
சமயத்தை ஏற்றுக்கொண்டது . அகஸ்டின் இங்கிலாந்து வந்த 
எழுபது ஆண்டிற்குள்ளாகவும் , அய்டான் நார்த்தம் பிரியாவுக்கு 
வந்த முப்பதாண்டிற்குள்ளாகவும் இங்கிலாந்து முழுமையும் 
கிறிஸ்துவ சமயம் பரவியது வியப்பான செய்தியாகும் . Y 


நார்த்தம்பிரியாவிலிருந்து சென்ற சமயப் பிரசாரகர்கள் 
எஸ்ஸெக்ஸில் மீண்டும் கிறிஸ்துவ சமயத்தை நிலைநாட்டினர் . 
அயர்லாந்து துறவிகள் வில்ட்ஷயர் , கிழக்கு ஆங்கிலியா , 
சிசெஸ்டர் முதலான 

இடங்களிலும் கிறிஸ்துவ சமயத்தைப் 
பரப்பினர் . இறுதியாக , நார்த்தம்பிரியாவிலிருந்து கிறிஸ்துவ 
சமயம் மெர்ஸியாவுக்குச் சென்றது . பெண்டாவின் மக்களும் 
பேரரும் கிறிஸ்துவர்களாயினர் . அவர்களிடம் அடிமைப்பட்ட 
இளவரசர்களும் அவர்களுடைய செல்வாக்கினால் கிறிஸ்துவர்களா 
யினர் . இங்கிலாந்தின் பல பாகங்களில் திருச்சபைகளை அமைக்க 
வும் ஏற்பாடுகள் நடைபெற்றன . 


வடபாகத்திலிருந்து கிறிஸ்துவ சமயம் மெதுவாகத் தென் 
மாவட்டங்களிலும் பரவலாயிற்று . கி.பி. 630 ஆம் ஆண்டிற்குப் 
பின்னர் கிழக்கு ஆங்கிலியாவின் மன்னர் மதம்மாறி பர்கண்டி 
என்ற கால் நாட்டின் ஊரைச்சார்ந்த ஃபெலிக்ஸ் என்பாரைத் 
தம் பிஷப்பாக ஏற்றார் . கிழக்கு ஆங்கிலியா கிறிஸ்துவ சமயத்தை 
ஏற்றது முதல் அதுவும் ஒரு சிறந்த கிறிஸ்துவ நாடாயிற்று . 


நார்த்தம்பிரியாவைச் சார்ந்த பெனிடிக்ட் பிஸ்காப் என் 
பாரும் , வில்ஃபிரிடு என்பாரும் சிறந்த கிறிஸ்துவ சமயப் பிரசார 
கர்கள் . பெனிடிக்ட் பிஸ்காப் கி.பி. 653 ஆம் ஆண்டில் ரோமா 
புரிக்குச் சென்று , கிறிஸ்துவ சமயக் கையெழுத்துப் பிரதிகளையும் 
கிறிஸ்துவ சமயச் சின்னங்களையும் கொண்டு வந்தார் . பிரான்சி 
லிருந்தும் அவர் சில சமயப் பொருள்களைக் கொணர்ந்தார் . துறவி 
களுக்கான பெனிடிக்டைன் விதிமுறைகளையும் அவர் தம்முடன் 
கொண்டுவந்தார் . அவர் நிறுவிய மடாலயங்களில் தான் பீடு , 
பானிஃபேஸ் , ஆல்க்வின் போன்ற அறிஞர்கள் தோன்றிக் கிறிஸ்துவ 
சமயத்திற்குப் பல அரும்பணிகள் புரிந்தனர் . வில்ஃபிரிடு ஒரு 
ஞானியார் . அரசியல் ஆதிக்கத்தைவிட சமய ஆதிக்கமே சாலச் 
சிறந்தது என்னும் கோட்பாடு கொண்ட அப்பெரியார் பல இடங் 
களில் திருச்சபைகளை நிறுவினார் . பார்க்கில் மீண்டும் கிறிஸ்துவ 


ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 


37 


சமயம் பரவிட அவருடைய முயற்சியே காரணமாகும் . தென் 
சாக்சானியர் கிறிஸ்துவ சமயத்தை மேற்கொண்டது அவருடைய 
முயற்சியால் தான் . அவருடைய தீவிர சமயப் பிரசாரத்திற்கு 
அரசர்களும் இடம் கொடுத்தனர் . இங்கிலாந்து , ரோமாபுரி 
ஆகிய இவற்றின் கிறிஸ்துவ சமயத்தை வடக்கிலிருந்த கிறிஸ்துவ 
சமயத்துடன் இணைத்து அனைத்தையும் தம் ஆணையின் கீழ்க் 
கொண்டுவர வேண்டுமென்பதே அவரது குறிக்கோள் . 


விட்பி திருச்சபைக் கூட்டம் : ( Synod of whitby ) மதமாற்றப் 
பணியை ரோமானிய திருச்சபையினரும் , கெல்ட்டிய திருச்சபை 
யினரும் செய்துவந்தபோதிலும் , கெல்ட்டிய திருச்சபையின் 
பணியே சிறப்பாக அமைந்து இருந்தது . இதன் 

விளைவாக 
ரோமானிய திருச்சபைக்கும் , கெல்ட்டிய திருச்சபைக்கும் 
இடையே கருத்து வேறுபாடுகளும் , மோதல்களும் தோன்ற 
லாயின . ரோமாபுரி கிறிஸ்துவ சமயத்தால் ஊக்கம் பெற்ற 
வில்ஃபிரிடு நார்த்தம் பிரியாவின் அரசரான ஆஸ்வியை விட்பி 
எனுமிடத்தில் கி.பி. 664 ஆம் ஆண்டில் திருச்சபைக் கூட்ட 
மொன்றைக் கூட்டுமாறு பணித்தார் . திருச்சபையில் நிலவி வந்த 
கருத்து வேறுபாடுகளைத் தீர்க்க இங்கிலாந்திலிருந்த எல்லா மத 
குருமார்களையும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டி ஆஸ்வி 
அழைப்பு அனுப்பினார் . அங்கு , நீண்ட விவாதத்திற்குப் பின்னர் 
ரோமாபுரி . திருச்சபையின் முறையே ஏற்றுக்கொள்ளப்பட 
வேண்டும் என்றும் முடிவு எடுக்கப்பட்டது . இந்த விட்பி திருச் 
சபைக் கூட்டத்தின் முயற்சியால் கிறிஸ்துவ சமயத்தாரிடையே 
நிலவிய கருத்து வெறுபாடுகள் நீங்கின . வெஸ்ஸெக்ஸ் கென்ட் 
ஆகிய இளவரசர்களும் , ஆஸ்வியின் அரசியும் வில்ஃபிரிடை 
ஆதரித்தனர் . ஆஸ்வியும் பெரும்பான்மையோரான அவர் 
களுடைய கருத்துகளை ஏற்றுக்கொண்டார் . 


விட்பி திருச்சபைக் கூட்ட முடிவினால் கிறிஸ்துவ சமயம் 
தடையின்றி வளர்ச்சியுற்றது . இம்முடிவினால் இங்கிலாந்தில் 
தேசிய ஒற்றுமை ஏற்பட்டது . ரோமாபுரி , ஐரோப்பா ஆகிய 
வற்றுடன் தொடர்பால் கிறிஸ்துவ சமய ஒற்றுமையும் , இணக்க 
மும் ஏற்படலாயிற்று . ஆஸ்விக்கு நார்த்தம்பிரியாவில் 
அமைதியை நிலைநாட்டவும் , மெர்ஸியாவுக்கு எதிராகக் கென்ட் , 
வெஸ்ஸெக்ஸ் இராச்சியங்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் 
கொள்ளவும் இச்சமய ஒற்றுமை வாய்ப்பளித்தது . எனினும் , பல 
இடங்களில் விட்பி திருச்சபைக் கூட்டத்திற்கு முன்பிருந்த நிலை 
நிலவியது . கிறிஸ்துவ சமயம் நாகரிக முதிர்ச்சியை ஏற்படுத்த 
பெரிதும் உதவியது . 


38 


பிரிட்டன் வரலாறு 


ஆர்ச்பிஷப் தியடோர் (668 - 690 ) : இங்கிலாந்திலும் போப் 
பாண்டவரையே கிறிஸ்துவ சமயத்தின் பெரும் தலைவராக்கிய 
பெருமை டார்ஸஸ் நகரத்தைச் சார்ந்த தியடோர் என்பாரைச் 
சாரும் . நார்த்தம்பிரியாவும் , கென்டும் தங்களுக்கு ஆர்ச்பிஷப் 
ஒருவரை நியமிக்க வேண்டிப் போப்பாண்டவரைக் கேட்டுக் 
கொண்டன . போப்பாண்டவர் தியடோரை அப்பதவிக்கு 
நியமித்தார் . 


தியடோர் இங்கிலாந்திற்கு வந்தடைந்தபோது ( 669 ) . அவர் 
எழுபது வயதினர் . 21 ஆண்டுக் காலம் அமைதியாகவும் , உறுதி 
யாகவும் சீரிய முறையிலும் அவர் கிறிஸ்துவ சமயத்தைப் பரப் 
பினார் . கான்டர்பரியைப் பிரிட்டனின் தலையாய திருக்கோயிலாக 
அமைத்த பெருமை தியடோருடையதேயாகும் . அதே போன்று 
கி.பி. 672 ஆம் ஆண்டுவாக்கில் - இங்கிலாந்து முழுமையுமிருந்த 
திருச்சபைகளை ஒன்றாக்கியவரும் அவரேயாவர் . நேர்மையும் , 
நடுநிலைமையும் கொண்ட அவரது முயற்சியின் பயனாக மெர்ஸியா 
வும் நார்த்தம்பிரியாவும் தம் பூசல்களை விடுத்தன . இங்கிலாந்தை 
டையோசஸ் என்னும் ஒரு பிஷப்பிற்கு உட்பட்ட பல திருச்சபை 
மாவட்டங்களாகப் பிரித்தும் , அனைத்துப் பிஷப்புகளும் கான்டர் 
பரி ஆர்ச்பிஷப்பிற்குப் பணிந்து நடக்கும்படிச் செய்ததும் , 
குருமார்களுக்குச் சமய பயிற்சி அளிக்கும் பள்ளிகளை நிறுவியதும் , 
இங்கிலாந்தில் உள்ள குருமார்கள் அவ்வப்போது ஒன்று கூடுவ 
தற்கு வழி செய்யும் தேசியக்குழு முறையை ஏற்படுத்தியதும் 
ஆகும் . இவ்விதம் தியடோர் இங்கிலாந்து ஒரு தனி அரசாக 
ஒருமையுறும் முன் அந்நாடு சமயத்துறையில் ஒருமையுறும்படிச் 
செய்தார் . 


நூறாண்டு கழிவதற்குள் , பிரிட்டனின் தேசிய வாழ்வில் 
கிறிஸ்துவ சமயம் நன்கு வேரூன்றி விட்டதற்கான அறிகுறிகள் . 
தென்பட்டன . பிஷப்புகள் , மடாலயத் தலைவர்கள் ஆகியோரின் 
இருப்பிடங்கள் மன்னரின் அரண்மனை போன்று புனிதமாகக் 
கருதப்பட்டன . அக்குருமார்கள் விட்டான் என்னும் அறிஞர் 
சபையில் அமரும் உரிமை பெற்றனர் . சாதாரண பாதிரிகளும் 
பெரும் பாதுகாப்பைப் பெற்றனர் . நற்கருணை வழங்கும் இப் 
பாதிரிகளின் ஆணைகள் சட்டத்தைவிட மேலானவைகளாகக் 
கருதப்பெற்றன . 


மதமாற்றத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் : ஆங்கில மக்களின் 
நாகரிக வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் கிறிஸ்துவ சமய மத 
மாற்றம் பலவகைகளில் வழி வகுத்தது . மறைமுகமாக , அது 


ஆங்கில -- சாக்சானியரின் வெற்றி 


39 


இங்கிலாந்தை ரோமாபுரியின் தொன்மை மிகுந்த பெரும் மரபு 
களின் செல்வாக்கின்கீழ்க் கொணர்ந்தது . அது அவர்களை நாகரிக 
இனமாக்கியது . நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வியையும் 
ஒளியையும் பெருக்கக் கிறிஸ்துவ சமயம் உதவியது . அவர் 
களுடைய பழக்க வழக்கங்களைச் செம்மைப்படுத்தி , காட்டு 
மிராண்டித்தனத்தை ஒழித்ததும் கிறிஸ்துவ சமயம்தான் . அச் 
சமயம் ஆங்கிலேயரின் சட்டதிட்டங்களைக்கூட பாதித்தது . அர 
சாங்க நிருவாகத்திற்கு , விட்டான் சபையின் உறுப்பினர்களாக 
அமர்ந்து பிஷப்புகள் பெரிதும் உதவினர் . அவர்கள் கற்ற கல்வி 
ஐரோப்பா கண்ட பழக்கவழக்கங்களுடன் அவர்களைப் பழகச் 
செய்து , கல்வியை மேலும் விரிவாக்கியது . விட்டான் சபை 
இயற்றிய சட்டங்களை எழுத்து வடிவத்தில் வடித்த ஞான்றும் , 
திருத்த முயன்றபோதும் அவர்கள் கிறிஸ்துவ சமயக் கோட்பாடு 
களுக்குகந்ததாகவே அவற்றை யாத்தனர் . 


( ஈ ) மூன்று இராச்சியங்களின் பகைமை ( 655-825 ) 

இங்கிலாந்திலிருந்த இராச்சியங்களுக்கு இடையே இருந்த 
சச்சரவுகளைத் தீர்க்கக் கிறிஸ்துவ சமயத்தால் இயலவில்லை . 
அப்போது உருவாகியிருந்த மூன்று பெரிய இராச்சியங்களிடையே 
இடையறாது சண்டை சச்சரவுகள் 

சச்சரவுகள் இருந்தே வந்தன , இம் 
மூன்றும் மாறி மாறி ஒவ்வொரு சமயம் ஆதிக்கமுற்றிருந்தன . 

நார்த்தம்பிரியாவின் ஆதிக்கம் : முதன் முதலில் நார்த்தம் 
பிரியா ஆதிக்கம் பெற்றது . கிறிஸ்துவ சமயத்தில் அக்கறை 
காட்டிய நார்த்தம்பிரிய அரசர்கள் இவ்வாதிக்கம் பெற்றமைக்குக் 
காரணமாவார் . பின்னர் ஆஸ்வியின் செல்வாக்கினாலும் நார்த்தம் 
பிரியா ஆதிக்கத்தின் உச்சகட்டத்தை அடைந்தது . ஆஸ்வி 
இங்கிலாந்து முழுமைக்கும் அரசராக இருந்ததே இதற்குச் 
சான்றாகக் கூறலாம் . எனினும் , நார்த்தம்பிரியாவின் அரசியல் 
தலைமை கி.பி. 685 ஆம் ஆண்டில் முடிவுற்றது . ஆஸ்வியின் 
மகனான எக்ஃபிரித் பிக்டுகளுடன் போராடும்போது நெக்டன் 
ஸ்மியர் ( Neckctonsmear ) என்னுமிடத்தில் கொல்லப்பட்டார் . 
இதன் விளைவாக நார்த்தம்பிரியாவின் அரசியல் ஆதிக்கம் முடிவுற 
நேர்ந்தது . எனினும் , அரசியலைவிடச் சமய ஆதிக்கத்திலும் , அறிவு 
ஆற்றலிலும் , நார்த்தம்பிரியா உயர் நிலையைப் பெற்றிருந்தது . 
சமயம் , அறிவுத்துறை ஆகியவற்றில் ஏற்பட்ட மேன்மை மிகு 
இவ்வாதிக்கம் எட்டாம் நூற்றாண்டு முழுமையும் நீடித்தது . 

நார்த்தம்பிரியாவில் தான் பீடு என்னும் பெரியார் தோன்றி 
னார் . அவர் தூயவர் என்று போற்றப்பட்டவர் . சிறுவராக 


பிரிட்டன் வரலாறு 


இருந்தபோதே , அவர் பெனிடிக்ட் பிஸ்காப்பின் செல்வாக்கில் 
வளர்ந்தார் . பின்னர் ஜாரோ மடத்தில் ஐம்பதாண்டுகள் அருந் 
தொண்டாற்றினார் . இலத்தீன் மொழியில் புலமை பெற்றிருந்த 
பீடு பெருமகனார் , கிரேக்க மொழியிலும் புலமை பெற்றவர் . 
அவர் பல நூல்களை எழுதியுள்ளார் . கிறிஸ்துவ வேத நூலின் 
பழைய , புதிய ஏற்பாடுகள் இரண்டிற்கும் உரை எழுதிய அவர் , 
செயின்ட் கத்பர்ட் என்பாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதி 
யுள்ளார் . ஆங்கில நாட்டுத் திருச்சபை வரலாறு என்னும் 
சிறந்த நூலை எழுதிப் பெரும் புகழ்பெற்ற பீடு பெருமகனார் . 
செயின்ட் ஜானின் சுவிசேஷத்தை மொழி பெயர்த்துக் கொண் 
டிருந்தபோது காலமானார் . நார்த்தம்பிரியாவில் தான் காட்மென் 
என்னும் அறிஞர் ஆங்கில மொழியில் முதன்முதலாக நீண்ட 
தொரு செய்யுளை யாத்தார் . நார்த்தம்பிரியாவிலிருந்து தான் 
சார்லிமேன் என்ற பேரரசர் தம்முடைய கற்றறிந்த நண்பரும் , 
ஆலோசகருமான ஆல்க்வின் என்பாரைத் தருவித்தார் . ) 


மகா 


மெர்ஷியாவின் 

ஆதிக்கம் : நார்த்தம்பிரியாவின் வீழ்ச்சி , 
மெர்ஸியாவின் ஆதிக்கத்தை எளிதாக்கி , அதை முன்னேறச் 
செய்தது . மெர்ஸியாவின் ஆதிக்கம் ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக 
நீடித்தது . மெர்சியாவின் இருபுகழ் பெற்ற அரசர்களுள் முதல்வ 
ரான எதல்பால்டு ( Ethelbald , 716-757 ) தம் பெருகிய வலிமை 
யின் காரணமாக அனைத்து தென் இங்கிலீஷ் மக்களின் அரசன் 
என்ற விருதைச் சூட்டிக்கொண்டார் . அடுத்து ஆஃபா ( Offa ) 
என்ற அரசரின் ஆட்சியின்போது மெர்சியாவின் வலிமை உச்ச 
கட்டத்தை அடைந்தது . அவர் இங்கிலாந்தை ஆண்ட அரசர் 
களில் மாபெரும் அரசராகக் கருதப்படுகிறார் . அவரை 
சார்லஸ் எனப்பட்ட சார்லிமேன் என்ற ஃபிராங்கிய அரசருடன் 
ஒப்பிடுவதுண்டு . வெஸ்ஸெக்ஸ் , நார்த்தம்பிரியாவைத் தவிர 
ஏனைய சிறு இராச்சியங்கள் அவருக்கு அடிமைப்பட்டன. 
நார்த்தம்பிரியாவிலிருந்து தென்லங்காஷயரையும் , வெஸ்ஸெக் 
ஸிடமிருந்து தேம்ஸ் ஆற்றின் வடபாலிருந்து நிலப்பகுதிகளையும் 
பெற்ற ஆஃபா , வேல்ஸ் மக்களை ஸெவர்ன்பள்ளத்தாக்கின் நடுவி 
லிருந்து விரட்டியடித்து வேல்ஸிற்கும் மெர்சியாவிற்கும் இடையே 
எல்லை வகுப்பது போல் டீ ( Dea ) வை ( Wye ) ஆகிய நதிகளின் 
முகத்துவாரங்களுக்கிடையே ஓர் அகழியை வெட்டுவித்தார் . 
எனினும் , மெர்சியா ஒற்றுமையுற்ற நாடாகவில்லை . ஆஃபாவின் 
மரணத்திற்குப் பின் மெர்சியாவிலும் குழப்பம் மூண்டது . 


வெஸ்ஸெக்ஸின் ஆதிக்கம் : இறுதியாக , வெஸ்ஸெக்ஸின் 
ஆதிக்க காலம் பிறந்தது . நீண்டகாலம் வெஸ்ஸெக்ஸ் தீவிர 


ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 


41 


மான அரசியலில் ஈடுபடாமலே இருந்தது . எட்டாம் நூற்றாண்டில் 
டெவனைப் பிரிட்டானியரிடமிருந்து கைப்பற்றித் தன் எல்லையை 
வெஸ்ஸெக்ஸ் நீட்டியிருந்தது . கீவ்லின் என்ற அரச குடும்பத் 
தைச் சார்ந்த எக்பர்ட் ( 802-839 ) என்ற அரசரின் காலத்தில் 
வெஸ்ஸெக்ஸ் ஆதிக்கமுற்றது . அவர் ஃபிராங்கிய அரசரும் , 
புனித ரோமானியப் பேரரசின் பேரரசருமான சார்லிமேன் என்பா 
ரின் அவைக்களம் சென்று வந்தவர் . மெர்ஸியாவின் குழப்பமான 
சூழ்நிலையை வெஸ்ஸெக்ஸின் ஆதிக்கத்திற்குப் பயன்படுத்திக் 
கொண்டார் . கி.பி. 825 ஆம் ஆண்டில் எலன்டன் ( Ellandan ) 
என்னுமிடத்தில் அவர் மெர்ஸியாவைத் தோற்கடித்து , அதன் 
அரசர்களைச் சிறைப்பிடித்தார் . தம் மரணத்திற்கு முன் , அவர் 
இங்கிலாந்திலிருந்த எல்லா இராச்சியங்களையும் தோற்கடித்தார் . 
அவரை இங்கிலாந்தின் முடி மன்னர் என்பது சாலப் பொருந்தும் , 


ஸ்காட்லாந்து இராச்சியம் : எக்பர்ட் காலமான நான்காண்டு 
களுக்குப் பின்னர் , கி.பி. 843 ஆம் 

ஆண்டில் டால்ட்ரியா 
ஸ்காட்டுகளின் அரசரான கென்னத் மக்ஆல்பைன் பிக்டுலாந்தின் 
மன்னராக அரியணையேறினார் . ஸ்காட்லாந்து முதன் முதலாக 
ஒன்றுபட்ட நாடாகக் காட்சியளித்தது . எனினும் , ஃபோர்த் 
திற்கு வடபாலில் நின்ற இராச்சியமாகவே அஃது அப்போ 
திருந்தது . 


( உ ) ஆங்கில நாகரிகம் 


சற்றேறக்குறைய நான்கு நூற்றாண்டுக் காலத்தில் தென் 
பிரிட்டன் இங்கிலாந்து என்று அழைக்கப்படலாயிற்று . இந்நூற் 
றாண்டுகளில் போட்டியிட்டுக் கொண்ட தலைவர்களுக்குள்ளேயும் , 
அவர்தம் போர்ப்படையினரிடையேயும் இடையறாது போர்கள் 
நடந்து வந்தன என்று அக்கால ஆவணச் சான்றுகளிலிருந்து 
அறிகிறோம் . பொதுமக்கள் இயற்கையுடனும் போராட வேண்டி 
யேற்பட்டது . தங்களுக்குத் தேவையான உணவுப் பொருள்களைப் 
பயிரிடத் தேவையான உழுநிலங்களைப் பெற காடுகளைத் திருத்தி 
யும் , சதுப்பு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றியும் அவர்கள் 
ஓயாது உழைத்தார்கள் . 


வேளாண்மையே மக்களின் ஆதாரம் : இக்காலத்து ஆங்கில 
சமுதாயம் பெரும்பாலும் வேளாண்மையிலேயே ஈடுபட்டிருந்தது . 
இலண்டனைத் தவிர வேறு பெரிய நகரமோ , வாணிக மையங் 
களோ கிடையா . இலண்டனும் 

நகரமாகத்தான் 
விளங்கியது . உள்ளூர் வாணிபத்தில் ஈடுபட்ட சிற்சில சந்தைக் 


பிரிட்டன் வரலாறு 


கேந்திரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத் தோன்றி 
யிருந்தன . ஆங்கில மக்கள் நகர வாழ்க்கையை வெறுத்தனர் , 
ரோமானியரால் நிறுவப்பெற்ற நகரங்களை அவர்கள் அழித்துத் 
துடைத்ததிலிருந்து இது புலனாகிறது . ரோமானியரது வில்லாக் 
களைக் கைப்பற்றி அதில் வாழ்ந்ததாகக் கூறும் ஆங்கிலேயர் 
ஒருவருமில்லாததிலிருந்து அவர்கள் . நகர வாழ்க்கையை வெறுத் 
திருக்கலாம் என்று எண்ணத் தோன்றுகிறது . 


நகர அமைப்புகள் அல்லது டவுன்சிப்புகள் : சமூக வாழ்க்கையின் 
இயல்பான அடிப்படையாக நாட்டுப்புறக் கிராமங்கள் அல்லது 
நகர அமைப்புகள் எழுந்தன . மக்களில் பெரும்பான்மையோரின் 
வாழ்க்கை அவர்தம் நகரமைப்புகளையே சார்ந்திருந்தது . 
நகரமைப்பில் முதலாவது , உழுநிலம் அல்லது பயிரடத் தகுந்த 
நிலமாகும் . பயிரிடப்படும் நிலம் மூன்று பெரும் வயல்களாகப் 
பிரிக்கப்பட்டிருந்தது . ஒவ்வொரு வயலிலும் ஒவ்வொரு - கிராம 
வாசிக்கும் பல்வேறு துண்டு நிலங்கள் இருந்தனர் துண்டு நிலங் 
களின் எண்ணிக்கை அவருடைய தகுதிக்கேற்ப அமைந்திருந்தது . 
இரண்டாவது . 

புற்களுக்கான பசுந்தரை . மூன்றாவது , பெரும் 
பரப்பளவில் இருந்த தரிசு நிலமும் , காடுகளாகும் . இத்தரிசு 
நிலங்களில் கால்நடைகளுக்கான - மேய்ச்சல் தரைகளிருந்தன . 
இத்தரிசு நிலங்களே நகரமைப்புகளின் எல்லைகளாயிருந்தன . பிற 
நகரமைப்புகள் தரிசு நிலங்களுக்கு அப்பால் தொடங்கின . 
இவ்வனைத்தும் ஒருவகையான கூட்டுறவு : முறையால் செய 
லாற்றின . கூட்டுறவு முறையைச் செயலாற்றப் பல கிராம 
அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டிய அவசியமேற்பட்டது . 
அவர்கள் ரீவுகள் ( Reeve ) அல்லது ஃபோர்மென் ( Foreman ) என்று 
அழைக்கப் பெற்றனர் . ஹேவார்டு என்னும் அதிகாரி வேலிகளைக் 
கவனித்து வந்தார் . ஆடு மேய்க்கும் இடையர்களும் , பன்றி 
மேய்ப்போரும் பிற அதிகாரிகள் . நகர மக்களின் உரிமைகளையும் , 
கடமைகளையும் குறித்து எழுந்த சச்சரவுகளைத் தீர்க்க நகரசபை 
(( Township moot) அல்லது நகரமன்றம் எழுவதும் அவசிய 
மாயிற்று . 


மக்களின் பிரிவுகள் : தொடக்ககால கிராமங்கள் சிலவற்றில் 
உறவினர்களைக் கொண்ட ஃபிரிமென் என்ற சுதந்திரக் குடிமக்கள் 
வாழ்ந்து வந்தார்கள் . மற்றவர்கள் பெரும்பாலும் அடிமைகள் 
( Serfs ). இவ்வடிமைகள் பிரபு ஒருவரின் நிலத்தைப் பயிரிட்டு வந்த 
போது , தங்களுடைய தேவைகளைப் பூர்த்தி செய்துகொள்ள சில 
துண்டு நிலங்களைத் தங்களின் குடும்பங்களைக் காப்பாற்ற உழுது 
பயிரிட்டார்கள் , மக்களில் பெரும்பாலோர் சுதந்திரக் குடிமக் 


ஆங்கில -சாக்சானியரின் வெற்றி 


43 


களும் அடிமைகளுமேயாவர் . பொதுமக்கள் அனைவரும் பயன் 
படுத்தும் பொதுநிலம் விர்கேட் எனப்பட்டது . முப்பது ஏக்கர் 
களைக் கொண்ட இப் பொது நிலம் , பத்து ஏக்கர்களை ஒரு வயலில் 
கொண்டிருந்தது . அதற்குத்தக்க பசுந்தரைகளும் , தரிசு நிலங் 
களும் விகிதாசாரத்தில் கிடைத்தன . ஒரு சுதந்திர வீட்டிற்கு 
120 ஏக்கர்கள் சொந்தமாயிருந்தன . இதுவே கணக்கிடும் முறை 
யின் அடிப்படையாகவும் அமைந்தது . 


சட்ட அமைப்பு முறை : வயதுவந்தோரைப் பல குழுக்களாகப் 
பிரித்து , குழுக்கள் ஒன்றையொன்று ஒழுக்க நெறியிலும் , 

, 
நடையுடைபாவனைகளிலும் கண்காணிப்பதன் மூலம் ஒழுங்கும் 
அமைதியும் காக்கப்பெற்றது . இக்குழுக்களில் பதின்மர் அடங்கி 
யிருந்தனர் . அக்குழுக்களைத் தைத்திங்ஸ் ( Tithings ) என்பர் . 
மாவட்டத்தின் நிருவாகம் அனைத்தும் மாவட்ட மன்றம் எனப் 
படும் , நூற்றுவர் மன்றத்தால் கவனித்துக் கொள்ளப்பட்டது . 
சிறு சிறு குற்றங்களை விசாரித்து நீதிவழங்கும் பொறுப்பு இம் 
மன்றத்திடமிருந்தது . பெருவழக்குகள் சிறு இராச்சியங்களில் 
ஃபோக்மூட் ( Folk moot) எனப்படும் இனத்தைச் சார்ந்த மன்றங் 
களிலும் , பெரும் இராச்சியங்களில் ஷயர்மூட் எனப்படும் 
மாவட்ட மன்றங்களிலும் விசாரிக்கப்பட்டன . நூற்றுவர் 
மன்றத்திலும் , ஷயர்மூட் எனும் மாவட்ட மன்றத்திலும் எல்லாச் 
சுதந்திரக் குடிமக்களும் வந்திருக்க வேண்டுமென எதிர்பார்க்கப் 
பட்டார்கள் . ஆனால் , அவர்களால் இக்கடமையைச் செய்து முடிக்க 
முடியாத காரணத்தால் , காலப்போக்கில் 

ஒரு சிலரே பங்கு 
கொள்ள வேண்டிய நிலை , ஏற்பட்டது . அந்த ஒரு சிலருடன் 
ஒவ்வொரு நகரமைப்பிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப் பெற்ற பிரதி 
நிதிகளான ரீவுக்கள் , மத குருமார்கள் அவர்களுடன் இன்னும் 
நால்வர் ஆகியோர் இம்மன்றங்களில் பங்கெடுத்தனர் . ஷயர்மூட் 
எனும் மாவட்ட மன்றத்தில் ஆல்டர்மன்னும் ( Ealdorman ), 
பிஷப்பும் தலைமை வகித்தனர் . நீதி வழங்கும் முறையால் அரச 
ருக்கு வருவாய் கணிசமான அளவுக்குக் கிட்டியதால் , அரசப் 
பிரதியான ஷெரீப் என்னும் அதிகாரியும் அம்மன்றத்தில் கலந்து 
கொண்டார் . நூற்றுவர் மன்ற ஊதிய வருவாய்களைத் தேனர் 
ஒருவருக்கோ அன்றிப் பிஷப் ஒருவருக்கோ வழங்கப்பட்டமையால் 
அவர்தம் செல்வாக்கு அவர் வாழும் பகுதியில் பெருமளவுக்கு 
உயர்ந்தது . 


நீதிமுறைகள் : சட்டமுறை இன்னும் தொடக்க நிலையிலேயே 
இருந்தது . நாடு முழுமைக்குமான பொதுச் சட்டமோ , நீதியைக் 
காக்கும் நீதிபதிகளோ அன்றி ஜூரிகளோ அப்போது ஏற்பட 


பிரிட்டன் வரலாறு 


வில்லை . சட்டம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்தின் பழக்கம் 
என்ற கருத்தே நிலவி 

வந்தது . நீதிமன்றத்தில் வழக்கு 
தொடுத்தோர் அனைவருமே அன்றி நீதிமன்றத்திற்கு வர 
வேண்டுமென்று கருதப் பெற்ற பிரதிநிதிகள் அனைவருமே 
சட்டத்தை விளக்கினார்கள் . வெர்கில்டு என்னும் ஒருவகை 
யான அபராதத் தொகை ஒவ்வொரு மனிதனின் தகுதிக்கும் , 
பதவிக்கும் ஏற்ப தீர்மானிக்கப்பட்டிருந்தது . அவர்களில் யாரே 
னும் ஒருவர் கொல்லப்பட்டாலோ அல்லது அங்கஹீனப்படுத்தப் 
பட்டாலோ , அவர்களுடைய உறவினர்களுக்கு நட்டஈடாகக் 
குறிப்பிட்ட தொகை ( வெர்கில்டு ) கொடுக்கப்பட வேண்டும் . 
போரிட்டு நீதியை நிலைநாட்டிக்கொள்ளும் வழிக்கு மாறாக 
வெர்கில்ட் வசூலிக்கும் முறை ஒருவகையில் முன்னேற்றமாகும் . 
தற்காலக் கருத்துப்படி , அக்காலத்தில் வழக்குகளுக்கு விசாரணை 
யொன்றும் நடத்தப்படவில்லை . குற்றவாளியும் பாதிக்கப்பட்ட 
வனும் தங்களின் கூற்றுதான் உண்மையானதென சத்தியம் 
செய்ய வேண்டும் . 

பின்னர் இருதரப்பாரையும் சார்ந்த 
நல்லொழுக்கச் சான்று கூறுவோர் ( Compargators ) தத்தம் கட்சிக் 
காரர்களின் உறுதிமொழிக்குச் 

சான்று பகர வேண்டும் . 
அவர்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விவரங்களை அளிக்காமல் , உறுதி 
மொழியைப் பற்றிய சான்றுகளை மட்டும் கூறினர் . வெர்கில்டின் 
மதிப்பின்படி நல்லொழுக்கச் சான்று கூறுவோரின் கூற்றுகள் 
ஏற்றுக் கொள்ளப்பட்டன . உண்மையான விசாரணைக்கு மாறாக 
குற்றம் புரிந்தவன் உலையில் வைத்து எடுத்த சூடான இரும்பைக் 
கைப்பற்றித் தம் குற்றமின்மையை நிரூபிக்க வேண்டும் . 
உண்மையிலேயே குற்றம் செய்யாதவனாயிருப்பின் சூடான இரும்பு 
அவன் கையைக் கொப்பளிக்க வைக்காது என்ற நம்பிக்கை 
யிருந்தது . அதேபோல் குற்றம் செய்யாதவன் நீரில் மூழ்க 
மாட்டான் என்பதும் ஒருவகையான நம்பிக்கை . இவ்வழக்கு 
களிலிருந்து நீதிவிசாரணையின்போது கடவுளைச் சாட்சிக்கிழுத்த 
முறையை அறிந்து கொள்ளலாம் . 

இம்முறைகளை ஏமாற்றவும் 
கூடும் . எனவே , ஆங்கிலேயரின் நீதிமுறை குறிப்பிட்ட சட்ட 
முறைப்படி நடக்கவில்லை என்பதை அறியலாம் . பாரபட்ச மற்ற 
நீதி அப்போது பிறக்கவில்லை . மக்களின் சுதந்திரங்களும் சரியான 
படி பாதுகாக்கப்படவில்லை . 


- 


அரசரும் விட்டான் சபையும் : அரசரே எல்லா மக்களுக்கும் 
தலைவராவார் . தேனர்கள் . ஆல்டர்மென்கள் , ஷெரீப்புகள் 
ஆகியோரின் வாயிலாக அரசர் ஓரளவிற்கு நாடு முழுமையையும் 
ஆண்டு வந்தார் . அரசருக்கு ஆலோசனை கூற விட்டான் என்ற 
றிஞர் சபை இருந்தது . ஆல்டர்மென்களும் , முக்கிய தேனர் 


ஆங்கில - சாக்சானியரின் வெற்றி 


அரசன் 


களும் விட்டான் சபையின் உறுப்பினர்கள் . இங்கிலாந்து 
கிறிஸ்துவ நாடாக மதம் மாறியபோது பிஷப்புகளும் இச்சபை 
யின் உறுப்பினர்களாயினர் . ஓரளவு இவ்விட்டான் சபை நாடு 
முழுமைக்குமான பிரதிநிதி சபையாக அமைந்தது . 
சட்டத்தைத் தொகுத்தபோதும் , அதைத் திருத்தியமைத்த 
போதும் விட்டான் சபை அரசருக்கு ஆலோசனை கூறியது . பதவி 
வகித்த அரசர் காலமானபோது , அரச குடும்பத்தினருள் இறந்த 
வருக்கு அடுத்தபடியாக அரசராக வருபவரைத் தீர்மானித்ததும் 
இச்சபைதான் . வாரிசுரிமை முறைப்படி கொடுக்கப்படவில்லை . 
அரசன் சொற்படியே இச்சபை பெரும்பாலும் நடந்தமையால் , 
குழந்தைகளை அரச வாரிசுகளாக நியமிப்பது பெரும்பாலும் 
தடுக்கப்பட்டது . அரசாங்க நிருவாக அமைப்பு சீரானபடி 
உருவாக்கப்படவில்லை . அரசருக்கு வருவாய் அவருடைய பண்ணை 
களிலிருந்து கிடைத்த ஊதியத்தின் மூலமாகவே 

கிடைத்து 
வந்தது . நீதி வழங்கும்போது கொடுக்கப்பட்ட அபராதத் 
தொகையும் அரசரைச் 

சார்ந்தது . வரி விதிக்கும் முறை 
அப்போது 

செயல்படவில்லை . எனவே , அவருக்குச் சரியான 
மூலதனம் கிடையாது . அரசர் தம் மன்றத்துடன் தம்முடைய 
பண்ணைகள் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்குச் சென்று அப்பண்ணை 
களில் உற்பத்தியானதை உண்டு களித்தனர் . அவருக்கு நிலையான 
இராணுவம் இருக்கவில்லை . தேனர்களும் அவர்களுடைய ஊழியர் 
களும் மட்டும் அரசருடைய படையில் இருந்தனர் . ஆபத்துக் 
காலங்களில் பயிற்சி பெறாத சுதந்திரக் குடிமக்கள் போருக்கு 
அழைக்கப்பட்டனர் . அப்படைகளைப் பியர்டு கள் என்பர் . 


இவ்வகையான அரசியல் முறை பத்தாம் பசலியானது . இம் 
முறை வெஸ்ஸெக்ஸில் மட்டும் நன்முறையில் அமைக்கப்பட்டிருந் 
தது . அங்கும் இம்முறை திறமையாகச் செயல்படவில்லை . அரச 
ருடைய குணவியல்புகளின்படியே நாட்டின் சக்தி , சாமர்த்தியமும் 
அமைந்திருந்தன . அத்துடன் ஆல்டர்மென்களும் , தேனர்களும் 
அரசருக்கு விசுவாசமாயிருந்ததால் அரசாங்கம் நன்கு நடை 
பெற்றது . எனினும் , தேசிய மரபுகள் இன்னும் உருவாக்கப்பட 
வில்லை . நாட்டின் ஒரு பகுதியினர் மற்றொரு பகுதியினரின் வாழ்வில் 
அக்கறை காட்டவில்லை . அவர்களைப் பற்றி அவர்கள் அறிந்திருக்கவு 
மில்லை . எனவே , ஒரு பகுதியினர் படும் இன்ப துன்பங்களை மற்ற 
பகுதியினர் அறியவில்லை . எக்பர்டின் ஆட்சிக் காலத்தில் தென் 
பிரிட்டன் இங்கிலாந்து என்ற பெயரில் ஒரே நாடாகக் கருதப் 
பட்டது . இருப்பினும் அது தேசிய நாடாக மாறவில்லை . அந்நியர் 
படையெடுப்புக்கு அது ஆளாக நேரிட்டது . அடுத்துவந்த ஒன்ப 
தாம் நூற்றாண்டுச் சம்பவங்கள் இதற்குச் சான்று பகர்ந்தன . 


பிரிட்டன் வரலாறு 


திருச்சபையின் செல்வாக்கு : இக்காலத்தில் ஆங்கில மக்கள் 
கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழாததோடு , அவர்கள் கல்வி 
யறிவில்லாதவர்களாயுமிருந்தனர் . குடும்பஸ்தர்களில் எழுதவோ 
படிக்கவோ தெரிந்தவர்கள் அருமை . ஆனால் , கிறிஸ்துவ சமய 
திருச்சபைகளால் இந்நிலை மெல்லச் சீர்படத் தொடங்கியது . நகர 
அமைப்புகளில் சமயக் குருமார்கள் மெல்ல நிலைக்கத் தொடங்கிய 
போதும் , நாடெங்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மடா 
லயங்கள் நிறுவப்பெற்றபோதும் , அவை சிறுசிறு பள்ளிக்கூடங் 
களைத் தொடங்கியபோதும் , பிஷ்ப்புகள் அரசருக்கு அறிவுரைகள் 
வழங்கியதோடு , தேசியக் குழுக்கள் பங்குகொண்ட போதும் , ஒளி 
பொருந்திய எதிர்காலத்தை அமைக்கும் புதிய சக்தியொன்று 
நாடெங்கும் பணிபுரியத் தொடங்கியதை உணரலாம் , மேலும் , 
திருச்சபைகளின் கொள்கைகளினால் நாகரிகம் மெதுவாகப் பரவத் 
தொடங்கியது.. 


6. டேனியப் படையெடுப்புகள் 


( அ ) வைக்கிங்குகள் 
எக்பர்ட் இங்கிலாந்தை ஐக்கியப்படுத்துவதற்கு முன்பே 
இங்கிலாந்தின் மீது புதிய படையெடுப்பு ஒன்று நிகழ்ந்தது . 
கி.பி. - 7.93 ஆம் ஆண்டுவாக்கிலேயே - அப்போது ஆஃபா ஆண்டு 
வந்தார் -டேனியக் கொள்ளைக்காரர்கள் டோர்செட் கடற்கரையில் 
வந்து இறங்கினார்கள் . டோர்செட்டுக்கு வடபால் ஏற்கனவே 
அவர்கள் வந்திருக்க வேண்டும் . எக்பர்ட்டின் ஆட்சிக்காலத்தில் 
இப்புது படையெடுப்பாளர்கள் பன்முறை வெஸ்ஸெக்ஸின் மீது 
படையெடுத்தார்கள் . எனினும் , அப்படையெடுப்புகள் விரட்டி 
யடிக்கப்பட்டன. கி.பி. 838 ஆம் ஆண்டில் டேனியரின் பெருங் 
கூட்டத்தினர் கார்ன்வாலிலிருந்த பிரிட்டானியருடன் கைகோர்த் 
துக்கொண்டு இங்கிலாந்தைத் தாக்கினர் . அவர்கள் ஹென்ஜிஸ் 
- டெஸ்டன் என்னுமிடத்தில் தோற்கடிக்கப் பெற்றனர் . பின்னர் 
கார்ன்வால் வெஸ்ஸெக்ஸுடன் இணைக்கப்பட்டது . ஆனால் , இவை 
யனைத்தும் வடக்கிலிருந்து கிளம்பியிருந்த மாபெரும் புயலின் 
தோற்றுவாயின் அறிகுறிகளேயன்றி வேறன்று . கடுங் கோபாவே 
சத்தோடு வீசத் தொடங்கிய இப்பெரும் புயலின் முழு வேகத்தை 
யும் . வெஸ்ஸெக்ஸ் தாங்க நேரிட்டது . வெஸ்ஸெக்ஸ் மட்டும் 
இப்படையெடுப்பு என்ற புயலின் வேகத்தைத் தடுத்து நிறுத்தி 
யிராவிடில் , இங்கிலாந்து முழுமையும் படையெடுப்பாளர்களால் 
வெல்லப்பட்டிருக்கக் கூடும் . 

வடவர் எனும் நார்த்மன் : இப்புதிய படையெடுப்பாளரை 
இங்கிலாந்தில் டேனியர் என்றும் , ஜெர்மனியில் ஈஸ்ட்மன் 
( Eastman) என்றும் , காலில் ( Gaul ) நார்த்மன் என்றும் வழங்கினர் . 
நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் சாக்சானியர் இங்கிலாந்தின் 
மீது படையெடுத்த காலத்தில் எப்படிப்பட்ட பண்பாட்டினராய் 
இருந்தனரோ , அதைப் போன்றே இவ்வடவர்களும் பண்பாடு 
குறைந்தவர்களாயிருந்தனர் . அவர்கள் பயன்படுத்திய தாக்குதல் 


48 


பிரிட்டன் வரலாறு 


முறைகளையே 

இவர்களும் கையாண்டனர் . அவர்களுக்கும் 
ஆங்கிலர்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தன . அவர்கள் டேனிய 
ஸ்காண்டிநேவிய தீபகற்பங்களிலிருந்து வந்தார்கள் . அப்பகுதி 
களில் ஒருகாலத்தில் ஆங்கில்களும் , ஜூட்டுகளும் வாழ்ந்திருந்த 
னர் . அவர்களின் படையெடுப்புகள் திடீரெனவும் , பெரும் பரப் 
பளவிலும் தொடங்கின ; சர்க்சானியர் இவ்வாறு படையெடுக்க 
வில்லை . பதினோராம் நூற்றாண்டின் தொடக்க காலம்வரை 
ஏறத்தாழ இரண்டரை நூற்றாண்டுகள் இவ்வடவர் மேற்கு 
ஐரோப்பா முழுவதையும் அச்சுறுத்தி வந்தார்கள் . அவர்கள் 
பிரான்ஸ் , ஜெர்மனி ஆகிய நாடுகளைச் சூறாவளித் தாக்குதல் 
களால் கைப்பற்றியும் , ஸ்பெயின் , இத்தாலி , வட ஆப்பிரிக்கா 
முதலிய பகுதிகளின் கடற்கரையோரப் பகுதிகளைத் தாக்கியும் 
வந்தார்கள் . கடல்களில் இவர்களைப்போன்று தீரச் செயல்களைப் 
புரிந்த கடற்கொள்ளைக்காரர்களைக் காண்பதரிது . கொந்தளிக்கும் 
கடல்களைக் கண்டஞ்சாது , அட்லாண்டிக் பெருங்கடலையும் கடந்து 
சென்ற இவர்கள் திறந்த படகுகளில் அத்தகைய தீரச் செயல் 
களைப் புரிந்தார்கள் . அப்படகுகள் முப்பத்திரண்டு படகோட்டும் 
துடுப்புகளையும் , பெரியதொரு பாய்மரத்தையும் கொண்டிருந்தன . 
இப்படகுகளில் ஏறக்குறைய 60 அழகு முடிகொண்ட மாலுமிகள் 
இருந்தனர் . தம் தலையில் கொம்புகளைக்கொண்ட 

அழகிய 
தொப்பியையும் , ஆயுதந்தரித்த உடையையும் உடுத்திருந்த 
இவ்வைக்கிங்குகள் வண்ணம் பூசப்பெற்ற கேடயங்களைத் தம் 
இடையில் தொங்கவிட்டிருந்தனர் . இந்த டேனியரை வைக்கிங்கு 
கள் என்றும் கூறுவர் . 


அவர்கள் படையெடுப்பின் கட்டங்கள் : சாக்சானியர்களைப் 
போன்று தொடக்கத்தில் அவர்கள் கடற்கரையோரப் பகுதிகளைத் 
தங்கள் படகுகளில் வந்து தாக்கினார்கள் . காலப்போக்கில் , துணிச் 
சல் மிக்குற்று , கடலோரப் பகுதிகளில் வந்திறங்கி , உள் நாட்டி 
லும் படையெடுத்தார்கள் , அப்பகுதிகளைக் கொள்ளையடிப்பதும் , 
சூறையாடுவதுமே அப்போது அவர்களின் இலட்சியமாக இருந் 
தது . பின்னர் , கடற்கரையிலுள்ள முனைபோன்ற பகுதிகளைக் 
கைப்பற்றி அவற்றைச் செப்பனிட்டுப் பாதுகாப்பிற்கேற்றதாக்கி , 
குளிர் காலத்திலும் கொள்ளையிட்டும் சூறையாடியும் வந்தனர் . 
அவ்வப்போது படையெடுப்பதற்கு மாறாக , சில காலம் தங்கித் 
தங்கள் இலட்சியமான கொள்ளையிடுதலையும் , சூறையாடுதலையும் 
தொடர்ந்து செய்ய முற்பட்டனர் . இறுதியாக , ஒன்பதாம் 
நூற்றாண்டின் மத்தியிலிருந்து , அவர்கள் கூட்டங் கூட்டமாகப் 
படையெடுத்து , பல இடங்களை வென்று வெற்றி கண்ட இடங்களி 
லேயே தங்கினார்கள் . இக்கடைசி கட்டம் ஏறத்தாழ ஒருவகைக் 


டேனியப் படையெடுப்புகள் 


49 


குடியேற்றம் போன்று அமைந்தது . இதற்குக் காரணங்கள் 
இருந்தன . படையெடுப்பாளரான இவ்வைக்கிங்குகளின் சொந்த 
நாடுகளில் முடியாட்சி ஏற்பட்டு அரசாங்கம் நன்கு நிலைநாட்டப் 
பட்டிருந்தது . அமைதியான வாழ்க்கைக்கு அரசாங்கம் அடிகோலி 
யது . அமைதியை விரும்பாது , கட்டுப்பாட்டின்கீழ் வர விழை 
யாத 

இப்படையெடுப்பாளர்கள் இங்கிலாந்து , வடபிரான்ஸ் 
போன்ற நாடுகளில் நிலையாக வாழும் நோக்கோடு அங்குக் 
குடியேறினார்கள் . கி.பி. 867-878ஆம் ஆண்டுகளில் வைக்கிங்கு 
கள் இங்கிலாந்தில் தம் முதற் குடியேற்றங்களை நிறுவிக்கொண்ட 
னர் . பின்னர் , கி.பி. 913 ஆம் ஆண்டில் பிரான்சு மன்னர்களைக் 
கட்டாயப்படுத்தி அவர்கள் வாழ்ந்த பரந்த செழிப்பான 
பகுதியை அங்கீகரிக்கச் செய்தார்கள் . அப்பகுதியே பிற்காலத்தில் 
நார்மண்டி என்றழைக்கப்பட்டது . அதாவது நார்ஸ்மன்கள் 
வாழ்ந்த பகுதி என்று பொருள்பட்டது . குடியேறி அமைதியான 
வாழ்வைத் தொடங்கியபோது , அவர்கள் இங்கிலாந்தின் பண் 
பாட்டுடன் வெகு எளிதில் இரண்டறக் கலந்து ஒன்றிப்போயினர் . 
சொல்லொணா ஆண்மையும் , திறனும் பெற்றிருந்தமையான் 
இவ்வைக்கிங்குகள் தாம் குடியேறிய பகுதிகளையும் திறமைமிக்க 
நாடுகளாக்கினர் . ஆனால் குடியேறுவதற்கு முன்னர் , பிரான்ஸ் , 
இங்கிலாந்து போன்ற நாடுகளில் சுவடுவிட்டு வளரத் தொடங்கிய 
பண்பாடுகளைப் பாழ்படுத்தி அழித்தனர் . இவர்களின் அரக்கத் 
தனத்திற்குத் திருச்சபைகள் , மடாலயங்கள் முதலியன களபலி 
யாயின . 


வைக்கிங்குகள் வந்த வழிகள் : வடவர் என்னும் நார்த் 
மன்களைத்தான் வைக்கிங்குகள் என்றும் கூறுவர் . நார்த்மன்கள் , 
சாக்சானியர்களைப் போலல்லாது , இங்கிலாந்து நாட்டை மட்டும் 
தங்களுக்கு இரையாக்கிக்கொள்ளவில்லை . அவர்களின் 

படை 
யெடுப்பு பிரிட்டிஷ் தீவுக் கூட்டத்திலிருந்த எல்லாப் பகுதிகளையும் 
பாதித்தது . அதன் விளைவாக ஸ்காட்லாந்திலும் , அயர்லாந்திலும் 
இங்கிலாந்தைப்போன்றே புதிய யுகம் பிறந்தது . இத்தீவுகளை 
அவர்கள் இரு வழியாக வந்து தாக்கினார்கள் . கிழக்குப் பாதையின் 
வழியாக வந்த டேனியர்கள் குறிப்பாக இங்கிலாந்தைத் தாக்கி 
னார்கள் . எனவே , இங்கிலாந்தின் வரலாற்றில் நாம் டேனியர் 
படையெடுப்பைக் காண்கிறோம் . மேற்குப்பாதையின் வழியாகப் 
படையெடுத்த நார்ஸ்மன்கள் நார்வேயிலிருந்து வந்தார்கள் . 
இவ்விரு படையெடுப்பாளரையும் வடவர் ( Northmen ) என்று 
கூறுவது பொருந்தும் . இப்படையெடுப்புகள் இங்கிலாந்தைப் 
பெரிதும் பாதித்தன . 


50 


பிரிட்டன் வரலாறு 


மேற்கத்திய படையெடுப்பாளர்கள் : மேற்கு வழியாகப் படை 
யெடுத்த நார்ஸ்மன் என்னும் வடவர் ஷெட்லாந்து ( Shetland ) , 
ஆர்க்னி ( Orkney ) , ஃபேமோ தீவுகள் முதலியவற்றை வென்றார் 
கள் . ஐஸ்லாந்தில் குடியேறியவர்களும் அவர்களேயாவர் . அவர் 
தம் நாகரிகத்தின் முக்கிய கேந்திரமாகப் பின்னர் ஐஸ்லாந்து 
விளங்கியது . அங்கிருந்து கிரீன்லாந்தையும் அவர்கள் வென்றார் 
கள் . கி.பி. 1000 வாக்கில் அவர்கள் வட அமெரிக்கக் கடற்கரை 
களிலும் சென்று , கொலம்பஸ் அமெரிக்காவைக் கண்டறிவதற்கு 
ஐந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே முதன்முதலாக அதைக் 
கண்டறிந்தார்கள் . ஸ்காட்லாந்தின் வடகோடியிலிருந்த 
கெய்த்னஸ் ( Caithness ) , சதர்லாந்து ( Sutherland ) பகுதிகளையும் 
வென்று அங்குக் குடியேறி , மோரே கழிமுகக் கடற்கரையோரங் 
களில் தங்கள் குடியேற்றங்களை அவர்கள் அமைத்தார்கள் . மேற் 
கத்திய ஸ்காட்லாந்தில் உள்ள தீவுகள் அனைத்திலும் குடியேறிய 
அவர்கள் மான் தீவினையும் கைப்பற்றி அவற்றின் ஆட்சியாளராயி 
னர் . இத்தீவுகளைச் சட்ரீஸ் அதாவது தென் தீவுகள் என்பர் . 
இது தாள்வரை முழுவதும் கெல்ட்டியர் பகுதியாக இருந்த கம்பர் 
லாந்திலும் , லங்காஷயரிலும் அவர்கள் குடியேறினர் . இப்படை 
யெடுப்புகளைக் குறிக்கும் சான்றுகள் கிடையா . ஆனால் , இத்தீவு 
களின் குணவியல்புகளைத் தீர்மானிப்பதில் அவை மிக முக்கி 
யத்துவம் வாய்ந்தவையாகும் . இறுதியாக , இவ்வடவர் அயர் 
லாந்தின் மீது படையெடுத்தார்கள் . சாக்சானியர்களால் அயர் 
லாந்தைக் கைப்பற்ற முடியவில்லை என்பதை நினைவிற்கொள்ளுங் 
கள் . அயர்லாந்தைக் கைப்பற்றிய அவர்கள் அதன் பொற் 
காலத்தை முடிவுகட்டினார்கள் . கி.பி. 853 ஆம் ஆண்டில் நார்ஸ் 
மன்கள் அயர்லாந்து முழுவதையும் கைப்பற்றிக்கொண்டார்கள் . 
டப்ளீன் , வெக்ஸ்ஃபோர்ட் , வாட்டர்ஃபோர்ட் , லிமரிக் ஆகிய 
துறைமுகப்பட்டினங்கள் நார்ஸ்மன்களின் முக்கிய ஐரிஷ் குடி 
யேற்றங்களாகும் . அவர்களைக் கி.பி. 1014 ஆம் ஆண்டில் பிரியான் 
பொராய்ம்ஹீ ( Brion Boroimhe ) என்பர் . க்ளோன்டார்ஃப் ( Clon 
tarf) என்னுமிடத்தில் தோற்கடிக்கும் வரை , அவர்தம் ஆதிக்கம் 
அயர்லாந்தில் நீடித்திருந்தது . ஆனால் , இதற்கிடையில் அவர்கள் 
அயர்லாந்தின் உள் நாட்டிலிருந்த தொன்மையான நாகரிகத்தை 
அழித்தார்கள் . ஐரிஷ் மக்களிடத்திலிருந்து கவிதை புனையும் 
கலையைக் கற்றுக்கொண்டார்கள் . 


இங்கிலாந்தின்மீது டேனியர் படையெடுப்பு : 

நார்ஸ்மன்கள் 
மேற்குத்திக்கில் தீவிரமான படையெடுப்புகளில் ஈடுபட்டிருந்த 
ஞான்று , டேனியர்கள் குறிப்பாக , கிழக்கு இங்கிலாந்தின்பால் 
தம் கவனத்தைத் திருப்பினர் . பிரான்சு நாட்டுக் கடற்கரைமீதும் 


டேனியப் படையெடுப்புகள் 


* 51 


அவர்கள் 

நாட்டம் சென்றது . அவர்களிடையேயும் நார்ஸ் 
மன்கள் இருந்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது . வெஸ் 
ஸெக்ஸில் எக்பர்ட் டேனியர்களின் படையெடுப்புகளை 
முறியடித்து வெற்றிகண்டிருந்தார் . ஆனால் , தம்முடைய அண்டை 
நாடுகளாவும் , அடிமைநாடுகளாகவுமிருந்த நார்த்தம்பிரியாவை 
யும் , மெர்ஸியாவையும் காக்கும் திறமை அவருக்கு இல்லாமற் 
போயிற்று . அவருடைய மகனான எதல்வுல்ஃப் ( 839-858 ) 
என்போராலும் இதைச் செய்ய இயலவில்லை . இப்படையெடுப் 
பாளரை முறியடிக்க அவர் போப்பாண்டவரிடமிருந்தும் , 
பிரான்சு நாட்டிடமிருந்தும் உதவிபெற முயன்றும் பயன் ஏற்பட 
வில்லை . கி.பி. 854 ஆம் ஆண்டில் முதன் முதலாக டேனியர் குளிர் 
காலத்தைத் தென் இங்கிலாந்தில் கழித்தனர் ; தேனட் ( Thanet ) 

இடத்தில் அவர்கள் தங்கினார்கள் . இத்தருணத்தில் 
விட்டான் ( Witan ) என்னும் அறிஞர் சபை எதல்வுல்ஃபைப் 
( Ethalwulf ) பதவி நீக்கம் செய்தது . அவருடைய மக்கள் மூவர் 
எதல்பால்ட் , எதல்பர்ட் , எதல்ரெட் ஆகியோராலும் டேனியரை 
அடக்க முடியவில்லை . எதல்பர்ட்டின் ஆட்சிக்காலத்தில் , மேலை 
சாக்சானிய அரசர்களின் புகழ்பெற்ற வாசத்தலமான வின்செஸ் 
டரைக் கி.பி. 860 ஆம் ஆண்டில் டேனியர் சூறையாடினர் . 


என்ற 


ஆங்கிலக் குடியேற்றங்கள் : இத்தருணத்தில்தான் , டேனியர் 
இங்கிலாந்தை வென்று அங்கேயே குடியேறிவிட வேண்டுமென 
தீர்மானித்திருக்க வேண்டும் . கி.பி. 867 ஆம் ஆண்டில் அவர் 
களின் ஒன்றிணைந்த பெருங் 

கூட்டமொன்று யார்க்ஷயரில் 
குடியேறி அதை டேனிய இராச்சியமாக்கியது . இங்கு இங்கிலாந் 
தின் மற்றெந்த பகுதியைக் காட்டிலும் டேனியரின் பண்பாடு 
சிறப்பாக அமைந்துள்ளது . கி.பி. 870 ஆம் ஆண்டில் அவர்கள் 
கிழக்கு ஆங்கிலியாவை வென்றார்கள் . அதன் அரசரான 
எட்மண்ட் என்பார் கொல்லப்பட்டு அவர் நினைவாக ப்யூரி 
செயின்ட் எட்மண்ட்ஸ் மடாலயம் எழுப்பப்பட்டது . பின்னர் 
டேனியர் வெஸ்ஸெக்ஸின் மீது பாய்ந்தார்கள் . ஆனால் இங்கு 
அவர்களை எதல்ரெட் என்பாரும் அவருடைய இளஞ் சகோதர 
ரான ஆல்ஃபிரடும் எதிர்த்துத் தாக்கினர் . கி.பி. 871 ஆம் ஆண் 
டில் மட்டும் ஆறு போர்கள் நிகழ்ந்தன . ஆஷ்டவுன் ( Ashdown ) 
என்னுமிடத்தில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயர் மாபெரும் 
வெற்றி பெற்றனர் . இங்கு எதிர்த் தாக்குதலைத் தாங்க முடியாத 
டேனியர் , சிறிது காலம் பின்வாங்கி ஓடினர் . அடுத்த சிலவாண்டு 
களை அவர்கள் மெர்ஸியாவைக் கைப்பற்றச் செலவிட்டனர் . 
அங்கு டெர்பி , லீசெஸ்டர் , நாட்டிங்ஹாம் , லிங்கன் என்ற ஐந்து 
டேனிய நகரங்களில் டேனியர் தம் சக்தியனைத்தையும் திரட்ட 


52 


பிரிட்டன் வரலாறு 


வேண்டியவராயினர் . போராடிக் களைத்த எதல்ரைட் காலமான 
போது , இளம் ஆல்ஃபிரடு தம் இருபத்து மூன்றாம் வயதில் , டேனி 
யரின் அடுத்த தாக்குதலைத் தாங்க வேண்டியவரானார் . 


( ஆ ) மகா ஆல்ஃபிரடு 


இங்கிலாந்தின் தலைவிதியை இந்நெருக்கடியின்போது நிர்ண 
பித்த பெருமை ஆங்கிலேயரில் புகழ்பெற்ற ஒருவரைச் சாரும் . 
‘ மகா என்று அடைமொழி கொடுத்து அழைக்கப்பெற்ற ஆங்கி 
லேய அரசர் அவர் ஒருவரேயாவர் . அவ்வடைமொழியைப் 
பெற்றமைக்கு ஏற்ற தகுதியைப் படைத்த அவரே ஆல்ஃபிரட் 
என்ற அரசராவர் . 


தங்களைப் பற்றிக் கூறும் கதைகளுக்கு ஏற்ப தகுதி பெற்றவர் 
களாகச் சில பெருமக்கள் பிறப்பதுண்டு ; அப்படிப்பட்டவர்களுள் 
ஆல்ஃபிரடும் ஒருவர் . அவரிடமிருந்த 

அவரிடமிருந்த தனித்தன்மை அவரை 
மற்றவர்களிடமிருந்து பிரித்தது . அவரை எல்லோரும் போற்றி 
னர் . "தீரமிக்கவர் எனினும் மதிநுட்பமுள்ளவர் . உணர்ச்சி 
மிக்கவர் எனினும் உணர்ச்சிகளைக் 

கடிவாளமிட்டுக் 

கட்டுப் 
படுத்தும் ஆற்றல் மிக்கவர் . எப்போதும் துன்பம் அனுபவித்தவர் 
எனினும் எப்போதும் சுறுசுறுப்பானவர் . இப்படிப்பட்ட மதியூகி 
வெற்றிவாகை சூடினார் . ஆங்கிலக் கால்வாய்க்கு வடபால் அவரும் 
தென்பால் கவுன்ட் ஆஃப் பாரீஸ் என்ற ஃபிரான்சு நாட்டு அரசரும் 
டேனியரிடமிருந்து ஐரோப்பாவைக் காத்த கடமை வீரர்கள் 


ஆவர் . 


. 


பத்தொன்பதாம் வயதில் திருமணம் செய்துகொண்ட அவர் , 
அதே ஆண்டில் தம் தமையன் எதல்ரெட்டுடன் சேர்ந்து நாட்டிங் 
ஹாமில் எதிரிகளை முறியடிக்கும் பணியில் ஈடுபட்டார் . திருமண 
தாளில் தொடர்ந்த அப்பணி அவர் வாழ்நாள் முழுவதும் 
தொற்றி வந்தது . அப்பணி அவருக்குச் சொல்லொணாத் துயர் 
களைத் தொடர்ந்து ஈந்தது . யாருக்கும் அத்துயரின் அடியும் 
முடியும் , பண்பும் பயனும் தெரியவில்லை . அவர் இறுதி வரை 
போராட வேண்டியவரானார் . 


இளமைப் பருவத்தை இன்பக் கேளிக்கைகளில் செலவிட்ட 
அவருக்குக் கத்தோலிக்கத் திருச்சபையின்மீது கொள்ளைக் காதல் . 
அவருக்கு இலத்தீன் மொழியில் மிகுந்த பற்றிருந்தது . 


ஆல்ஃபிரட்டின் முதல் பணி டேனியருடன் உடன்படிக்கை 
செய்து கொண்டதாகும் . கொள்ளையடிக்க 

வந்த கடல் 


டேனியப் படையெடுப்புகள் 


கொள்ளைக்காரர்களுக்கு அவர் பொருளைத் தண்டிக் கொடுத்தார் . 
அமைதியை விலைகொடுத்து வாங்கினார் . தனிப்பட்டவர் அப்படிச் 
செய்தால் தவறில்லை . ஆனால் , ஆல்ஃபிரட்டின் அரசாங்கம்தான் 
அமைதியை விலைகொடுத்து வாங்கிய முதல் அரசு . டேன்கில்டு 
எனப்படும் வரிப் பணத்தைத் தங்கமாக , படையெடுத்தவர் 
களுக்குக் கொடுத்த இங்கிலாந்தின் முதல் அரசர் ஆல்ஃபிரடு . 
சாலிஸ்பரிக்கு அருகில் வில்ட்டன்ஹில் என்னும் இடத்தில் அவர் 
தோற்றுப் போனார் . தம்மைவிட அதிக எண்ணிக்கையில் வந்த 
படையே அவரைத் தோற்கடிக்கக் காரணமாயிற்று . கிறிஸ்துவர் 
அல்லாத இப்படையெடுப்பாளரை வெஸ்ஸெக்ஸிலிருந்து விரட்ட 
பெரும் பொருள் கொடுத்து , நான்காண்டு காலம் அமைதி 
காத்தார் ஆல்ஃபிரடு . எனினும் , அது தீய கொள்கை ; பயனளிக்க 
வில்லை . கிழக்குப் பாகத்திலிருந்த மெர்ஸியாமீது டேனியர் 
படையெடுத்து பர்ஹெட் என்ற அரசரைப் பதவி விலக்கம் 
செய்தனர் .. ஆஃபாவின் பெருமைக்கு வழிவகுத்த மெர்ஸியா 
இறுதியாக முடிவுற்றது . 

. 

டேனியர் தம்மவரில் ஒருவரை 
அரசாக்கி , மத்திய நிலங்களையும் கைப்பற்றினர் . அவர்கள் விரல் 
விட்டு எண்ணிவிடக் கூடியவர்கள் ; ஆனால் படைபலத்தாலும் , 
சொல்லொணாக் கொடுமையாலும் ஆட்சி நடத்தினர் . 


கி.பி. 876இல் டேனியரின் ஒரு பிரிவினர் நார்த்தம்பிரியா 
வைக் கைப்பற்றினர் . இதைக் கைப்பற்றியவன் ஹாஃப்டேன் 
( Halfdene ) என்பவன் ; வடதிசை சென்று நார்த்தம்பிரியாவின் 
கடைசி அரசரைத் தோற்கடித்து அதைக் கைப்பற்றினான் . 
டேனியரின் மற்றொரு பிரிவினர் கத்ரம் என்ற தலைவனால் நடத்தப் 
பெற்று , ஆல்ஃபிரட்டையும் வெஸ்ஸெக்ஸையும் கைப்பற்ற 
எண்ணினர் . நாடகத்தின் உச்ச கட்டம் விரைந்து வந்தது . 


கத்ரம் ( Guthrum ) கேம்பிரிட்ஜில் காலூன்றி நின்றான் , 
திடீரெனப் பாய்ந்து அவனும் அவனுடைய குழுவினரும் தென் 
திசை வந்து டோர்செட்டில் வேர்ஹாம் என்ற இடத்தைக் 
கைப்பற்றிக்கொண்டனர் . அது வெஸ்ஸெக்ஸின் மையத்தில் 
உள்ள ஊராகும் . மேற்கத்திய டேனியரும் கத்ரமுக்கு உதவி 
செய்ய வாக்களித்தனர் . ஆல்ஃபிரட் உடனே முற்றுகையிட்டார் . 
திக்குமுக்காடிய டேனியர் பொருள் கொடுப்பின் பின்வாங்கி 
விடுவதாக உறுதிமொழி கொடுத்தனர் . அவர்கள் இரவோ 
டிரவாக எக்ஸிடார் நோக்கி ஓடினர் . ஆல்ஃபிரட் மீண்டும் அவர் 
களைத் துரத்தினார் : மற்றுமொரு முற்றுகை . இம் முற்றுகையின் 
போது தான் ஆல்ஃபிரட் முதன் முதலில் ஆயுதந் தரித்த கப்பல் 
களைப் பயன்படுத்தினார் . எனினும் , அக்கப்பல்கள் ஒரு சிலவே , 
அவற்றை அந்நிய கூலிப்பட்டாளத்தினர் ஓட்டினர் . ஆயினும் 


54 


பிரிட்டன் வரலாறு 


பயன் ஏதும் ஏற்படவில்லை . எக்ஸிடாரைக் காப்பாற்ற 
வேர்ஹாமிலிருந்த டேனியர் படையொன்றைத் திரட்டினர் . 
கொடும் புயல் ஒன்று அவர்களின் கப்பல்களையும் , மாலுமிகளையும் , 
படைகளையும் அழித்து மாய்த்தது . எஞ்சியோரை ஆல்ஃபிரட்டின் 
கப்பற்படை சூழ்ந்து கொண்டது . பலமாத முற்றுகைக்குப் 
பின்னர் சரணடைந்த டேனியர் வெஸ்ஸெக்ஸை விட்டு விரட்டப் 
பட்டனர் . இது கி.பி. 877 ஆம் ஆண்டு ஆகஸ்டில் நிகழ்ந்தது . 


டேனியர் வடக்கு , கிழக்கு இங்கிலாந்தில் இணைந்திருந்தனர் . 
நார்த்தம்பிரியா , கிழக்கு ஆங்கிலிய அரசர்களை அவர்கள் அழித்து 
மாய்த்தனர் . மெர்ஸியாவும் அடிமைப்பட்டது . எனினும் , 
காட்டுமிராண்டி வாழ்வு 

வாழ்வு வாழ்ந்த அவர்களால் சீரான 
அரசொன்றை நிறுவ முடியவில்லை . நாகரிகத்தை அழித்து , 
செல்வத்தைச் சூறையாடுவதில் குறியாக இருந்த அவர்கள் , 
முதலில் கொள்ளையடித்தும் , பின்னர் வரிவிதித்தும் பொருள் 
ஈட்டினர் . சில ஆயிரம் பேராகவே வந்த கிறிஸ்துவரல்லாத 
டேனியர் நாகரிகத்தை அழித்தனர் . செல்வக் கொழிப்பான 
நகரங்களையும் , கல்விக்கேந்திரங்களையும் , மடாலயங்களையும் தீக் 
கிரையாக்கினர் . ஆயுதந்தரித்த போர்வீரர்கள் நகரங்களைக் 
காத்து நின்றனர் . கிறிஸ்தவ சமயமும் , இலத்தீன் மரபுகளும் , 
இலக்கியங்களும் அழியக்கூடிய அச்சம் மூண்டுவிட்டது . 
வெஸ்ஸெக்ஸின் மீதும் அடிக்கடி படையெடுப்புகள் நிகழ்ந்தன . 
அதைக் கொள்ளையடித்து , அதன் செல்வத்தைச் சூறையாடுவது 
ஒன்றே டேனியரின் இலட்சியமாயிற்று . 


வெஸ்ஸெக்ஸ்மீது படையெடுப்பு : கி.பி. 877 ஆம் ஆண்டில் 
கிளௌஸ்டரில் கத்ரம் படையுடன் அணிவகுத்து நின்றான் . 
ஹப்பா ( Hubba ) என்னும் மற்றொரு டேனிய வீரன் கப்பற்படை 
யுடன் தென் வேல்ஸில் கடல் மூலமாக வெஸ்ஸெக்ஸைத் தாக்க 
ஆயத்தமானான் . கி.பி. 878 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஹப்பா 
பிரிஸ்டல் கால்வாயைக் கடந்து 23 கப்பல்களுடனும் , 1200 
படைவீரர்களுடனும் , கத்ரம் கிளௌஸ்டரைவிட்டுச் சிப்பன் 
ஹாமிற்கும் வந்து சேர்ந்தனர் . 


திடீரென வந்த டேனியப் படையெடுப்பு வெஸ்ஸெக்ஸின் 
வீரத்தைச் சோதனைக்காளாக்கியது . பிரபுக்கள் பணிந்தனர் ; 
கப்பம் கட்டினர் . போர்ப்படையினர் சிதறுண்டனர் ; பலர் 
கடல் கடந்து நாட்டை விட்டு ஓடினர் . ஆல்ஃபிரட் போருக்குத் 
தயாரானார் . அவர் பாதுகாப்பிற்காக நின்ற இடத்தை 
அத்லனி என்பர் . 


டேனியப் படையெடுப்புகள் 


55 


ஹப்பாவின் படை , ஒட்டா ( Odda ) என்ற ஆல்ஃபிரட்டின் 
படைத்தலைவனை முற்றுகையிட்டுச் சூழ்ந்துகொண்டது . பட்டினி 
போட்டு , நீரின்றி அனைவரையும் சரணடையச் செய்ய முடியும் 
என்று சிந்தித்தனர் டேனியர் . ஆனால் ஒட்டாவும் அவரது படை 
யினரும் திடீர்த் தாக்குதல் நடத்தி டேனியரில் 840 பேரையும் 
ஹப்பாவையும் கொன்றனர் . எஞ்சியோர் அஞ்சிக் கப்பல்களை 
நோக்கி விரைந்து ஓடினர் . இதை ஆல்ஃபிரட் வெற்றிக்கான நல்ல 
சகுனம் என்று நம்பினார் . 

அடுத்து , ஆல்ஃபிரட்டின் படை கத்ரமின் படையைச் சாடிட 
சிப்பன்ஹாமை நோக்கி விரைந்தது . எட்டிங்டன் என்னுமிடத் 
திற்கருகில் டேனியப்படைகளை ஆல்ஃபிரட் எதிர்த்தார் . அங்கு 
ஆல்ஃபிரட் அரும்பெரும் வெற்றிபெற்றார் . டேனியப் படையெடுப் 
பாளர்கள் கிறிஸ்துவர்களாக மதம்மாற ஒப்புக்கொண்டதே இப் 
போரின் சிறப்பாகும் . தோற்ற டேனியர் சிப்பன் ஹாமை நோக்கி 
ஓடினர் . பதினைந்து நாட்களுக்குப் பின்னர் சுத்ரம் சரணடைந் 
தான் . கத்ரமும் , பிற டேனியரும் கிறிஸ்துவர்களாகிவிடும் நிபந் 
தனையை ஆல்ஃபிரட் விடுத்தார் . அதனை ஏற்றுக்கொண்ட கத்ரம் 
அதல்ஸ்டன் என்ற கிறிஸ்துவப் பெயரினால் அழைக்கப்பட்டான் . 
அப்போது ஆல்ஃபிரட்டிற்கு வயது முப்பது . 


வெட்மூர் உடன்படிக்கை : ஆல்ஃபிரட்டிற்கும் , கத்ரமுக்கும் 
இடையே எழுந்த இவ்வுடன்படிக்கையை வெட்மூர் உடன் 
படிக்கை என்பர் . வெட்மூர் என்ற கிராமத்தில் தான் கத்ரம் 
கிறிஸ்துவரானார் . இவ்வுடன்படிக்கையால் இரு விளைவுகள் 
எழுந்தன .. முதலாவது , 

அதல்ஸ்டன் என்ற கிறிஸ்துவப் 
பெயரைச் சூட்டிக்கொண்ட கத்ரம் வாட்லிங் சாலைக்கும் , லீக்கும் 
இடையே வரையப்பெற்ற கோட்டிற்கு மேற்கில் அதிகாரம் பெற 
முயற்சி செய்யக்கூடாது . இரண்டாவது , கத்ரம் நேர்மையான 
முறையில் கத்தோலிக்க கிறிஸ்துவராக வேண்டும் . அவரும் அவ 
ருடைய துணைவர்களும் 

துணைவர்களும் கிறிஸ்துவர்களாகி ஆங்கிலப் பண் 
பாட்டில் இரண்டறக் கலந்து போனார்கள் . இங்கிலாந்தின் 
பாதிக்கு மேற்பட்ட பகுதி டேனியர்வசம் இருந்தது . 
வெஸ்ஸெக்ஸ் , ஆங்கில மெர்ஸியா , வடநார்த்தம்பிரியா ஆகியவை 
மட்டும் ஆங்கிலேயரிடம் இருந்தது . தம் புது வாழ்விடங்களில் 
டேனியர் விரைவாகக் குடியேறினர் . டேனியர் ஆண்ட பகுதியை 
டேன்லா ( Danelaw ) என்றனர் . இப்படையெடுப்புகள் மத்திய 
பகுதிகளில் இருந்த பழைய சிறு இராச்சியங்களை அழித்துவிட்டன . 
பதினோராம் நூற்றாண்டில்கூட இங்கிலாந்தில் மூன்றுவகைச் சட்ட 
திட்டங்கள் நடைமுறையிலிருந்தன . 

அவை 

வெஸ்ஸ்ெக்ஸ் , 
ஆங்கில மெர்ஸியா , டேன்லா ஆகிய மூவகைச் சட்டங்களாகும் . 


56 


பிரிட்டன் வரலாறு 


ஆல்ஃபிரட்டின் ஆக்கப்பணி : டேனியர் படையெடுப்பிலிருந் 
தும் , அடுத்து வந்த ஆபத்தினின்றும் நாட்டைக் காத்த 


ஆங்கிலப் பத்தி 


டேனிய , நார்ஸ் பத்தி 


கெல்டியப் பத்தி 


ஈர்த்தினை 


நாரத்தம்பாலாந்து 


வட கடல் 


டெயார் 


ஐரிஸ் கடல் 


டேன்ல 


டேனிய 


ஆங்கில் 
மெர்சிய 


ரசியர் 


கதரமின் இராச்சியம் 


வேல்ஸ் 


இலண்டன் 


வெஸ்ஸெகஸ்ம் அதன் பத்திகளும் 


ஆங்கிலக் கால்வாய் 


வெட்மூர் உடன்படிக்கைக்குப்பின் இங்கிலாந்து 


ஆல்ஃபிரட் , எஞ்சி நின்ற ஆட்சிக்காலத்தை நாட்டைச் சீர் 
திருத்திச் செம்மைப்படுத்தும் பணியில் செலவிட்டார் . பியர்டுகள் 


டேனியப் படையெடுப்புகள் 


57 


சீர்திருத்தியமைக்கப்பெற்றன . சுதந்திரக் குடிமக்களில் பாதிபேர் 
நிலத்தை உழுது பயிர் செய்ய தத்தம் வீடுகளிலேயே தங்கி 
விட்டனர் . மற்ற பாதியினர் போருக்கு அனுப்பப்பட்டனர் . 
600 ஏக்கரையும் அதற்கு அதிகமாயும் நிலம்படைத்த தேனர்களே 
படைக்கு உதவ வேண்டுமெனக் கோரப்பட்டனர் . கப்பல்கள் 
கட்டப்பெற்றன ; அவற்றைப் பிரிஷிய மாலுமிகள் ஓட்டினர் . 
பரோக்கள் காவலுக்கேற்ற வகையில் திருத்தியமைக்கப்பட்டன. 
அரசாட்சிப் பகுதியின் அனைத்து நிர்வாகத்துறைகளும் திருத்தி 
யமைக்கப்பட்டுச் செம்மையாக்கப்பட்டன . இதன் விளைவாக 
மற்றொரு முறை கி.பி. 892 க்கும் 896 ஆம் ஆண்டிற்கும் இடையில் 
டேனியர் படையெடுத்தபோது , அவர்களை விரட்டியடித்த வேகத் 
தைப் பார்த்த டேனியர் மருண்டு திரும்பினர் . அடுத்த ஒரு 
நூறாண்டு காலத்திற்கு இங்கிலாந்தின் மீது வேறு படையெடுப் 
பொன்றும் நிகழவில்லை . 


ஆல்ஃபிரட்டின் பண்பாட்டுப்பணி : சமய வாழ்க்கையையும் , 
அறிவைப் பெருக்கும் துறைகளையும் புதுப்பித்து மறுமலர்ச்சியுறச் 
செய்த ஆல்ஃபிரட் பாடுபட்ட முயற்சிகள் பெருமை வாய்ந்தவை ; 
இப்பணிகளால் நாட்டை அழிவுப்பாதையிலிருந்து காத்தார் . 
திருக்கோயில்களை அவர் புதுப்பித்தார் . பிற நாடுகளிலிருந்து 
கற்றறிந்த அறிஞர்களைக் கொண்டு வந்தார் . பிரபுக்களின் 
பிள்ளைகளுக்காகப் பள்ளிக்கூடங்களைத் தொடங்கினார் . இவ்வனைத் 
தையும் விட , ஆல்ஃபிரட்டே ஆங்கில இலக்கியத்தின் தந்தை 
யாவார் . தொன்மையான பரம்பரைப் பாடல்களைத் திரட்டியும் , 
நல்ல நூல்களைப் பிறமொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்த்தும் , புகழ்பெற்ற ஆங்கில - சாக்சானிய வரலாற்றுக் 
குறிப்பைத் தொடங்கியும் வைத்து இலக்கியத்துறைக்கு ஆல்ஃபிரட் 
அருந்தொண்டாற்றினார் . இதுவரை ஒளி பொருந்தியதும் , 
பெருந்தன்மை மிக்கவருமான அரசர் அவரைப் போன்று பிறி 
தொருவர் தோன்றியதில்லை . இங்கிலாந்தின் பெருமைக்கு அடி 
கோலியவர் ஆல்ஃபிரட் எனில் அஃது மிகையாகாது . இது குறித்து 
தான் ஆல்ஃபிரட்டை மகா ஆல்ஃபிரட் என்று அழைக்கிறோம் . 
நார்மானியப் படையெடுப்புக்குப் பின்னர் ஆல்ஃபிரட்டை 
• இங்கிலாந்தின் போற்றுதலுக்குரிய பெருவீரர் என்று மக்கள் 
மகிழ்ந்து பேசலாயினர் . அவருடைய குடும்பத்தைச் சார்ந்தா 
ரொருவர் அவரைப்பற்றி மேற்கு சாக்சானியரில் அசைக்க 
முடியாத கல்தூணைப் போன்றவர் அவர் என்று எழுதினார் . 
அவருடைய ஆட்சி இருபத்தெட்டாண்டுகள் நீடித்தது . அதில் 
பதினாறு ஆண்டுகளை அவர் போர் செய்தே கழித்தார் . அவர் தம் 
ஐம்பத்தொன்றாம் ஆண்டில் காலமானார் . அவருடைய போர்த் 


68 


பிரிட்டன் வரலாறு 


திறமையினால் வெஸ்ஸெக்ஸ் டேனியர்களிடமிருந்து காப்பாற்றப் 
பட்டது . அவர் ஆங்கில அரசை மீண்டும் நிலைநாட்டினார் . 
ஆங்கிலேயர் ஒரு நாட்டினர். என்ற தேசிய உணர்ச்சியையும் அவர் 
ஏற்படுத்தினார் . ஆல்ஃபிரட்டின் ஆட்சி இங்கிலாந்தைக் 
காப்பாற்றியது என்று கூறுவது பொருத்தமுடையதாகும் . 


ஆல்ஃபிரட் கி.பி. 899 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26 ஆம் 
நாள் காலமானார் . வான்டேஜ் என்ற ஊரில் பிறந்து , ஐம்பது 
மைல் தொலைவிலிருந்த அதெல்னி என்ற ஊரில் உயிருக்கு அஞ்சி 
மறைந்திருந்து , இலண்டனைத் தமது புதிய - தலை நகராக்கிக் 
கொண்ட ஆல்ஃபிரட் வின்செஸ்டரில் அடக்கம் செய்யப்பட்டார் . 
- அவர் நிறுவியது ஒரு சிறு அரசேயாயினும் ‘ சிறு உடலில் உறுதியும் 
வலிவும் வாய்ந்த இதயம் போன்று இங்கிலாந்தின் எதிர் 
காலத்தை உருவாக்கினார் ஆல்ஃபிரட் . எனவே அவரை மகா 
ஆல்ஃபிரட் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதில் வியப்பில்லை 
யன்றோ? 


( இ ) சாக்சானிய மன்னர்களது பொற்காலம் 

ஆல்ஃபிரட் காலமான பிறகு எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் 
அவருடைய சந்ததியினர் தம் அதிகாரத்தை விரிவாகப் பரப்பி 
இங்கிலாந்து முழுமையிலும் ஆட்சி நடத்தினர் . பெயரளவுக்கு 
இங்கிலாந்து முழுமைக்கும் மன்னராக இருந்த எக்பர்ட்டின் கனவு 
நனவாகி , இங்கிலாந்து ஒரு குடையின் கீழ் வந்தது . ஆல்ஃபிரட்டின் 
காலத்திற்குப்பின் வந்த அரசர்கள் நன்முறையில் 
செய்து இங்கிலாந்தைச் சீரிய முறையில் கட்டிக் காத்தார்கள் . 
எப்படிப்பட்ட துன்பம் வரினும் , அவ்வனைத்தையும் சமாளித்து 
இங்கிலாந்து ஓர் அரசியல் உறுப்பாக நிலைத்து நிற்கலாயிற்று . 
இக்காலத்தில் தான் ஸ்காட்லாந்தும் நவீன கால எல்லைகளைக் 
கொண்டு இலங்குவதாயிற்று . ஆஃபா கட்டிய தடுப்புச் சுவருக்கப் 
பால் வேல்ஸ் தனித்து நின்றது . அயர்லாந்தும் கடலுக்கப்பால் 
தன்னுடைய இயற்கை எல்லைகளைக்கொண்டு நின்றது . எனவே 
பத்தாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து , ஸ்காட்லாந்து , வேல்ஸ் , 
அயர்லாந்து ஆகிய நான்கும் தேசிய இனங்களைக்கொண்டு நான்கு 
நாடுகள் போன்று காட்சியளித்தன . 


மூத்த எட்வர்ட் : ஆல்ஃபிரட்டின் மகனான மூத்த எட்வர்ட் 
( 900-924 ) டேனியர்களிடமிருந்து மெர்ஸியாவையும் , கிழக்கு 
ஆங்கிலியாவையும் மீண்டும் வென்றார் , வென்ற பகுதிகளை நன்கு 
நிர்வாகம் செய்ய அவர் பல கோட்டைகளைக் கட்டினார் . அக் 
கோட்டைகள் காலப்போக்கில் மத்திய நிலங்களில் எழுந்த புதிய 


டேனியப் படையெடுப்புகள் 


69 


ஷயர்களின் தலைநகரங்களாயின . அவர் காலமானபோது , ஹம்பர் 
ஆற்றுக்குத் தென்பாலிருந்து இங்கிலாந்து நாடு முழுவதையும் 
தம் நேராட்சியின் கீழ்க் கொண்டு வந்தார் . நார்த்தம்பிரியாவி 
லிருந்த டேனியரும் ஸ்ட்ராத்கிளைடிலிருந்த வேல்ஸ் மக்களும் 
அவருக்குக் கட்டுப்பட்டு இறை வணக்கம் ( Homage ) செய்து , அவ 
ருடைய அதிகாரத்தை ஏற்றுக் கொண்டனர் . வேல்ஸ் ஏற்கனவே 
ஆல்ஃபிரட்டை ஏற்றுக்கொண்டு இறை வணக்கம் செய்திருந்தது . 


அதல்ஸ்டன் : எட்வர்டின் மகன் அதல்ஸ்டன் ( 924-939 ) 
யார்க்ஷயரையும் , லங்காஷயரையும் அவருடைய நேராட்சியின் 
கீழ்க் கொண்டுவந்தார் . இங்கிலாந்திலிருந்த அனைத்து அரசர்களும் 
அவருடைய ஆதிக்கத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டனர் . 
ஸ்காட்லாந்தின் வடபகுதியின்மீது அவர் படையெடுத்தார் . 
அவருக்கு எதிராக ஸ்காட்டியரும் , வேல்ஸ் மக்களும் , கலகம் 
செய்த டேனியரும் கூட்டு சேர்ந்து மாபெரும் கூட்டணி ஒன்றை 
அமைத்தனர் . கூட்டணிப் படைகளை அதல்ஸ்டன் புருனன்பர்க் 
என்ற புகழ்பெற்ற போர்க்களத்தில் தோற்கடித்து வெற்றி வாகை 
சூடினார் . அவரது வெற்றிகளைக் குறித்து ஆங்கிலத்தில் பரணி 
பாடியுள்ளனர் . பேரும் புகழும் பெருகி மாபெரும் வெற்றி வீர 
ராகத் திகழ்ந்த அவருக்கு ஐரோப்பாவில் அப்போது வாழ்ந்த 
மாமன்னர்கள் தம் தங்கைகளைத் திருமணம் செய்விக்க வேண்டி 
நின்றனர் . அவருடைய அரும் பணிகளை அவர்தம் சகோதரர் 
களான எட்மண்ட் ( 940-946 ) என்பாரும் , எட்ரெட் ( 946-955 ) 
என்பாரும் தொடர்ந்து செய்தார்கள் . நாட்டில் எழுந்த 
கலகங்களை அவர்கள் அடக்கி இங்கிலாந்து அரசரின் அதிகாரத்தை 
உறுதிப்படுத்தினர் . 


அமைதிக் காவலர் எட்கார் : எட்வி என்பாரின் ஆட்சிக்காலத் 
தில் ( 955-959 ) அமைதியின்மை தென்பட்டது . கட்டுக் கடங்காது 
தம் மனம்போன போக்கில் ஆட்சி நடத்தினார் அவர் . அவருடைய 
சகோதரர் எட்கார் ( 958-975 ) அமைதிக் காவலர் எனப் பெயர் 
பெற்றவர் . வெற்றியும் , அதிகாரமும் இவரது ஆட்சிக் காலத்தில் 
உச்ச கட்டத்தை அடைந்தன . எட்கார் போர் எதையும் புரிய 
வில்லை . நாடு முழுவதும் அவரது ஆணைக்கடங்கி நடந்தமையான் 
போர் புரியும் அவசியம் அவருக்கேற்படவில்லை . வேல்ஸின் அரசர் 
களும் , வடக்கத்திய அரசர்கள் அனைவரும் அவருடைய அடிமை 
களாயிருந்தனர் . அயர்லாந்திலிருந்த டேனியர்களும் அவருக்கு 
இறை வணக்கம் செலுத்தினர் . செஸ்டர் என்ற நகரில் டீ 
ஆற்றில் அவரை ஆறு அரசர்கள் படகில் ஏற்றி அவர்களே படகை 
ஓட்டிய கதையிலிருந்து அவருடைய பெருமையை அறியலாம் . 


60 


பிரிட்டன் வரலாறு 


அவருடைய ஆட்சி முழுவதிலும் டன்ஸ்டன் என்ற சமயக்குருமார் 
ஒருவர் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார் . பின்னர் டன்ஸ்டன் 
ஆர்ச்பிஷப்பாகவும் ஆனார் . எட்காரின் முக்கிய மந்திரியான 
டன்ஸ்டனே ஆங்கில வரலாற்றில் முதல் பெரும் அமைச்சராவார் . 
சமயக் குருவானவர் அமைச்சராகப் பணியாற்றும் வரலாற்றைத் 
தொடங்கியவரும் டன்ஸ்டனேயாவர் . 


டன்ஸ்டன் (Dunstan ) : அமைதிக் காவலர் எட்காரின் முக்கிய 
அமைச்சரான செயின்ட் டன்ஸ்டனின் வரலாற்றைத் தெரிந்து 
கொள்வது அவசியம் . கிளாஸ்டன்பரி என்ற ஊருக்கருகில் 
பிறந்த அவர் , செல்வம்மிக்க தேனர் ஒருவரின் குமாரர் . தம் 
தந்தையாரின் பெரிய இல்லத்தில் அவர் இசைப் பயிற்சியில் 
பேரார்வம் காட்டினார் . செல்லுமிடங்களுக்கெல்லாம் தம்முடன் 
தம் இசைக் கருவியைக் கொண்டு சென்ற டன்ஸ்டனின் இசை 
யார்வத்தை உணரலாம் . பின்னர் அதல்ஸ்டனின் அரண்மனையில் 
பணிபுரியும் பாலகனாகச் சேர்ந்தார் . கிளாஸ்டன்பரி திருச் 
சபையில் வளர்க்கப் பெற்றிருந்தாலும் அவருக்குத் திருச்சபைப் 
பணியில் சேர விருப்பமில்லை . ஆகவே , அவர் அதல்ஸ்டனின் 
அரண்மனையில் பணியாளனாகச் சேர்ந்தார் . 

டன்ஸ்டனின் 
அறிவாற்றல்களைக் கண்டு பொறாமை 

பொறாமை கொண்ட பிற பணி 
யாளர்கள் , அவருடைய துடிதுடிக்கும் குறும்புப் பேச்சினால் 
துயருற்றனர் . அவரை அவமானப்படுத்த வேண்டுமென அவர்கள் 
தீர்மானம் செய்தனர் . சதுப்பு நிலக் காடுகளில் குதிரைச் சவாரி 
செய்து கொண்டிருந்த டன்ஸ்டனை அவர்கள் குதிரையிலிருந்து 
கீழே தள்ளிச் சேற்றில் புரட்டி எடுத்தார்கள் . வெறுப்புற்ற 
டன்ஸ்டன் அரண்மனையைவிட்டு வெளியேறினார் . காய்ச்சலுற்றுப் 
படுத்த படுக்கையானார் டன்ஸ்டன் . நோயிலிருந்து குணமானதும் 
துறவியாக மாறிவிட்டார் அவர் . அரண்மனைப் பணியாளர்கள் 
அவருக்கிழைத்த கொடுமைக்கு வருத்தம் தெரிவித்த அதல்ஸ்டன் 
அவரை மீண்டும் அரண்மனைக்கு வரவழைத்தார் . 
டனுக்குப் பின்னர் வந்த எட்மண்ட் அவரை மீண்டும் பதவி 
யிலிருந்து நீக்கினார் . ஆயினும் இருநாட்களுக்குப் பின்னர் தம் 
எண்ணத்தை மாற்றிக் கொண்டார் . எண்ணத்தை மாற்றிக் 
கொள்ளக் காரணமாக இருந்த கதையொன்றைக் கூறுவதுண்டு . 
எட்மண்ட் செடார் ( Cheddar ) என்ற ஊருக்கருகில் வேட்டை 
யாடிக் கொண்டிருந்தார் . செடார் மலை உச்சிவரை ஓடியும் 
மான்களை வேட்டையாட முடியவில்லை . அத்தருணத்தில் அவர் 
தன்னுடைய குதிரையையும் அடக்க முடியாது - திணறினார் . 
உயிருக்கு ஆபத்தான இவ்வேளையில் டன்ஸ்டனுக்குத் தாமிழைத்த 
கொடுமை நினைவுக்குவரவே , தாம் உயிருடன் தப்பினால் டன்ஸ்டனை 


அதல்ஸ் 


டேனியப் படையெடுப்புகள் 


61 


மீண்டும் பதவியில் அமர்த்திவிடுவது என்று அவ்வேளையில் சபதம் 
செய்து கொண்டார் . குதிரை படுபாதாளத்தில் இறங்காமல் 
மலையுச்சியின் முனையில் நின்றது . உயிர்தப்பிய எட்மண்ட் 
டன்ஸ்டனைக் கிளாஸ்டன்பரி திருக்கோயிலின் குருமாராக நியமித் 
தார் . எட்ரெட்டும் அவரைத் தம் முக்கிய ஆலோசகராக 
நியமித்துக் கொண்டார் . 


டன்ஸ்டன் அரசரின் நம்பிக்கைக்குப் பாத்திரரானாலும் , 
அடுத்த அரசரும் இவ்விதமே நடத்துவார் என்று எப்படிக் கூற 
முடியும் ? எட்ரெட்டுக்குப் பின்னர் வந்த எட்வி அவரைப் பதவி 
விலக்கம் செய்தார் . துறவிகளை வெறுத்த கட்சியின் எடுப்பார் 
கைப்பிள்ளையான எட்வி , டன்ஸ்டனுடன் சச்சரவிட்டுக் கொண் 
டார் . அரண்மனையில் பிரபுக்களை நொந்துகொண்ட எட்வியைப் 
பழிதீர்த்துக் கொள்ளும் வகையால் , அரசரின் முடிசூட்டு விழா 
விருந்தின்போது , டன்ஸ்டன் விருந்திலிருந்து வெளியேறினார் . 
எட்வி டன்ஸ்டனை நாடு கடத்தினார் . எட்வியின் செயல் துறவி 
களின் கட்சியை வெகுளச் செய்தது . வேண்டாதவள் ஒருத்தியை 
விரும்பி மணங்கொண்ட அரசரின் செயலைக்கண்டு வேதனையுற்ற 
துறவிகள் அரசரின் திருமணத்தை ஏற்கமறுத்தனர் . ஆர்ச்பிஷப் 
ஒடோ அது திருமணமாகாது எனக் கூறிவிட்டார் . எட்வியின் 
குடிமக்கள் அரசருக்கெதிராகக் கலகம் செய்து , அவருடைய 
தமையனார் எட்காரை அரசராக்கினர் . தேம்ஸ் ஆற்றுக்குத் 
தென்பால் உள்ள பகுதியை எட்வி ஆண்டார் . இங்கிலாந்து 
இரண்டுபடும் அவல நிலை ஏற்பட்டது . அதிர்ஷ்டவசமாக இத் 
தருணத்தில் எட்வி காலமானது அவலநிலையை முடிவு கட்டியது . 
நாடு முழுமைக்கும் எட்காரே அரசரானார் . 


எட்காரை அமைதிக் காவலர் என்று கூறுவர் . சாச்சானிய 
ஆட்சியின் வசந்தகாலம் ஆல்ஃபிரட்டின் ஆட்சியின் போதும் , 
கோடைகாலம் எட்வர்ட் , அதல்ஸ்டன் என்பாரின் ஆட்சிகளின் 
போதும் வந்து , பிளவுறாத ஆட்சி நீடித்திருந்தது . அது முடிவுறும் 
சமயம் வந்தது போலும் ! எட்காரின் ஆட்சி இலையுதிர்காலம் 
போன்று அமைதியாகக் கழிந்தது . எட்காரின் முதற்பணி 
டன்ஸ்டனை திரும்ப அழைத்ததுதான் . எட்காரின் ஆட்சிக் காலம் 
முழுவதும் அமைச்சராகயிருந்து அரும்பணியாற்றினார் டன்ஸ்டன் . 

மடாலயங்களின் மறுமலர்ச்சி : டன்ஸ்ட்ன் துறவி என்பதை 
ஏற்கனவே அறிந்துள்ளோம் . எட்கார் அவரைக் கான்டர்பரியின் 
ஆர்ச்பிஷப்பாக்கினார் ( 960 ) . எனவே , திருச்சபையைச் சீர்திருத் 
தம்செய்யும் பணியில் டன்ஸ்டன் இறங்கினார் . இத்தருணத்தில் 
ஐரோப்பாவில் மடாலய முறைகளில் பெரும் மறுமலர்ச்சி 


பிரிட்டன் வரலாறு 


தோன்றியது . க்ளூனியிலிருந்து பெனிடிக்ட் வழிவந்த துறவிகள் 
இனிய , எளிய , தன்னைத்தான் அழித்துக் கொள்ளும் தியாக 
மயமான வாழ்க்கை வாழ்ந்து முன்மாதிரிகளாக எல்லாவிடங் 
களிலும் காணப்பட்டனர் . எனினும் , திருச்சபைகளில் இருந்த 
சமயக் குருமார்கள் திருச்சபை வழி நடக்கவில்லை . எடுத்துக் 
காட்டாக , அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் துறவிகள் 
போன்று வாழ்வதே சாலச்சிறந்தது என்று எண்ணப்பட்டது . 
எனினும் , இச்சட்டத்தைப் பின்பற்றியவர்கள் மிகச்சிலரே . 
திருச்சபைக் குருமார்களில் பலர் திருமணஞ் செய்து கொண்டிருந் 
தனர் . இதைப் பலர் வெறுத்தனர் . டன்ஸ்டன் திருச்சபையில் 
பல சீர்திருத்தங்களைக் கொணர்ந்தார் . திருச்சபைக் குருமார்கள் 
திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என டன்ஸ்டனும் கருதினார் . 
இச்சீர்திருத்தம் ஓரளவு வெற்றியளித்தது . இதன் பயனாக மக்கள் 
துறவிகளை வரவேற்றார்களேயன்றித் திருமணம் செய்து கொண்ட 
சமயக் குருமார்களையும் வெறுத்தனர் . இதன் விளைவாகப் பழைய 
மடாலயங்களும் நிறுவப் பெற்றன . அத்துடன் திருமணம் செய்து 
கொண்ட குருமார்களை விலக்கி , அப்பதவிகளில் துறவிகளை 
நியமிக்கத் தொடங்கினர் . வின்செஸ்டர் திருச்சபைக் குருமார்களை 
விலக்கி அவர்களுக்கு மாறாகத் துறவிகளைப் பதவியில் அமர்த்தியது 
இதற்குச் சிறந்த எடுத்துக் காட்டாகும் . வொர்செஸ்டரிலும் இது 
மாதிரியே நடைபெற்றது . இச்சீர்திருத்தம் சில வகைகளில் , 
நன்மை பயத்தது . ஆனால் , அது சமயக் குருமார்களுக்கும் துறவி 
களுக்குமிடையே பெரும் 

பொறாமையை 

மூட்டிவிட்டது . 
டன்ஸ்டன் இச்சீர்திருத்தத்தை ஏற்றுக் 

கொண்டாலும் , 
தம்முடைய சொந்த நிறுவனத்தில் அதைச் செயலாற்றவில்லை . 
சமயக் குருமார்கள் நன்கு கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டு 
மென்பதில் அவர் காட்டிய 

ஆர்வமே 

உண்மையான 
சீர்திருத்தமாகும் . 

டன்ஸ்டனின் கொள்கை : டன்ஸ்டனை வெறும் ஆர்ச்பிஷப் 
என்று மட்டும் நினைப்பது தவறு . அவர் ஓர் அரசியல் ஞானி . 
எட்கார் டேனியர்களை நண்பர்களாக்கிக் கொண்டு அவர்களை 
இங்கிலாந்திலேயே வாழ விடவேண்டும் என்றதும் , விட்டான் 
எனும் அறிஞர் சபையில் சில ஆல்டர்மென்களையும் , பிற பிஷப்பு 
களையும் அனுமதித்ததும் டன்ஸ்டனின் கூரிய மதியால் ஏற் 
பட்டவையே எனக் கொள்வது பொருந்தும் . மேலும் ஸ்காட்டிய 
அரசர்களுடன் டன்ஸ்டன் தொடர்ந்து நல்லுறவை 
வைத்திருந்தார் . 
எட்காரின் ஆட்சிக்காலச் 

செல்வப் பெருக்கத்திற்கும் , 
செழுமைக்கும் டன்ஸ்டனின் நிர்வாகத்திறன் காரணமாயிருந்தது 


டேனியப் படையெடுப்புகள் 


63 


என்பதில் ஐயமில்லை . அவரது ஆட்சி அமைதியானது என்பதைச் 
சாச்சானிய வரலாற்றுக் குறிப்பாசிரியர்கள் கூறவில்லை என்பதை 
யும் அறிந்து கொள்ளுங்கள் . 


எட்கார் காலமான பதின்மூன்றாண்டுக்குப் பின்னர் டன்ஸ்டன் 
கி.பி. 988 ஆம் ஆண்டில் காலமானார் . 


பேரரசு மாமன்னர்கள் : இக்காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் 
ரோமானியப் பேரரசர்களைப் போன்று பெரும் பட்டப்பெயர்களைச் 
சூட்டிக் கொண்டார்கள் . எனினும் , அவர்களின் அதிகாரம் 
உண்மையிலேயே மிகுந்திருந்ததெனக் கருதக்கூடாது . அரசரின் 
திறமைகளைப் பொறுத்தும் அவரிடம் விசுவாசம்கொண்ட முக்கிய 
அதிகாரிகளின் திறமைகளைச் சார்ந்தும் அரச அதிகாரம் காணப் 
பட்டது . ஆல்ஃபிரட்டின் வழித்தோன்றல்களில் எட்வியைத் தவிர 
ஏனையோர் திறமைமிக்க பலசாலிகள் . இதன் விளைவாக அவர் 
களுடைய ஆல்டர்மென்களும் , தேனர்களும் கீழ்ப்படிந்து 
நடந்தனர் . எனினும் , தம் ஆட்சியை நாடனைத்திலும் செலாவணி 
யாக்கி நிர்வகிக்கத் தகுந்த அரசாங்கம் இல்லாதிருந்ததைக் 
கவனத்திற் கொள்ளல் வேண்டும் . அவர்களால் ஒவ்வொரு 
மாவட்டத்திற்கும் சென்று நிர்வாகத்தைக் கவனிக்க இயலவில்லை . 


ஸ்காட்லாந்தின் வளர்ச்சி : எட்மண்ட் அரசர் கம்பர்லாந்தை 
நார்ஸ்மன்களிடமிருந்து கைப்பற்றி ஸ்காட்லாந்து மன்னருக்குக் 
கொடுத்திருந்தார் . அதேபோன்று எட்கார் லோதியன் என்ற 
பகுதியை ஸ்காட்டிய மன்னருக்கு வழங்கியிருந்தார் . இவ் 
வரசர்கள் ஸ்காட்லாந்துடன் நல்லுறவு கொள்வதற்குக் காரணங் 
கள் இருந்தன . கலகக்காரர்களாயும் , கொடுமை நிறைந்தவர் 
களாயுமிருந்த வடபால் வாழ்ந்த அடுத்த வீட்டாருடன் 
இங்கிலாந்து அரசர்கள் சுமுகமாக நடந்து கொண்டதில் வியப் 
பொன்றுமில்லை . அதல்ஸ்டன் காலத்தில் ஸ்காட்டியர் 
சொல்லொணா இடர் விளைவித்ததை நினைவிற் கொள்ளவேண்டும் . 
இத்தகைய மானியங்களைப் பெற்று ஸ்காட்லாந்து வல்லமை 
பெருகிய நாடாயிற்று . ஸ்ட்ராத்கிளைடும் ஸ்காட்லாந்தின் 
பகுதியாக மாறியிருந்தது . 


பெரும் ஆல்டர்மென்கள் : பல்வேறு ஷயர்களைத் தம்முடைய 
நேராட்சியில் 

வைத்துக் கொள்ள முடியாத இவ்வரசர்களை 
அவற்றைப் பெரும் ஆல்டர்மென்கள் வசம் ஒப்படைத்தனர் . 
அரசர் திறமைசாலியாக இருந்தபோது அவர்கள் அரசருக்குக் 
கீழ்ப்படிந்து மரியாதையுடன் நடந்து கொண்டார்கள் . ஆனால் 


64 


பிரிட்டன் வரலாறு 


பலவீனரான அரசர்களிடம் இவ்வால்டர்மென்கள் 

ஓரளவு 
சுதந்திரத் தலைவர்கள் போன்று நடந்து கொள்ள முடியும் . அப் 
படித்தான் பிற்காலத்தில் நடந்ததென்பதை வரலாறு காட்டும் . 
இதன் விளைவாக ஒருவகையான நிலமானிய முறை வளரத் 
தொடங்கியது . அது மற்றொருவகையாகவும் வளர்ச்சி பெற்றது . 
டேனியப் படையெடுப்புகளால் நாட்டில் அராஜகம் மூண்ட 
போது , ஆயிரக்கணக்கான சுதந்திரக் குடிமக்கள் தங்களுடைய 
விடுதலையை விட்டொழித்து , தேனர்களால் நடாத்தப் பெற்று , 
பாதுகாப்பைப் பெறுவான் வேண்டி அவர்களின் அடிமைகளாகி 
விட்டார்கள் . இம்முறையில் தான் மேற்கு ஐரோப்பா முழு 
வதிலும் நிலமானிய முறை வளர்ந்து கொண்டிருந்தது . இதனால் 
ஆயிரக்கணக்கானவர்கள் பிரபு ஒருவருக்கு அடியாட்களாகிப் 
பாதுகாப்பைப் பெற்றார்களேயன்றி , அவர்கள் நாட்டின் 
அரசருக்கு நேரிடையாகக் கட்டுப்பட்டிருக்கவில்லை . இங்கிலாந்து 
ஒன்றுபட்டிருந்தாலும் , அஃது இன்னும் உறுதியாக்கப்படாமலே 
யிருந்தது . 


( ஈ ) மன்னராட்சியின் வீழ்ச்சியும் , டேனியப் 

படையெடுப்பும் ( 975-1042 ) 


முடிமன்னர் ஒருவராலேயே இங்கிலாந்தில் அமைதியை நிலை 
நாட்ட இயலும் என்ற நிலையில் எட்கார் காலமானார் . அவருக்கு 
மனைவியர் இருவர் . இருவருக்கும் ஒவ்வோர் ஆண்மகவிருந்தது . 
மூத்த மகனான எட்வர்ட் மார்டியர் என்பாரே அரசராக ஆர்ச் 
பிஷப்புகளால் முடி சூட்டப்பெறினும் , அவரது சிற்றன்னை அதனை 
ஏற்க மறுத்தார் . இதனிடையில் அவளுடைய கிழக்கு ஆங்கிலிய 
உறவினர்களுக்கும் மெர்ஸியாவின் ஆல்ஃப்ஹீருக்குமிடையே 
போர் . - மீண்டும் மூண்டதால் , மூன்றாண்டுக் காலம் குழப்பம் 
நீடித்தது . கி.பி. 978 ஆம் ஆண்டில் எட்வர்ட் கார்பீ கோட்டை 
யிலிருந்து வேட்டையாடித் திரும்புங்கால் , அவருடைய சிற்றன்னை 
யால் ஏவப்பட்ட தேனர் குழாம் ஒன்றினால் கொல்லப்பட்டார் . 
இத்தகைய படுமோசமான செயலை ஆங்கிலேயர்கள் யாரும் 
செய்திருக்க முடியாது என்று மெர்ஸிய வரலாற்றுக் குறிப் 
பாசிரியர்கள் எழுதிவைத்துள்ளனர் . எட்வர்ட் கொலை செய்யப் 
பட்டுத் தியாகியானதால் அவரை எட்வர்ட் மார்டியர் ( Edward 
the Martyr ) என்று கூறுவர் . 


எதல்ரெட் அன்ரெடி ( Ethelred the unready ) : எட்வர்டுக்குப் 
பின்னர் அரசரான எதல்ரெட் அன்ரெடி ( The man without 
Redeless ) என்பதற்கு நல்லவிதமான ஆலோசனை கூறுவதற்கு 


டேனியப் படையெடுப்புகள் 


65 : 


ஆளற்ற எதல்ரெட் என்று பொருள் . அவர் முப்பத்தெட்டாண்டு 
கள் ஆட்சி புரிந்தார் . அவரது ஆட்சிக் காலம் இங்கிலாந்து 
வரலாற்றில் நிந்தனைக்குட்பட்ட ஆட்சிக் காலங்களுள் ஒன்றாரும் . 


கார்பீ கோட்டைக்குள்ளேயே தமது பத்தாம் வயதில் 
எதல்ரெட் பட்டத்திற்கு வந்தார் . வயது ஏறஏற அவரது குணப் 
பண்புகளும் குன்றிவரலாயின . அவர் மென்மையையும் , ஆடம் 
பரத்தையும் விழைந்தவர் ; உண்மையற்றவர் ; யாரையும் 
நம்பாதவர் : கொடிய தண்டனை கொடுத்து ஆட்சிக்கு மாசு 
கற்பித்தவர் ; அவர் எவரையும் நிலையாக நம்பவில்லை ; உறுதியான 
கொள்கையற்றவர் . மெர்ஸியாவின் பகுதியைக் கைப்பற்றித் 
தமது மருமகனான எட்ரிக் ஸ்டிரியோனா என்பாருக்குக் கொடுத்து , 
அவரைச் செல்வாக்கு மிக்கவராக்கினார் . எதல்ரெட் ஆதிக்கவெறி 
மிக்கவர் . கி.பி. 988 ஆம் ஆண்டில் டன்ஸ்டன் காலமானபோது , 
எட்கார் காலத்தில் நியமனம் பெற்ற அமைச்சர்கள் அனைவரையும் . 
ஓரிரண்டு ஆண்டுகளில் அவர் நீக்கினார் . அரச சபை துரோகி 
களின் புகலிடமாகியது . சீரும் சிறப்புமிக்க அரச குடும்பத்தில் 
தோன்றி வெறுப்புக்குரியவரான இவ்வரசர் காலத்தில் நாடு 
பிளவு ண்டிருந்தது . இதைத் தக்க தருணமாகக்கொண்டு 
டேனியர்கள் இரண்டாம் முறையாகப் படையெடுக்கலாயினர் . 

புதிய டேனியப் படையெடுப்புகள் : கி.பி. 980 ஆம் ஆண்டில் 
தொடங்கிய டேனியப் படையெடுப்பு , கி.பி. 1016 ஆம் ஆண்டு 
வரை தொடர்ந்து , இறுதியில் ஆல்ஃபிரட்டும் , அதல்ஸ்டனும் 
நிர்மாணித்த ஆங்கில அரியணை டேனிய அரசர் ஒருவரால் 
கைப்பற்றப்பட்ட காலம்வரை நீண்டது . ஏறத்தாழ ஒரு தலை 
முறைக்கு இங்கிலாந்தில் குழப்பமும் , அராஜகமும் நிலவியது . 
டேனியப்படையெடுப்புகளினால் இங்கிலாந்து மட்டும் பாதிக்கப் 
படவில்லை . அயர்லாந்து , ஸ்காட்லாந்து மட்டுமன்றி ஐரோப்பா 
வில் நார்மண்டியும் அவர்கள் படையெடுப்புக்கு 

ஆளாக 
நேரிட்டது . ஆனால் , படையெடுப்பின் வேகம் 

முழுவதும் 
இங்கிலாந்து மீதே பாய்ந்தது . ஆங்கில அரசர் வீரத்தையும் 
சக்தி சாமர்த்தியத்தையும் காட்டாதது மட்டுமன்று ; அவருடைய 
ஆல்டர்மென்கள் 

தங்களுக்குள் சச்சரவிட்டுக் கொண்டு , 
அந்நியனுக்கு நாட்டைக் 

காட்டிக்கொடுத்த துரோகிகள் 
ஆயினர் . திறல் மிக்க அதல்ஸ்டன் போன்ற அரசர் 

ஒருவர் 
அரசாட்சி செய்திருப்பின் , படையெடுப்புகளின் முடிவே வேறு 
விதமாக மாறியிருக்கக்கூடும் . 


4 


இரண்டாம் முறையாக நிகழ்ந்த இங்கிலாந்து மீது படை 
யெடுத்த டேனியப் 

டேனியப் படையெடுப்புகளை மூன்று நிலைகளாகப் 


68 


பிரிட்டன் வரலாறு 


பிரிக்கலாம் . முதலாவது , கி.பி. 980 ஆம் ஆண்டிலிருந்து கி.பி. 
991 ஆம் ஆண்டுவரை டேனியர்கள் கொள்ளைக் கூட்டத்தினராக 
வந்த காலமாகும் . கி.பி. 1013 ஆம் ஆண்டுவரை நார்ஸ்கள் 
டேனியர்களோடு ஏற்பட்ட நீடித்த போர்களை இரண்டாம் 
நிலையாகக் கொள்ளலாம் . இறுதியாக , கடுமையான போர் 
கனினால் இங்கிலாந்தில் நிலையான டேனிய ஆட்சியை நிலைபெறச் 
செய்ததை மூன்றாவது நிலையாகக் கொள்ளலாம் . 


படையெடுப்பின் முதல் நிலையான டேனியரின் கொள்ளையின் 
போதே இங்கிலாந்தின் பலவீனம் தெளிவாகப் புலனாயிற்று . 
செண்டரிலிருத்து சௌத்தாம்ப்டன் வரையிலுமுள்ள துறைமுகங் 
கள் ஒவ்வொன்றிலும் இக்கொள்ளையர் படையெடுத்துக் குளிர் 
காலப்பாசறைகளை அமைத்துக்கொண்டு , தாம் கொள்ளையடித்த 
பொருள்களை நார்மண்டியில் விற்கலாயினர் . கி.பி. 991 ஆம் 
ஆண்டில் இப்படையெடுப்புகளினால் இங்கிலாந்து பெரும் 
சோதனைக்குள்ளாகியது . பிரித்நாத் என்ற வெஸ்ஸெக்ஸ் பிரபு 
ஒருவர் தணித்து நின்று தம்மை எதிர்த்த இந்த டேனியர்களை 
மால்டன் என்னுமிடத்தில் தாக்கினார் , டேனியர்கள் 93 கப்பல் 
களில் வந்திருந்தார்கள் . விட்டான் சபையினரும் அவர்களுடைய 
எதிர்ப்பை இலஞ்சம் கொடுத்துத் தவிர்க்க முனைந்தனரேயன்றி 
வேறு செய்வதறியாது திகைத்தனர் . இங்கிலாந்திற்குப் 
பொல்லாத காலம் வந்துவிட்டதோ என்னவோ ! தலைவர்களே 
முதலில் பின்வாங்கி ஓடினர் என்று இராணுவத்தினர் அங்க 
லாய்த்தனர் . அவர்கள் 

அவர்கள் கிழக்கில் இருந்தால் , ஆங்கிலப்படை 
மேற்கில் சென்றது ; அவர்கள்படை தெற்கில் கைப்பற்றினால் , 
ஆங்கிலப்படை வடக்கைக் கைப்பற்றும் ; எப்படியும் பின்வாங்கவே 
தீர்மானித்த ஆங்கிலப்படை , எதிரியின் வெற்றிக்கு வழிவகுத்துக் 
கொடுத்தது . மேலும் , அரசருடைய நம்பிக்கைக்குப் பாத்திரனான 
எட்ரிக் என்ற ஆல்டர்மன் தம்முடைய திட்டங்களை எதிரிக்குக் 
காட்டிக் கொடுத்து , துரோகம் செய்தான் . இருபதாண்டுகளுக்கு 
மேல் படையெடுப்புகளினால் இங்கிலாந்து அல்லலுற தேர்ந் 
தூலும் , 

விட்டான் சபைக்குச் செயல்முறைத் திட்டத்தை 
வகுத்துக் கொடுக்காமல் , மூன்று நாள் உண்ணாநோன்புடன் , 
நாளும் இறைவனைத் துதிக்கக் கூறி எதிரிகளை முறியடிக்க 
இறைவன் வழி காட்டுவார் என்று நம்பியதை என்னவென்று 
சொல்வது ? இறுதியாக , எதல் ரெட் போர்க்களம் புகமறுத்தார் . 


எதல்ரெட்டின் கையாலாகாத் தன்மையே அவருக்குப் பகை 
வனாக வந்தது . தம் ஒரு செயலால் டேனியரை இங்கிலாந்திற்குள் 
கொண்டு வந்த அவர் , 

அவர் , மற்றொரு செயலால் அவர்களின் 


டேனியப் படையெடுப்புகள் 


67 


தொடர்ந்த பகையைச் சம்பாதித்துக் கொண்டார் . துரோகத் 
தால் சாதிக்க விரும்பினார் எதல்ரெட் அரசர் . அவர் நார்வீஜியர் 
களின் அரசரான ஓலாப் என்பாருடன் உடன்படிக்கை செய்து 
கொண்டும் , நார்மானியர்களை அமைதிப்படுத்த , அவர்களின் 
பிரபு ஒருவரின் சகோதரி எம்மா வைத் திருமணம் செய்து 
கொண்டும் இருந்த அதே சமயத்தில் , திடீரென டேனியர் மீது 
பாய்ந்து தாக்கி அவர்களில் பலரையும் , தம்முடைய மெய்க் 
காப்பாளராக இருந்த டேனியர் சிலரையும் , படுகொலை செய்தார் . 
செயின்ட் பிரைஸ் தின படுகொலை யின் விளைவாக டென் 
மார்க்கின் படைமுழுவதும் இங்கிலாந்தின் மீது பாய்ந்தது . கொலை 
செய்யப்பட்டவர்களுள் டென்மார்க் 

அரசரான ஸ்வெயின் 
என்பாரின் தங்கையும் , அவளுடைய கணவரும் இருந்தனர் . 


பலவீனரான அரசர்களைப் போன்று எதல்ரெட்டும் முறை 
கெட்ட கூட்டாளிகளுக்கு இரையானார் . அவர் எட்ரிக் என் 
பாரைத் தம் நண்பராக்கிக் கொண்டு தம் சகோதரி எடித்தை 
மணம் செய்வித்தார் . எட்ரிக் மெர்ஸியப் பிரபு ஆவார் . 
தொடக்கத்தில் டேனியரை விரட்ட எட்ரிக் உதவியிருந்தாலும் , 
காலப்போக்கில் அவர் டேனியரின் கையாளாக மாறிவிட்டார் . 
அவர் துரோகிகளின் இளவரசரானார் . அவரை ஸ்டிரியோனா 
என்ற கேலிப் பெயரினால் அழைத்தனர் . சுயநலமும் , பேராசையும் 
அவரின் குறிக்கோள்கள் . இதையறியாத எதல்ரெட் அவரைத் 
தம் நண்பராக்கிக் கொண்டார் . விரைவில் அவருடைய வேடம் 
கலைந்தது . நாட்டிலிருந்த தம் எதிரியரை அவர் கொலை செய்து 
பழிதீர்த்துக் கொண்டார் . நாட்டையே பகைவருக்குக் காட்டிக் 
கொடுக்கும் தருணம் பார்த்து வந்தார் . கி.பி. 1013 ஆம் 
ஆண்டில் ஸ்வெயின் தாமாகவே இங்கிலாந்தின்மீது படையெடுத்து 
வந்தார் . அவரைத் தடுத்து நிறுத்துவார் ஒருவருமில்லை . 
நார்த்தம்பிரியா , மத்திய நிலங்கள் , மேற்குப்பகுதி வழியாக அவர் 
படையெடுத்து வந்தார் . ஸ்வெயின் தம் அரசருக்குத் துரோகம் 
செய்துவிட்டு விட்டான் சபையைப் படையெடுத்த ஸ்வெயினுக்குப் 
பதில் எட்ரிக் இங்கிலாந்தின் அரசரென அறிவிக்கத் தூண்டினார் . 
இலண்டன் நகர் மட்டும் இடையறாது எதல்ரெட்டை ஆதரித்தது . 
ஆயினும் என் ! எதல்ரெட் நார்மண்டிக்கு ஓடிவிட்டார் . 
நாட்டைக் காப்பதினின்றும் தவறிவிட்டார் . ஸ்வெயின் காலமான 
செய்தி கேட்டுப் பின்னர் , எதல்ரெட் இங்கிலாந்திற்குத் திரும்பி 
வந்தார் . இரண்டாண்டுகளுக்குப் பின்னர் எதல்ரெட் கி.பி. 1016 
ஆம் ஆண்டில் காலமானார் . ஸ்வெயின் காலமானபோது 
அவருடைய மகன் கான்யூட் தொடர்ந்து சண்டை செய்தார் . 
எதல்ரெட் காலமான பிறகு அவருடைய தீரமிக்க மகன் எட்மண்ட் 


68 


பிரிட்டன் வரலாறு 


அயர்ன்சைட் தம்முடைய முந்தையரின் சந்ததிக்கேற்ப 
டேனியரை விரட்டியடிக்கப் போரிட்டார் . இறுதியில் எட்மண்ட் 
அயர்ன்சைடும் கான்யூட்டும் ஓர் உடன்படிக்கை செய்து , அதன் 
விளைவாக நாட்டைப் பங்கிட்டுக் கொண்டனர் . வெஸ்ஸெக் 
ஸையும் , மெர்ஸியாவின் ஒரு பகுதியையும் எட்மண்டு வைத்துக் 
கொண்டார் . கான்யூட் வட இங்கிலாந்தையும் , டேன்லாவையும் 
தம் ஆதிக்கத்தின் கீழ்க் கொணர்ந்தார் . லண்டன் நகரத்தில் தம் 
கப்பல்களுக்கான துறைமுகத்தையும் , டேன்கில்டு வசூலிக்கும் 
உரிமையையும் எட்மண்டு பெற்றார் . எட்மண்டுக்கு அப்போது 
இருபத்திரண்டு வயதே நிரம்பியிருந்தது . கான்யூட் அவரைவிட 
ஒரு வயது இளையவர் . இவ்விருவருக்குமிடையே எழுந்த உடன் 
படிக்கை நீடித்து நிலைக்காது என்பதை எல்லோரும் உணர்ந் 
திருந்தனர் . கான் யூட்டின் பகைவர்கள் அடுத்தடுத்து இறந் 
தொழிந்தனர் . எட்மண்ட் அயர்ன்சைடும் கி.பி. 1016 ஆம் 
ஆண்டில் , உடன்படிக்கை நடந்த ஆறு வாரத்திற்குப் பின் 
காலமானார் . அவருடைய பிள்ளைகள் இளம்பிராயத்தினராய் 
இருந்தனர் . கி.பி. 1016-17ஆம் ஆண்டில் ஆங்கில விட்டான் 
சபை கான்யூட்டையே இங்கிலாந்து முழுமைக்கும் அரசராக 
ஏற்றுக்கொண்டது . இவ்வாறு இங்கிலாந்தில் டேனியர் ஆட்சி 
நிறுவப் பெற்றது . 


கான்யூட் : கான்யூட்டின் ஆட்சிக் காலத்தில் இங்கிலாந்தில் 
அமைதி நிலவியது எனலாம் . இதற்குமுன் ஏற்பட்ட போர்களா 
லும் குழப்பங்களாலும் நலிந்திருந்த ஆங்கிலேயர்கள் ஓய்வெடுத் 
திருந்தார்கள் . கான்யூட் ஆட்சித் தகுதியும் , திறமையும் பெற்றி 
ருந்தமையால் எதிர்ப்புகள் குறைந்து அமைதிக்கான சூழ்நிலை 
எழுந்தது . கான்யூட் படையெடுத்து வந்தபோது அவரிடம் 
படைபலமோ , சொந்த நாட்டின் உதவியோ அவருக்குக் கிட்ட 
வில்லை . டேனியரின் உதவியும் அவருக்குக் கிடைக்கவில்லை . 
அதேபோல் , நார்வேயையும் அவரால் வெல்ல 

முடியவில்லை . 
பின்னரே நார்வேயின் அதிகாரம் கிடைத்தது . அவருக்கு உதவி 
யவர்கள் மூன்று அல்லது நான்காயிரம் போர் வீரர்களும் , ஆங்கில 
மக்களது ஒத்துழைப்பும் தான் . இதனால் அவர் தம் ஆட்சியைத் 
திறமையாக நடத்த முடிந்தது . 


எதல்ரெட் அன்ரெடி தம் ஆட்சிக் காலத்தில் செய்த செயல் 
களில் 

பெரும்பாலானவற்றைக் கான்யூட் மாற்ற முயன்றார் . 
இதன்பயனாக ஆங்கில மக்கள் அவரை விரும்பினர் . எனினும் , 
கான்யூட் இங்கிலாந்தில் ஸ்காண்டிநேவியப் பிரபுக்களின் ஆட்சியை 
நிலைநிறுத்தினார் . நார்த்தம்பிரியாவின் பிரபுவின் கொலைக்குப் 


டேனியப் படையெடுப்புகள் 


69 


பின்னர் அதைத் தம் மைத்துனரான எரிக் ஹ்லேதிர் ( Eric Hlathir ) 
என்பாரின் ஆட்சிக்குட்படுத்தினார் , காட்டிக்கொடுத்த கயவன் 
எட்ரிக் ஸ்டிரியோனாவைக் கழுவிலேற்றிவிட்டு அவனுடைய 
பகுதிகளை மற்றொரு டேனிய வைக்கிங்கிற்குக் கொடுத்தார் அவர் . 


சிறு 


ஆங்கில அரச குடும்பத்தினர் கான்யூட்டின் ஆட்சிக்காலத்தில் 
செல்வாக்கற்றிருந்தனர் . எட்மண்ட் அயர்ன்சைடின் 
குழந்தைகளைக் கான்யூட் போலந்து நாட்டிலிருந்த தம் மாமனிடம் 
அனுப்பிவிட்டார் . எட்மண்டின் சகோதரர் ஒருவர் மட்டும் 
உயிருடனிருந்தார் . கான் யூட் அவரையும் 

வேட்டையாடிக் 
கொன்றார் . எதல்ரெட் காலமானவுடன் அவருடைய விதவை 
மனைவி எம்மா தம்குழந்தைகளுடன் நார்மண்டியில் குடிபுகுந்தார் . 
அக்குழந்தைகள் பட்டத்திற்கு வருவதைத் தடுக்க கான்யூட் 
எம்மாவைத் திருமணம் செய்துகொண்டார் . ஏற்கனவே 
கான்யூட்டிற்குத் திருமணமாகியிருந்தது . அத்திருமணத்தால் 
அவருக்கு ஏற்கனவே குழந்தைகளிருவர் இருந்தனர் . ஹெரால்டு 
ஹேர்ஃபுட் , சுவெயின் என்பது அவ்விருவரின் பெயர்களாகும் . 
முதல் மனைவியைத் திருச்சபையினர் ஏற்றுக்கொள்ள மறுத்து , 
எதல்ரெட்டின் மனைவி எம்மாவின் திருமணத்தை ஏற்றுக் 
கொண்டனர் . -எதல்ரெட்டின் மக்களில் ஒருவர் தான் எட்வர்டு 
கன்ஃபெசர் எனப்படும் அதிபத்தர் எட்வர்டு . எம்மாவுக்கும் 
கான்யூட்டுக்கும் பிறந்த மகன் ஹார்த்தா கான்யூட் என்பராவர் . 


ஆல்ஃபிரட்டின் ஆட்சிக் காலத்திற்குப் பிறகு கான்யூட்டே 
இங்கிலாந்தின் தலைசிறந்த மன்னராவார் . கான்யூட் இங்கிலாந் 
திலிருந்து ஆண்டாலும் , தம்முடைய பிறபகுதிகளையும் மறந்து 
விடவில்லை . தாம் மேற்கொண்ட பால்டிக் போர்களில் , கான்யூட் 
ஆங்கில வீரர்களைப் பயன்படுத்தினார் . நார்வேயிலிருந்த திருச் 
சபைகளுக்கு அவர் ஆங்கில பிஷப்புகளை நியமித்தார் . நார்ஸ் 
மக்கள் அவருக்குப் பாதுகாப்பளித்தனர் . அவர்களுடைய சட்ட 
திட்டங்கள் இங்கிலாந்தை ஆள்வதைக் கண்டு மகிழ்ந்தனர் 
அந்நார்ஸ் மக்கள் . கான்யூட்டின் ஆட்சி அனைவரையும் உள்ளிட்ட 
பொது நோக்குக் கொண்ட அரசாகும் . இலண்டனை டேனிய 
அதிகாரிகள் கண்காணித்து நின்றனர் ; அவர்களுக்கு ஏராளமான 
நிலமானியங்களைக் கொடுத்திருந்தார் அரசர் . கி.பி. 1019 ஆம் 
ஆண்டிலிருந்து 1030 ஆம் ஆண்டுவரை டென்மார்க்கைச் சீர்திருத் 
தியும் , நார்வேயை அடக்கியும் காலத்தைச் செலவிட்டார் 
கான்யூட் . அவர் போப்பாண்டவரின் உதவிபெற ரோமாபுரிக்கும் 
சென்றார் . கி.பி. 1030 ஆம் ஆண்டில் அவரது அரசு பேரரசாகத் 
திகழ்ந்தது ; அவருடைய மகன் சுவெயின் தம்முடைய ஆங்கிலத் 


70 


பிரிட்டன் வரலாறு 


தாயாருடன் நார்வேயில் ஆட்சி செலுத்தினார் . எம்மாவின் 
மகனான ஹார்த்தா கான்யூட் டென்மார்க்கில் ஆட்சி புரிந்தார் . 
கான்யூட்டின் ஆதிக்கப் பெருக்கத்தால் மேற்கு ஐரோப்பா 
விலிருந்து இங்கிலாந்தின் வடக்கே ஹெபிரிடிஸ்வரை அவருடைய 
பேரரசு பரவிக் கிடந்தது . 


கான்யூட்டின் சீர்த்திருத்தங்கள் : போரையும் கொலையையும் 
அடிப்படையாகத் தொடக்க காலத்தில் கொண்டு திகழ்ந்த 
கான்யூட்டின் ஆட்சி , காலம் 

செல்லச்செல்ல இங்கிலாந்தில் 
அமைதியை நிலைக்கச் செய்து நன்மை பயப்பதாய் அமைந்தது . 
டேன்லா பகுதியிலிருந்த சட்டதிட்டங்களை மாற்றாமல் அவர் 
அமைத்துக் கொண்டார் . அரசின் உரிமைகளை வலியுறுத்திய 
துடன் , தேனர்கள் அவ்வப்போது அரசருக்குச் செய்து வந்த 
பணிகளையும் , கடமைகளையும் சீர்ப்படுத்தினார் . நூற்றுவர் 
மன்றங்களை வலுப்படுத்தினார் . தனிப்பட்ட நீதிமன்றங்களால் 
கட்டுப்படுத்த முடியாத அரச அதிகாரங்களை அவர் தெளிவாக 
விவரித்தார் . சில சிறப்பான அதிகாரங்களை அவர் தாமே 
வைத்துக் கொண்டார் . கான்டர்பரி ஆர்ச்பிஷப் , அரசியார் 
ஆகியோருக்குச் சிறப்பான சலுகைகளை அவர் அளித்திருந்தார் . 


தம் ஆட்சி வெற்றிபெற வேண்டுமெனின் திருச்சபையின் 
ஆதரவு தமக்கு இன்றியமையாதது என்பதை அறிந்திருந்த 
கான்யூட் , ஆஷிங்டன் போர்க்களத்தில் திருக்கோயில் ஒன்றைக் 
கட்டுவித்தார் . அவர் பியூரி செயின்ட் எட்மண்ட்ஸ் திருச் 
சபையை மீண்டும் புதுப்பித்தார் . திருச்சபைக் குருமார்கள் நீதி 
மன்றங்களிலும் , பிஷப்புகள் ஷயர் நீதிமன்றங்களிலும் பணி 
யாற்றினர் . 


கான்யூட் வெளிநாடுகளிலும் அருஞ் செயல்களைப் 
புரிந்தார் . 

அருமையான ஆங்கிலக் கையெழுத்துப்பிரதிகள் 
அவருடைய ஊக்கத்தால் அயல்நாட்டுத் திருக்கோயில்களுக்குச் 
சென்றன . அரசரும் புனிதத்தல யாத்திரைகளை மேற்கொண்டு , 
பல நாடுகளுக்குச் சென்றுவந்தார் . எனினும் , அவர் கிறிஸ்து 
வரல்லாதவர் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் . 


கான்யூட்டை நார்ஸ்கள் இலண்டனின் தலைவர் என்று 
கூறினாலும் , அவர் தம்முடைய இயல்பான வைக்கிங்கு தன்மை 
யைக் ( கொடுந்தன்மை ) கைவிடவில்லை . அவர் ஆங்கில மக்களின் 
கருத்துகளைக் கண்டறிய விரும்பினும் , விட்டான் சபையைக் 
கூட்ட மறுத்தார் . அவர் பெரும்பாலும் படைபலத்தை நம்பியே 
வாழ்ந்தார் . கி.பி. 1035 ஆம் ஆண்டில் அவர் காலமானார் . 


டேனியப் படையெடுப்புகள் 


71 


டேனிய ஆட்சியின் முடிவு : கான்யூட் இறந்த பிறகு அவரு 
டைய தகுதியற்ற மக்களான ஹெரால்ட் , ஹார்த்தா கான்யூட் 
ஆகியோரிடையே உள்நாட்டுப் போர் மூண்டது . வடக்கிலிருந்த 
அவருடைய பெரும் பேரரசு சின்னாபின்னமாகச் சிதறுண்டது . 
குழப்பமூண்ட இக்காலத்தில் , அரசாட்சி முழுவதையும் பெரிய 
பிரபுக்கள் கண்காணித்து வந்தனர் . அவர்களில் ஒருவர் காட்வின் 
என்னும் ஆங்கிலேயப் பிரபு ஆவார் . திறமையும் , பேராசையும் 
கொண்ட காட்வின் வெஸ்ஸெக்ஸ் பகுதியைக் கான்யூட்டினிட 
மிருந்து மான்யமாகப் பெற்றிருந்தார் . சற்றேறக்குறைய ஒரு 
தலைமுறை காலத்திற்குக் காட்வின் ஆங்கில அரசியலில் பெருஞ் 
செல்வாக்கைப் பெற்றிருந்தவராவார் . 

அவர் தம்முடைய 
குடும்பச் செல்வாக்கைப் பெருக்கிக் கொள்ள முயன்றார் . அவருக் 
கெதிராக் மெர்ஸியாவின் பிரபுவான லியோஃபிரிக் என்பார் 
தடையாகக் குறுக்கிட்டார் . பதினோராம் நூற்றாண்டின் முதல் 
பாதியில் இங்கிலாந்திலும் , ஃபிரான்சைப் போன்று நிலமானிய 
பிரபுக்களின் கையில் அதிகாரம் சென்றதால் , இங்கிலாந்து பல 
வீனப்பட்டது . ஹார்த்தா கான் யூட் காலமானபோது காட்வின் 
நார்மண்டியிலிருந்து எதல்ரெட்டின் மகனான எட்வர்டை 
இங்கிலாந்திற்குக் கொண்டுவந்தார் . டேனியர்களால் நாடு கடத் 
தப் பெற்ற எட்வர்ட் நார்மண்டியில் தான் வாழ்ந்து வந்தார் . 
மீண்டும் ஆல்ஃபிரட்டின் பரம்பரையினர் அரியணை ஏறினர் . 
எனினும் , அவர்கள் உண்மையில் அதிகாரத்தைப் பெற்றிருக்க 
வில்லை . அவர்கள் அதிகாரத்தின் நிழலில் நின்றிருந்தார்கள் . 


. 


2. எட்வர்ட் அதிபத்தரும் , ஹெரால்டும் 

( 1042-1066 ) 


நார்மண்டியின் முன்னேற்றம் : நாகரிக முதிர்ச்சி பெற்ற 
நார்மண்டியிலிருந்து போர் வெறியெனும் காட்டுமிராண்டித் 
தனத்திற்கு இரையாகி நின்ற இங்கிலாந்தின் முடிமன்னராக 
வேண்டா வெறுப்புடன் புது அரசராக எட்வர்ட் அதிபத்தர் 
வந்து சேர்ந்தார் . வடவர் எனும் நார்த்மன்கள் ஃபிரான்சில் 
குடியேறி நார்மானியர் ஆகியிருந்தனர் . அங்கு அவர்கள் அந் 
நாட்டின் மொழி , சமயம் , நாகரிகம் ஆகியவற்றை ஆர்வத் 
துடனும் உற்சாகத்துடனும் மேற்கொண்டனர் . ஏறத்தாழ ஒரு 
நூற்றாண்டு காலத்திற்குள் அவர்கள் நார்மண்டியை ஐரோப்பா 
விலேயே நல்லாட்சி மலர்ந்த நாடாகவும் , பண்பாடு மிகுந்த 
பகுதியாகவும் மாற்றிவிட்டனர் . அவர்கள் புதிய போர் முறை 
களைக் கற்றுணர்ந்தவர்களாய் , கவசஞ்தரித்து குதிரை மீதேறிப் 
போரிடும் முறையையும் தெரிந்து கொண்டு , மேலை நாட்டின் 


பிரிட்டன் வரலாறு 


திறனுற்றப் போர் வீரர்கள் என்று கருதப்பட்டனர் . அவர் 
தம் திறனால் இரு புதிய அரசுப் பகுதிகளை 

வென்று 
கொண்டனர் . அவற்றுள் ஒன்று தென் 

ஒன்று தென் இத்தாலியிலிருந்த 
சிசிலியாகும் ; மற்றொன்று இங்கிலாந்தாகும் . போர் புரிவதில் 
எவ்வளவு வல்லுநர்களாயிருத்தனரோ அங்ஙனமே அவர்கள் 
அரசியல் அமைப்பை நிர்வகிப்பதிலும் திறன் பெற்றிருந்தனர் . 
போருக்குதவும் கட்டிடங்களைக் கட்டுவதிலும் , திருச்சபைக் கட்டி 
டங்களை அமைப்பதிலும் அவர்கள் சிறந்து விளங்கியதால் 
கட்டிடக் கலையும் உயர்ந்து விளங்கியது . திருச்சபையைப் பேணிக் 
காப்பதில் கண்ணும் கருத்தும் கொண்ட அவர்கள் , ஐரோப்பா 
வில் ஏற்பட்ட சமய மறுமலர்ச்சியின் முன்னணி வீரர்களாக 
நின்றனர் . அவர்களால் நிறுவப்பெற்ற மடாலயங்கள் கல்விக் 
கேந்திரங்களாய்ப் பண்பாட்டை வளர்க்கும் அடிக்கல்லாயின . 
அவற்றுள் ஒன்றுதான் பெருமைப்பட பேசப்பட்ட பெக் திருச் 
சபையாகும் . அங்குதான் ஐரோப்பாவின் தலைசிறந்த அறிஞர் 
களெனக் கருதப்பெற்ற லாங்ஃபிராங்கும் , ஆன்ஸ்லெம் என்பாரும் 
அடுத்தடுத்து அதனை நிர்வகித்தனர் . நார்மண்டி திருச்சபைக்கும் , 
இங்கிலாந்து திருச்சபைக்கும் பெரும் வேறுபாடுகள் இருந்தன . 
இங்கிலாந்தின்மீது ஏற்பட்ட படையெடுப்புகளால் ஏற்பட்டிருந்த 
அழிவுகளை டன்ஸ்டனின் சீர்திருத்தங்களால் செப்பனிட முடிய 
வில்லை என்பதை நினைவிற் கொள்ளவேண்டும் . 


எட்வர்ட் அதிபத்தர் : நார்மானிய தாய் ஒருத்திக்கு மகனாகப் 
பிறந்தவர் எட்வர்ட் ; மேலும் தம் வாழ்நாளின் பெரும் பகுதியை 
நார்மண்டியிலேயே அவர் செலவிட்டிருந்தமையால் இங்கிலாந்தி 
லும் நார்மானியப் பண்பாட்டைக் கொணர வேண்டும் என 
விரும்பியது இயற்கைதான் . எனவே , அவரைச் சுற்றி எண்ணற்ற 
நார்மானிய நண்பர்கள் குழுமியிருந்தனர் . 

மென்மையான 
இதயம் கொண்ட எட்வர்டு சமயத்துறையில் மிகுந்த பற்றுடைய 
வராக இருந்தார் . அவருக்கு மனத்திண்மை மட்டும் இருந்திருக்கு 
மானால் , இங்கிலாந்திலும் சமயச் சீர்திருத்தத்தைக் கொண்டுவர 
விரும்பியிருப்பார் . அவருடைய மாபெரும் சாதனைகளில் ஒன்று 
தம்முடைய வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனைக்கருகில் வெஸ்ட்மின்ஸ் 
டர் திருச்சபையை நிறுவியதாகும் , இதன் விளைவாக அவர் 
இன்னும் ஆங்கில மக்களின் நினைவில் நின்றிருக்கிறார் . இங்கிலாந் 
தின் திருச்சபைக் கேந்திரமாக இன்னும் வெஸ்ட்மின்ஸ்டர் திருச் 
சபை கருதப்படுவதிலிருந்து இவ்வுண்மையை அறியலாம் . இங்கி 
லாந்திலும் சமயச் சீர்திருத்தத்தைக் கொணர வேண்டும் என்னும் 
நம்பிக்கையால் , அவர் நார்மானிய திருச்சபைக் குருமார்களுக்கு 
உயர்ந்த திருச்சபைப் பதவிகளை வழங்கினார் . அவருடைய ஆட்சி 


டேனியப் படையெடுப்புகள் 


73 


யின் முதல் பத்தாண்டு காலத்தில் இங்கிலாந்தில் நார்மானிய 
செல்வாக்கும் படிப்படியாக வளர்ச்சியுற்றது . ஆனால் அதற்கு 
மேல் அந்தச் செல்வாக்கு எடுபடவில்லை ; ஏனெனில் , அரசருக்கு 
அதிகாரம் மிகக் குறைவாக இருந்ததும் , அவர் பெரும் ஏர்ல் 
பிரபுக்களின் கைப்பாவையாக இருந்ததும்தான் 

காரணங் 
களாகும் . 


எட்வர்டு மன்னரைத்தான் அதிபத்தர் எட்வர்டு 
( Edward the Confessor ) என்பர் . அரசரான அதிபத்தருடைய 
குணப் பண்புகள் வேடிக்கையானவையாகும் . அவருடைய அழகு 
முகம் , இளமையிலே மூப்படைந்ததற்கு அறிகுறியான வெண் 
ரோமங்கள் , இளகிய கைகள் , அவருடைய பண்பட்ட பழக்க 
வழக்கங்கள் ஆகியவை அவர் சினங்கொண்ட போதும்கூட 
அவரை உருமாறிக் காட்டின . அவர் அரசரான போதிலும் , 
அவரிடத்தில் ஆட்சி நடத்துவதற்கான உடலுரம் காணப்படாத 
தும் உண்மையேயாகும் . 


காட்வினும் , ஹெரால்டும் செல்வாக்கு பெற்று உயர்தல் : கி.பி. 
1051 ஆம் ஆண்டில் டோவரிலிருந்து நார்மானியர் சிலரது 
வெறுக்கத் தகுந்த நடவடிக்கையைப் பயன்படுத்திக் கொண்டு 
எட்வர்டை அரியணையேற்றக் காரணமாயிருந்த வெஸ்ஸெக்ஸின் 
• பெரும் பிரபுவான காட்வின் நார்மானியருக்கெதிரான இயக்க 
மொன்றை நடத்த அதன் தலைவராவது என்று தீர்மானித்தார் . 
இதைப் பொதுமக்கள் பெரிதும் விரும்பினர் என்பதையும் 
காட்வின் 

அறிந்திருந்தார் . ஆனால் , காட்வினின் அதிகாரப் 
பெருக்கத்தைக் கண்ணுற்ற பிற பிரபுக்கள் பொறாமையுற்று 
அரசரை ஆதரித்தனர் . நார்மானியரை நாட்டைவிட்டு விரட்ட 
வேண்டி , படையொன்றைத் திரட்டியிருந்த காட்வின் அம்முயற்சி 
யைக் கைவிட வேண்டியவரானார் ; தம் மக்களுடன் அவர் 
நாட்டைவிட்டு 

வெளியேறினார் . அவரில்லாத காலத்தில் , 
நார்மண்டியைச் சார்ந்த டியூக் வில்லியம் என்பார் பெரும் 
மரியாதையுடன் இங்கிலாந்திற்கு வருகை தந்தார் . இங்கிலாந்து 
வந்தபோது தமக்குப்பின் இங்கிலாந்தின் வாரிசாகத் தம்மை 
நியமித்திருப்பதாக அரசர் வாக்குறுதி கொடுத்திருந்தார் என்று 
வில்லியம் பின்னர் உரிமை கொண்டாடினார் . ஆனால் , ஓராண்டிற் 
குப் பின்னர் காட்வின் நாடு திரும்பினார் . அரசருடைய எதிர்ப்பு 
தவிடு பொடியாகி விட்டது . கடந்த பதினான்கு ஆண்டுகளாக 
அரசர் வெஸ்ஸெக்ஸின் பெரும் பிரபுக்களின் கைப்பாவையாக 
இருந்திருந்தார் . நாடு திரும்பிய காட்வின் விரைவில் காலமானார் . 
ஆனால் , அவருக்குப் பின்னர் காட்வினின் மகன் ஹெரால்டு அவரு 


பிரிட்டன் வரலாறு 


டைய பகுதிக்குப் பிரபுவாகி , பெரும் அதிகாரங்களைப் பெற்றார் . 
ஹெரால்டின் இளந் தம்பியரும் சிறுசிறு பகுதிகளின் பிரபுக்களாகி 
யிருந்தனர் . இங்கிலாந்தின் செல்வப் பகுதியின் பாதிப் பகுதி 
அவர்களிடமிருந்தது . பதினான்கு ஆண்டுகளுக்கு ஹெரால்டே 
இங்கிலாந்தின் உண்மையான அரசராக இருந்தார் . அவருடைய 
அதிகாரத்தைக் கண்டு பொறாமை கொண்ட பிரபுக்களினிடையே 
குறிப்பாக மெர்ஸியாவின் பிரபுவான லியோர்ஃபிரிக் என்பாருக்கு 
எதிராகப் போர்க் கொடி உயர்த்த வேண்டியவரானார் ஹெரால்டு . 


ஹெரால்டுக்கும் , நார்மானிய வில்லியத்திற்கும் ஏற்பட்ட பகை : 
ஹெரால்ட் தீவிரமானதும் , வெற்றி பொருந்தியதுமான ஆட்சி 
யாளர் . கி.பி. 1064 ஆம் ஆண்டில் அவர் வேல்ஸைக் 
கைப்பற்றினார் . இத்தருணத்தில்தான் நார்த்தம்பிரியாவின் பிரபு 
வான சீவார்ட் ( Seward ) என்பார் ஸ்காட்லாந்தின்மீது படை 
யெடுத்து , மெக்பதி என்பாரின் வீழ்ச்சிக்குக் காரணமாயிருந்தார் . 
அவருடைய வாரிசான மூன்றாம் மால்கம் ஆங்கில இளவரசியான 
மார்க்கரெட் என்பாளைத் திருமணம் செய்து கொண்டிருந்தார் . 
இரண்டாம் ஹென்றிக்குப் பின்னர் இங்கிலாந்தின் அரசரான 
வரின் பரம்பரை இவளுடைய சந்ததியார் என்பதை நினைவிற் 
கொள்ள வேண்டும் . ஹெரால்ட் அரியணையைக் கைப்பற்ற 
வேண்டும் என்ற குறிக்கோளைக் கொண்டிருந்தார் . ஏனெனில் , 
ஆல்ஃபிரடின் வம்சத்தில் எட்கார் ஏதலிங் என்ற சிறுவனைத் தவிர 
வேறு நேரடி வாரிசு ஒன்றும் இல்லாத நிலையிருந்தது . எட்கார் 
ஏதலிங் , எட்மண்டு அயர்ன்சைடின் பேரராவர் . ஆனால் நார் 
மண்டி வில்லியத்திற்கும் இங்கிலாந்து முடியைக் கவரும் பேராசை 
யிருந்தது . அடுத்த பதினான்கு ஆண்டுகளுக்கு ஹெரால்டும் ,, 
வில்லியமும் பகைவர்கள் 

போன்று 

ஒருவரையொருவர் 
கண்காணித்து வந்தனர் . நார்மனியக் கடற்கரையில் கப்பல் 
சேதமுற்றுப் பிடிபட்ட ஹெரால்டு வில்லியத்தின் உரிமையை 
ஆதரிப்பதாக வாக்கு கொடுக்கும்படித் தந்திரமாக வற்புறுத்தப் 
பட்டார் . இது வில்லியத்திற்குச் சாதகமான சூழ்நிலையை 
ஏற்படுத்தக் காரணமாயிருந்தது . 


ஹெரால்டுக்கும் , டாஸ்டிக்கும் சண்டை : ஹெரால்டு தம் 
உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் தம் குடும்பத் 
தினருக்கு எல்லாச் சலுகைகளையும் கொடுத்து முன்னுக்குக் 
கொண்டுவர முயற்சித்தார் . இதற்கு முன்னர் 

முன்னர் காட்வினும் 
அப்படித்தான் செய்து இருந்தார் . அவருடைய தமையன் கிர்த் 
கிழக்கு ஆங்கிலியாவின் பிரபுவானார் . மற்றொரு 

தம்பி 
லியோஃவைன் எஸ்ஸெக்ஸ் , கென்ட் பகுதிகளின் பிரபுவானார் . 


டேனியப் படையெடுப்புகள் 


75 


கி.பி. 1055 ஆம் ஆண்டில் சீவார்டு காலமானபோது அவருடைய 
முரட்டுத் தம்பி டாஸ்டிக் நார்த்தம் பிரியாவின் பிரபுவானார் . 
இதன் விளைவாக யார்க்ஷயரில் கலகமொன்று மூண்டது . மெர்ஸி 
யாவில் லியோஃபிரிக் பரம்பரையினர் பொறுமையிழந்து கலகம் 
செய்தனர் . ஹெரால்டு டாஸ்டிக்கைக் கைவிட வேண்டியவரானார் . 
அதற்குப் பதிலாக மெர்ஸியாவின் எட்வின் என்பாரின் சகோதரர் 
மோர்கரை நார்த்தம்பிரியாவின் பிரபுவாக்க வேண்டியவரானார் 
( 1065 ) . இப்படியாக இங்கிலாந்தின் வடபாதி ஹெரால்டை 
எதிர்த்து நின்றது . ஹெரால்ட் தம்மைப் புறக்கணித்ததை 
ஏற்றுக்கொள்ள மறுத்த டாஸ்டிக் , நார்வேயில் தஞ்சம் 
புகுந்தார் . வைக்கிங்குகளின் பெருந் தலைவரான மன்னர் . 
ஹெரால்டு ஹரட்ராட்டா என்பாரை இங்கிலாந்து மீது 
தமக்காதரவாகப் படையெடுக்கும்படித் தூண்டினார் . 


ஹெரால்டு அரசராதல் : இப்படிப்பட்ட தருணத்தில் தான் 
கி.பி. 1066 ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் எட்வர்டு அதிபத்தர் 
காலமானார் . இவ்வாண்டு இங்கிலாந்தின் வரலாற்றில் முக்கிய 
ஆண்டாகக் கருதப்படுகிறது . 

எட்வர்ட் அதிபத்தர் 
காலமான மறுநாள் ஹெரால்டை அவருடைய விட்டான் சபை 
அரசராகத் தேர்ந்தெடுத்தது . அவர் அரசராக வெஸ்ட்மின்ஸ்டர் 
திருச்சபையில் முடிசூட்டப்பட்டார் . 


மான . 


. 


வில்லியம் படையெடுக்க ஆயத்தமாதல் : உடனடியாக 
நார்மண்டி வில்லியம் இங்கிலாந்தின்மீது படையெடுக்க ஆயத்த 
மானார் . போப்பாண்டவரின் ஆசியைப்பெற்றுப் புனிதமான 
கொடியொன்றையும் அவரிடமிருந்து வில்லியம் பெற்றார் . 
வில்லியத்தின் படையெடுப்பு ஏறத்தாழ ஒரு சிலுவைப் போரைப் 
போன்றதாயிருந்தது . இங்கிலாந்து திருச்சபை சீர்குலைந் 
திருந்தது . அதற்குத் தேவைப்பட்ட சீர்திருத்தங்களைச் செய்ய 
வொட்டாமல் காட்வின் குடும்பத்தினர் எதிர்த்து வந்திருந்தனர் . 
ஹெரால்டு தாம் கொடுத்திருந்த வாக்குறுதியை மீறினார் . 
ஸ்டிகாந்து என்ற ஆர்ச்பிஷப் போப்பாண்டவருக்கெதிரான 
ஒருவரை ஆதரித்திருந்தார் . தமக்கு ஆதரவளித்துத் தம் 
வலிமையைப் பெற்றுக்கொள்ள உதவும் அனைவருக்கும் தாம் 
மானியங்கள் அளிக்கப்போவதாக வில்லியம் அறிவித்திருந்தார் . 
இதன் விளைவாக வீரதீரச் செயல்களில் நாட்டம் கொண்ட நைட் 
வீரர்கள் வட ஃபிரான்ஸின் எல்லாப்பகுதிகளிலிருந்து வில்லியத் 
தின் படையில் சேர்ந்தனர் . அவரிடம் ஏற்கனவே பெரும்படை 
யொன்றிருந்தது . நார்மானியக் கடற்கரையில் இப்படைகளை 
இங்கிலாந்திற்கு ஏற்றிச்செல்லக் கப்பற்படையொன்றும் கூட்டப் 


76 


பிரிட்டன் வரலாறு 


பட்டது . ஒன்பது மாதகாலம் இடைவெளியிருந்தது . வானத்தில் 
ஹாலி என்ற தூமகேது தென்பட்டது . அதைக் கண்ட மக்கள் 
நெஞ்சு துணுக்குற்று , பெரும் சம்பவங்கள் நிகழ்வதற்கான நற் 
சகுனம் என்று எண்ணினர் . எனினும் , ஹெரால்டும் திறனுற்று 
எதையும் எதிர்க்கும் திறமை பெற்றிருந்தார் . ஆங்கிலக் 
கால்வாயில் ஹெரால்டின் பெரும் கப்பற் படையொன்று 
திரண்டெழுந்தது : படையெடுப்பாளரை எதிர்க்கும்முகத்தான் 
வெஸ்ஸெக்ஸிள் மக்கள் படை திரண்டெழுந்தது . திங்கள்கள் 
உருண்டோடின ; - வில்லியம் படையெடுத்து வந்தபாடில்லை . 

நார்ஸ் படையெடுப்பு : கி.பி. 1066 ஆம் ஆண்டு செப்டம்பர் 
திங்கள் 8 ஆம் நாள் ஹெரால்டின் கப்பற்படை உணவுப் பொருள் 
களைப் போதுமான அளவுக்குப் பெறுவான் வேண்டி இலண்டன் 
மாநகருக்கு அனுப்பப்பட்டது . ஒரு வாரத்திற்குப் பின்னர் 
யார்க்ஷயரிலிருந்து செய்தியொன்று வந்தது . நார்வீஜியப் 
படையெடுப்பாளர்கள் இங்கிலாந்தில் படையெடுத்து டாஸ்டிக் 
கிற்காகப் பழிவாங்க வந்திருப்பதாகச் செய்திகள் கூறின . 
ஹெரால்டு தம் காவலை விட்டொழித்து , புதிய படையெடுப்பாள 
ரைத் தாக்கி விரட்ட படைகளை ஏவினார் . இதற்குள் யார்க் 
நகருக்கு வெளியே வடபாகப் பிரபுக்களின் படைகளைப் படை 
யெடுப்பாளர்கள் தோற்கடித்திருந்தனர் . காலதாமதம் செய்யா 
மல் ஹெரால்டு , வெற்றிகண்ட நார்வீஜியர்களை ஸ்டாம்போர்ட் 
பிரிட்ஜில் செப்டம்பர் 25 ஆம் நாள் தோற்கடித்துப் பெரும் 
வெற்றி பெற்றார் . அதன் விளைவாக , நார்வீஜியர்களின் பெரும் 
அரசரும் , துரோகி டாஸ்டிக்கும் , படையெடுத்த இராணுவத்தில் 
பத்தில் ஒன்பது பங்கு படையினரும் கொல்லப்பட்டனர் . 

ஹேஸ்டிங்ஸ் போர் , 1066 : ஸ்டாம்போர்ட் பிரிட்ஜ் வெற்றிக்கு 
ஒரு வாரத்திற்குப் பின்னர் ( அக்டோபர் 2 ஆம் நாள் ) வில்லியம் 
பேவன்ஸிலில் செப்டம்பர் 28 ஆம் நாள் வந்து இறங்கிய செய்தி 
எட்டியது . ஹெரால்ட் தென் திசை நோக்கிப் படையெடுத்தார் . 
வெகு வேகமாகப் படையெடுத்த ஹெரால்ட்டின் படையைத் 
தொடர்ந்து வட பிரபுக்களும் படையெடுத்து வந்தனர் : 
ஹெரால்டு இலண்டனை அக்டோபர் 7 ஆம் நாள் வந்தடைந்தார் . 
அக்டோபர் 13 ஆம் நாள் , தம் முழு படைகளும் தம்மை வந்து 
சேருவதற்கு முன்பாகவே , போருக்கு ஆயத்தமாகி , இலண்டன் 
போகும் சாலையை அடுத்திருந்த மலைச்சரிவில் , காடுகளின் 
ஓரத்தில் ஹேஸ்டிஸ்ஸுக்கு ஆறு மைல் தொலைவில் ஹெரால்டு 
தம்படையுடன் நின்றார் . ஆறு மைலுக்கப்பால் ஹேஸ்டிங்ஸில் 


டேனியப் படையெடுப்புகள் 


77 


வில்லியம் தங்கிறங்கியிருந்தார் . அக்டோபர் 14 ஆம் நாள் காலை 
ஒன்பது மணிக்கு ஆங்கிலேயர் தாக்குவதற்கு முன்பே , வில்லியம் 
ஆங்கிலப் படையைத் தாக்கினார் . 


நாள் முழுவதும் போர் நிகழ்ந்தது . நார்மானியர் முதலில் 
காலாட் படையையும் , பின்னர் குதிரைப் படையையும் கொண்டு , 
சாகுபடி செய்யப்பெறாத இக்குன்று வெளியில் ஆங்கிலப் படை 
யைத் தாக்கினர் . பகல் மூன்று மணியளவில்கூட போரில் யார் 
வெற்றி பெறுவார் என்பது முடிவுறாத நிலையிலேயே இருந்தது . 
ஆங்கிலப் படையின் போர் முறையும் சரியானபடி அமைக்கப்பட 
வில்லை . வில்லியம் போரில் ஈடுபட்டு அந்நாளில் மட்டும் மூன்று 
குதிரைகளைக் கொன்றார் . 


ஆனால் , வில்லியத்தின் படை பலத்தைவிட ஹெரால்டின் 
படையின் எண்ணிக்கை குறைவு . அன்றியும் , ஆங்கிலப் படையில் 
வில் வீரர்கள் மிகக் குறைவாயிருந்தனர் . நார்மானிய வில் வீரர் 
களும் , குதிரை வீரர்களும் நன்கு பயிற்சி பெற்றிருந்தனர் . 
அவர்கள் வில்லியத்திற்கு வெற்றியைத் தேடித் தந்தார்கள் : 
இருமுறை ஹெரால்டின் படைகள் 

வஞ்சகமாக ஏமாற்றப் 
பெற்றன . நார்மானியப் படை புறமுதுகு காட்டி ஓடுவதுபோலத் 
திரும்பிற்று . இதை 

உண்மையென்று நம்பி அப்படையைத் 
துரத்திய ஆங்கிலப் படையை நார்மானியக் குதிரைப் படை 
சரேலெனத் திரும்பி வெட்டி வீழ்த்தியது . இறுதியாக , நார்மா 
னிய வில் வீரர்கள் வானில் கணைமாரி பொழிந்தனர் . ஆங்கிலப் 
படையால் ஒன்றும் செய்ய இயலவில்லை . வானின்று வந்த கணை 
யொன்று ஹெரால்டைக் குருடாக்கியது . அன்று அந்தி வேளை 
யில் கடுமையான தாக்குதல் ஒன்று நிகழ்ந்தது . ஹெரால்டு 
கொல்லப்பட்டார் . இருள் சூழவே ஆங்கிலப் படையில் எஞ்சி 
யிருந்தவர்கள் இருளைப் பயன்படுத்திக் கொண்டு போர்க்களம் 
விட்டு ஓடி மறைந்தனர் . அன்றிரவு வில்லியம் போர்க்களத்தி 
லேயே உறங்கினார் . ஹேஸ்டிஸ்ஸ் ஆற்றங்கரையில் ஹெரால்டின் 
உடலைப் புதைக்க வில்லியம் உத்தரவிட்டார் . 


ஆல்வின் செஸ்டரும் , டோவரும் வில்லியத்திற்குச் சரண 
டைந்தன . எட்கார் ஏதலிங் இங்கிலாந்தின் அரசரெனப் பறை 
சாற்றப்பட்டார் . அவரும் , அவரின் ஆதரவாளர்களும் வில்லி 
யத்தை எதிர்க்கவே தம் படைகளை வடக்கே நடத்திச் சென்றனர் . 
இலண்டனிலிருந்த அரச ஊழியர்களும் , ஆர்ச்பிஷப் ஸ்டிகாந்தும் 
வில்லியத்தை முடிமன்னராக ஒப்புக்கொண்டனர் . வில்லியம் 
இலண்டனை நேரிடையாக அடையாமல் , மேற்குப் புறத்திலிருந்து 
சுற்றி வந்து , தேம்ஸ் ஆற்றைக் கடந்து அந்நகரை அடைந்தார் . 


18 


பிரிட்டன் வரலாறு 


திருச்சபைத் தலைவர்கள் , இலண்டன் மக்கள் ஆகியோர் வில்லி 
யத்தை மன்னராக இருக்கும்படி வேண்டினர் . கி.பி. 1066 ஆம் 
ஆண்டு கிறிஸ்துமஸ் நன்னாளன்று இலண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் 
திருக்கோயிலில் வில்லியம் முடிசூட்டிக் கொண்டார் . மூடி 
சூட்டிக் கொண்ட சில வாரங்களிலேயே இங்கிலாந்தின் வடபகுதி 
யினரும் வில்லியத்தைச் சரணடையத் தொடங்கினர் . தம்முடைய 
தமையன் ஓடோஃபிட்ன் ஆஸ்பர்ன் தலைமையில் தற்காலிக 
அரசாட்சியொன்றை வில்லியம் நிறுவினார் . ஆபத்தான இடங் 
கனில் பாதுகாப்புக் கோட்டைகளை அவர் அமைத்துக்கொண்டார் . 
இலண்டன் டவர் என்ற கோட்டையும் இக்காலத்தில்தான் 
கட்டப்படத் தொடங்கியது . தமக்கு உதவி செய்த பிரபுகளுக்கு 
வில்லியம் ஏராளமான நிலங்களை மானியமாக வழங்கினார் . அம் 
மாதமே அவர் நார்மண்டிக்குத் திரும்பிச் சென்றார் . திரும்பிச் 
சென்ற வில்லியம் ரூவனை அடைந்தபோது , அந்நாட்டு மக்கள் 
அவரை வெற்றி வீரராகக் கண்டார்கள் . இங்கிலாந்து புதிய 
அரசர் ஒருவரைப் பெற்றது ; அதன் வரலாற்றில் புதிய சகாப்த 
மொன்று தொடங்கியது . 


7. நார்மானிய அரசர்களின் பணி 

( 1066-1154 ) 


( அ ) அந்நிய அரசர்களாக நார்மானியர் 


. 


இங்கிலாந்தை ஆண்ட முதல் நான்கு நார்மானிய அரசர் 
களது ஆட்சி பொதுவானதொரு தனித்தன்மையைப் பெற்றி 
ருந்தது . அவர்களுக்குப் பின்னர் வந்த அரசர்கள் அதனைப் பின் 
பற்றவில்லை . அந்நான்கு அரசர்களும் அந்நியர் போன்றே 
ஆண்டதுடன் , வெற்றிபெற்றவர்கள் வெல்லப்பட்டவர்களை 
வெற்றிபெற்ற உரிமையால் ஆண்டனர் . அரசர்கள் நார்மானி 
- யர்கள் ; ஆனால் மக்களோ சாக்சானியர்கள் ; சாக்சானிய குடி 
மக்கள் நார்மானிய வெற்றியாளர்களால் ஆளப்பட்டனர் . 
சாக்சானியர் எதிர்த்துக் கலகம் செய்வார்களோ என்று எதிர் 
பார்த்தபடி நடக்கவில்லை . 

மாறாக , 

சாக்சானியர் கலகம் 
செய்வதால் பயனொன்றுமில்லை என்பதைக் கண்டறிந்தனர் . 
மேலும் , அரசர் விறல் வீரர் என்பதை அறிந்தவுடன் , நார்மானியப் 
பிரபுக்களின் கொடுமையை அகற்ற , அரசருக்கு ஆதரவுகாட்டுவது 
தான் நலம் என்று உணர்ந்து , சிறு வல்லாட்சிக்கு 

மாறாக 
முடியாட்சியை ஆதரித்தனர் . எனினும் , அவர்களுடைய ஆதரவு 
சுயநோக்கோடு கொடுக்கப்பட்டதேயன்றி , அரசர்பால் விசுவாச 
மும் அன்பும் கொண்டு கொடுக்கப்பட்டதன்று . அரசர்களும் , 
பிரபுக்களும் அவர்களால் அந்நியர்கள் என்றே கருதப்பெற்று 
வெறுப்புக்காளாயினர் . அந்நிய பிரபுக்களின் ஆட்சியைவிட 
அந்நிய அரசரொருவருடைய ஆட்சியே மேலானது எனக்கருதி 
அவர்கள் - அவ்வரசருக்குக் கீழ்ப்படிந்தனர் . ஆனால் , அவர் 
களுடைய 

உண்மையான ஆசை அவர்களைப் பதவியிலிருந்து 
அகற்ற வேண்டுமென்பதுதான் . 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சிக் காலத்திற்குள் இவ்வெறுப் 
புணர்ச்சி குன்றத் தொடங்கியது . இரண்டாம் ஹென்றி அந்நிய 


80 


பிரிட்டன் வரலாறு 


அரசராகக் கருதப்படவில்லை . வென்றவர்களுக்கும் , 

வெல்லப் 
பட்டவர்களுக்குமிடையே இருந்த பிரிவினை மிகமிகக் குறைந்து , 
பிரபுக்களும் , தேசியப் பண்புகளைப் பெற்றவர்களாயினர் . 
இவற்றைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் . தற் 
போது இது மட்டும் போதுமானது . ஸ்டீபனுக்கும் ஹென்றிக்கு 
மிடையே அவர்களின் ஆட்சியின் தன்மைகளைப் பிரிக்கும் கற்பனைக் 
கோடு ஒன்றை வரைந்தால் , ஒரு பக்கம் நார்மானிய அரசர் 
களையும் , மற்றொரு பக்கம் ஆங்கில அரசர்களையும் காணலாம் . 


நார்மானியர் அந்நிய அரசர்கள் என்ற நிலையை மனத்திற் 
கொண்டு , கீழ்க்கண்டவற்றை ஆராய வேண்டும் : 


( 1 ) நார்மானிய வெற்றியால் இங்கிலாந்துக்கு ஏற்பட்டது 
என்ன என்பதையும் , முதலாம் வில்லியம் தம் ஆட்சியை நிறுவியது 
எங்ஙனம் என்பதையும் அதை அவர் நீடிக்க வைத்தது எங்ஙனம் 
என்பதையும் அவருடைய மக்கள் அவருடைய 

அவருடைய கொள்கையைக் 
காத்தது எங்ஙனம் என்பதையும் . 


( 2 ) முதலாம் வில்லியம் , ரூபஸ் , முதலாம் ஹென்றியைப் 
போன்ற திறமைசாலிகள் அரசராக இல்லாது , பலவீனமான 
அரசர்கள் ஆண்டபோது என்ன நிகழ்ந்தது என்பதையும் ஆராய 
வேண்டும் . 


இவ்விஷயங்களை ஆராயும்முகத்தான் , நாம் நிலமானிய 
முறையை அதன் உச்ச 

கட்டத்திலும் , அதன் வீழ்ச்சியிலும் 
காணவேண்டும் . 


( ஆ ) படைபல வெற்றி 


ஹேஸ்டிங்ஸில் பெற்ற வெற்றி , வில்லியத்தை இங்கிலாந்தின் 
தெற்கு , கிழக்குப் பகுதிகளின் அதிபராக்கியது . ஆனால் அவ் 
வெற்றி வடக்கு , மேற்குப் பகுதிகளைத் தொடவில்லை . எட்வினும் , 
மார்க்கரும் தம் படைகளுடன் வில்லியத்தைத் தாக்கலாம் என்ற 
அச்சநிலை நிலவியது . ஆல்ஃபிரட்டாலும் , எட்மண்டு அயர்ன் 
சைடாலும் ஆளப்பெற்ற அந்நாடு ஒரே ஒரு தோல்வியால் 
தமக்குக் கீழ்ப்படிந்து விட்டதாக எதிர்பார்க்கக் கூடாது என்பதை 
வில்லியத்தின் செயலிலிருந்து நன்கு அறியலாம் . ஆனால் , ஆங்கில 
மக்கள் அப்போதும் தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் . 
எனவே , விட்டான் சபையினர் எட்மண்ட் அயர்ன்சைடின் 
பேரரான எட்கார் ஏதலிங் என்பாரை ஹெரால்டுக்குப் பின்னர் 
அரசராகத் தேர்ந்தெடுத்திருந்தபோதும் , சிறிது காலத்திற்குள் 


நார்மானிய அரசர்களின் பணி 


81 


* 


இனிமேல் 

வில்லியத்தை எதிர்க்க முடியாது என்பதையும் 
உணர்ந்து கொண்டனர் . இங்கிலாந்து மக்கள் தாங்களாகவே 
தமக்குக் கீழ்ப்படிய வேண்டும் என்பதில் வில்லியம் அக்கறை 
காட்டினார் . மிகுந்த எச்சரிக்கையுடன் வில்லியம் இலண்டன் 
மாநகர் வந்து சேர்ந்தார் . வரும் வழியில் சௌத்வார்க்கை 
( Southwark ) அவர் தீயிட்டுக் கொளுத்தினார் . 

இலண்டனை 
முற்றுகையிடுவதற்கு மாறாக , தேம்ஸ் ஆற்றைக் கடந்து 
அவருடைய படை பெர்க்ஹாம்ப்ஸ்டெட் 

சென்றடைந்தது . 
அங்கு ஆங்கிலத் தூதுக்குழு ஒன்று எட்கார் ஏதலிங் தலைமையில் 
வில்லியத்தைக் காண வந்து , அவருக்கு ஆங்கில அரச முடியை 
வழங்கியது . தாம் வெற்றியாளர் என்ற முறையில் அல்லது 
இங்கிலாந்து விட்டான் சபையால் தெரிந்தெடுக்கப்பெற்ற சட்டப் 
படியான அரசர் என்று தம்மை வில்லியம் கூறிக்கொண்டார் . 
கான்யூட் - ஏன் ஆல்ஃபிரட்டும்கூட இவ்வகையாகத்தான் இங்கி 
லாந்தின் முடிமன்னராகியிருந்தனர் . கி.பி. 1086 ஆம் ஆண்டில் 
சாலிஸ்பரி என்னுமிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட உறுதி 
மொழியின்படி ‘ இங்கிலாந்து அனைத்திலும் நிலவளத்தால் 
பொருள் படைத்த எல்லோரையும் தமக்கு விசுவாசம் காட்டும்படி 
அவர் செய்தபோது , அவரே முடிமன்னர் என்பது எல்லோராலும் 
அங்கீகரிக்கப்படலாயிற்று . 


வில்லியத்தின் இடர்கள் : இங்கிலாந்தின் முடிமன்னர் என்று 
சட்டப்படி கூறியதில் இலாபம் இருந்த போதிலும் , வில்லியம் 
சொல்லொணா. இடர்களை எதிர்நோக்கியிருந்தார் . அவர் இரு 
செயல்களைச் செய்ய வேண்டியவரானார் ; முதலாவது , ஆங்கில 
மக்களை முழுமையாகக் கீழ்ப்படியச் செய்வது ; இரண்டாவது , 
தம்முடைய நார்மானிய ஊழியர்களை நிம்மதியாகவும் , கீழ்ப் 
படிந்தும் நடக்க வைப்பது ; அவர்களுக்கு வெகுமதியாக மானியம் 
வழங்குவது , அவர்களைத் தம்மைவிட பலசாலிகளாகாமல் 
பார்த்துக் கொள்வது , பலசாலிகளாயின் எதிர்த்துக் கலகம் 
செய்யக்கூடும் . 

சொல்லப்போனால் , தம்மை நார்மானியர் ,, 
ஆங்கிலேயர் ஆகிய இருபாலாருக்கும் அதிபராக்கிக் கொள்வது 
இவையே வில்லியத்தின் பணிகளாகும் . 


பண்ணைகள் பறிமுதலாதல் : தம்மை ஹேஸ்டிங்ஸ் போரில் 
எதிர்த்த அனைவரும் கலக்காரர்கள் என்று பறையறைந்து , 
அவர்கள் இங்கிலாந்தின் சட்டப்படியான அரசரை எதிர்த்தவர்கள் 
என்ற காரணத்தால் அவர்களுடைய பண்ணைகள் அனைத்தையும் 
பறிமுதல் செய்து , அவை அரசருக்குச் சொந்தமானவை என்று 
அறிவித்தது வில்லியத்தின் முதற் பணியாகும் . இவ்வாறு அவர் 
தென் இங்கிலாந்துப் பகுதியின் பெரும்பாலான நிலப்பரப்பின் 


82 


பிரிட்டன் வரலாறு 


தனிப்பெரும் தலைவரானார் . மற்ற பகுதிகளையும் அவரால் கைக் 
கொள்ள நீண்டகாலம் பிடிக்கவில்லை . கி.பி. 1067 ஆம் ஆண்டில் 
வெற்றி வீரர் வில்லியம் ஐரோப்பாவிற்குப் புறப்பட்டுச் சென்றார் . 
தமக்குப் பதிலாக தம்முடைய சகோதரன் பேயாக்ஸின் ஓடோ 
( Odo of Bayeux ) என்பாரை இங்கிலாந்தை அரசாள வைத்தார் . 
நாடெங்கும் கலகங்கள் மூண்டன . தென்மேற்கில் மெர்ஸியா 
விலும் , நார்த்தம்பிரியாவிலும் ஆங்கிலேயர்கள் கலகம் விளைவித் 
தனர் . அதிர்ஷ்டவசமாக வில்லியத்திற்கு எதிராக எல்லா 
ஆங்கிலக் கலகக்காரர்களாலும் ஒன்றாக இணைய முடியவில்லை . 
ஒவ்வொரு மாவட்டமும் , அம்மாவட்டப் பிரிவின் வழித்தோன் 
றலையே தத்தம் தலைவராகக் கொண்டிருந்தன . ஒவ்வொன்றும் 
தத்தம் நலனைக் கருத்தில் கொண்டே போரிட்டன . அதன் 
விளைவாக ஒவ்வொன்றும் இறுதியில் அழிந்து நசுங்கின . வில்லியம் 
நார்மண்டியிலிருந்து திரும்பி வந்தார் . மேற்குப் பகுதியைக் 
கைப்பற்றினார் . எக்ஸிடார் பிடிபட்டது . 

கிளெஸஸ்டரும் , 
வொர்செஸ்டரும் தோற்கடிக்கப்பட்டன . அவரை எதிர்க்க 
முடியாது ஆங்கிலத் தலைவர்கள் அயர்லாந்திலும் , வேல்ஸிலும் 
ஓடிச்சென்று தஞ்சம் புகுந்தனர் . வடபகுதியில் வில்லியம் கடும் 
நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியவரானார் . இங்குக் கலகக் 
காரர்கள் ஹட்டிங்டன் பிரபுவான வால்தியோய்ப் என்பாரின் 
தலைமையில் கிளர்ந்தெழுந்தனர் . ஸ்காட்லாந்து அரசரும் அவர் 
களுக்குத் துணை நின்றார் . அவர் எட்கார் ஏதலிங்கின் சகோதரி 
மார்க்கரெட்டை மணந்திருந்தார் . 

மணந்திருந்தார் . டேனியப் படையொன்றும் 
சுவெயின் அரசர் தலைமையில் , கான்யூட்டின் இராச்சியத்தைக் 
கைப்பற்ற வேண்டுமென்ற நப்பாசையால் அவர்களுடன் இணைந்து 
கொண்டது . 

தொடக்கத்தில் கலகக்காரர்களே 
பெற்றனர் . டர்ஹாமும் , யார்க்கும் அவர்கள் கைவசமாயின . 
ஆனால் கூட்டணிப் படையினர் தமக்குள் சண்டையிட்டுக் 
கொண்டனர் . வடதிசைமீது படையெடுத்த வில்லியம் அவர்களை 
எளிதாகத் தோற்கடித்தார் . டேனியர் தம் கப்பல்களில் திரும்பி 
ஓடினர் ; போகும் வழியில் பீட்டர்பரோவைச் - சூறையாடிச் 
சென்றனர் . வால் தியோய்ப்பும் பணிய வேண்டியவரானார் . 
கலகக்காரர்களைத் தண்டிக்கவும் , மற்றொரு கலகத்தினின்றும் 
தம்மைக் காத்துக் கொள்ளவும் , வில்லியம் யார்க் பள்ளத் 
தாக்கைச் சூறையிட்டார் . அவர் ஹம்பரிலிருந்து டீ ஆறுவரை 
யிலிருந்த பகுதிகளைத் தீயிட்டுக் கொளுத்தினார் . அங்கு வாழ்ந்த 
மக்கள் கொல்லப்பட்டனர் அல்லது விரட்டப்பட்டனர் ; பலர் 
பட்டினிபோடப் பெற்று இறந்தனர் . சற்றேறக்குறைய இருப 
தாண்டுகளுக்குப் பின்னர் டூம்ஸ்டே சர்வே என்னும் நூல் 
வில்லியம் பண்ணை பண்ணையாக அழித்த கதைகளை எதிரொலிக் 
கும்போது அழிவு என்று குறிக்கின்றது . 


வெற்றி 


நார்மானிய அரசர்களின் பணி 


83 


ஹெரிவார்ட் ( Hereward ) : வடபகுதியில் வில்லியம் செய்த 
சூறையாடுதலைக் கண்ணுற்றவர்கள் கலகத்தைக் கொஞ்சமும் 
கருணையின்றி அவரால் அடக்க முடியும் என்பதை உணர்ந்திருக்க 
வேண்டும் . இருப்பினும் அவரை எதிர்த்த கலகக்காரர்கள் இன் 
னும் பலர் இருந்தனர் . கிழக்கு எல்லையோரங்களில் சதுப்பு நிலங் 
களைச் சுற்றியிருந்த ஈலித்தீவில் கடைசி ஆங்கிலத் தலைவரான 
ஹெரிவார்ட் என்பார் வில்லியத்தை எதிர்த்தார் . அவர் பீட்டர் 
பரோவிலிருந்து வந்தவர் . டேனியர் அப்போது அங்கிருந்து ஓடி 
விட்டிருந்தனர் . வில்லியத்தை எதிர்த்த பகைவர்கள் அனைவரும் 
ஹெரிவார்டுடன் சேர்ந்துகொண்டனர் . அவர்களில் மார்க்கரும் , 
டர்ஹாம் பிஷப்பும்கூட இருந்தனர் . ஓராண்டு காலம் கடந்தது . 
காட்டிக் கொடுத்ததன் விளைவாக மார்க்கரும் அவருடைய நண்பர் 
களும் சரணடைந்தனர் . ஹெரிவார்ட் ஒரு சிலருடன் போரிட்டுக் 
கொண்டு தப்பிவிட்டார் . மார்க்கரும் , அவருடைய நண்பர்களும் 
கலகக்காரர்களாக நடத்தப்பெற்றனர் . ஸ்காட்லாந்து அரசரும் 
கீழ்ப்படிய வேண்டியவரானார் . அவரும் வில்லியத்தை இங்கிலாந் 
தின் முடிமன்னராக ஏற்றுக்கொண்டார் . 


ஹேஸ்டிங்ஸில் தொடங்கிய பணியை இக்கலகங்கள் பூர்த்தி 
செய்தன . ஒவ்வொரு கலகமும் அடக்கப்பட்டபோது புதிய புதிய 
நிலப்பிரபுக்கள் பறிமுதல் செய்யப்பெற்றனர் . பறிமுதல் செய்யப் 
பட்ட நிலங்கள் நார்மானிய ஊழியர்களுக்கு மானியமாக வழங்கப் 
பட்டன . ஆங்கிலப் 

பண்ணைக்காரர்களும் வில்லியத்திற்கே 
தங்கள் 

நிலங்களும் சொந்தமானவை என்பதை ஏற்றுக் 
கொண்டனர் . அதற்காக அவர்கள் 

அபராதம் கட்டினர் . 
தங்களை அரசரின் பண்ணையாட்கள் என்றும் , அவரின் அடிமைகள் 
என்றும் , எனவே அவருக்குத்தொண்டு செய்யக் கடமைப்பட்டவர் 
கள் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் . இங்கிலாந்து 
வெறும் வெற்றிகளுக்கு மட்டும் ஆளாகாமல் , முழுவதும் அடிமை 
யாக்கப்பட்டது . . 


( இ ) நிலமானியத் திட்டம் 
நிலமானியத்திட்டம் என்றால் என்ன என்பதைத் தெளிவாக 
உணர அதன் அடிப்படையான மேனர் ( Maner ) என்னும் பண்ணை 
களை நோக்கவேண்டும் . ஏனெனில் , அன்றைய இங்கிலாந்தின் 
பத்தில் ஒன்பதின்மர் நிலத்தைச் சார்ந்தே பிழைத்தனர் . எனவே 
அரசாங்கமுறை படிப்படியாக அமைக்கப்பெற்ற வகுப்புகள் , நிதி , 
இராணுவத்தொண்டு ஆகியவற்றை ஆதாரமாகக்கொண்டு , 
நிலத்தின் அடிப்படையிலேயே இந்நிலமானியத்திட்டம் அமைந் 
தது . இத்திட்டத்தை நார்மானியரே புகுத்தினர் 

புகுத்தினர் என்பது 


இங்கிலாந்தில் 
மேற்கொள்ளப்பட்ட 
நார்மானிய 
நிலமானியத்திட்டம் 


அரசர் 


- 


ஏர்ல்-பாரன்பிரபுக்கள் 

தலையாய மானியத்தாரர்கள் 


பேரவை 
தலையாய 


குருமார்களும், 

பிரபுக்களும், 
மானியத்தாரர்களும் 


கீழ்மானியத் தாரர்கள் 


காடுகள்பண்ணை 


மெஸ்ரே 
ஒருசில 


யாளர்கள்நகர்கள் 


மெஸ்ரே பண்ணே 
(யாளர்கள் 


சில 

பெரும் நகர்கள்நகர்கள் 


அரசருக்குச் சொந்தமான 
மேலர்பண்ணைகள் 


LEE மேனர்கள் 


Kaanaa மேனர்கள் 


Thaanaa மேனர்கள் 


மேனர்கள் 


நார்மானிய அரசர்களின் பணி 


85 


உண்மையான கூற்றாகாது . நிலமானியத் திட்டத்தின் அடிப் 
படையை ஆங்கிலேயர் ஏற்கனவே அறிந்திருந்தனர் . மனிதன் 
நிலத்தின் சொந்தக்காரனாயிருந்தான் . அவனுக்குச் சில உரிமை 
களும் சில கடமைகளும் உண்டு என்ற கருத்து சாக்சானியரது 
காலத்தே நிலவியது . எட்காரின் காலத்தில் நிலமற்றவன் ஒரு 
ஆண்டானின் கீழ் இருக்கவேண்டும் என்ற கருத்தும் , ‘ முறைப் 
படுத்திக்கொள்ளும் வழக்கமும் சாக்சானிய இங்கிலாந்தில் 
இருந்தன . முறைப்படுத்திக் கொள்ளுதல் என்றால் , தன்னைவிட . 
பலசாலியான அண்டை வீட்டார் ஒருவரிடம் பாதுகாப்பிற்காக 
ஒரு மனிதன் தன்னை வைத்துக் கொள்வது என்று பொருள்படும் . 
இம்முறையினால் மனிதனுக்கும் , அவனுடைய நிலத்திற்கும் நெருங் 
கிய தொடர்பையும் இணைப்பையும் நார்மானியர் உண்டாக்கினர் . 


நிலமானியத் திட்டத்தை வில்லியம் கண்டுபிடிக்கவோ அல்லது 
புகுத்தவோ இல்லை . தொடக்கத்தில் இதற்கு அப்பெயர் 
கொடுக்கப்படவுமில்லை . நிலமானியத் திட்டம் என்ற சொற் 
களைப் பின்னர் சட்ட வல்லுநர்களும் , வரலாற்று ஆசிரியர்களும் 
- கண்டுபிடித்தனர் . இம்முறையைச் செயல்படுத்திய மக்களுக்கு 
இது தெரிந்திருக்கவில்லை . 

நிலமானியத் திட்டத்தின் பொருளையும் , செயல்படும் முறை 
களையும் ஆராயுமிடத்து இரு குறிப்புகளைக் கவனத்திற்கொள்ள 
வேண்டும் . 

முதலாவது : நிலமே இடைக்காலத்தில் செல்வத்திற்கும் 
அதிகாரத்திற்கும் நிலைக்களனாக அமைந்திருந்ததாகும் . மனித 
னுக்கும் , நிலத்திற்கும் இடையே எழுந்த தொடர்பின் அடிப் 
படையில் 

சமூகம் அமைக்கப்பட்டிருந்தது . ஒரு மனிதனின் 
தொழில் எத்தகையதாயினும் , ஆண்டான் ( Lord ) , சுதந்திரக் குடி 
மகன் ( Freeman ) அல்லது விலென் ( Villein ) ஆகியோரின் அந்தஸ்து 
அவர்தம் நிலத்தாலும் , நிலப்பரப்பின் அளவாலும் நிர்ணயிக்கப் 
பட்டது . ஒரு மனிதன் பெரும் பிரபு என்று கருதப்பட்டால் , 
அப்படிக் கருதப்படுவதற்கு அவரிடமிருந்த பெரும் நிலப்பரப்பு 
தான் காரணமாயிருந்தது . ஒருவர் விலென் ( அடிமை ) என்று 
கருதப்பட்டால் , அவ்வாறு கருதப்படக் காரணமாயிருந்தது 
அவர் நிலமின்றி நிலத்தை உழுது பயிரிடும் அடிமையாக இருந்தது 


தான் . 


இரண்டாவது : எல்லா வகுப்பினரும் - பிரபுக்களாயினும் சரி , 
அடிமைகளான விலென்களாயினும் சரி செய்யவேண்டிய சில 
கடமைகள் இருந்தன . அவர்கள் அனுபவித்த உரிமைகளுக்கு 
இக்கடமைகள் அவசியமெனக் கருதப்பட்டன . 


86 


பிரிட்டன் வரலாறு 


தன் 


கைகளை 


நிலமனைத்தும் , கொள்கையளவில் , அரசரைச் சார்ந்ததாகக் 
கருதப்பட்டது . தற்காலக் கருத்தின்படி அன்று நிலச் சொந்தக் 
காரர்கள் இல்லை . அவர்கள் நிலத்தை வைத்திருந்தவர்கள் 
அல்லது மானியதாரர்கள் என்றே கருதப்பட்டனர் . மானியம் 
பெறும் முன் மானியதாரர்கள் தம்முடைய ஆண்டான் முன் 
மண்டியிட்டு இறைவணக்கம் 

செலுத்தி , 
ஆண்டானின் கைகளின் மேல் வைத்து , ஆண்டானுக்கு விசுவாசம் 
தெரிவிக்கவேண்டும் . மானியதாரரும் பதவி பெறும் சின்னமாக 
மேனரின் நிலத்திலிருந்து ஒருபிடி மண்ணை மானியம் பெற்றதன் 
அறிகுறியாகப் பெற்றார் . விசுவாசப் பிரமாணம் மானியதாரரை 
ஆண்டானுக்குக் கீழ்ப்படிய வைத்ததுடன் , ஆண்டானுக்குச் சில 
மானியக் கடமைகளையும் கொடுத்து , சில தொண்டுகளையும் 
குறிப்பாக இராணுவச் சேவைகளையும் செய்யக் கடமைப்பட்டவ 
ராக்கியது . 


பிரதம மானியதாரர்களும் , துணை மானியதாரர்களும் : பாரன் 
என்னும் பிரபுக்களும் , நைட் வீரர்களும் அரசருக்குப் போர் 
புரியும் இன்றியமையாத கடமையில் ஈடுபட்டிருந்தனர் . அரச 
ருக்குத் தேவையான படைவீரர்களைக் கொடுப்பது அக்கடமை 
களில் ஒன்றாகும் . ஆண்டொன்றுக்கு அவர்கள் நாற்பது 
நாட்கள் போர் புரியும் பணியில் ஈடுபடவேண்டும் . அரசரிட 
மிருந்து பெற்ற நிலத்திற்குக் கைம்மாறாக இக்கடமையைச் செய்ய 
வேண்டுமெனக் கருதப்பட்டது . அரசரிடமிருந்து நேரிடையாக 
நிலத்தைப்பெற்ற இத்தகைய பாரன் பிரபுக்களும் , நைட்வீரர் 
களும் பிரதம மானியதாரர்கள் எனப்பெற்றனர் . அவர்களில் 
1400 பேர்கள் டூம்ஸ்டே புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் . 
அவர்களைவிட அந்தஸ்து குறைந்த பாரன் பிரபுக்களும் , நைட் 
வீரர்களும் பிரதான மானியதாரர்களிடமிருந்து நிலங்களைப் 
பெற்றனர் . அவர்கள் அரசரிடமிருந்து நேரிடையாக நிலங்களைப் 
பெறவில்லை என்பதைக் கவனத்திற்கொள்ள வேண்டும் . இவர் 
கள் துணை மானியதாரர்கள் எனப்பெற்றனர் . டூம்ஸ்டே புத்த 
கத்தில் 8000 பேர்கள் துணை மானியதாரர்களாகக் குறிக்கப் 
பெற்றுள்ளனர் . துணை மானியதாரர்கள் பிரதம மானியதாரர் 
களிடம் விசுவாசப் பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் . சிலவேளை 
களில் துணை மானியதாரர்கள் அரசருக்கும் விசுவாசப் பிரமாணம் 
செலுத்தும்படிக் கூறப்பட்டிருந்தனர் . 

உதவிப் பணங்கள் ( Aids ) : போர்க்காலங்களில் 
கொடுத்து உதவும் தொண்டுடன் , அடிமைகள் ஆண்டானுக்கு 
மானியவரிகள் அல்லது உதவிப் பணங்களைக் கொடுக்கக் கடமைப் 
பட்டவர்கள் . இப்பணங்கள் சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே 


படை 


நார்மானிய அரசர்களின் பணி 


87 


கொடுக்கப்பட்டன . மூன்று நிகழ்ச்சிகளின்போது இவ்வு தவிப் 
பணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் . ( 1 ) ஆண்டான் மாற்றா 
ரிட்ம் சிக்கிச் சிறைப்பட்டபோது சிறை மீட்கவும் , ( 2 ) ஆண்டா 
னின் மூத்த மகன் நைட் வீரர் என ஏற்கப்படும் வேளையிலும் , 
( 3 ) ஆண்டானின் மூத்த மகளின் திருமணத்தின் போதும் - இவ் 
வுதவிப் பணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் . அரசரின் மகளின் 
திருமணத்தின்போது இந்த உதவிப் பணம் பெரும் வரியைப் 
போன்று தென்பட்டது . எடுத்துக்காட்டாக , முதலாம் ஹென்றி 
யின் மகள் மாடில்டாவின் மண உறுதி செய்யப்பட்டபோது 
இங்கிலாந்தில் 120 ஏக்கர் நிலப்பரப்பினைக் கொண்ட அளவு நிலங் 
களுக்கு 3 ஷில்லிங் வரியாக வசூலிக்கப்பட்டது . 


துணை உதவிப் பணம் ( Relief ) : மற்றொருவகையான வருவாய் 
துணை உதவிப்பணம் எனப்பட்டது . அடிமையொருவர் 

தம் 
தந்தையின் பண்ணைக்கு வாரிசாக வரும்போது இத்துணை உதவி 
நிதியைக் கொடுத்துவிட்டுத்தான் 

அவர் அப்பண்ணையைப் 
பெற்றாக வேண்டும் . இப்பழக்கம் 

தற்கால மரணவரிகளைப் 
GUIT GOTPGTGO (Death Duties ) . 

மரண 

வரி இக்காலத்தில் 
அரசுக்குக் கொடுக்கப்படுகிறது ; ஆண்டானுக்கன்று . 


ஆண்டானும் , அடிமையும் : சமுக அமைப்பின் தாழ்மட்டத் 
திற்கு வரும்போது , உரிமைகளும் கடமைகளும் என்ற கொள்கை 
யின் அடிப்படையில் அவ்வமைப்பு இருப்பதை நாம் காண்கிறோம் . 
ஆண்டான் நிலத்தை வைத்திருப்பவன் ; குடியானவன் ( அடிமை ) 
உழுது பயிரிடுபவன் . ஆண்டானின் கடமை சமூகத்தைப் பாது 
காப்பது ; அதற்கு உரிமையாக அவன் அடிமையின் உழைப்பையும் , 
பயிரிட்டுச் சாகுபடி செய்த பொருள்களில் ஒரு பங்கையும் வரி 
யாகப் பெறவேண்டும் . மற்றொருவகையாகக் கூறின் , குடி 
யானவன் ( அடிமை ) ஆண்டானுக்குச் சில தொண்டுகளைச் செய்யக் 
கடமைப்பட்டவன் ; அதற்குக் கைம்மாறாக பாதுகாக்கப்படும் 
உரிமையை அவன் பெற்றான் . அத்துடன் தன்னைக் காத்துக் 
கொள்ளும் வகையான் அவன் நிலத்தைச் சார்ந்தவனானான் . 
இத்தகைய முறையைத்தான் நிலமானியத் திட்டம் என்றனர் . 


நிலமானியத் திட்டத்தை பிரமிடு கோபுரத்துடன் ஒரு 
வகையாக ஒப்பிடலாம் ; விலென்கள் அடிமட்டத்திலும் , அவர் 
களுக்கு மேலே சுதந்திர மானியதாரர்களும் , பெரும் மானியதாரர் 
களுக்கு விசுவாசம் செலுத்தும் சிறு மானியதாரர்களும் , அவர் 
களுக்கும் மேலே பிரதம மானியதாரரும் இருந்தனர் . பிரதம 
மானியதாரர் அரசருக்கு நேரிடையாகக் கடமைப்பட்டவர் , 


88 


பிரிட்டன் வரலாறு 


அரசரே உச்சியில் இருந்தார் . நிலம் அவர்களை ஒற்றுமைப் படுத் 
தியது ; அவர்தம் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுத்ததும் 
நிலமேயாகும் . 

இவ்வகையான அமைப்பு முறையில் ஆங்கிலேயர்கள் படு 
மோசமாக நடத்தப் பெற்றனர் . வில்லியத்தின் நார்மானிய 
நண்பர்கள் இம்முறையில் உச்ச கட்டத்தில் பிரதம மானிய 
தாரர்கள் போன்று பொறுப்பேற்றிருந்தனர் . ஆங்கிலேயர்கள் 
அடிமைகள் போல் தாழ்நிலைக்குத் தள்ளப்பட்டனர் . 


(ஈ ) மேனர்ப்பண்ணை முறை 
நார்மானிய வெற்றிக்குப் பின்னர் , இங்கிலாந்தின் பெரும் 
பாலான பகுதிகள் மேனர்ப் பண்ணைகளாகப் பிரிக்கப்பட்டன . 
நார்மானிய மேனர்ப் பண்ணை முறை படிக்கச் சுவையானது . 
எட்வர்ட் அரசர் காலத்திலேயே மேனர்ப் பண்ணைகள் இருந்தன 
என்று டூம்ஸ்டே நூல் குறிப்பிடுகிறது . ஆனால் , வில்லியத்தின் 
காலத்தில் பல மாறுதல்கள் செய்யப்பெற்று இப்பண்ணை முறை 
உறுதி செய்யப்பெற்றுச் செம்மையாக்கப்பட்டது . மேனர்ப் 
பண்ணையை இரு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் : ஒன்று , பிரபுவின் 
நிலம் ( Lord s domain ) ; மற்றது , குடியானவருக்குக் கொடுக்கப் 
பட்ட நிலம் . உழுது பயிரிடத் தகுதிபெற்ற நிலம் , புல்தரை , பய 
னற்றநிலம் ( Waste) என்று நிலத்தை மூன்று வகுப்புகளாகப் பிரித்த 
னர் . இங்கிலாந்தில் பெரும்பாலான பகுதிகளில் உழுது பயிரிடும் 
நிலத்தை மூன்று வயல் முறையால் பயிரிட்டனர் . மூன்று வயல் 
முறை என்றால் என்ன ? உழுநிலம் முப்பிரிவுகளைக் கொண்டிருந்தது . 
ஒரு வயலில் கோதுமையும் , மற்றொன்றில் பார்லியும் , மூன்றாவது 
தரிசு நிலமாகவும் வைக்கப்பட்டு இருந்தன . இவற்றில் சுழற்சி 
முறையால் சாகுபடி செய்யப்பட்டது . தரிசு நிலம் பயிரிடப் 
படாமல் இருந்தது . இரண்டாண்டு சாகுபடி செய்யப்பட்ட 
பின்னர் ஒவ்வொரு வயலும் தரிசாகவிடப்பட்டது . உழுநிலங்கள் 
பின்னர் பாத்திகளாகப் பிரிக்கப்பட்டன . ( ஒவ்வொரு பாத்தியும் 
ஒரு ஏக்கர் நிலம் இருக்கலாம் , இதைவிடக் குறைந்த அளவுள்ள 
பாத்திகளும் இருந்தன ) . ஒவ்வொரு பாத்தியும் புல்லைக்கொண்ட 
வரப்புகளால் பிரிக்கப்பட்டது . கிராமவாசி ஒவ்வொருவரும் பல 
பாத்திகளை உழுது பயிரிட வைத்திருந்தார் . இப்பாத்திகள் 
தொடர்ந்து கொடுக்கப்படாமல் , அப்பண்ணையின் வெவ்வேறு 
இடங்களில் சிதறியிருக்கும்படியும் கொடுக்கப்பட்டன . 

ஏழை 
உழவனைவிட பணக்காரர்கள் அதிக எண்ணிக்கையில் இப்பாத்தி 
களைப் பெற்றிருந்தனர் . ஒவ்வோர் ஆண்டும் , தொடக்க 
காலத்தில் , இப்பாத்திகள் மாறிமாறி ஒதுக்கப் பெற்றன . பின்னர் 
மாறிமாறி ஒதுக்கும் முறை கைவிடப்பட்டது . 


நார்மானிய அரசர்களின் பணி 


89 


திறந்த வயல் முறை : புற்றரையும் அங்ஙனமே பிரிக்கப் 
பட்டது . இங்கு மாறிமாறி ஒதுக்கும் முறை பழக்கமாக இருந்தது . 
இங்குக் கால் நடைக்குத் தேவையான புல் விளைவிக்கப்பட்டது . 
உழு நிலங்களையும் புற்றரைகளையும் சுற்றி வேலியோ , காவல் 
சுவர்களோ இல்லை . சாகுபடி செய்யப்பட்ட நிலங்களிலும் , புல்லை 
அறுவடை செய்து கொண்ட பின்னும் இவ்வயல்கள் திறந்த 
வயல்களாய் இருந்தமையால் அவை கால் நடைகள் மேய்வதற்கு 
விடப்பட்டன . இதனால் தான் இதைத் திறந்த வயல் முறை 
என்கிறோம் . 


பயனற்ற நிலம் : நிலத்திற்கும் , புற்றரைக்கும் அப்பால் 
பயனற்ற நிலம் ( Waste ) அமைந்திருந்தது . இது மக்கள் அனை 
வருக்கும் பொதுவான நிலமாகும் . இங்குக் கிராமவாசிகள் 
தங்களுக்குத் தேவையான பறவைகளை வளர்த்துக் கொள்ளலாம் . 
காடுகளாயிருக்குமிடங்களில் பன்றிகளை வளர்த்துக் கொண் 
டார்கள் . காடுகளில் அடுப்பெரிக்க விறகும் கிடைத்தது . ஏழை 
மக்கள் பெரும்பாலும் இவ்வகையில் கிடைத்த விறகையே எரிக்கப் 
பயன்படுத்தினர் . 


பெரும் பண்ணைகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 
பாத்திகளை மாற்றி மாற்றி ஒதுக்கிய முறையும் , அவற்றை 
ஒவ்வோராண்டும் ஒதுக்கியதும் மக்களுக்குத் துன்பத்தை 
யளித்தன . ஏனெனில் , ஒரு பாத்தியை உழுத பிறகு குடியானவன் 
மற்றொரு இடத்திற்குப் போக வேண்டியவனானான் . சோம்பேறி 
யான உழவன் உழுநிலங்களை மோசமாகப் பயிரிட்டு வந்தான் . 
இதனால் அண்டை நிலக்காரர்களின் பாத்திகள் பாதிக்கப்பட்டன . 
களையெடுக்காவிடில் அது மற்றவர்களையும் பாதிக்கும் . பிரபுக் 
களின் கட்டுப்பாடில்லாத காலத்தில் இம்முறை சுதந்திரமான 
கிராம சமுதாயத்தை உருவாக்கப் பயன்பட்டது . 


* 3 


எருதுகளை ஏர்களில் பூட்டி நிலத்தை உழுது பயிரிட்டனர் . 
எருதுகளை நான்கு , ஆறு , எட்டு என்ற வரிசையில் ஏரில் பூட்டினர் . 
கிராமவாசிகள் கலப்பைகளையும் , எருதுகளையும் கூட்டுப் 
பொறுப்பில் வைத்திருந்தனர் . ஏனெனில் , பலரால் அவற்றைச் 
சொந்தமாகக் கொள்ள 

இயலவில்லை . பிரபுவின் ஆலையில் 
கோதுமை அரைக்கப்பட்டது . அரைப்பதற்காகப் பிரபுவிற்குக் கூலி 
கொடுக்கப்பட்டது . மானியதாரர்கள் தங்களுடைய வழக்குகளைப் 
பிரபுவின் நீதிமன்றத்திற்குக் கொண்டு செல்ல வேண்டும் . 
மானியதாரர்களுக்கிடையே எழுந்த வழக்குகளையும் , மானியதார 
ருக்கும் பிரபுவிற்கும் இடையே எழுந்த வழக்குகளையும் மேனர்ப் 
பண்ணை நீதிமன்றங்கள் விசாரித்து நியாயம் வழங்கின , தண்டனை 


90 


பிரிட்டன் வரலாறு 


இருந்தனர் . 


பெரும்பாலும் அபராதங்கள் மூலமாக விதிக்கப்பட்டமையால் 
பிரபுவிற்கு நல்ல வருமானம் கிடைத்தது . மேனர்ப்பண்ணையின் 
பழக்கப்படி நியாயம் வழங்கப்பட்டதால் விலென்களுக்குச் சிறிது 
பாதுகாப்பு கிடைத்தது . 

மேனர்ப் பண்ணையில் வகுப்புகள் : நார்மானியரது காலத்தில் 
ஒவ்வொரு மேனர்ப் பண்ணைக்கும் அதன் பிரபு ஒருவரும் அவரிட 
மிருந்து நிலத்தைப் பெற்ற 

குடியானவரும் 
குடியானவர்களில் சில சுதந்திரக் குடிமக்களான ஃபிரிமென்கள் . 
இப்ஃபிரிமென்கள் தங்களுடைய நிலங்களை விட்டுவிட்டு வேறோர் 
இடம் செல்லும் உரிமை பெற்றிருந்தனர் . மேனர்ப் பிரபுக் 
கெதிராக அவர்களுக்குச் சட்டப்படியான உரிமைகள் இருந்தன . 
இவர்களும் சில சமயங்களில் பிரபுவிற்குச் சொந்தமான நிலத்தில் 
பணி செய்தாலும் , அப்பணி பெரும்பாலும் பருவக்காலப் பணியா 
கவே அமைந்திருந்தது . மக்களில் பெரும்பாலோர் விலென்கள் 
என்ற பிரிவைச் சார்ந்தவர்கள் . விலென்கள் பிரபுவிற்குச் சில 
தொண்டுகளைச் செய்யக் கடமைப்பட்டவர்கள் . அத்தொண்டு 
களுக்காக அவர்கள் , பிரபுவிடமிருந்து நிலத்தைப் பெற்றனர் . 
ஆனால் அவர்கள் நிலத்தோடு பிணைக்கப்பட்டிருந்தார்கள் என்று 
கூறலாம் . அவர்களுக்கு நிலத்தை உழுது பயிரிடல் , தொண்டு 
புரிதல் ஆகியவற்றைத் தவிர பிற உரிமைகள் கிடையா. நிலத்தை 
விடவோ , வேறு இடம் செல்லவோ அவர்களுக்கு உரிமை இருக்க 
வில்லை . அதைப் போன்று , பிரபுவிற்கு விலென்களின் நிலத்தைப் 
பறித்துக் கொள்ளும் உரிமை வழங்கப்படவில்லை . 


பிரபுவிற்குச் சொந்தமான நிலத்தில் விலென்கள் உழுது 
பயிரிட்டனர் . பிரபு நிலம் ஒரேயிடத்தில் இருப்பதுமுண்டு . 
அன்றி வெவ்வேறு இடங்களில் பிரிந்து இருப்பதுமுண்டு . விலென் 
கள் , பிரபு நிலத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் சில நாட்கள் 
தொண்டுபுரியக் கடமைப்பட்டவர்கள் . அத்துடன் குறிப்பிட்ட 
காலங்களில் செய்யப்படும் ‘ கைம்மாற்றுப் பணி (born work ) யை 
யும் அவர்கள் செய்ய வேண்டும் . உழுதல் , கதிர் அறுவடை , புல் 
அறுவடை போன்றவை 

குறிப்பிட்டகாலப் பணிகளாகும் . 
விலென்கள் பிரபுவிற்குக் கோழிகள் , முட்டைகள் அல்லது பன்றி 
போன்றவற்றையும் கொடுத்து உதவ வேண்டும் . விலென்களுக்கு 
முப்பது . ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது . அது பாத்திகளாக 
அங்குமிங்கும் சிதறியிருந்தன . அவரிடம் கலப்பையும் , எருது 
களும் இருந்தன . விலென்களுக்கும் கீழாக இருந்தவர்கள் 
போர்டார் அல்லது கோட்டார் எனப்பட்டனர் ( Bordars or 
Cottars ). போர்டார் அல்லது கோட்டார் என்னும் தாழ்நிலை 
மக்களுக்கு இருந்த நிலம் சிறியவை- பெரும்பாலும் ஒன்று அல்லது 


நார்மானிய அரசர்களின் பணி 


91 


இரண்டு ஏக்கர் பரப்புள்ளவை - அவர்களிடம் கலப்பையோ , 
எருதுகளோ கிடையா . டேனியர் இருந்த பகுதிகளில் மற்றொரு 
சாரார் இருந்தனர் . அவர்கள் சாக்மென் எனப்பட்டனர் 
(Socmen) . பிரபுவின் நீதிமன்றத்தையே நியாயத்திற்குப் பயன் 
படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர்களுக்கு நிலம் 
வழங்கப்பட்டது . பிரபுவின் அனுமதி பெற்றுச் சாக்மென்கள் 
நிலங்களை விட்டுச் செல்ல முடியும் . அவர்கள் பெரும்பாலும் 
சுதந்திரக் குடிமக்களைப் போன்றவர்கள் . 

மேனர்ப் பண்னையின் அதிகாரிகள் : மேனர்ப் பண்ணையில் 
நடைபெறும் பணிகளைப் பார்வையிட பல அதிகாரிகள் நியமிக்கப் 
பட்டனர் . பல பண்ணைகளுக்குச் சொந்தக்காரரான பெரும் 
பண்ணைக்காரர்கள் செனிஸ்ச்சால் (Seneschal ) என்னும் ஊழியர் 
களை வேலைக்கு அமர்த்தியிருந்தனர் . அவர்களுக்கு ஸ்டீவர்ட் என்ற 
பெயருமுண்டு . அவர்கள் பண்ணைகளைச் சுற்றிப் பார்வையிடும் 
பணியில் ஈடுபட்டனர் . ஒவ்வொரு பண்ணைக்கும் பெய்லீப்ஃ 
என்னும் அதிகாரி இருந்தார் . மானியதாரர்கள் நிலத்தில் 
சரியாகப் பணிபுரிகிறார்களா என்பதைக் கண்காணிப்பது அவரு 
டைய பணியாகும் . மேனர்ப் பண்ணையின் மற்றொரு அதிகாரி 
ரீவு எனப்படுவார் . அவர் மானியதாரர்களால் தேர்ந்தெடுக்கப் 
பட்டு , பண்ணையில் பாடுபடும் ஒவ்வொரு மனிதனின் வேலையையும் 
கணக்கு வைப்பார் . ஹேவார்ட் என்னும் அதிகாரி புல் உற்பத்தி 
யைக் கண்காணிப்பதோடு , கதிர் அறுவடையையும் கண்காணிப் 
பார் . மேனர்ப் பண்ணை நீதிமன்றத்தில் பிரபுவோ அல்லது 
ஸ்டீவர்டோ அல்லது பழமையான ஊழியர் ஒருவரோ தலைமை 
வகிக்க வேண்டும் . 

நார்மானியர் வெற்றியால் ஏற்பட்ட பலன்கள் : மேற்கூறிய 
அமைப்பு முறை நார்மானியர் வெற்றிக்கு முன்னரே பலவிடங் 
களில் நிலவியிருந்தது . ஆனால் நார்மானியர் இம்முறையை நாடு 
முழுமையிலும் செயல்படுத்தினர் . மற்றும் , சுதந்திரக் குடிமக்க 
ளாக இருந்தவர்கள் விலென்களாய் , ஏழைகளாயினர் . அவர் 
களில் பலர் கோட்டார்களாகவும் மாறினர் . சுதந்திரக் குடிமகன் , 
சுதந்திரமற்றவன் என்ற வேறுபாட்டை நார்மானியர் எப்போ 

பின்பற்றாது போனமையால் , சுதந்திரக் குடிமகனும் , 
வேளாண்மைத்துறைப் பணிகளில் ஈடுபட்ட காணத்தால் 
சுதந்திரமற்றவனாகக் கருதப்பட்டான் . 


! 


தும் 


( உ ) முதலாம் வில்லியத்தின் கால இங்கிலாந்து 

இவ்வகையில் வில்லியம் அரசரால் நிறுவப் பெற்ற நில 
மானியத் திட்டம் ஆங்கிலேயரைச் சொல்லொணா வருத்தத்தில் 


ழய நிலமானியத் 
92 

பிரிட்டன் வரலாறு 
ஆழ்த்தியது . பலசாலியான அரசருக்கு மாறாக பலவீனர்கள் 
அரசராகும்போது அவர்கள் எவ்வாறு துன்புற்றனர் என்பதைப் 
பின்னர் காண்போம் . வில்லியம் கடுமையாக ஆட்சி நடத்தினாரே 
யாயினும் , அவ்வாட்சி அனைவருக்கும் பொதுவாக ஒன்றே போல் 
அமைந்திருந்தது . நிலமானியங்களைக் கொடுத்து வில்லியம் 
தம்மைச் சுற்றிலும் படை வீரர் போன்று காக்க உதவும் ஊழியர் 
களைக் கொண்டிருந்தமையால் , ஆங்கிலேயர்களால் , அவரை 
விரட்ட முடியவில்லை . இருப்பினும் அவர் தம் படைவீரர்களை 
அவர்கள் மீது எப்போதும் ஏவவில்லை . நிலமானிய அரசராக ஆகும் 
முன்னர் வில்லியமும் ஒரு நிலமானியப் பிரபுவாக இருந்திருந்தார் . 
நார்மண்டி டியூக்காக வில்லியம் மிகுந்த விறல் வீரராக இருந்த 
போது தம்மைவிட உயர்ந்தவரான ஃபிரான்ஸ் நாட்டு அரசரைக் 
கூட அவரால் உதாசீனம் செய்ய முடிந்தது . அவரை வில்லியம் 
போரில்கூடச் சந்தித்திருந்தார் . அவரைப் பதவியிலிருந்து விரட்டி 
யும் இருந்தார் . தாம் எப்படி ஃபிரான்ஸ் நாட்டு அரசருக்குத் 
தொல்லைகள் கொடுத்தாரோ அவ்வாறு தம் பிரபுக்கள் தமக்குத் 
தொந்தரவு கொடுக்க அனுமதிக்கலாகாது என்பதை வில்லியம் 
அறிந்திருந்தார் . அதைக் கருத்திற் கொண்டு அவர் கூர்த்த 
மதியுடன் மூன்று பணிகளின் மூலம் அவரால் புதுவகையான நில 
திட்டம் ஃபிரான்ஸிலும் , ஜெர்மனியிலும் சொல்ல முடியாத 
இடர்ப்பாடுகளை விளைவித்திருந்தது . 

வில்லியம் அவ்விடர்ப்பாடு 
களைத் தவிர்த்தார் . இனி வில்லியத்தின் பணிகளை விவரிப்போம் . 

வில்லியத்தின் முதல் பணி : வில்லியம் பிரபுக்களுக்குப் பெரு 
மளவில் நிலங்களைக் கொடுத்தார் . ஆனால் , இந்நிலங்களனைத்தும் 
தொடர்ந்து இல்லாமல் , பிரிந்து , அங்கொன்றும் , இங்கொன்று 
மாகக் கொடுக்கப்பட்டன . டர்ஹாம் , கென்ட் , செஸ்டர் ஆகிய 
மூன்று பிரபுக்களின் பகுதியைத் தவிர ஏனையவை இவ்வாறு 
பிரித்துக் கொடுக்கப்பட்டன. டர்ஹாம் பகுதி டர்ஹாம் 
பிஷப்புக்குக் கொடுக்கப்பட்டிருந்தது . திருச்சபைக் குருமாரான - 
படியால் அவருக்கு வாரிசு யாருமில்லை . அதனால் பரம்பரை 
பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமையுமில்லை . கென்ட் பகுதி 
தம்முடைய ஒன்றுவிட்ட தம்பி பேயாக்ஸின் ஓடா என்பாருக்குக் 
கொடுக்கப்பட்டிந்தது . அவரும் ஒரு திருச்சபைக் குருமாராக 
இருந்தவர்தான் . செஸ்டர் பகுதி மட்டும் திருச்சபைத் தொடா 
பில்லாதவர் ஒருவருக்குக் கொடுக்கப்பட்டது . வேல்ஸ் எல்லைப் 
புறத்தில் செஸ்டர் இருந்தமையால் அவருக்குப் பாதுகாக்கும் 
பணி பெரிதாக இருந்தது . மற்ற நிலங்கள் அனைத்தும் பெரிதாகப் 
பிரிக்கப்பட்டிருந்தன . இப்படி நிலங்களைப் பிரித்து அங்கொன்றும் 
இங்கொன்றுமாகக் கொடுக்கக் காரணமிருந்தது . அரசருக் 


நார்மானிய அரசர்களின் பணி 


93 


கெதிராகக் கலகம் செய்ய நினைக்கும் பிரபு அவருடைய படை 
வீரர்களை நிலங்கள் பிரிந்திருப்பதால் உடனடியாக ஓரிடத்தில் 
திரட்ட முடியாது . நிலங்கள் பாத்தியாய்ப் பிரிந்திருந்ததும் , 
ஒவ்வொரு பாத்திக்கும் வெவ்வேறு மானியதாரர் இருந்ததும் , 
மானியதாரர் ஒருவருக்கொருவர் பொறாமை பட்டுக்கொண்டதும் 
எந்தவொரு பிரபுவையும் கலகம் செய்ய முடியாமற் தடுத்து 
விட்டன . . அரசர் வேண்டுமென்றே , பாதுகாப்புக்காக இப்படி 
நிலங்களைப் பிரிக்கவில்லை . வில்லியம் படிப்படியாக இங்கிலாந்தை 
வென்றதால் , வெல்லப்பட்ட இடங்களைத் தம்முடைய பிரபுக் 
களுக்குப் பிரித்துக் கொடுத்தார் . எனவே , ஒருவருக்கும் 
தொடர்ந்து பெரும் அளவில் நிலங்கள் கொடுக்கப்படாமல் , 
வெற்றிபெற்ற நிலங்களின் அளவுக்குத்தக அவை பிரிக்கப்பட்டன . 
அந்நிலங்கள் பலவாறாகச் சிதறிக் கிடந்தனவெனினும் , பாரன் 
பிரபுக்களிடையே மூண்ட கலகங்களைத் தவிர்க்க முடியாமல் 
வில்லியம் அவதியுற்றார் . கி.பி. 1074 ஆம் ஆண்டில் வில்லியம் 
- நார்மண்டி சென்றிருந்தபோது நார்ஃபோக் பிரபு ரால்ப்பும் , 
ஹெரிபோர்ட் பிரபு ரோஜரும் கலகம் விளைவிக்கக் சதிசெய்தனர் . 
அவர்கள் ஹட்டிங்டன் பிரபுவான வால்தியோய்ப்பைப் படை 
யெடுக்குமாறு தூண்டினர் . அவர் ஒருவர் தான் உயிரோடிருந்த 
ஆங்கிலப் பிரபுக்களில் வயது முதிர்ந்தவர் . தம்முடன் சேர்ந்து 
கொள்ளும்படி அவரை அவர்கள் வேண்டினர் . வால் தியோய்ப் 
தயங்கினார் . அவர் கி.பி. 1067 ஆம் ஆண்டில் கலகம் செய்து 
படுதோல்வி அடைந்தவர் . தொடக்கத்தில் ஏற்றுக் கொண் 
டாலும் , வால் தியோய்ப் பின்னர் பின்வாங்கி , ஆர்ச்பிஷப் லால் 
பிராங்கு என்பாருக்கு நடந்ததைக் கூறிவிட்டார் . கலகக்காரர் 
களை உடனடியாகத் தாக்கி அவர்களை ஒன்று கூடாமல் செய்வதில் 
வில்லியம் கைதேர்ந்தவர் . ரால்ப் கடல்கடந்து ஓடும்படி 
விரட்டப்பட்டார் . ரோஜர் ஆயுள் முழுவதும் சிறையில் அடைக் 
கப்பட்டார் . வால் தியோய்ப் சிரச்சேதம் செய்யப்பட்டார் . 
இரண்டாம் முறையாகக் கலகம் செய்தவர் என்ற காரணத்தால் 
அவர் அரசரின் கருணையை இழந்துவிட்டார் . அவருடைய 
சொத்துக்கள் அவருடைய மகளின் திருமணத்தால் ஸ்காட்லாந்து 
அரசான டேவிட் என்பாருக்குக் கொடுக்கப்பட்டது . பிற் 
காலத்தில் இதனால் பெரும் சச்சரவுகள் நிகழ்ந்தன . மீண்டும் 
கி.பி. 1079 ஆம் ஆண்டில் கலகம் விளைவித்த பிரபு ஒருவருடன் 
வில்லியம் மோதினார் . அவர் வேறு யாருமல்ல ; சொந்த 
மகன் ராபர்ட்டேயாகும் . இருவருக்கும் ஜெர்பராய் 
என்னுமிடத்தில் போர் மூண்டது . 

அப்போது 

அவர்கள் 
ஒருவரையொருவர் அறிந்து கொள்ளவில்லை . ராபர்ட் வேல் 
போன்ற 

ஆயுதத்தால் குதிரையிலிருந்து கீழே தள்ளி 


94 


பிரிட்டன் வரலாறு 


தம் தந்தையைக் காயப்படுத்திவிட்டார் . வில்லியம் தப்பிப் 
பிழைத்தார் . மன்னிப்பு கோரி அதைப் பெற்ற ராபர்டை 
வில்லியம் பின்னர் இறுதிவரை நம்பவில்லை . மூன்றாண்டுகளுக்குப் 
பின்னர் பேயாக்ஸின் ஓடோ இத்தாலியில் போர் ஒன்றிற்காகத் 
தனியான படையொன்றைத் திரட்டியதைக் கண்ட வில்லியம் 
வெகுண்டு , அவரின் ஆயுட்காலம் வரை சிறையில் தள்ளினார் . 

வில்லியத்தின் இரண்டாம் பெரும்பணி : நிலங்களைப் பிரித்துக் 
கொடுத்ததால் மட்டும் பிரபுக்களை அடக்க முடியாதென்பதைக் 
கண்ட வில்லியம் தம்முடைய இரண்டாம் பணியையும் செய்தார் . 
அதன் விளைவாக , அவர் கி.பி. 1085 ஆம் ஆண்டில் விட்டான் 
சபையில் ஆழ்ந்த சொற்பொழிவொன்றை ஆற்றித் தம் இரண்டாம் 
பணியைச் செய்தார் . அதன் மூலம் தம் அதிகாரம் நீடித்து வாழும் 
என்று நம்பினார் . அதன்படி , இங்கிலாந்து முழுவதையும் பெரும் 
ஆய்வு ஒன்றுக்குட்படுத்தினார் . அதனால் யார்யாரிடம் நில 
மிருந்தது என்பதையும் , அந்நிலங்கள் கொடுத்த வருவாய் பற்றிய 
கணக்குகளையும் கண்டறிய முடிந்தது . தமக்குக் கொடுக்கப்பட 
வேண்டிய தொகையின் 

தொகையின் அளவை வில்லியம் கண்டறிந்தார் . 
அதன் விளைவாக அவரிடம் சச்சரவிட வேண்டிய அவசியம் 
யாருக்குமில்லாமல் போய்விட்டது . இவ்வாய்வு பற்றிய விவரங் 
களை டூம்ஸ்டே புத்தகத்தில் காண்கிறோம் . 

நிலத்திற்குத்தக வரி விதிக்கும் நோக்கத்திற்காக வரையப் 
பட்ட பட்டியல் என்று இதனைக் கொள்ளலாம் . வரி விகிதத்தை 
ஆயும் வகையாக இது அமைந்திருந்தது . டூம்ஸ்டே புத்தகத்தில் 
இரண்டு சிறப்பான அமிசங்கள் இருந்தன . இப்புத்தகம் , சிறுசிறு 
பொருள்கள் பற்றிய விவரங்களையும் விரிவாகக் கூறியது . நிலத் 
தின் சொந்தக்காரர் , அவர் அதை யாரிடமிருந்து பெற்றார் 
என்பதையும் , ஒவ்வொரு பண்ணையிலும் இருந்த விலென்களின் 
எண்ணிக்கையையும் , பணிபுரிந்த தொழிலாளர்களின் எண் 
ணிக்கையையும் , இப்புத்தகம் கூறியதுடன் , கலப்பைகள் , எருது 
கள் , குதிரைகள் , ஆடுகள் , பன்றிகள் , ஆலைகள் , மீன் குளங்கள் 
ஆகியவற்றையும் குறித்து வைத்தது . தமக்குத் தொடர்ந்து 
நிலையான வருவாய் வருவதற்கு வசதியாக , தம் ஆட்சிப் பிரதேசத் 
தில் இருப்பவை அனைத்தையும் வில்லியம் அறிய விரும்பினார் . 
மற்றொன்று , சற்றேறக்குறைய 

சற்றேறக்குறைய 900 ஆண்டுகளுக்கு முன்னர் 
சேகரிக்கப்பட்ட தகவல்களைக் கொண்டதாயினும் , இங்கிலாந்தின் 
கிராமப்பகுதியின் வரலாற்றை அறிந்துகொள்ள உதவும் நிலையான 
குறிப்பாக அது இன்றும் அமைந்திருப்பது வியப்பன்றோ! இன்று 
கூட விவரம் புரியாத சிறு கிராமத்தைப் பற்றியும் டூம்ஸ்டே 
புத்தகம் பெயரிட்டு அழைக்கிறது . பெயர்களில் மாற்றங்கள் 


நார்மானிய அரசர்களின் பணி 


95 


ஓரளவு இருக்கின்றன . வேறு மாற்றமில்லை . இன்றும் கிராமப் 
புறங்கள் வில்லியம் காலத்தில் அமைக்கப்பட்டவாறே அமைந் 
துள்ளன . 


மூன்றாம் பெரும்பணி , 1086 : டூம்ஸ்டே ஆய்வினை அடுத்து 
வில்லியம் தம்முடைய மூன்றாம் பணியையும் செய்தார் . சுதந்திர 
மானியதாரர்களைச் சாலிஸ்பரி என்னுமிடத்தில் சந்திக்க வேண்டு 
மென ஆணையிட்டார் . சாலிஸ்பரிக்கு வந்தவரின் எண்ணிக்கை 
பற்றி அறிய நமக்குச் சான்றுகள் இல்லையாயினும் , அங்கு வந்திருந் 
தோர் அனைவரையும் அரசருக்கு விசுவாசம் தெரிவித்து மாற்றார் 
அனைவருக்கும் எதிராக அவருக்கு நன்றி விசுவாசம் காட்ட 
வேண்டுமென்று அவர்களிடம் வாக்குறுதி பெற்றார் . இதைச் 
சாலிஸ்பரி வாக்குறுதி என்பர் . அதன்படி , சுதந்திர மானியதாரர் 
கள் ஒவ்வொருவரும் முதலில் அரசருக்கே கீழ்ப்படிய வேண்டுவது 
கடமையென்றும் , பின்னரே தமக்கு மானியதாரராக இருக்கும் 
ஆண்டானுக்குக் கீழ்ப்படிய வேண்டுமென்றும் வலியுறுத்தப் 
பட்டது . அரசரின் இக்கொள்கையின்படி , மானியதாரர்களான 
பெரும் பிரபுக்களின் அதிகாரம் குறைக்கப்பட்டது . ஐரோப்பாவில் 
அடிமைகள் ஒன்று திரண்டு அரசரை எதிர்க்கும் வழக்கம் இருந்து 
வந்தது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் . அங்கு அரசருக்கு 
அடிமைகளிடம் நேரிடையான தொடர்பு இல்லை ; அரசருக்குத் தம் 
மானியதாரரான பிரபுவிடமே நேரிடையான 

தொடர்பு 
இருந்தது . மானியதாரரான பிரபு அரசருக்கு எதிராகக் கலகம் 
செய்ய நினைத்தால் அவரைக்கட்டுப்படுத்த அரசரால் முடியாத 
நிலை இருந்தது . ஆனால் , இங்கிலாந்திலோ பிரபுக்களின் அதிகாரம் 
குறைக்கப்பட்டு விட்டதால் அவர்களால் தகராறு ஏற்படுவது 
அருமை . அவர்களுக்கு அடிமைகள் உதவுவார்களா என்பது 
ஐயப்பாடாகவே இருந்தது . இதில் தான் இங்கிலாந்து நிலமானியத் 
திட்டத்திற்கும் ஐரோப்பாவில் நிலவியிருந்த நிலமானியத் திட்டத் 
திற்கும் உண்மையான வேறுபாடு இருந்தது . 


( ஊ ) வில்லியமும் திருச்சபைச் சீர்திருத்தங்களும் 


வில்லியத்தின் அரசியல் சீர்திருத்தங்களே அவரை ஒரு 
மாபெரும் அரசராக ஆக்கியிருந்தது . அரசியல் துறையைவிட 
அவருடைய சமயச் சீர்திருத்தங்கள் சிறப்பு மிக்கவையாகும் . 
ஏனெனில் , சமயமே நாகரிகத்தையும் மக்கள் நலம் பேணும் 
தன்மைகளையும் வளரவிடுகிறது . வில்லியத்திற்கு முன்பிருந்த 
நூற்றாண்டில் சமயத்துறை இலஞ்ச ஊழல்களாலும் , திறமை 
யின்மையாலும் பீடிக்கப் பெற்றிருந்தது . 


9.6 


பிரிட்டன் வரலாறு 


+ 


இங்கிலாந்தின் மீது படையெடுத்தபோதே வில்லியம் போப் 
பாண்டவரின் ஆதரவைப் பெற்றிருந்தார் . ஆட்சிக்கு வந்தவுடன் 
ஹெரால்டையும் , ஆர்ச்பிஷப் ஸ்டிகாந்தையும் ( Archbishob 
Stigond ) பதவி நீக்கம் செய்வதாகவும் வாக்குறுதி கொடுத் 
திருந்தார் . இங்கிலாந்து வெல்லப்பட்டதும் , கி.பி. 1070 ஆம் 
ஆண்டில் ஸ்டிகாந்து பதவியிலிருந்து விலக்கப்பட்டார் . அதே 
போன்று பெரும்பாலும் எல்லாச் சாக்சானிய பிஷப்புகளும் பதவி 
யிலிருந்து விலக்கப்பட்டனர் . அவர்களுடைய இடத்தில் கற்றறிந்த , 
வல்லுநராயிருந்த நார்மானிய திருச்சபைப் பெருமக்கள் 
அமர்த்தப்பெற்றனர் . கான்டர்பரி ஆர்ச்பிஷப்பாக லாங்க் 
ஃபிராங்க் என்பார் நியமிக்கப்பெற்றார் . அவர் ஓர் இத்தாலிய 
அறிஞர் . அவர் ஏற்கெனவே பெக் ( Bec ) , கேன் ( Caen ) ஆகிய 
திருக்கோயில்களில் தம்முடைய திறமையைக் காட்டியிருந்தார் . 
லாங்க் ஃபிராங்க் தலைசிறந்த அரசியல் ஞானியாகவும் மாறினார் . 
அவர் வில்லியத்தின் ‘ ஒரே நண்பர் என்று கூறப்பட்டவர் . 
அரசரும் , லாங்க்ஃபிராங்க்கும் சேர்ந்து , ஆங்கில -- சாக்சானிய 
திருச்சபையை டன்ஸ்டனும் எட்காரும் சீர்திருத்தியதைப் 
போன்று , திருத்தி உருமாற்றினர் , 


கி.பி. 1073ஆம் ஆண்டில் ஹில்டி பிராண்ட் ( Hildebrand ) 
என்பார் ஏழாம் கிரெகிரி என்ற பெயருடன் போப்பாண்டவ 
ரானார் . மடாலய முறை சிறப்புமிக்க திருச்சபைப் பெரியோர்கள் 
பலரை உருவாக்கிக் கொடுத்திருந்தது . ஏழாம் கிரெகிரி ( Gregory 
VII ) என்ற இப்போப்பாண்டவர் அவர்களில் தலைசிறந்தவர் . 
ஹில்டிபிராண்ட் குட்டையான உருவத்தினர் ; திக்கிப் பேசும் 
இயல்பினர் ; எனினும் சீரிய பண்புகளின் உறைவிடமானவர் . 
அவர் காலத்தில் அவரைவிடச் சிறந்த ஞானி திருச்சபையில் இருந்த 
தில்லை எனில் , அஃது 

மிகையாகாது . 

அவருக்குப் பெரும் 
செயல்களைச் செய்ய வேண்டுமென்ற ஆர்வத்துடிப்பு மிகுந் 
திருந்தது . போப்பாண்டவர் பதவியைப் பயன்படுத்திக் 
கிறிஸ்துவ சமுதாயமனைத்தையும் ஒரு தலைவனின் கீழ்க் 
கொணர்ந்து , மன்பதையிலிருந்து மன்னர்களும் , ஆட்சியாளர் 
களும் கிறிஸ்துவ சமயத்திற்கு அடிபணியவேண்டும் 

என்று 
விழைந்தார் . அவருடைய திட்டங்களைக் 

கண்ட புனித 
ரோமானியப் பேரரசர் வெகுண்டெழுந்தார் . பேரரசர் அதன் 
விளைவாக 

ரோமாபுரியை விட்டுத் துரத்தப்பட்டார் . நான் 
நேர்மையையும் விரும்பி , அநீதியை அறவே வெறுத்தவன் ; 
எனவே நாடு கடத்தப்பட்டு இறக்கிறேன் என்று பேரரசர் மனம் 
குமுறினார் . 


நார்மானிய அரசர்களின் பணி 


97 


வில்லியத்தின் மரணம் , 1087 : தம்மால் மேற்கொள்ளப் 
பட்ட சீர்திருத்த முறைகளைக் கையாண்டு அனுபவிக்க வில்லியம் 
நீண்டகாலம் வாழவில்லை . கி.பி , 1087 ஆம் ஆண்டில் அவர் 
ஃபிரான்ஸ் மன்னருடன் போருக்குச் சென்றிருந்தார் . அவருடைய 
படைவீரர்கள் மாண்டிஸ் என்ற நகரைச் சூறையாடித் தீக்கிரை 
யாக்கிக்கொண்டிருந்த வேளையில் வந்து தாக்கிய கழியொன்றின் 
விளைவாகக் குதிரையினின்றும் கீழே விழுந்து பலத்த அடிபட்டார் . 
உடலில் ஏற்பட்ட காயங்களினின்றும் மீண்டும் வில்லியம் தேற 
வில்லை . சில வாரங்களுக்குப் பிறகு ரூவன் என்னுமிடத்தில் அவர் 
காலமானார் . வெற்றி வீரர் 

வெற்றி வீரர் வில்லியத்தை முதலாம் வில்லியம் 
என்றும் கூறுவதுண்டு . 


வில்லியத்தின் குணப்பண்புகள் : வில்லியம் 

உறுதியான 
மனிதர் ; கருணையும் அருளுள்ளமும் அற்றவர் . கருணையற்றவர் 
என்பதைக்காட்ட ஏற்கெனவே பல எடுத்துக்காட்டுகளைச் சுட்டிக் 
காட்டியுள்ளோம் . யார்க்ஷயரைப் பிடித்தது , நியூ ஃபாரஸ்டு 
பகுதியைச் சூறையாடியது . ஓடோவைச் சிறைப்படுத்தியது , வால் 
தியோய்ப்பை வதைத்தது - ஆகியவை அவர் கருணையற்றவர் 
என்பதைப் படம் பிடித்துக்காட்டும் . அந்நியரான அவர் 
இங்கிலாந்தில் வலிமையான அரசை நிறுவியது இக்குறைகள் 
அனைத்தையும் ஈடுசெய்ய வல்லது . நாடு முழுவதையும் தம்மாட்சி 
யின் கீழ் ஒன்றாக்கிய பெருமை வில்லியத்தைச் சாரும் . எட்வர்டு 
அதிபத்தர் , ஹெரால்டு ஆகியோரின் காலத்தில் அரசின் அதிகாரம் 
வெகுவாகக் குறைந்து நலிந்தது ; அக்காலத்தில் பெரும் பிரபுக்கள் 
அதிகாரம் மிக்கவராயிருந்தனர் . ஒற்றுமையின்மையையும் , 
குழப்பமான சூழ்நிலையையும் வில்லியம் அடியோடு அகற்றினார் . 


. 


நார்மானிய வெற்றியின் மற்றொரு பக்கத்தையும் மறந்து 
விடக்கூடாது , சாக்சானியர் பலசாலிகளாக இருந்திருப்பின் , 
அவர்கள் நார்மானியரை விரட்டியிருந்திருப்பர் . சாக்சானிய 
ரால் அப்படிச் செய்யமுடியாது போனதிலிருந்து , சாக்சானிய 
குணப்பண்பு நலிந்து விட்டதென்பதை அறியலாம் . எப்படியும் , 
ஒன்றுபட்ட நாடு ஒன்றினை உருவாக்கத் தேவையான குண நலன் 

அவர்கள் இழந்திருந்தார்கள் என்பதில் ஐயமில்லை . 
நார்மானியப்படையெடுப்பும் , வென்ற இனத்தவர்களின் ஆட்சி 
யும் , இறுதியில் நார்மானியரும் சாக்சானியரும் இரண்டறக் 
கலந்து ஒன்றானதும் , பெருத்த துன்பங்களினூடே நடந்த சம்ப 
வங்களாகும் . இதன் விளைவாக உருவாக்கப்பெற்ற ஆங்கிலேயர் 
தங்களின் சாக்சானிய முந்தையரைவிட உறுதி வாய்ந்தவர் 
களாகத் திகழ்ந்தனர் , 


களை 


98 


பிரிட்டன் வரலாறு 


திருச்சபை நீதிமன்றங்கள் : வெற்றி வீரர் வில்லியம் லாங்க் 
ஃபிராங்கைத் ( Lonfranc ) தூண்டி , ஹில்டி பிராண்டைப் 
போன்று சமயச் சீர்திருத்தங்கள் சிலவற்றை இங்கிலாந்திலும் 
மேற்கொள்ள வேண்டுமென்றார் . குறிப்பாக , திருச்சபைக் 
குருமார்கள் பிரம்மச்சாரிகளாக 

பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டும் என்னும் 
சீர்திருத்தத்தைச் செயல்படுத்த வேண்டினார் . ஏற்கனவே திருமண 
மாகியிருந்த குருமார்கள் இதனால் பாதிக்கப்படமாட்டார்கள் 
என்றும் அறிவிக்கப்பட்டது . வில்லியம் திருச்சபை நீதிமன்றங் 
களையும் அமைத்தார் . இவை சாதாரண நீதிமன்றங்களினின்றும் 
வேறுபட்டிருந்தன . சாக்சானியரது காலத்தில் பிஷப்பும் , ஷெரீப் 
பும் ஆகிய இருவரும் சேர்ந்து ஷயர் மன்றங்களில் தலைமைவகித்து , 
திருமணமான கிறிஸ்துவர்களுக்கும் , திருச்சபைக் குருமார் 
களுக்கும் நீதி வழங்கி வந்தனர் . இனிமேல் , பிஷப்போ அல்லது 
அவருடைய ஊழியர்களில் ஒருவரோ புதிய திருச்சபை நீதிமன்றங் 
களில் தலைமை வகித்து , திருமணம் , உயில் , ஒழுக்க விதிகள் , 
திருச்சபைக் கட்டுப்பாடு ஆகியவை பற்றிய சட்ட விவரங்களைத் 
தீர்மானிக்க வேண்டும் என முடிவாகியது . 


ஹில்டி பிராண்டின் பெரும் கோரிக்கைகளை அனுமதிக்க 
வில்லியம் மறுத்தார் . போப்பாண்டவர் கொடுத்த மானியமாக 
இங்கிலாந்தைக் கருத வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் 
ஏற்க மறுத்துவிட்டார் . எங்களுடைய முன்னோர்களில் ஒருவரும் 
உங்களுக்கு விசுவாசம் தெரிவித்துப் பிரமாணம் செய்யவில்லையாத 
லால் , நானும் அப்படி எடுக்கக்கூடாது ; எடுக்கமட்டேன் . அதே 
போல் , திருச்சபைக் குருமார்கள் அரசருக்கு எதிராக ரோமாபுரி 
யிடம் குற்றஞ்சாட்டுவதோ, அல்லது போப்பாண்டவர் நீதிமன்றத் 
திற்கு மேல் முறையீடுகளைத் ( Appeal ) தம்முடைய அனுமதியின்றிக் 
கொண்டுபோகும் அதிகாரத்தையும் அரசர் மறுத்துவிட்டார் . 


ஆபட் குருமார்களும் , பிஷப்புகளும் அரசருடைய முன்னிலையி 
லேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்பதை வில்லியம் 
வற்புறுத்தினார் ; அவர்கள் பதவி ஏற்கும்போது பதவிச் சின்னமா 
கப் பெறும் மோதிரம் , தர்மதண்டம் ஆகியவற்றை அரசரிட 
மிருந்தே பெற வேண்டுமென்றார் . ஹில்டிபிராண்ட் இப்பதவிச் 
சின்ன உரிமை திருச்சபையினிடமே இருக்க வேண்டுமென உரிமை 
கொண்டாடினார் . இவ்வுரிமை குறித்துப் பிற்காலத்தில் அரசருக் 
கும் ஆர்ச்பிஷப்புக்கும் சச்சரவு ஏற்பட்டது . 


வில்லியத்தின் திருச்சபைச் சீர்திருத்தங்கள் முக்கிய பலன்களை 
ஈந்ததெனினும் , அவருடைய வாரிசுகளின் ஆட்சிக் காலத்தில் 
சில கடினமான பிரச்சினைகளைக் கிளப்பின . அவருடைய ஆட்சிக் 


நார்மானிய அரசர்களின் பணி 


99 


மடாலய 


காலம் தொடங்கி , இங்கிலாந்து நிலமானிய , கத்தோலிக்க 
கிறிஸ்துவ உலகுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டது . 
முறையும் சீர்திருத்தி அமைக்கப்பட்டது . கல்வித்துறையில் புதிய 
சகாப்தம் ஒன்று பிறந்தது . புதிய கட்டிடங்களைக் கட்டுவதிலும் 
ஆர்வம் எழுந்தது . இதனால் நாடெங்கும் அழகான மடாலயங் 
களும் , மாவட்டத் திருச்சபைகளும் மெதுவாகப் பரவத் 
தொடங்கின .. ஹில்டி பிராண்டினிடம் நட்புறவைக் கொண் 
டிருந்தாலும் , வில்லியம் ஓரளவுக்குச் சுதந்திரத்தை வலியுறுத்தி 
னார் . இச்சுதந்திர உணர்வு ஆங்கிலத் திருச்சபையின் முக்கிய குண 
நலன்களில் ஒன்றாக நீடிக்கத் தொடங்கியது என்பதை நினைவிற் 
கொள்ளவேண்டும் . 


வில்லியத்தைப் போன்று உறுதி நிரம்பியவரும் , தகுதிமிக்க 
வருமான அரசரை இங்கிலாந்து அக்காலம் வரை வேறு யாரையும் 
கண்டதில்லை . ஹேஸ்டிங்ஸ் போர் துன்பச் சுழலைச் சுழல விட்டி 
ருந்தாலும் , வெற்றி வீரரின் மரணத்திற்கு முன் , துன்பச் சுழலி 
லிருந்தும் இன்பக் கனவுகள் கிளர்ந்தெழுந்திருந்தன . 
1087 ஆம் ஆண்டில் இங்கிலாந்து ஒற்றுமையுற்றுக் காணப்பட்டது ; 
அவ்வொற்றுமை இங்கிலாந்தின் வரலாற்றில் ஒருபோதும் 
சீர்குலையவில்லை . 


வில்லியத்தின் அயல்நாட்டுக் கொள்கை : நார்மண்டியும் 
இங்கிலாந்தும் ஒரே அரசரின் 

அரசரின் கீழ் 

கீழ் வந்ததால் ஃபிரெஞ்சு 
நாட்டோடு போரிட்டு நார்மண்டியில் எல்லைகளை விரிவடையச் 
செய்வதில் இங்கிலாந்தின் வலிமையை 

முழுமையாகப் பயன் 
படுத்திக்கொள்ள வில்லியத்தால் முடிந்தது . ஃபிரான்சோடு 
வில்லியம் நடத்திய போர்களிலெல்லாம் இங்கிலாந்தின் வீரர்கள் 
விசுவாசத்தோடும் , தீரத்தோடும் பங்கேற்றனர் ; நார்மண்டிக்குத் 
தென் மேற்கிலிருந்த மெயின் கவுன்டியைக் கைப்பற்ற வேண்டும் 
என்ற நார்மானியரது ஆசை வில்லியத்தின் காலத்தில் நிறை 
வேறியது . ஃபிரான்ஸின் மன்னரான முதலாம் பிலிப் தன் ஆதிக் 
கத்திற்கு உட்பட்ட 

வில்லியத்தின் வலிமை நாளுக்கு நாள் 
பெருகுவதை அதிருப்தியோடு கவனித்தார் . அதுமட்டும் அன்றி 
வில்லியத்துக்கு எதிரான சதித் திட்டங்களிலெல்லாம் ஆர்வத் 
துடன் பங்கு கொண்டார் . ராபர்ட் தன் தந்தைக்கு எதிராகக் 
கிளர்ந்து எழுந்தபோது பிலிப்பின் உதவி அவனுக்குக் கிட்டியது . 
இறுதியாக , கி.பி. 1087 ஆம் ஆண்டில் பிலிப்பிற்கும் வில்லியத் 
திற்கும் இடையே நேரடிப் போர் மூண்டது . 

இப்போரில் 
வில்லியம் மரண காயமுற்றார் . 


100 


பிரிட்டன் வரலாறு 


வில்லியத்தின் 

குணவியல்புகள் : ஆங்கில - சாக்சானிய 
வரலாற்றுக் குறிப்பேட்டில் வில்லியத்தின் குணவியல்புகள் 
குறிப்பிடப்பட்டுள்ளன . 

* வில்லியம் அரசர் கூர்த்த மதியீனர் ; பெரும் செல்வந்தர் ; 
தமக்கு முந்தைய அரசர்களைவிட அதி அற்புதமானவரும் , சக்தி 
மிக்கவருமாவார் . இறைவன்பால் அன்பு கொண்ட 

அன்பு கொண்ட நல்லவர் 
கனிடம் இனிமையாகவும் , தம்முடைய கருத்துக்கெதிரானவர் 
களிடம் எல்லா முறைகளிலும் கடுமையாகவும் நடத்து 
கொண்டார் . அவர் கண்ணியம் மிக்கவரும்கூட . 
வில்லியம் ஹாம்ப்ஷயரில் 

ஹாம்ப்ஷயரில் மான்களுக்கான காடுகளை 
நிறுவினார் . மான்களைக் கண்ணேபோல் காப்பதில் வல்லவர் . இக் 
காடுகளைப் புதுக் காடுகள் என்பர் . வின்செஸ்டர் 

அரசரது 
மாளிகை அருகில் இக்காடுகள் அமைக்கப் பெற்றன . இதற்காகப் 
பல கிராமங்களையும் , பண்ணைகளையும் அவர் அழிக்க வேண்டிய 
வரானார் . அவரை அடுத்து வந்த அரசர்களும் காடுகளின் பரப் 
பைப் பெருக்க எப்போதும் முயன்று வந்தனர் . அரசருக்குச் 
சொந்தமான காடுகள் சிறப்பு நீதிமன்றங்களால் கண்காணிக்கப் 
பட்டன . இக்காடுகளிலிருந்து திருடுகிறவர்கள் கடுமையாகத் 
தண்டிக்கப்பெற்றனர் . 


( எ ) வில்லியம் ரூபஸ் ( 1087-1100 ) 
வில்லியத்தின் மக்கள் : முதலாம் வில்லியத்திற்கு மூன்று 
குமாரர்கள் இருந்தனர் . மூத்த மகன் ராபர்ட் நார்மண்டியைப் 
பெற்றிருந்தார் . அவர் விறல்வீரன் என்னும் சோம்பேறி , எதிர் 
காலத்தைப் பற்றி அக்கறையற்றவர் . தம் இரண்டாம் மகன் 
ரூபஸுக்கு அவர் இங்கிலாந்தைக் கொடுத்துச் சென்றார் . ரூபஸ் 
என்ற சொல் செம்பட்டை முடிகொண்டவன் என்று பொருள் 
படும் . அவர் உள்ளத்திண்மை மிக்கவர் ; உணர்ச்சி வயப்பட்டவர் ; 
கொடுங்கோன்மைமிக்க அரசர் ; ஆனால் அவர் சோம்பேறியல்ல . 
மூன்றாவது மகன் ஹென்றி கடைக்குட்டி ; அனைவரிலும் திறமை 
மிக்கவர் அவர் . அவருக்குக் கிடைத்தது 5000 பவுன் வெள்ளி 
மட்டுமே . நார்மண்டியை இங்கிலாந்திலிருந்து பிரித்ததானது - 
தற்காலிகமாயினும்கூட - இங்கிலாந்தைப் பொறுத்தவரையில் 
பெறும் நன்மை பயப்பதாயிற்று . 


ரூபஸ் இங்கிலாந்தின் அரச வாரிசாக நியமிக்கப்பட்டதை 
பாரன் பிரபுக்கள் எதிர்த்தனர் . பேயாக்ஸின் ஓடோ இந்த 
எதிர்ப்பாளர்களின் தலைவரானார் . முதலாம் வில்லியத்தின் 
மரணத்திற்குப் பின்னர் ஓடோ விடுதலை செய்யப்பட்டிருந்தார் . 


நார்மானிய அரசர்களின் பணி 


101 


கலகம் செய்தவர் நார்மானிய பிரபுக்கள் . தாங்கள் ராபர்ட்டின் 
பொருட்டுப் போராடுவதாகச் சாக்குபோக்குக் கூறினர் . இக்கலகத் 
தால் அரச அதிகாரத்திலிருந்துத் தங்களை விடுவித்துக் கொள்ளவே 
உண்மையில் அவர்கள் போரிட்டனர் . இக்கலகத்தை அடக்க 
வேண்டி , வில்லியம் ரூபஸ் இங்கிலாந்து தேசத்தில் வரிவசூலிக்க 
வேண்டி ஆணையிட்டபோது , ஆங்கில மக்கள் மனமுவந்து 
பொருள் கொடுக்க முன்வந்தனர் . ஆங்கில மக்கள் காட்டிய 
ஆதரவிலிருந்து அவர்கள் வலிமைமிக்க 

வலிமைமிக்க மத்திய ஆட்சியை 
விரும்பினர் என்பது வெளிப்படை . இக்கலகம் வெகுவிரைவில் 
அடக்கப்பட்டதுடன் , கலகக்காரர்கள் அனைவரும் நாடுகடத்தப் 
பட்டனர் . நாடுகடத்தும் முறையாலும் ஒரு நன்மை பிறந்தது . 
முதலாம் வில்லியமும் , ரூபஸை அடுத்து வந்த முதலாம் ஹென்றி 
யும் மேற்கூறிய முறையையே பின்பற்றினர் . இங்கிலாந்திலும் , 
நார்மண்டியிலும் நிலங்களைப் பெற்றிருந்த பிரபுக்களின் நிலங்கள் 
கலகம் செய்த காரணத்திற்காகப் பறிமுதல் செய்யப்பட்ட 
பொழுது கலகத்தில் ஈடுபடாத நார்மானிய பிரபுக்கள் இங்கிலாந் 
தின் இன்ப துன்பங்களிலேயே ஒன்றிப்போக முயன்றனர் . 

ரூபஸை இரண்டாம் வில்லியம் என்றும் அழைப்பதுண்டு . 

ரூபஸின் கொடுங்கோன்மையும் , ஃபிளாம்பார்டும் : இரண்டாம் 
வில்லியம் வெறும் கொடுங்கோன்மையாளர் ; எனினும் 
அவர் வலிமைவாய்ந்த கொடுங்கோலர் . அவருடைய கொடுங் 
கோன்மைக்கு நார்மானியரும் , ஆங்கிலேயரும் , சமயக் 
குருமார்களும் , சாமானியரும் யாதொரு வேறுபாடின்றி 
ஆளாயினர் . தமக்கிருந்த நிலமானிய உரிமைகளைச் சுட்டிக் 
காட்டிப் பாரன் பிரபுக்களிடம் இருந்து சிறிதும் கருணையில்லாமல் 
உதவிப் பணங்களையும் , துணை உதவிப் பணங்களையும் கட்டாய 
மாக வசூலித்தார் . புதிதாக வாரிசுதாரர்களாக வந்தவர்கள் 
இவ்வித உதவிப் பணத் தொல்லைகளுக்கு ஆளாயினர் . ஆங்கில 
மக்களிடமிருந்தும் டேன்கில்டு , பிலேஜ் வரி முதலானவற்றைக் 
கட்டாயமாக வாங்கினார் . தேசிய மன்னர் என்ற முறையால் 
இவ்வரிகள் வசூலிக்கப்பெற்றன . அதே போன்று திருச்சபைகளை 
யும் அவர் சூறையாடினார் . குறிப்பாக பிஷப் , குருமார் பதவிகள் 
காலியானபோது அவற்றை அடுத்து வருகிறவர்களுக்குக் கொடுக் 
காமல் தாமே வைத்துக்கொண்டு அவற்றின் வருமானங்களைப் 
பறித்துக் கொண்டார் . லாங்க்ஃபிராங்க் காலமானபோது 
கான்டர்பரி ஆர்ச் பிஷப் பதவி காலியாயிற்று . அதையும் கைப் 
பற்ற எண்ணினார் அரசர் . ஆனால் அப்போது அரசருக்கேற்பட்ட 
கடுமையான உடல் நலக் குறைவால் அஞ்சி அதைக் கைப்பற்றாமல் 
விட்டுவிட்டார் . லாங்க்ஃபிராங்கை அடுத்து ஆர்ச்பிஷப்பான 


102 


பிரிட்டன் வரலாறு 


ஆன்ஸ்லெமுக்கும் ரூபஸ் அரசருக்கும் நீண்ட சச்சரவுகள் 
மூண்டன . ஆன்ஸ்லெம் தூயவர் . அரசரின் கட்டாய வரிகளை 
யும் , போப்பாண்டவர் பதவிப் போட்டியில் அப்பதவிக்கு நேர்மை 
யாக வரவேண்டியவரை ஆதரித்தபோதும் , அரசரும் ஆன்ஸ்லெ 
மும் சச்சரவிட்டுக் கொண்டனர் . ஆனால் ஆன்ஸ்லெம் வெகு 
துணிச்சலாக அரசரை எதிர்த்தார் . ( அவர் கி.பி. 1097 ஆம் 
ஆண்டில் இங்கிலாந்தைவிட்டுச் சென்றார் ) அதுவரைக்கும் கொடுங் 
கோலரான ரூபஸை எதிர்க்கத் துணிந்தவர் ஆன்ஸ்லெம் 
ஒருவரேதான் . 


நிர்வாகத்தில் அரசருக்கு முக்கிய உறுதுணையாக நின்றவர் 
ரானால்ஃப் ஃபிளாம்பார்ட் ( Ranulf Flambard ) என்பவராவர் . 
தொடக்கத்தில் அவர் அரசருடைய திருக்கோயிலில் குமாஸ்தா 
வாகயிருந்தவர் , டர்ஹாம் திருக்கோயிலைக் கட்டியவரும் இந்த 
ஃபிளாம்பார்டுதான் . வெற்றி வீரர் வில்லியத்தின் ஆட்சியின்போது 
ஃபிளாம்பார்ட் ஜஸ்டீசியர் என்ற பதவி வகித்தார் . அரசர் ஊரில் 
இல்லாத காலத்தில் தான் இப்பதவியை அவர் வகித்திருந்தார் . 
ரூபஸின் காலத்தில் இப்பதவியை வகித்த ஃபிளாம்பார்ட் நிர்வா 
கத்துறை அனைத்தையும் ஆட்டிப்படைக்கும் அதிகாரம் பெற்றார் . 
முறைகேடான வழிகளில் பணம்பறிப்பதில் வல்லுநரான ஃபிளாம் 
பார்ட் பணம் கொடுத்தே 

தம் 

பதவியையும் பாதுகாத்துக் 
கொண்டார் ; நிர்வாகத்துறையையும் திறம்படைத்ததாக்கினார் . 
நாடுமுழுவதும் வலைவிரித்த ஃபிளாம்பார்ட் ஆங்கிலேயர்களையும் 
நார்மானியர்களையும் ஒருமுகமாக இக்கொடும் வரிகளுக்குப் பார 
பட்சமின்றி உட்படுத்தினார் . அதற்குப் பரிசாக பின்னர் அவர் 
டர்ஹாம் பிஷப்பானார் . 


வில்லியமும் நார்மண்டியும் : இரண்டாம் வில்லியத்தின் 
கவனம் விரைவில் நார்மண்டியின்பால் திரும்பியது . ராபர்ட் 
நார்மண்டியை ஆளும் திறம் பெற்றாரில்லை . தம் தந்தையாரின் 
காலத்தில் சீரும் செல்வச் சிறப்புமுற்றிருந்த நார்மண்டியில் 
அராஜகமும் , கட்டுப்பாடற்ற நிலையும் கரைபுரண்டோடின . 
ஊதாரித்தனச் செலவுகளினால் ராபர்ட் கடனாளியானார் . கடனை 
அடைக்க நார்மண்டியின் ஒருபகுதியைத் தம்முடைய தம்பி 
ஹென்றிக்கு விற்கவேண்டிய நிலை ஏற்பட்டது அவருக்கு . உறுமீன் 
வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்ற முதுமொழியில் 
நம்பிக்கை கொண்ட ஹென்றி பொறுமையை இழக்காமல் காத் 
திருந்தார் . தமக்குக்கிடைத்த இச்சிறு பகுதியை ஹென்றி 
திறமையாக ஆண்டார் . ஹென்றியின் வெற்றியைக் 

காண்ப் 
பெறாத வில்லியமும் , ராபர்ட்டும் வெகுளி கொண்டனர் . 
கி.பி. 1091 ஆம் ஆண்டில் இருவரும் ஒன்றாகக்கூடி ஹென்றியை 


நார்மானிய அரசர்களின் பணி 


103 


எதிர்க்க முற்பட்டனர் ; அமைதியை இழக்காமல் ஹென்றி அவர் 
களுக்கு விட்டுக்கொடுத்துச் சரணடைந்தார் . கட்டுண்டோம் , 
பொறுத்திருப்போம் , காலம்வரும் என்று ஆவலாக எதிர்பார்த்து 
நின்றார் ஹென்றி . கி.பி. 1095 ஆம் ஆண்டில் டாம்போர்ட் என்ற 
பகுதி மக்களின் அழைப்பினை ஏற்று ஹென்றி அப்பகுதியின் தலைவ 
ரானார் ; சிறிது காலத்திற்குள் 

1091 இல் 
இழந்த மாவட்டத்தையும் திரும்பக் கைப்பற்றினார் . 


தாம் 


கான்டர்பரி ஆர்ச்பிஷப்பாக ஆன்ஸ்லெம் : பலவாண்டுகளாகக் 
கான்டர்பரி ஆர்ச்பிஷப் பதவி காலியாக இருந்தது . கி.பி. 
1093 இல் நோய்வாய்ப்பட்டிருந்த வில்லியம் , அச்சமுற்று , 
ஆர்ச்பிஷப் பதவிக்கு ஆன்ஸ்லெம் என்பவரை நியமிக்க ஏற்றுக் 
கொண்டார் . அக்காலத்தில் வாழ்ந்த பேரறிஞர்களில் அவர் 
சிறப்பான இடத்தைப் பெற்றிருந்தார் . பெக் என்ற மடாயலத் 
தின் குருமாராக லாங்க் ஃபிராங்கிற்குப் பின்னர் பதவியேற்ற 
ஆன்ஸ்லெம் சிறந்த பக்திமான் ; ஒழுக்க சீலர் ; மடாலயத்துறவு 
வாழ்க்கையைச் செம்மையாகக் கடைப்பிடித்தவர் . மேற்கூறிய 
காரணங்களினால் அவர் ஐரோப்பா முழுவதற்கும் அறிமுகமா 
யிருந்தார் . அவர் வெறும் சமயக் குருமாராக மட்டும் விளங்க 
வில்லை ; சிறந்த சிந்தனையாளர் ; மேற்கத்திய நாடுகளில் இலக்கிய 
மறுமலர்ச்சியை மலரவைக்கக் காரணமாயிருந்த தத்துவ மேதை 
யான அவர் சிறந்த எழுத்தாளர் . கத்தோலிக்க சமயப் பெரியார் 
களில் ஒருவராக இன்றளவும் ஆன்ஸ்லெம் கருதப்படுகிறார் . இருப் 
பினும் ஆன்ஸ்லெம் வெறும் மாணவர் போன்று காணப்பட்டாரே 
யன்றி , விவரமறிந்த மனிதராக இருக்கவில்லை . லாங்க்ஃபிராங்குக் 
கிருந்த கூர்த்தமதியும் சாதுரியமும் , அன்றாட அரசியல் விவகாரங் 
களில் விஷயத் தெளிவும் ஆன்ஸ்லெமிடம் இருக்கவில்லை . தூய 
நல்லொழுக்கமும் , சூதும் , வாதும் நிறைந்த மனிதர்களுடஉன் 
கலந்து பழகுவதில் ஆழ்ந்த வெறுப்பையும் காட்டிய ஆன்ஸ்லெம் , 
எதையும் செய்யத் துணிச்சல் கொண்டிருந்த அரசரையும் 
அவருடைய அரண்மனையாட்களையும் சமாளிக்கத் திறமையற்றிருந் 
தார் . ‘நோஞ்சானான கிழட்டு ஆடாகிய தம்மை , பழக்கப் 
படாத எருதுடன் இணைத்து விட்டார்களே என்று ஆன்ஸ்லெம் 
நொந்ததுண்டு . அவரிடமும் நெஞ்சுரம் இருந்தது . . அதன் 
பயனாக அவர் அரசருடன் மோதினார் . அவருக்கு ஆர்ச்பிஷப் 
பதவி கொடுத்ததைச் சிந்தித்து ஏங்கினார் அரசர் . தொடக்கத்தில் 
சிறு விஷயங்கள் குறித்தே சச்சரவு ஏற்பட்டது . அரசரின் கட்டும் 
பாடற்ற , சமய விரோத வாழ்க்கையைக் குறித்துக் குற்றஞ்சாட்டி 
னார் ஆன்ஸ்லெம் ; அரசர் திருச்சபையைக் கொள்ளையடிப்பதைத் 
தொடர்ந்து குறைகூறினார் . இத்தருணத்தில் ரோமாபுரி போப் 


104 


பிரிட்டன் வரலாறு 


பாண்டவர் பதவிக்கு இரண்டாம் அர்பன் என்பாரும் , மூன்றாம் 
கிளமெண்ட் என்பாரும் போட்டியிட்டனர் . 

இருவரில் 
அர்பனையே சட்டப்படியான போப்பாண்டவர் என்று கருதினார் 
ஆன்ஸ்லெம் . வில்லியம் தம் தந்தையார் காலத்துச் சட்டத்தைச் 
சுட்டிக்காட்டி , அரசரின் ஒப்புதலின்றி எவர் 

ஒருவரையும் 
போப்பாண்டவராக அங்கீகரிக்கக்கூடாது என்று வாதிட்டார் . 
அரசரின் பக்கம் சட்டம் சாக்காக அமைந்தது . ஆன்ஸ்லெம் தம் 
கருத்தை வலியுறுத்திக் கூறியதுடன் , சச்சரவை நெருக்கடியான 
கட்டத்திற்குக் கொண்டுவந்து , அர்பனிடமிருந்து பதவிச் சின்னங் 
களைப் பெற ரோமாபுரி செல்ல அனுமதி கேட்டார் . ராக்கிங் 
ஹாம் என்னுமிடத்தில் பேரவை ஒன்று கூடவேண்டுமென ஆணை 
யிடப்பட்டது . அப்பேரவையில் வேடிக்கை நிகழ்ந்தது . 
பிஷப்புகள் அரசரையும் , பாரன் பிரபுக்கள் ஆன்ஸ்லெமையும் 
ஆதரித்தனர் . ஈராண்டுகளுக்குப் பின்னர் அரசருடன் ஏற்பட்ட 
சச்சரவினால் சலிப்பேற்பட்டவராயும் , அரண்மனையின் ஆடம்பர 
வாழ்வை வெறுத்தவராயும் ஆன்ஸ்லெம் ரோமாபுரிக்குச் 
சென்றார் . அவரை அங்கு அனைவரும் வரவேற்று , திருச்சபை 
உரிமைகளைக் காத்தவர் என்று கொண்டாடினர் . அவரை மேற் 
கத்திய போப்பாண்டவர் என அவர்கள் போற்றினர் . இச்சச் 
சரவில் ஆன்ஸ்லெம் தவறாகவே நடந்துகொண்டார் . முதலாம் 
வில்லியத்தின் காலத்தில் உருவாக்கப்பெற்ற சட்டத்தை மீறி 
யிருந்தார் ஆன்ஸ்லெம் . அவர் ரோமாபுரிக்குச் சென்றபோது 
இங்கிலாந்து திருச்சபையின் தலைமைப்பீடம் தலைவரின்றியே 
நின்றது . அரசரின் எதிர்ப்புக்குக் காரணமாயிருந்தது அவருக்குச் 
சட்டத்தின் பாலிருந்த அபிமானமன்று ; கொள்ளையடிக்கக் குறுக் 
கீடு எதுவும் இல்லாததேயாகும் . முதலாம் வில்லியத்தின் நிர்வாகச் 
சீர்திருத்தங்கள் முரட்டு அரசனுக்கும் தந்திரமற்ற ஆர்ச்பிஷப் 
புக்கும் இடையே செயலிழந்தவையாயின என்பதைத் தெளி 
வாகப் படம் பிடித்துக்காட்டின . 


4 


வில்லியமும் ஸ்காட்லாந்தும் : இங்கிலாந்தை ஆள்வதும் அரச 
ருக்கு அவ்வளவு எளிதாகத்தென்படவில்லை . இங்கிலாந்தின் 
உள் நாட்டு நிர்வாகத்துறையிலிருந்த இன்னல்கள் போதாதென்று , 
ஸ்காட்லாந்தின் நிலவரம் அவரை அதில் குறுக்கிட வைத்தது . 
கி.பி. 1092 ஆம் ஆண்டில் கம்பர்லாந்தின் மீது படையெடுத்து , 
அதை ஸ்காட்டிய அரசரிடமிருந்து வில்லியம் பிடுங்கிக் 
கொண்டார் . பின்னர் வட எல்லையைப் பாதுகாக்க கார்லைல் 
என்ற நகரில் படையொன்றை நிறுத்திவைத்தார் . கி.பி. 
1093 ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின்மீது படையெடுத்தபோது 
ஸ்காட்டிய அரசரான மால்கம் என்பார் . கொல்லப்பட்டார் . 


நார்மானிய அரசர்களின் பணி 


105 


ஸ்காட்டிய அரசுரிமைக்கு இருவர் போட்டியிட்டனர் . மால்கமின் 
வைப்பாட்டி மகனும் , மால்கமின் சகோதரர் டோனால்டுபன் 
என்பாரும் போட்டியிட்டவர்கள் . இங்கிலாந்தின் படைபலத் 
தின் விளைவாக மேற்கூறிய இருவரும் பதவி விலக்கம் செய்யப் 
பட்டதுடன் , மால்கமின் மனைவி மார்க்கரெட்டின் மகனான எட்கார் 
ஸ்காட்லாந்தின் அரசராக அரியணையேற்றப்பட்டார் . மார்க் 
கரெட் , எட்கார் ஏதலிங்கின் சகோதரி . பதவியைப் பெற்ற 
தற்குக் கைம்மாறாக எட்கார் , ஆங்கில அரசருக்குக் கப்பம் கட்டி 
இறைவணக்கம் செலுத்த ஒப்புக்கொண்டார் . வில்லியத்தின் 
ஆட்சி முடியும்வரை இங்கிலாந்திலும் , ஸ்காட்லாந்திலும் அமைதி 
நிலவியது . 


நார்மானியரது கலகம் : கி.பி. 1095 ஆம் ஆண்டில் மற்றொரு 
கலகம் மூண்டது . நார்த்தம்பர்லாந்து பிரபுவான வில்லியம் 
மௌபரே என்ற நார்மானிய பிரபு அக்கலகத்தின் தலைவரானார் . 
வில்லியம் ரூபஸ் தமக்கே உரித்தான திறனுடன் தாக்கவே , கலகக் 
காரர்கள் பாம்பரோ என்ற கோட்டையில் தஞ்சம் புகுமளவிற்கு 
விரட்டப்பட்டனர் . இதன் விளைவாக மௌபரே சாகும்வரை 
சிறைவாசம் இருக்கவேண்டியவரானார் . 


முதல் சிலுவைப் போர் : கி.பி. 1095 ஆம் ஆண்டில் போப் 
பாண்டவர் இரண்டாம் அர்பன் ஃபிரான்சு நாட்டில் கிளர் 
மாண்ட் என்னுமிடத்தில் ஒரு பேரவையைக் கூட்டி , பாலஸ்தீனத் 
தில் இருந்த கிறிஸ்துவ புனிதத் தலங்களைத் துருக்கியர்களிட 
மிருந்து காக்க வேண்டுமென ஆணை பிறப்பித்தார் . கிளர்மாண்ட் 
கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் பெரும் ஆரவாரத்துடன் அதை 
ஏற்றுக்கொண்டு , அதைக் கடவுளின் சித்தம் என்று பகர்ந்தனர் . 
ஐரோப்பா முழுவதும் ஆர்த்தெழுந்தது . இதன் பயனாக முதல் 
சிலுவைப் போர் மூண்டது . நார்மானிய பிரபுக்கள் பலர் இப் 
போரில் பங்குகொள்ள இணைந்து படையில் சேர்ந்தனர் . அவர் 
களில் பலர் வில்லியத்தின் கொடுங்கோலாட்சியிலிருந்து தப்பவும் , 
தம்முடைய வீரதீரச் செயல்களை வெளிக்காட்டவும் இப்போரைப் 
பயன்படுத்திக் கொண்டனர் . வில்லியம் ரூபஸ் சமய ஆர்வமற்ற 
வர் ; எனவே இப்போரில் பங்குகொள்ள அவர் விரும்பவில்லை . 
ஆனால் நார்மண்டி ராபர்ட் ( வில்லியத்தின் சகோதரர் ) அப்போரில் 
ஈடுபட விழைந்தார் . போருக்குச் செல்லத் தேவையான பொருள் 
பெற நார்மண்டியை வில்லியத்திடம் பத்தாயிரம் மார்க் 
தொகைக்கு அடமானம் வைத்தார் . நார்மண்டியும் , இங்கிலாந் 
தும் ஒன்றாக இணைந்தன . வில்லியத்தின் இறுதிக்காலம் வரை 
இவ்விணைப்பு நீடித்தது . 


108 


பிரிட்டன் வரலாறு 


வில்லியம் முதல் சிலுவைப் போரில் கலந்து கொள்ளாமைக்கு 
அவருடைய சமயப் பற்றின்மை மட்டும் காரணமாகாது . வேறு 
காரணங்களும் இருந்தன . நெருக்கடியான நிலையில் இங்கிலாந்தை 
விட்டுச் சென்றால் அரசமுடி பறிபோகக் கூடும் என்று அவர் 
அஞ்சினார் . அத்துடன் இத்தருணத்தில் அவர் வேல்ஸைக் கைப் 
பற்றப் போரில் இறங்கினார் . எனினும் அவரால் வேல்ஸ் முழு 
வதையும் கைப்பற்ற முடியவில்லை . இதையுணர்ந்த வில்லியம் , 
வேல்ஸைக் கைப்பற்றிக் கொள்ளத் தம் பிரபுக்களை ஏவினார் . பல 
பிரபுக்கள் இவ்வரிய வாய்ப்பைப் பயன்படுத்திக்கொண்டு , 
வேல்ஸின் தென் மாவட்டங்களைக் கைப்பற்றி அதை நார்மானிய 
மயமாக்கினர் , அப்படி நிலங்களைக் கைப்பற்றிய பிரபுக்களில் 
ஒருவர் தான் பெலாமே ராபர்ட் என்பார் . அவர் வேல்ஸில் சுதந் 
திர இளவரசர் போல் ஆட்சி நடத்தினார் . 


அரசரின் மரணம் : வில்லியம் ரூபஸின் இறுதிக் காலம் பய 
னற்ற போர்களில் கழிந்தது . நார்மண்டியிலும் , கையை விட்டுச் 
சென்ற மெய்ன் பகுதியை மீண்டும் கைப்பற்றுவதிலும் பொழு 
தைச் செலவிட்டார் வில்லியம் . கி.பி. 1100 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 
2 ஆம் நாள் நியூ ஃபாரஸ்ட் என்ற இடத்திற்கு அவர் வேட்டை 
யாடச் சென்றார் . அங்கு அம்பு பாய்ந்து இறந்து கிடந்த அவரைப் 
பணியாட்கள் கண்டெடுத்தனர் . அவர் கொலை செய்யப்பட்டாரா 
இல்லையா என்பதைத் திட்டவட்டமாகக் கூறமுடியாது . அவ 
ருடைய பாவச் செயலுக்கான கழுவாயே அவருடைய மரணம் 
என்று ஆங்கிலேயர் நம்பினர் . 


அரசரின் குணவியல்புகளும் , ஆட்சியின் பண்பும் : கொடுங் 
கோன்மைக்குப் பெயர்பெற்ற வில்லியத்தின் ஆட்சியில் சில 
நன்மைகளும் இருந்தன . மன்னரின் வல்லாட்சியை நிலைநாட்டு 
வதில் கண்ணும் கருத்துமாயிருந்த வில்லியம் , மக்களைக் கொள்ளை 
யடிக்க மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை . அரசியலமைப்பு 
முறை அவர் ஆட்சியில் வளர்ச்சியுற்றதா என்பதைத் திட்டவட்ட 
மாகக் கூற முடியாவிடினும் , நிலமானியத் திட்டம் மேலும் 
வளர்ச்சியுற்றது . இதற்குக் காரணம் முக்கிய ஜஸ்டீசியராக 
இருந்த ரானால்ஃப் ஃபிளாம்பார்டுதான் . அவர் நிருவாகத்தைச் 
செம்மையாக இயங்கவைத்தார் என்பதை மறுக்க முடியாது . 
முதலாம் வில்லியம் காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜஸ்டீசியார் 
கள் இருந்ததை மாற்றியமைத்து நிர்வாகம் அனைத்திற்கும் ஒரு 
வரையே ஜஸ்டீசியராக்கி அரசர் ஊரில் இல்லாதபோது அவ 
ருடைய பிரதிநிதியாக ஜஸ்டீசியரைப் பணிபுரிய வைத்ததும் 
நிர்வாகத் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியாகும் . 


நார்மானிய அரசர்களின் பணி 


107 


ஃபிளாம்பார்ட் நிலமானியத் திட்டத்தில் சில சீர்திருத்தங் 
களைச் செய்திருந்தார் . அவர் பிரதம மானியதாரர்களிடமிருந்து 
காலப்போக்கில் நிலையாகத் தீர்மானிக்கப்பட்டதும் , கடுமை 
முறையிலுமான வரிகளை வாங்கத் தொடங்கினர் . ஏற்கனவே 
நிலமானியத்திற்குக் கொடுக்கப்பட்ட மூன்று வகை உதவிப் பணங் 
களுடன் வாரிசுதாரிக்கு உகந்த கணவனைத் தெரிந்தெடுக்கும் 
பொறுப்பிற்காகவும் , உரிய வயது வராத மைனர்களைப் பாது 
காக்கும் காப்பாளர் என்பதற்காகவும் அரசருக்கு அவர்கள் 
உதவிப்பணம் கொடுக்க வேண்டும் என்று இக்காலத்தில் கோரப் 
பட்டது . இவ்வரிகள் அரசருக்குத் தொடர்ந்து பெருவருவாய் 
களைக் கொடுத்தன . மேற்கூறிய நிபந்தனைகள் திருச்சபை நிலங் 
களுக்கும் பொருந்துமெனக் கூறியது முக்கிய வளர்ச்சியாகும் . 
திருச்சபையைச் சார்ந்தவர்களும் மற்ற சாமானியர்களைப்போல் 
கருதப்படவேண்டும் என்பது ஃபிளாம்பார்டின் கருத்தின் மையப் 
புள்ளியாகும் . முதலாம் வில்லியம் காலத்தில் நிலமானியங்களைப் 
பெற்ற சமயக் குருமார்கள் , இப்போது மற்ற மானியதாரர்களைப் 
போல் - கருதப்பெற்று பல்வேறு வரிகளைக் கட்டவேண்டியவ 
ராயினர் . ஃபிளாம்பார்டே ஒரு சமயத் தலைவர் . எனினும் 
மற்றவர்களைக் கொள்ளையடித்தது போல் , திருச்சபையையும் 
கொள்ளையடிக்க முன்வந்தார் அவர் . ஆன் ஸ்லெம், இங்கிலாந்தில் 
இல்லாமல் கான்டர்பரி ஆர்ச் பிஷப் பதவி 1089 லிருந்து 1093 
வரை காலியாக இருந்ததற்கும் பொருள்பறிக்கும் காரணமே 
அடிப்படையாயிருந்தது . கான்டர்பரி ஆர்ச்பிஷப்புக்குச் சொந்த 
மான நிலங்கள் அனைத்தையும் அரசர் கைப்பற்றிக்கொண்டு தாமே 
அதன் வருவாய்களைப் பயன்படுத்திக் கொண்டார் . ரூபஸ் கால 
மானபோது திருச்சபையினரும் , ஆங்கிலேயரும் புதியதொரு 
அரசர் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்தனர் . புதியதொரு 
அமைச்சரையும் எதிர்பார்த்து அவர்கள் ஏங்கினர் . 


8. முதலாம் ஹென்றியின் ஆட்சி 


( 1100-1135 ) 


அரசரின் 


ஹென்றி அரசராதல் : வில்லியம் ரூபஸ் காலமானபோது , 
ஹென்றி இங்கிலாந்திலிருந்தார் . 

சகோதரரான 
அவரையே அடுத்த வாரிசாகப் பிரபுக்கள் ஒப்புக்கொண்டனர் . 
பல்லாண்டுகளாகக் காத்திருந்ததற்கு உரிய வெகுமதியை ஹென்றி 
பெற்று விட்டார் . நெருக்கடியான கட்டத்தை அடைந்துவிட் 
டிருந்த அவல நிலையில் அரசரான அவன் அதை உணர்ந்திருந்தார் . 
மக்களின் நல்லெண்ணத்தைப் பிரதிபலிக்கும் நோக்குடன் அரசர் 
சாசனம் ஒன்றை வெளியிட்டு , தம் சகோதரரின் கொடுங்கோ 
லாட்சியின் பயனாகவந்த நிர்வாகத்துறையின் சீர்கேடுகளைச் சீர் 
திருத்துவதாக வாக்குக் கொடுத்தார் . தம் வாக்குறுதிக்குச் 
சான்றாகப் பதவிக்கு வந்தவுடன் , எல்லோராலும் வெறுக்கப்பட்ட 
ஃபிளாம்பார்டைக் கைது செய்தார் . ஆன்ஸ்லெம் திரும்பி வர 
வேண்டுமென அழைப்பு விடுத்து , அவரை இங்கிலாந்துக்கு வர 
வழைத்தார் . நாட்டில் நிலவிய அராஜகத்தை அடியோடு 
ஒழிக்கக் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் . 

மக்களை மகிழ்ச்சியுறச் செய்த மற்றொரு நிகழ்ச்சி , 
ஸ்காட்லாந்து அரசர் மால்கம் அவர்களின் மகள் எடித்தை 
அவர் திருமணம் செய்து கொண்டு ஆங்கில - சாக்சானிய வழிவந்த 
வர்களுடன் நல்லுறவை நிலைநாட்டிக்கொண்டதுதான் . ஸ்காட் 
டியர் இத்திருமணத்தை ஆதரித்ததால் ஸ்காட்லாந்தில் அமைதி 
யும் , அரசருக்கு ஆதரவும் கிட்டின . 


ஆங்கில 


அரசரின் குணவியல்புகள் : மேற்கூறிய நற்பணிகள் புதிய 
அரசருக்கும் , காலம் சென்ற ரூபஸ் அரசருக்கும் இருந்த வேறு 
பாடுகளைச் சுட்டிக் காட்டின . நெஞ்சுறுதி கொண்ட , உணர்ச்சி 
வயப்படாத , தீர்க்கதரிசியான ஹென்றி , தம்முடைய திறனையும் , 
சாமர்த்தியத்தையும் காட்டியபோது , முதலாம் வில்லியத்தின் 


முதலாம் ஹென்றியின் ஆட்சி 


109 


. 


குணவியல்புகளையும் அவர் கொண்டிருந்தார் என்பதைத் தெளி 
வாக்கினார் . தளராது உழைக்கும் அவரை அக்கால மக்கள் 
அறிஞர் என்ற புனைப் பெயரிட்டு அழைத்தனர் . அமைதியையும் , 
கட்டுப்பாட்டையும் காப்பதில் காதல் கொண்ட அவர் , அன்றாட 
நிகழ்ச்சிகளைச் செவ்வனே செயல்படுத்தும் திறமை பெற்றிருந்தார் . 
நிர்வாகத்துறையினை நுணுக்கமாகக் கண்காணித்து வந்ததால் 
அவரைச் சிறந்த அரசரெனக் கூறினர் . தம்முடைய தந்தையைப் 
போன்று தலைசிறந்த ஞானியாக இல்லாவிடினும் , சந்தர்ப்பச் 
சூழ்நிலைகளைச் சரியாகப் பயன்படுத்துவதில் சிறந்தவரெனக் கருதப் 
பட்டார் ஹென்றி . 


நார்மானியரது கலகம் : ரூபஸைப் போன்று ஹென்றியும் 
ஆங்கில மக்களின் அரசராகவே கருதப்பட்டார் . அதைப் 
பரிசோதிக்க வாய்ப்பொன்று வந்தது . அவருடைய மற்றொரு 
சகோதரரான ராபர்ட் பெரும் புகழோடு ஆனால் ஏழையாக , 
நிம்மதியிழந்தவராக , சோம்பேறியாக முதல் சிலுவைப் போரி 
லிருந்து திரும்பி வந்திருந்தார் . ஹென்றியின் பதவிப் பெருக் 
கத்தைக் கண்டு பொறாமை கொண்ட ராபர்ட்டை ஃபிளாம்பார்ட் 
தூண்டிவிட்டார் . அவர் ஆங்கிலக் கால்வாயைக் கடந்து நார் 
மண்டிக்குத் தப்பிச் சென்றிருந்தார் . ஆங்கில அரசை ஹென்றி 
யினிடமிருந்து பறிக்க முயல வேண்டுமென அவர் ராபர்ட்டைத் 
*.தூண்டினார் ( 1104 ) . ஆனால் ஆங்கிலேயர் ஹென்றியை ஆதரித் 
தனர் . ராபர்ட் ரோசெஸ்டர் என்னுமிடத்தில் தோற்கடிக்கப் 
பட்டபோது , ஆங்கில அரசருக்குத் தாம் வாரிசல்ல என்பதை 
அறிவித்தார் . பத்தாண்டுகளுக்கு முன்னர் இதே ராபர்ட் 
ஹென்றியைத் தோற்கடித்திருந்தார் . காலம் பழிவாங்கிவிட்டது . 
ராபர்ட்டின் கலகத்தை நார்மானியர்கள் ஆதரித்தனர் . எனவே 
நார்மானியரை ஒடுக்குமுன் தமக்கு நிம்மதியில்லை என்பதை 
ஹென்றி அறிந்தார் . அதன்படி அமைதியாக அவர்கள் ஒவ்வொரு 
வராக அடக்கப்பட்டனர் . பெலாமே ராபர்ட் என்ற நார்மானிய 
பிரபு மட்டும் அரசருக்குச் சொல்லொணாத் தொந்தரவு கொடுத் 
தார் . ஆனால் ஹென்றி அவருடைய முக்கிய இடத்தைச் சூறை 
யாடி , அவரை இங்கிலாந்திலிருந்து விரட்டியபோது அவர் நார் 
மண்டிக்கு ஓடினார் . இதை அறிந்த ஆங்கிலேயர் மகிழ்ச்சியால் 
ஆடிப்பாடினர் ( 1103 ) . 


ஹென்றியும் நார்மண்டியும் : நார்மண்டியைப்பற்றி ஹென்றி 
அக்கறைப்படாமலிருந்தார் . ராபர்ட் நார்மண்டியைப் பெற்றி 
ருந்தார் என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் . எனினும் 
அவரால் அதைச் 

சரியாக நிர்வகிக்க முடியவில்லை . தம் 
சகோதரரின் குடிமக்கள் சிலரை ராபர்ட் கொடுமைகளுக்கு 


110 


பிரிட்டன் வரலாறு 


உள்ளாக்கினார் . அவர்களுடைய 

உரிமைகளைக் 

காக்கும் 
நிமித்தமாக ஹென்றி ஆங்கிலக் கால்வாயைக் கடந்து படை 
யொன்றுடன் நார்மண்டிக்குச் சென்றார் . ராபர்ட் டிஞ்சிப்ராய் 
( Tinchebrai ) என்னுமிடத்தில் நடந்த போரில் கி.பி. 1106 ஆம் 
ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் . இப்போரில் ஆங்கிலேயர்கள் 
பெரும் பங்கு கொண்டிருந்தனர் . ராபர்ட் பின்னர் கார்டிப் 
கோட்டையில் தம்மிறுதி நாட்களைக் கழிக்க வேண்டியுவரானார் . 
மீண்டும் நார்மண்டி இங்கிலாந்துடன் இணைக்கப்பட்டது . நார் 
மண்டியை இங்கிலாந்துடன் இணைத்த இச்சம்பவத்தால் ஹென்றி 
ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டியவரானார் . 
ஃபிரான்ஸ் மன்னர் ஆறாம் லூயியின் சூழ்ச்சிகளுக்கு இரையாகி , 
நாடு தவித்து நின்றது . ஆறாம் லூயி ராபர்டின் மகன் வில்லியம் 
கிளிடோவை ஆதரித்து நார்மண்டி அவருக்குச் சொந்தமென 
வாதாடினார் . பல்லாண்டுகள் சூழ்ச்சிகளுக்கும் , போர்களுக்கும் 
ஆளான பின்னர் , கி.பி. 1109 ஆம் 

ஆண்டில் ஹென்றி 
ஃபிரெஞ்சுக்காரர்களைப் பிரென்வில் என்ற இடத்தில் இறுதியாக 
முறியடித்தார் . 

திருமண ஒப்பந்தங்கள் : ஃபிரான்ஸின் படை பலத்தைக்கண்டு 
அஞ்சிய இங்கிலாந்து அரசர் ஐரோப்பாவின் ஏனைய அரசர்களின் 
நட்பையும் நல்லுறவையும் நாடினார் . பேரரசர் ஐந்தாம் ஹென் 
றிக்குத் தம் மகள் மாடில்ட்டாவைத் திருமணம் செய்வித்தார் .. 
ஆஞ்சு என்ற பகுதி நார்மண்டிக்குத் தென்பால் அமைந்திருந்தது . 
அதை ஆண்டு வந்த குறுநிலக்கிழார்கள் திறமையானவர்கள் . 
ஃபிரான்ஸ் அரசருக்குட்பட்டிருந்த கிழார்கள் பேராசை மிக்க 
வர்கள் .. ஆஞ்சுப் பகுதிக்கும் இங்கிலாந்திற்கும் ஏற்பட்ட உறவு 
எதிர்காலத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் . ஒரு 
நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நார்மண்டியும் ஆஞ்சுவும் 
மெயின் என்ற பகுதியைக் கைப்பற்றிக் கொள்வதில் தீவிர 
மாயிருந்தன . கி.பி. 1119 ஆம் ஆண்டில் ஹென்றி , தம் மகனுக்கு 
ஆஞ்சு நிலக்கிழாரின் மகளைத் திருமணம் செய்வித்தார் . பின்னர் 
கி.பி. 1127 ஆம் ஆண்டில் விதவையான மாடில்ட்டாவை ஆஞ்சு 
நிலக்கிழாரின் வாரிசாக வந்த ஜியோப்ரே பிளன்டாஜெனட் 
என்பாருக்கு மறுமணம் செய்வித்தார் . இவர்களுக்குப் பிறந்தவரே 
இரண்டாம் ஹென்றியாவர் . அவர் பின்னர் இங்கிலாந்திலாண்ட 
ஆஞ்சுவின் அரச பரம்பரையை நிறுவியவராவார் . 


உறவுகளை 


ஆன்ஸ்லெமுடன் சச்சரவு : அயல் நாடுகளுடன் திருமண 

ஏற்படுத்திக் கொண்டதுடன் , இங்கிலாந்தையும் 
ஹென்றி திறம்பட ஆண்டு வந்தார் . தமக்கும் ஆன்ஸ்லெமுக்கு 
மிருந்த சச்சரவைத் தீர்த்துக் கொண்டார் . இல்லையேல் அது 


முதலாம் ஹென்றியின் ஆட்சி 


111 


பெரும் பிரச்சினையாகியிருக்கும் . இப்பிரச்சினைக்குக் காரணமா 
யிருந்தவர்கள் அவ்விருவருமேயல்லர் . ஆனால் இங்கிலாந்திற்கும் 
ரோமாபுரிக்கும் இருந்த நெருக்கமான தொடர்பின் விளைவாகவே 
இப்பிரச்சினை எழுந்தது . அரசியல் அதிகாரத்துடன் , சமயத்துறை 
யிலும் அரசருக்குத் தனிப்பெரும் அதிகாரம் இருக்கவேண்டு 
மென்ற 

கொள்கையை வலியுறுத்த அரசர் முயன்றபோது , 
பிஷப்புகள் பெறும் பதவிச்சின்னங்களை லௌகீகர் ஒருவரிடமிருந்து 
பெறுவதைப் போப்பாண்டவர் தடுத்தார் . அதைப் போலவே 
அவர்கள் பெறும் நிலமானியத்திற்குச் செலுத்தும் இறைவணக்கத் 
தையும் லௌகீக அதிகாரத்திற்குச் செலுத்த வேண்டியதில்லை 
என்றும் போப்பாண்டவர் வலியுறுத்தினார் . இப்புதிய கொள்கை 
யின் விளைவாகப் போப்பாண்டவர் ஏழாம் கிரெகிரிக்கும் , பேரரசர் 
நான்காம் ஹென்றிக்கும் கடும் சச்சரவேற்பட்டது . இச்சச்சரவில் 
இங்கிலாந்தும் கலக்க வேண்டியதாயிற்று . ஆன்ஸ்லெம் தம் 
முடைய பதவிச் சின்னங்களை இரண்டாம் வில்லியத்திடம் இருந்து 
பெற்றிருந்தார் . ஹென்றி அரசரானபோது , ஆன்ஸ்லெம் 
அரசருக்கு இறைவணக்கம் செய்திருக்க வேண்டும் . ஆனால் அவர் 
அதைச் செய்ய மறுத்தார் . போப்பாண்டவரின் ஆணையை 
ஆதாரமாகக் காட்டி ஆன்ஸ்லெம் அதைச் செய்ய இசையவில்லை . 
அதிர்ஷ்டவசமாக , ஆன்ஸ்லெம் மற்ற எல்லா வகைகளிலும் 
அரசருக்கு ஆதரவு அளித்திருந்தார் . குறிப்பாக நார்மானியர்களை 
ஒடுக்குவதில் அரசரை ஆன்ஸ்லெம் ஆதரித்தார் . எனவே ரூபஸ் 
அரசருடன் மோதிக் கொண்டது போன்ற துர்ப்பாக்கிய நிலை 
ஆர்ச்பிஷப்புக்கு ஏற்படவில்லை . இறுதியில் கி.பி. 1106 ஆம் 
ஆண்டில் அரசருக்கும் ஆர்ச்பிஷப் ஆன்ஸ்லெமுக்கும் சமரசம் 
ஏற்பட்டது . அந்தச் சமரச முடிவின்படி , பிஷப் , ஆபட் பதவி 
களுக்கான தேர்தல் அரசரின் முன்னிலையில் நடைபெற வேண்டும் 
என்றும் , . அவ்வாறு தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை ஆர்ச்பிஷப் 
அங்கீகாரம் செய்ய வேண்டுமென்றும் , அப்படிப் பதவி ஏற்கும் 
போது அவர்கள் தம் அரசருக்கு இறைவணக்கம் செலுத்தவேண்டு 
மென்றும் உடன்பாடாயிற்று . இரு தரப்பினரும் தம் உரிமைகளை 
விட்டுக் கொடுத்தனர் . அரசர் இறைவணக்கம் பெறுவதை 
மட்டும் பெற்றுக் கொண்டு பதவிச் சின்னங்கள் கொடுப்பதை 
விட்டுக் கொடுத்தார் . ஆன்ஸ்லெம் இறைவணக்கம் செலுத்தும் 
முறையை அங்கீகரித்ததால் பதவிச் சின்னங்களைக் கொடுக்கும் 
ஆன்மீக உரிமையைப் பெற்றார் . இவ்வாறாக இச்சச்சரவு தீர்க்கப் 
பட்டது . 

வாரிசுரிமை : ஹென்றியின் மனதை வாட்டிய மற்றொரு 
பிரச்சினை தம்மையடுத்து அரியணைக்கு வரும் வாரிசைக் குறித்த 
தாகும் . கி.பி. 1120 ஆம் ஆண்டில் அவருடைய ஒரே மகனும் 


112 


பிரிட்டன் வரலாறு 


வாரிசுமான வில்லியம் காலமானது பெரும் துரதிர்ஷ்டமாகும் . 
தம்முடைய திருமணத்திற்கு ஓராண்டிற்குப் பின்னர் இளவரசர் 
வில்லியம் ஆங்கிலக் கால்வாயில் , குடித்திருந்த மீகாமன் ஓட்டிய 
கப்பல் ஒன்று பாறையில் மோதி உடைந்தபோது , நீரில் மூழ்கிக் 
காலமானார் . மகனின் மறைவுக்குப் பின்னர் ஹென்றி சிரிக்கவே 
இல்லை என்பது போன்ற கதைகளிலிருந்து அவரின் துயரத்தின் 
ஆழத்தைப் புரிந்து கொள்ளலாம் . தம்முடைய மகள் மாடில்டா 
வின்பால் அவர் கவனம் திரும்பியது . பேரவையொன்றைக் 
கூட்டிப் பிரபுக்கள் அனைவரையும் மாடில்டாவே தங்களுடைய 
எதிர்கால அரசியாவாள் என்று விசுவாசப் பிரமாணம் எடுக்க 
வைத்தார் . வாரிசுரிமையை முன்கூட்டியே தீர்மானிக்க எடுத்த 
இம்முயற்சி , அரசியையோ அன்றி அரசரையோ தேர்தல் நடத்தித் 
தெரிந்தெடுப்பதற்குமாறாக , பரம்பரை பரம்பரையாக வரும் 
முறை வளரத் தொடங்கியதைக் குறித்துக் காட்டும் . இம்முறை 
ஒருவேளை ஃபிரான்ஸிலிருந்து பின்பற்றப் பட்டிருக்கக்கூடும் . 
ஃபிரான்ஸில் அரசர்கள் தம் வாழ்நாளிலேயே தம்முடைய மூத்த 
மகனை முடிசூட்டிவிடுவது வழக்கமாக இருந்தது . ஆனால் அடுத்த 
அரசரின் 

ஆட்சிக் காலத்தில் ஆங்கிலேயர் சிந்தனையில் 
இக்கொள்கை பிடிபடச் சிறிது காலம் பிடித்தது என்பதைக் 
காணலாம் . 


முதலாம் ஹென்றியின் மரணம் : கி.பி. 1135 ஆம் ஆண்டில் 
ஹென்றி காலமானார் . அவர் காலமானது குறித்து அவருடைய 
குடிமக்கள் ஆளாத்துயருற்றனர் . அவருடைய ஆட்சிக்காலத்தில் 
நாட்டின் உள் நாட்டு வளர்ச்சி சீரும் சிறப்புமுற உயர்ந்திருந்தது . 
நீதியை நிலைநாட்டுவதில் கடுமைகாட்டிய அரசரை நீதியின் 
சிங்கம் என்று பெயரிட்டு அழைத்தனர் . தம் சகோதரர் 
காலத்துக் கொடுங்கோன்மையை அரசர் ஒழித்துக் கட்டியதை 
இவ்விடத்தில் நினைவு கூர்வது அவசியம் . அவரதாட்சியின்போது 
ஒவ்வொரு துறையிலும் பொருளாதார வளர்ச்சியும் , முன்னேற்ற 
மும் காணப்பட்டது . 

வாணிகம் செழித்து வளர்ந்தது . 
இலண்டன் மாநகர் ஹென்றி அரசர் காலத்தில் சாசனம் பெற்றுத் 
தல சுய ஆட்சிமுறையில் ஆட்சி நடத்திக்கொள்ள அதிகாரம் 
பெற்றதிலிருந்து அம்மாநகரின் பெரு வளர்ச்சியை அறியலாம் . 
இலண்டன் மாநகர் சாசனம் பெற்ற இக்காலத்திலிருந்து நகரங் 
கள் படிப்படியாக வளர்ச்சியுற்றன எனக்கொள்ளலாம் . பிற 
நகரங்கள் நிலமானிய வரிவிதிப்புகளினால் பெரிதும் பாதிக்கப் 
பட்டிருப்பினும் இலண்டன் மாநகர் சாசனம் அந்நகரங்களுக்கு 
வழிகாட்டியாக அமைந்து , அதேபோன்று பிறநகரங்களும் தம் 
உரிமையைப்பெறத் தூண்டுகோலாய் நின்றது . 


முதலாம் ஹென்றியின் ஆட்சி 


113 


திருச்சபையும் , ஆன்ஸ்லெமின் மேலான கண்காணிப்பினால் 
செல்வ வளமும் , அதிகாரப் பெருக்கமும் பெற்றுத்திகழலாயிற்று . 
தி.பி. 1102 ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாடொன்றில் ஆங்கில 
சமயக்குருமார்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற 
நியதியைத் தீர்மானித்தனர் . எட்காரின் காலத்திலிருந்து வந்த 
சச்சரவு இறுதியில் மேற்கூறிய முடிவின்படி முடிவுற்றது . இங்கி 
லாந்தில் சிஸ்டர்சியின் துறவிகளின் இயக்கம் புதிதாக ஹென்றி 
யின் காலத்தில் தொடங்கப்பட்டது . எளிதாகத் தெரியாத 
இடங்களில் இத்துறவியர் மடாலயங்கள் தோன்றி வேளாண் 
மைக்குப் பெரிதும் ஆக்கம் கொடுத்தன . அடுத்த நூறு ஆண்டிற் 
குள் சிஸ்டர்சிய மடாலயங்களே இங்கிலாந்தில் பெருமளவிற்கு 
உரோம உற்பத்தியில் இறங்கின . 


அரசியலமைப்பில் வளர்ச்சி : மேற்கூறிய - திருத்தங்களையும் 
முன்னேற்றத்தையும்விட ஹென்றியின் காலத்தில் நிகழ்ந்த அரசிய 
லமைப்பு மாற்றங்களைத்தான் சீரியவை எனக்கொள்ள வேண்டும் . 
தம்முடைய தந்தையார் வில்லியம் விட்டுச் சென்றதிலிருந்து தம் 
பணியைத் தொடங்கிய ஹென்றி , தொடர்ந்து மேலும் நல்ல 
மாற்றங்கள் பலவற்றைச் செயல்படுத்தினார் . இதற்கு அடிப் 
படையாக நிர்வாக முறையை உறுதியானவகையில் நிலை 
நாட்டினார் . இதன் விளைவாக அவருடைய பேரர் இரண்டாம் 
ஹென்றியின் காலத்தில் அரசியலமைப்பில் பெரும்மாற்றங்கள் 
தோன்றி அது பெருவளர்ச்சியுற்றது . ஹென்றியின் மாற்றங்கள் 
செயல்முறைத் தேவைகளுக்கேற்பச் செய்யப்பட்டவையாகும் . 
தமக்கு நிர்வாகத்தில் உதவி புரிய இருந்த நிலமானிய பேரவையி 
லிருந்து மேலும் இரு குழுக்களை அவர் உருவாக்கினார் . அவற்றுள் 
ஒன்று க்யூரியா ரெஜிஸ் எனப்படும் அரச மன்றமாகும் . இம் 
மன்ற உறுப்பினர்கள் நீதிபதிகள் போன்று பிரதான மானியதாரர் 
களின் வழக்குகளை விசாரித்தனர் . எக்ஸகர் ( Exchequer ) எனப் 
படும் கருவூலத்துறை மற்றொரு குழுவாகும் . இக்குழுவிலிருந்த 
அரசாங்க ஊழியர்கள் அல்லது அதிகாரிகள் நாட்டின் வருமானத் 
துறை முழுவதையும் கட்டுப்படுத்தினர் . இவ்விரு குழுக்களையும் 
கண்காணித்து நிர்வாகத்துறையின் இணைப்பை ஏற்படுத்த 
ஜஸ்டீசியர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது . இவ்விரு குழுவின் 
தலைவர் ஜஸ்டீசியர் என அறிவிக்கப்பட்டார் . நீதி , வருமானம் 
ஆகிய இவ்விரு துறைகளின் வளர்ச்சி நிலையான கொள்கைகளின் 
அடிப்படையில் உருவாக்கப்பெற்றதன் விளைவாக மெல்ல மெல்ல 
சட்டங்கள் உறுதியான முறையில் செயல்படத்தொடங்கி அரச 
ரின் வல்லாட்சியைத் தடுக்கும் வலிமை பெற்றன என்பதே இதன் 
முக்கியத்துவமாகும் . பணமே சக்தியின் மூலம் என்பதில் 


114 


பிரிட்டன் வரலாறு 


தளராத ஆசை வைத்திருந்த ஹென்றி நீதித்துறையைப் புதிய 
முறையொன்றின் மூலம் விரிவாக்கி , பாதுகாப்பானதும் நிச்சயம் 
பலனளிக்கக்கூடிய முறையிலும் அரச வருமானத்தைப் பெருக்க 
அதைப் பயன்படுத்தினார் . சுற்றிவரும் நீதிபதிகளை ( Justices on 
Circuit ) அவர் அனுப்பி ஷயர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை 
விசாரித்துத் தீர்ப்பு கூறவைத்தார் . இதன் மூலமாகத் தல நீதி 
மன்றங்களை அரசரின் மத்திய அதிகாரத்துடன் இணைத்து அரச 
அதிகாரத்தைப் பெருக்கினார் . 

மேற்கூறிய புதிய பதவிகளுக்கு அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் 
நார்மானிய பிரபுக்களல்லாமல் , அவர்களைவிடச் சமுதாய அமைப் 
பில் தாழ்நிலையில் இருந்த சாமானியர்கள் பொறுக்கியெடுக்கப் 
பட்டார்கள் . அவர்களின் பதவிக்கு அரசரே பொறுப்பானவராக 
இருந்தமையால் , அவர்கள் அரசரைப் பெரிதும் விரும்பியவர் 
களாயும் , அவருக்குக் கீழ்ப்படிந்து நடப்பவர்களாயும் , அவரைச் 
சார்ந்தும் நின்றார்கள் . இப் புதிய மனிதர் களைப் பழைய நார் 
மானிய பிரபுக்கள் மனதார வெறுத்தனர் . எனினும் , அரசரின் 
அன்புக்குப் பாத்திரர்களான இவ்வதிகாரிகள் புதிய பிரபுக்களா 
யினர் . இதன் விளைவாக வெற்றிவீரர் காலத்தில் அமைக்கப் 
பட்ட நிலமானியத் திட்ட அடிப்படையில் எழுந்த பிரதம மானிய 
தாரர்களின் செல்வாக்கைக் குறைத்துத் தம் கருத்துக்கிசைய 
ஒத்துழைக்கும் புதிய பிரபுக்களை அமைத்துக்கொண்டார் . மேற் 
கூறிய நடவடிக்கைகளின் பயனாக ஹென்றி , அரசரின் அதிகாரத் 
தைப் பெரிதும் வளர்த்தார் . அத்துடன் நார்மானிய அராஜகத் 
திற்குக் குறுக்கே உறுதியான தடையொன்றையும் உருவாக்கினார் . 

சாலிஸ்பரி ரோஜர் : வெற்றிவீரர் வில்லியத்திற்கு லாங்க் 
ஃபிராங்க்கும் , இரண்டாம் ஹென்றிக்கு ஃபிளம்பார்டும் உதவி 
யதைப் போன்று , அரசாங்க நிர்வாகத்துறையில் புகுத்தப்பெற்ற 
புதிய சீர்திருத்தங்களைச் செயல்படுத்த ஹென்றிக்கு சாலிஸ்பரி 
பிஷப்பான ரோஜர் என்பார் திறமையான அமைச்சராக அமைந் 
தார் . அவரே ஹென்றியின் ஆட்சிக் காலத்தின் தலைசிறந்த 
அரசியல் ஞானியாவார் . தொடக்கத்தில் திருக்கோயில் ஒன்றில் 
சாதாரணக் குருமாராக இருந்த ரோஜர் , தம் திறமையால் அரச 
ரின் கவனத்தை ஈர்ந்தார் . விரைவில் படிப்படியாகப் பதவி 
உயர்வு பெற்று முக்கிய ஜஸ்டீசியராக உயர்த்தப்பட்டார் . 
செயல்களைத் தனியானதொரு சிறப்பு முறையில் செய்வித்தல் , 
அயராத சக்தி , அரசரிடம் ஆழ்ந்த பக்தி ஆகிய காரணங்களுக்காக 
அவர் உயர்பதவி பெற்றது பொருத்தமேயாகும் . கருவூலத்துறை 
மன்றத்தைத் தீவிரமான முறையில் திருத்தி அமைத்ததும் , 
நிர்வாகத்துறையனைத்தையும் வெற்றிக்கு வழிவகுத்ததும் அவரது 
வளமான சிந்தனையிலிருந்து பிறந்த சீர்திருத்தங்களாகும் . 


முதலாம் ஹென்றியின் ஆட்சி 


115 


ஆங்கில நிறுவனங்கள் : மக்கள் தொகையில் பெரும்பான்மை 
யினராகத் திகழ்ந்த ஆங்கிலேயர்களையும் அவர்களின் விருப்பு 
வெறுப்புகளையும் ஹென்றியின் சீர்திருத்தங்கள் புறக்கணிக்க 
வில்லை . ஆங்கிலேயர்களை அரச முடியின்பால் அன்பு செலுத்து 
பவர்களாக்க , 

வேண்டுமென்பதும் , நாட்டின் பொருளாதார 
வளர்ச்சியில் அவர்களின் முழு ஒத்துழைப்பையும் பெறவேண்டும் 
என்பதும் அரசரின் இருபெரு நோக்கங்களாகும் . புதிய அவசரச் 
சட்டமொன்றைப் பிறப்பித்து அதன் மூலம் பழைய நூற்றுவர் 
மன்றம் , ஷயர் மன்றம் , ஆகியவற்றின் நீதித்துறைப் பணியைப் 
புதுப்பித்தார் . இப்புதிய சட்டம் பழைய ஆங்கில -- சாக்சானிய 
தல சுயஆட்சி முறைக்குப் புத்துயிர் ஊட்டியது . இம்முயற்சியால் 
அரசருக்கு வருமான உயர்வு மட்டுமன்றி வேறு துறைகளிலும் 
நற்பலன்களை ஈந்தது . பெரும்பான்மையினரான ஆங்கில மக்கள் 
ஹென்றியின் புதிய தேசிய இனத்தின் முக்கிய பங்கு வகிக்கும் 
பெருங்குடி மக்களாயினர் . தம் பண்டைய டியூடானிய பண்பாடு 
களை இழக்காமல் அவர்கள் தேசிய இனமக்களாக மாறியதைக் 
கவனத்திற்கொள்ள வேண்டும் . சமீப காலமாக நார்மானியரும் 
ஆங்கில சாக்சானியரும் இரண்டறக் கலந்து ஒன்றாகி வரும் நிலை 
நாட்டில் தென்பட்டது . ஆங்கில சாக்சானிய நிறுவனங்களை 
அங்கீகரிப்பதன் மூலமே அவர்களைத் தேசிய இனத்தின் குடிமக்கள் 
ஆக்க முடியும் . கி.பி. 1100 லிருந்து 1135 ஆம் ஆண்டிற்கு இடைப் 
பட்ட காலகட்டத்தில் இவ்விணைப்பு முறை வெற்றிகரமாகி 
யிருந்தது . முப்பதாண்டுகளுக்குப் பின்னர் நார்மானிய எழுத் 
தாளர் ஒருவர் , நார்மானியருக்கும் ஆங்கில - சாக்சானியருக்கும் 
இடையே நிலவிய வேறுபாடுகள் எல்லாம் பழங்கதையாகி , இரு 
இனத்தவர்களும் கலந்து இணைந்தனர் என்று குறிப்பிடுகிறார் . 


நார்மானிய வெற்றியால் ஏற்பட்ட பலன்கள் : ஹென்றியின் 
மரணத்துடன் நார்மானியர் காலம் முடிவுறுகிறது . நார்மானிய 
வெற்றியால் ஏற்பட்ட பொதுவான 

பலன்களை ஆராய்வது 
அவசியம் . கி.பி. 1066 லிருந்து 1135 ஆம் ஆண்டுவரை மூன்று 
அரசர்கள் ஆண்டார்கள் . இம்மூன்று அரசர்களின் ஆட்சியிலும் 
நாட்டிற்குப் பலனளிக்கக் கூடிய சில மாற்றங்கள் நிறைவேற்றப் 
பட்டன . புதிய முறையில் நிலத்திற்கான குடிவாரம் , நிர்வாகத் 
துறையில் ஏற்பட்ட பெருவளர்ச்சி , திருச்சபையைச் சீர்திருத்திப் 
புனர் நிர்மாணம் செய்வித்தல் ஆகியவை நாட்டில் ஏற்பட்ட 
பெரு 

மாற்றங்களாகும் . இருப்பினும் ஆங்கில - சாக்சானிய 
அரசாட்சியை நார்மானிய ஆட்சி சீர்குலைத்துவிட்டது எனக் 
கருதுவது பிழையாகும் . புதிய சகாப்தம் திடீரென ஏற்பட்ட 
அரசியல் புரட்சியால் விளைந்ததன்று . இம்மாற்றங்கள் படிப் 


116 


பிரிட்டன் வரலாறு 


படியாக எழுந்த மாற்றங்களின் விளைவாக ஏற்பட்டவையாகும் . 
பழைய நிறுவனம் ஏதும் கலைக்கப்படவில்லை , புதியதென்றுக் கருதக் 
கூடியதொன்றும் உருவாக்கப்படவில்லை . முன்னேற்றம் விரைவாக 
வும் , குறிப்பிடத் தக்கதாயும் இருந்தபோதிலும் , தொடர்ச்சியை 
அது அறுக்கவில்லை . சுருங்கக் கூறின் , ஆங்கில சாக்சானிய அடித் 
தளத்தின் மீது நார்மானிய மேற்கட்டிடம் கட்டப்பட்டது . 


மறைமுகமாக ஏற்பட்ட பலன்களுக்கே நார்மானிய சகாப்தம் 
முக்கியமானதாகக் கருதப்படுகிறது . இப்பலன்களும் படிப்படி 
யாக மெல்ல நிகழ்ந்தவையே . ( 1 ) நார்மானியர்களால் ஏற்படுத் 
தப்பட்ட புதிய வம்ச ஆட்சியாளர்கள் நார்மண்டியின் பிரபுக் 
களாகவும் , இங்கிலாந்தின் அரசர்களாயும் விளங்கினர் . அதனால் 
இங்கிலாந்து ஐரோப்பிய வரலாற்று நிகழ்ச்சிகளுடன் இணைக்கப் 
பட்டது . இல்லையேல் தீவுகளாயிருக்கும் இங்கிலாந்து தனித்து 
நின்று ஐரோப்பாக் கண்ட நிகழ்ச்சிகளினால் பாதிக்கப்படாமல் 
தப்பியிருக்கக் கூடும் . நார்மானிய வெற்றியால் இங்கிலாந்து 
அரசர்கள் வெளிநாட்டுக் கொள்கை ஒன்றையும் கடைப்பிடிக்கப் 
படவேண்டியவராயினர் . நார்மானிய பிரபுக்கள் ஃபிரெஞ்சு 
அரசர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தனர் . அவர் 
களுக்கு இங்கிலாந்துடன் தொடர்பு இருந்தமையால் இங்கிலாந் 
தும் , ஃபிரான்சும் அவர்களின் செல்வாக்குக்கு ஆளாக நேரிட் 
டது . ( 2 ) திருச்சபையிலும் புதிய சகாப்தம் ஒன்று தொடங்கியது . 
மேற்கத்திய கிறிஸ்துவ திருச்சபையுடன் இங்கிலாந்து இணைக்கப் 
பட்டுத் திருச்சபையின் உறுப்பாகியது . இதன் பயனாக இங்கிலாந் 
திற்கும் ரோமாபுரிக்கும் இடையே புதிய தொடர்புகள் ஏற்பட் 
டன . முதல் சிலுவைப்போரில் இங்கிலாந்து பங்கு கொண்டது 
இத்தொடர்பைக் காட்டும் சான்றாகும் . ( 3 ) சமுதாயத்தின் எல்லா 
வகுப்பாரிடையேயும் நார்மானியக் குடியேற்றக்காரர்கள் அழுத்த 
மான பிடிப்புகளை ஏற்படுத்தினர் . நார்மானிய பழக்க வழக்கங்கள் 
ஆங்கிலேயர்களால் பின்பற்றப்பட்டதுடன் முதலாம் வில்லியத் 
தின் காலத்திலிருந்துதான் பிரபுக்கள் பரம்பரையும் தொடங்க 
லாயிற்று . இப்பிரபுக்களிலிருந்துதான் பின்னால் பிரபுக்கள் நாயக 
மும் , ( Aristocracy ) பிரபுக்கள் சபையும் ஏற்பட்டன . இருநூறு 

காலம் நிலமானியத் திட்ட அடிப்படையில் நாடு 
உருவாக்கப் பெற்றது . நிலமானியத் திட்டத்தின் செல்வாக்கு 
பல்வேறு காரணங்களால் தடை செய்யப்பட்ட போதிலும் இரு 
முறைகளில் , சமுதாய அமைப்பையும் , நாட்டையும் அது நிலை 
யான முறையில் திருத்தியமைத்தது . நார்மானிய ஆட்சியின் 
பயனாகவே மூத்தமகன் அரசுரிமை பெறும் பழக்கம் பிறந்தது . 
அத்துடன் அவர்களின் கருத்துக்கள் , நிறுவனங்கள் , பழக்க 


ஆண்டு 


முதலாம் ஹென்றியின் ஆட்சி 


117 


வழக்கங்கள் ஆகியவை ஆங்கிலேயர்களால் கைக்கொள்ளப் 
பட்டன . ( 4 ) ஆங்கில மொழி இக்காலத்தில் பரிசோதனைக்காளா 
கியது . நார்மானியர் தம்முடன் தம் சொந்த மொழியைக் 
கொண்டுவந்தனர் . அவர்களது மொழி ஒருவகை ஃபிரெஞ்சு 
மொழித் திரிபாகும் , அம்மொழி மெல்ல ஆங்கில - சாக்சானிய 
பேச்சு வழக்கில் கலந்து இணைந்தது . மொழி கலந்து இணைந்ததே 
யன்றி , அழியவில்லை . ஆங்கில மொழியிலிருந்த தொனித்திரிபு 
களான விகுதிகள் மறைந்து பல ஃபிரெஞ்சுச் சொற்கள் அதன் 
சொல் அட்டவணையில் சேர்க்கப்பட்டன . இருப்பினும் ஆங்கில 
இலக்கணம் மாறாமலும் அதன் அடிப்படையில் 

டியூடானிய 
தன்மையை இழக்காமலும் அது தன்னைப் பாதுகாத்துக் 
கொண்டது . ( 5 ) மேற்கூறிய பலன்களைவிட மிக முக்கியமானது 
நார்மானிய , ஆங்கில - சாக்சானிய இனங்களிடையே ஏற்பட்ட 
இனக் கலப்பாகும் . இதிலும் மற்ற துறைகளைப் போன்றே 
மாற்றம் ஏற்பட்டது . ஆங்கில - சாக்சானியர் நார்மானியரை 
ஜீரணித்தனரேயன்றி நார்மானியர் ஆங்கில -சாக்சானியரைச் 
செரிக்கவில்லை . இரு காரணங்களின் விளைவாக இக்கலப்பேற் 
பட்டது . முதலாவது , நார்மானியரும் , டேனியரைப் போன்று 
ஒரு டியூடானிய இனத்தவர்களே . நார்மண்டியில் வாழ்ந்த 
காரணத்தால் அவர்கள் ஃபிரெஞ்சுத் தன்மையைப் பெற்றிருந்த 
னர் . இரண்டாவது , நார்மானிய இனம் சூழ்நிலைக்குத்தக்க 
அதனை மாற்றியமைத்துக்கொள்ளும் தன்மை பெற்றிருந்ததாகும் . 
நார்மண்டியில் நார்மானியர் ஃபிரெஞ்சுத் தன்மையைப் பெற்றது 
போல் , இங்கிலாந்தில் ஆங்கிலத் தன்மையைப் பெற்றனர் . 
ஆங்கில -- சாக்சானிய இனம் , அழிந்துவிடக் கூடிய காலகட்டத் 
திற்கு வந்திருந்தபோது நார்மானியர் புது ரத்தம் கொடுத்து 
அதனைக் காப்பாற்றினர் . இதன் விளைவாகப் புதியதோர் இனம் , 
அவர்கள் இரண்டறக் கலந்து இணைந்ததால் , ஏற்பட்டது . 


வேல்ஸ் , சாக்சானிய , டேனிய , தார்மானிய இனங்கள் 
இங்கிலாந்தில் ஒன்றிணைந்த கதையை இதுவரைக் கண்டோம் . 
இவ்விணைப்பிலிருந்து தான் ஆங்கில மக்கள் உருவாக்கப்பெற்றனர் . 
பதினோராம் நூற்றாண்டிலிருந்து பிறிதொரு அந்நிய இனத்திற்கு 
அடிமைப்படாமல் ஆங்கிலச் சமுதாயம் காலத்திற்கேற்ப தன்னைத் 
தானே திருத்தியமைத்துக் கொண்டதே யன்றி , அந்நிய இனத் 

வெளியேயிருந்து தாக்கப்படவில்லை . நன்மையோ , 
தீமையோ நார்மானிய அரசர்களின் ஆட்சியின் முடிவில் ஆங்கில 
இனம் என்று ஒன்று உருவாக்கப்பெற்றுவிட்டது . நார்மானிய 
அரசர்களுக்குப் பின்னர் பிளான்டாஜெனட் வம்சத்தினர் அரசுக் 
கட்டிலேறினர் . 


தால் 


9. மாடில்டாவும் , ஸ்டீபனும் 


முதலாம் ஹென்றி கி.பி. 1135 ஆம் ஆண்டு டிசம்பர்த் திங்கள் 
முதல் நாள் ரூவனில் காலமானார் . அவருக்கு முறைப்படிப் 
பிறந்த மக்களுள் மாடில்டா என்ற மகளே உயிரோடிருந்தாள் . 
பேரரசர் ஐந்தாம் ஹென்றியின் மனைவியாகியிருந்த அவள் , 
பேரரசரின் மரணத்திற்குப் பின்னர் ஆஞ்சுப் பிரபு ஜியாப்ரேயைத் 
திருமணம் செய்துகொண்டிருந்தார் . நார்மானிய வமிச முறைப் 
படி அவளே வாரிசாக அறிவிக்கப்பட்டிருந்தாள் . ஆஞ்சு வம்சத் 
தோடு ஏற்பட்ட தொடர்பு ஆங்கில வரலாற்றில் அழுத்தமான 
செல்வாக்கைப் பின்னர் பெற இருந்தது . லூவர் ஆற்றுக்கும் 
மெய்ன் ஆற்றுக்கும் கீழ்க்கரையில் மத்திய கால் நாட்டுப் பகுதி 
யாக அமைந்திருந்த ஆஞ்சுப் பிரதேசத்தைக் குறுநில மன்னர்கள் 
போன்று ஆஞ்சுப் பிரபுக்கள் ஆண்டு வந்தனர். ஃபிரான்ஸ் , அக்குவி 
டேய்ன் , பிரிட்டானி ஆகிய மூன்று பகுதிகளின் எல்லையிலிருந்தது 
ஆஞ்சுப்பகுதி , ஆஞ்சுப் பிரபுக்கள் தீரமிக்கவர்கள் ; வல்லாட்சியில் 
நாட்டங்கொண்டவர் , உறுதியான இனத்தவர்கள் . அவர்களைக் 
கண்டு அண்டை அயலார் அஞ்சினர் . அவ்வினத்தில் கறுப்பர் 
ஃபல்க் , ஜியாப்ரே மார்ட்டல் , ஐந்தாம் ஃபல்க் ஆகியோ 
சிறந்தவர்களெனப் போற்றப்பட்டவர்கள் , சிறிய பகுதியான 
ஆஞ்சு , அவர்களின் உழைப்பால் , சிறப்பானதாகக் கருதப்பட 
லாயிற்று . 

ஜியாப்ரே ஆஞ்சுவின் பிரபுவானபோது அவர் இளம் வயதி 
னர் ; அவர் ஐந்தாம் ஃபல்க்கின் மகன் . பேரரசி விதவை மாடில் 
டாவை அவர் திருமணம் செய்துகொண்டபோது அவர் பதினைந்து 
வயதுச் சிறுவர் . ஐந்தாண்டுகள் கழித்து கி.பி. 1133 ஆம் ஆண்டு 
மார்ச்சு 5 ஆம் நாள் அவர்களுக்கு ஆண் குழந்தையொன்று 
பிறந்தது . அக்குழந்தையே இங்கிலாந்தை ஆண்ட ஆஞ்சு 
வம்சத்தின் முதல் அரசராகும் . அக்குழந்தை ஆஞ்சு வம்சத்தாரின் 
திறலையும் , உறுதியான தீர்மானம் எடுக்கும் பண்பினையும் பெற்றி 
ருந்தது . முதலாம் ஹென்றி தம் மகளும் பின்னர் தம் பேரரும் 


மாடில்டாவும் , ஸ்டீபனும் 


119 


இன்பமாக அரியணையேறுவர் என்று கனவு கண்டிருந்தார் . இவ் 
வகையில் வாரிசினை உறுதிப்படுத்தப் பிரபுக்களையும் , பிஷப்புக் 
களையும் கூட்டி விசுவாசப் பிரமாணம் எடுக்க வைத்திருந்தார் . 
ஆயினும் என் ? அவர் இறந்த சிறிதுகாலத்திற்குள்ளாகவே 
அந்த வாக்குறுதியும் மறக்கப்படலாயிற்று . நார்மானிய பிரபுக் 
களும் , ஆங்கிலப் பிரபுக்களும் மாடில்டாவை ஒரு பொருட்டாக 
மதிக்கவில்லை . எட்டுவயதுக் குழவிப் பருவத்திற்குப் பின்னர் 
மாடில்டா இங்கிலாந்தில் இரண்டாண்டுகளே செலவழித்திருந் 
தார் . அவளுடைய கணவனோ பிரபுக்களின் பரம்பரைப் பகைவர் . 
எனவே ஹென்றி காலமானபோது , இங்கிலாந்திலும் , நார்மண்டி 
யிலுமிருந்த பிரபுக்கள் ஆஞ்சு வம்சத்தவர்களைத் தங்கள் மன்ன 
ராக ஏற்றுக்கொள்வதில்லை என்று சபதமேற்றனர் . இறந்த 
அரசர் மகள் மாடில்டாலையும் அவளுடைய அழகான கணவரை 
யும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் . அந்நியர் ஒருவர் 
எங்களை ஆள்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம் 
ஜியாப்ரே பிரபுவைக் குறித்து அவர்கள் கூறினர் . 


என்று 


பிளாய் நகர 

ஸ்டீபன் : அரசுரிமைக்கு மற்றொருவரும் 
போட்டியிட்டார் . மாடில்டாவைப் போன்று அவரும் நார்மானிய 
ரன்று ; எனினும் அவர் நார்மானிய வம்சம் அந்நிய பரம்பரை 
யொன்றினால் ஆளப்படுவதை விரும்பாதவர் . வெற்றி வீரர் 
வில்லியத்தின் மகள் அடிலா , பிளாய் பிரபுவை மணந்திருந்தார் . 
பிளாய் 

குடும்பம் ஆஞ்சுவினருக்குப் பகையான தாயினும் , 
நார்மானியரிடம் நட்பு கொண்டிருந்தது . அவர்களுடைய 
மூன்றாம் மகனே ஸ்டீபன் ஆவர் . ஸ்டீபன் தம்முடைய மாமனால் 
வளர்க்கப்பட்டிருந்தார் . எனவே , அவர் இங்கிலாந்தை நன்கு 
அறிந்திருந்தார் . ஸ்டீபன் தீரம் மிக்கவர் ; நல்ல இதயமுள்ளவர் ; 
அவருடைய உணர்ச்சிகளைப் பார்த்தால் அவர் அரசராயிருப்பதை 
விட ஒரு பிரபுவாக இருக்கவே தகுதி பெற்றிருந்தார் . இங்கி 
லாந்து பிரபுக்கள் தமக்குச் சுதந்திரம் கொடுக்கத் தகுதியானவர் 
அவரேயென நம்பினர் . இப்படிப்பட்ட நிலையில் வெற்றி வீரரின் 
பேரப் பிள்ளையான அவரும் அரியணைக்கு வாரிசாகப் போட்டி 
யிட்டார் . இந்நிலையில் பிரபுக்கள் ஹென்றிக்குக் 

ஹென்றிக்குக் கொடுத்த 
வாக்குறுதியை மறந்ததில் வியப்பொன்றுமில்லையன்றோ ! 
ஹென்றியின் சகோதரர் ஒருவர் வின்செஸ்டரின் பிஷப்பாக 
இருந்தார் . எனவே திருச்சபை அவரின் தலைமையில் ஸ்டீமனை 
ஆதரித்தது . பிரபுக்களையும் , திருச்சபையையும்விட லண்டன் 
மாநகர் மக்கள் ஸ்டீபனைப் பெரிதும் ஆதரித்தனர் . இலண்டன் 
மாநகர் சபையில் ஸ்டீபனை மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் அவர்கள் 
சந்தித்தனர் . இச்சபையை ஹென்றி அங்கீகரித்திருந்தார் , 


120 


பிரிட்டன் வரலாறு 


இலண்டன் மாநகர் மக்கள் சார்பாக அச்சபை ஸ்டீபனை அந்நகர்ப் 
பிரபுவாகவும் , அரசராகவும் தேர்ந்தெடுத்தது . கி.பி. 1135 ஆம் 
ஆண்டு ஸ்டீபன்ஸ் நன்னாளில் திருச்சபையாலும் மக்களாலும் 
தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற சொற்றொடரைப் பயன்படுத்திக் 
கொண்டு ஸ்டீபன் அரசராக முடிசூட்டிக் கொண்டார் . 

தற்காலிகமாகப் பிறந்த புதிய அரசு அமைதியான முறையில் 
நிறுவப்பெற்று நீடித்துவிடுமோ என்ற ஐயம் எழுந்தது . ஹென்றி 
யின் வைப்பாட்டி மகனான 

கிளாஸ்டர் பிரபு ராபர்ட்கூட 
ஸ்டீபனை அரசராக ஏற்றுக் கொண்டார் . இங்கிலாந்தைப் பின் 
பற்றி நார்மண்டியும் அவரை அரசராக ஏற்றுக் கொண்டது . 
நல்லதொரு அரசாங்கம் , திருச்சபைச் சுதந்திரம் , பேராசைமிக்க 
அதிகாரிகளைத் தவறான வழியில் செல்வதைத் தடுத்து நிறுத்துதல் , 
காலஞ்சென்ற அரசர் உருவாக்கிச் சென்ற காடுகளைத் திரும்ப 
அதன் சொந்தக்காரர்களிடம் கொடுத்துவிடுதல் - போன்றவை 
குறித்துச் சாசனங்களை ஸ்டீபன் வெளியிட்டார் . அடுத்து 
நார்மண்டியில் எழுந்த கலகமொன்றை 

கலகமொன்றை அவர் அடக்கினார் . 
எக்சிடார் , நார்விச் போன்ற இடங்களில் வாழ்ந்த அடங்காப் 
பிடாரிகளான பிரபுக்கள் அவரது அதிகாரத்திற்கு அடங்கி 
நடந்தனர் . மாடில்டாவின் மாமனும் , ஸ்காட்டியரின் அரசரு 
மான டேவிட் அவருடன் உடன்படிக்கை செய்து கொள்ள ஒப்புக் 
கொண்டார் . 


அரசுரிமைக்கான போர் : இப்படியாக , கி.பி. 1136 , 1137 ஆம் 
ஆண்டுகள் கழிந்தன . கி.பி. 1138 ஆம் ஆண்டில் அரசியல் காட்சி 
திடீரென மாறிற்று . போர் மூண்டது . அடுத்த சில ஆண்டுகளில் 
அப்போர் ஸ்டீபனையும் அவரது ஆட்சியையும் கவிழ்த்துவிட்டது . 
ஸ்டீபனின் வீழ்ச்சிக்கு அவருடைய முன்னாய்வின்மையே காரண 
மாகும் . கிளாஸ்டர் கோமகன் ராபர்ட் , ஸ்டீபனை அரசராக 
ஏற்றுக் கொண்டதை கி.பி. 1138 ஆம் ஆண்டில் மறுத்து 
விட்டார் . அரசர் அவருடைய நிலங்கள் சிலவற்றைக் கைப் 
பற்றிக் கொண்டபோதுகூட , ராபர்ட்டின் சக்திவாய்ந்த 
கோட்டையான பிரிஸ்டலைக் கைப்பற்ற முடியாமல் அவர் 
தவித்தார் . ஸ்காட்டிய அரசர் , காட்டுமிராண்டி போன்ற 
படையொன்றின் துணைகொண்டு வடபாக ஷயர்களைத் தாக்கிப் 
பாழ்படுத்தினர் . திருச்சபை , மக்களைக் 

காக்கத் 

திரண் 
டெழுந்தது . யார்க் ஆர்ச்பிஷப் தர்ஸ்டன் மக்கள் சபையைக் 
கூட்டி ஸ்காட்டிய 

ஸ்காட்டிய , பகைவனுக்கெதிராகப் போர்தொடுக்க 
ஏவினார் . இரு படைகளும் நார்த்தாலர்டன் என்னுமிடத்தில் 
சந்தித்தன . ஆங்கிலப் படையினர் தம் சொந்தத் துறவிகளின் 
கொடிகளைத் தாங்கிச் சென்றனர் . 

அத்துடன் 


அரசரின் 


மாடில்டாவும் , ஸ்டீபனும் 


121 


கொடியையும் ஏந்திச் சென்றனர் . கடும் போருக்குப் பின்னர் 
படையெடுப்பாளர்கள் கார்லைல் நோக்கிப் பின்வாங்கினர் . 
இவ்வாறு கி.பி. 1138 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22 ஆம் நாள் தங்களு 
டைய நார்மானிய அரசருக்காக ஆங்கில மக்கள் வெற்றி 
பெற்றனர் . இப்போரைக் கொடிச் சண்டை என்பர் ( Battle of 
Standard ) . இருப்பினும் விரைவில் ஸ்டீபன் கம்பர்லாந்தையும் , 
நார்த்தம்பர்லாந்தையும் ஸ்காட்டிய அரசருக்கு விட்டுக்கொடுக்க 
வேண்டியவரானார் . அப்பகுதிகளை ஆங்கில அரசருக்குக் கட்டுப் 
பட்ட பிரபுக்களுக்குக் கொடுத்துப் படையெடுப்பாளரைத் தடுக்க 
ஸ்டீபன் முயன்றார் . 


பிஷப்புக்கள் கைப்பற்றப்படல் : இருப்பினும் அபாயம் நீங்கின 
பாடில்லை. இங்கிலாந்து முழுமையிலும் கலகங்கள் மூண்டன . 
அரசர் மிகுந்த இடர்ப்பாடுகளினிடையே அவற்றை ஒருவாறு 
அடக்கினார் . பிரபுக்கள் பெருங்கோட்டைகளைப் பலப்படுத்த 
லாயினர் . மதியிலியான ஸ்டீபன் அவர்களுக்கு மேலும் பல 
புதிய சலுகைகளைக் கொடுத்தார் . அவர்களுக்கு அரசுரிமைகள் 
சிலவற்றையும் நீதிமன்றங்களில் வசூலிக்கப்படும் அபராதத் 
தொகையில் ஒரு பங்கையும் கொடுத்து , அவர்களுடைய சுதந்திர 
உணர்ச்சியைத் தூண்டிவிட்டார் . உண்மையில் அரசர் அவர்களை 
அடக்கியிருக்க வேண்டும் . அதற்கு மாறாக , அவர்களுக்கு அவர் 
சலுகைகளைக் கொடுத்தார் . திருச்சபைப் பெரியார்கள் திடுக் 
கிட்டுப் போயினர் . சாலிஸ்பரி பிஷப் ரோஜரும் அவருடைய 
திருச்சபையினரும் சாதாரணக் குருமார்களாயிருந்தவர்கள் . 
அவர்கள் முதலாம் ஹென்றியால் பதவி உயர்வு பெற்றுப் பெரும் 
பிரபுக்கள் கருதப்பட்டவர்கள் . 

அவர்களுடைய 
முயற்சியால் தான் நிர்வாகத் துறையே முதன் முதலாக உருவாக் 
கப்பட்டது . நீதித்துறையும் கருவூலத்துறையும் அவர்களால் 
உண்டாக்கப்பட்டவைதான் . அரசாங்க இரகசியங்கள் , அரசரைச் 
செயல்படுத்தும் விதிமுறைகள் , தூரத்து ஷயர்களில்கூட அரச 
ருடைய அதிகாரம் செல்வாக்குப் பெற்றதன் ஞானம் ஆகியவை 
அவர்கள் கையில் இருந்தன . சாலிஸ்பரி ரோஜர் ஜஸ்டீசியரா 
கவும் , அவருடைய மகன் ரோஜர் சான்ஸ்சலராகவும் , அவரு 
டைய உறவினர்கள் ஈலியின் பிஷப் நிகல் கருவூலத் தலைவராகவும் , 
லிங்கன் பிஷப் அலெக்சாண்டர் ஆகியோரும் புதிய அரசருக்கு 
ஆதரவு கொடுத்திருந்தனர் . அவர்களுடைய உழைப்பினால் தான் 
அரசாங்க நிர்வாகம் சீரிய முறையில் இனிதாக நடைபெற்றது . 
கடந்த முப்பதாண்டுகளாக இவ்வதிகாரம் அவர்கள் வசமிருந்தது . 
அவர்கள் செருக்குற்றவர்கள் ; பகட்டார்வமுற்றவர்கள் ; அவர் 
களிடம் சிறந்த கோட்டைகளும் , பெரும் படைகளுமிருந்தன ; 


போன்று 


122 


பிரிட்டன் வரலாறு 


ஆனால் அவர்கள் செயல் வீரர்கள் ; அவர்களை வெகுளச் செய்வது 
தற்கொலைக்கு ஒப்பான தவறாகும் . எனினும் கி.பி. 1138 ஆம் 
ஆண்டில் ஸ்டீபன் ஜஸ்டீசியரையும் , சான்ஸ்சலரையும் , லிங்கன் 
பிஷப்பையும் கைது செய்தார் . ஈலி பிஷப்பின் பதவி பறிமுதல் 
செய்யப்பட்டது . அத்தருணத்திலிருந்து அரசாங்கம் நிருவகிக்கச் 
சரியான ஆட்களின்மையால் நிலைகுலைந்தது . சமயக் குருமார் 
களும் , அரசாங்க ஊழியர்களும் அரசருக்கு எதிராகத் திரும்பினர் . 


பல 


சிறையில் 


உள்நாட்டுப் போர் : உடனடியாக நாட்டில் போர் மூண்டது . 
கி.பி. 1130 ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 ஆம் நாள் பேரரசி 
மாடில்டா போர்ட்ஸ்மத் நகரில் வந்திறங்கினார் . 

அவளுடன் 
கிளாஸ்டர் பிரபு ராபர்ட்டும் உடன் வந்தார் . இப்போர்கள் 
நாட்டைப் பீடித்திருந்த 

துன்பங்களில் ஒன்றாகும் . 
நாடெங்கும் பிரபுக்கள் கோட்டைகளைக் கட்டிக்கொண்டு அரச 
ருடைய ஆதிக்கத்தினின்றும் தம்மை விடுவித்துக் கொண்டனர் . 
நாட்டின் சாதாரணக் குடிமக்கள் தம்உழைப்பினால் அவர்களுக்குக் 
கோட்டைகளைக் கட்டினர் என்று ஆங்கில வரலாற்றுக் குறிப்பு 
கூறுகிறது ; கோட்டைகளைக் கட்டி முடித்தபோது அவற்றில் 
பேய்களும் , பொல்லாத 

மக்களும் குடிபுகுந்து நிரம்பினர் ; 
பின்னர் இரவு பகல் என்று பாராது ஆண் பெண் -- இருபாலா 
ரிடத்துமிருந்த பொன்னையும் , வெள்ளியையும் பறிக்க வேண்டிச் 

அடைத்தனர் ; சொல்லொணாக் கொடுமைகளுக்கு 
அவர்கள் ஆளாயினர் . பல்லாயிரவரைப் பட்டினி போட்டுக் 
கொன்று குவித்தனர் . இந்நாட்டில் வாழ்ந்த அப்பாவி மக்கள் 
பெற்ற சொல்லமுடியாத கொடுமைகளையும் , துன்பங்களையும் 
என்னால் கூற 

கூற இயலாது . இஃது பத்தொன்பது ஆண்டுகள் 
தொடர்ந்து நீடித்தது . பின்னர் தமக்கு உதவி செய்ய வேண்டிக் 
கூலிப்பட்டாளத்தினரை வெளிநாடுகளில் இருந்து ஸ்டீபன் 
வரவழைத்தார் . ஈவிரக்கமின்றி அவர்கள் நாட்டை வேட்டை 
யாடிச் சுடுகாடாக்கினர் . தெய்வமும் சான்றோரும் 

உறங்கி 
விட்டனரோ 

மக்கள் வெளிப்படையாகப் பேசிக் 
கொண்டனர் . திருச்சபைகளையும் , ஏழை எளியவரின் நிலங்களை 
யும் 

அவர்கள் சூறையாடினர் ; சட்டங்கள் தடுமாறின. 
போதாக்குறைக்கு நாட்டில் போருடன் வறுமையும் கோரத் 
தாண்டவமாடியது . உழுநிலங்களைக் காண்பது அரிதாயிற்று . 
உணவுத் தானியங்களும் , பாலடையும் , வெண்ணெயும் கிடைத்தற் 
கரிய பொருள்களாயின . ஏழை எளியோர் பசியால் வாடினர் ; 
ஒரு காலத்தில் செல்வந்தராயிருந்த சிலர் , கையேந்திப் பிச்சை 
யெடுத்தனர் ; சிலர் நாட்டைவிட்டே ஓடினர் . இத்தகைய 
கோரக் காட்சியை யாரும் கண்டிருக்க முடியாது . ஓரிரு குதிரை 


என்று 


மாடில்டாவும் , ஸ்டீபனும் 


123 


வீரர்கள் நகரை நோக்கி வந்தால் கொள்ளையரோ என்று எண்ணி 
நகர மக்கள் வீடுகளைவிட்டு ஓடினர் . பிஷப்புகளும் , குருமார் 
களும் அவர்களை நாடு கடத்தினர் . ஆனால் , அவர்கள் அதனைப் 
பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை . மேற்கூறிய கூற்றுகளை 
ஆங்கில வரலாற்றுக் குறிப்பேடு குறிப்பிட்டுள்ளது . 


நாடு முழுவதும் தடையேதுமில்லாப் படைமானிய அராஜகம் 
தலைவிரித்தாடியது . தமக்குச் சரியென்று பட்டதை மக்கள் 
செய்யத் தலைப்பட்டனர் . பெரும்பாலும் அவர்கள் தவறுகளையே 
செய்தனர் . போர் நடந்து கொண்டிருந்தாலும் வெற்றி தோல்வி 
மாறிமாறி வந்ததனால் அரசர் சிலபோது கைதியாகவும் , சில 
சமயம் வெற்றி வீரராகவும் காணப்பட்டார் . ஆயினும் அவரால் 
நிர்வாகத்துறையைச் செப்பனிட்டுச் செயலாற்ற முடியவில்லை . 
பேரரசிக்கும் நல்லதும் கெட்டதும் நிகழ்ந்தன . எனினும் அரச 
உரிமையை அவரால் பெற முடியவில்லை . 

ஸ்டீபன் பிடிபடல் : முதலில் பிரிஸ்டலில் மாடில்டா வசித்து 
வந்தார் . பின்னர் கிளாஸ்டரில் தங்கினார் . ராபர்ட் கோமகன் 
அரசர் ஸ்டீபனுக்கெதிராக போரில் இறங்கியிருந்தார் . செஸ்டர் 
பிரபு ரால்ப்பும் அவருடன் சேர்ந்து கொண்டார் . ரால்ப்பையும் 
ஸ்டீபன் பகைத்துக்கொண்டிருந்தார் . கி.பி. 1141 ஆம் ஆண்டின் 
தொடக்கத்தில் ஸ்டீபன் லிங்கன் கோட்டையை முற்றுகையிட்டுக் 
கொண்டிருந்தார் . அப்போது மேற்கூறிய இரு பிரபுக்களும் 
அவரைத் தாக்கினர் . அச்சிற்றூரை அடுத்து ஓடிய வித்தாம் 
என்ற ஆற்றில் ஓடிய வெள்ளத்தின் காரணமாக அவ்வூர் காப் 
பாற்றப்பட்டது . ஸ்டீபனால் துரத்தப்பட்டிருந்த பிரபுக்கள் 
அனைவரும் ராபர்ட்டின் தலைமையில் ஸ்டீபனை எதிர்க்க முயன்று , 
பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தில் நீந்தி மறுகரை சேர்ந்தனர் . 
கடும்போர் மூண்டது . ஸ்டீபன் போர்க்களத்தின் நடுவில் நின்று 
போரிட்டார் . பெரும் படையைத் தாக்குப்பிடிக்க முடியாத 
ஸ்டீபன் இறுதியில் ராபர்ட்டின் வசம் சரணடைந்தார் . பிரிஸ்டல் 
கோட்டையில் அரசர் சிறைப்படுத்தப்பட்டார் . 

1141 ஆம் 
ஆண்டு பிப்ரவரிமாதம் 2 ஆம் நாள் வின்செஸ்டர் பிஷப் ஹென்றி 
இருதரப்பாரிடையேயும் அமைதியை நிலைநாட்ட வறிதே முயன் 
றார் . அவர் போப்பாண்டவரின் பிரதிநிதியுமாவார் . துறவிகளும் , 
குருமார்களும் அவரைப் போற்றினர் . 1141 ஆம் ஆண்டு மார்ச்சு 
மாதம் 2 ஆம் நாள் பிஷப் ஹென்றி பேரரசியைச் சந்தித்து , 
அவருடன் உடன்படிக்கை செய்துகொண்டார் . அதேயாண்டு 
ஏப்ரல் மாதம் 8 ஆம் நாள் அவள் இங்கிலாந்து , நார்மண்டி ஆகிய 
பகுதிகளின் அரசியென வின்செஸ்டரில் அறிவிக்கப்பட்டாள் ; 
முடியும் சூட்டிக்கொண்டாள் . அவள் பின்னர் . இலண்டன் 


124 


பிரிட்டன் வரலாறு 


மாநகருக்குப் புறப்பட்டுச் சென்றாள் . அந்நகரக் குடிமக்களை 
அவள் ஒறுத்தாள் . அதனால் தேனீக்கள் படையெடுப்பது 
போன்று மக்கள் அவளுக்கெதிராகக் கிளம்பினர் ; மாடில்டா 
அஞ்சி மீண்டும் வின்செஸ்டருக்கே ஓடினாள் . அங்கும் அவளுடைய 
ஆதரவாளர்களை அவள் பகைத்துக்கொண்டாள் . - வின்செஸ்டர் 
பிஷப் ஹென்றி ஸ்டீபனின் சார்பாக வந்து அவரை ஆதரித்தார் . 
ஸ்டீபனின் மனைவி போலோன் நகரத்து மாடில்டாவை இலண்டன் 
மாநகரத்தவர் ஆதரித்தனர் . போலோன் மாடில்டா தீரமிக்க 
மாதரசி . படையைத் திரட்டிப் பலரைத் தம்பக்கம் சேர்த்துக் 
கொண்டார் . அவள் மூலம் இங்கிலாந்தில் அமைதியும் , ஒற்றுமை 
யும் நிலைநாட்டப் பெறும் என வின்செஸ்டர் பிஷப் ஹென்றி 
நம்பினார் . ஸ்டீபனின் கட்சியினரை நாடுகடத்திய சட்டத்தை 
மாற்றி , ஸ்டீபனை மீண்டும் பதவியில் ஏற்ற அவர் கங்கணம் கட்டிக் 
கொண்டார் . மீண்டும் கட்சி மாறியபடியால் , ராபர்ட்டாலும் 
சரி , பேரரசியாலும் சரி அவரைத் தம்பக்கம் சேர்த்துக்கொள்ள 
முடியும் என்ற நம்பிக்கையிழந்தனர் . காலப்போக்கில் ஸ்டீபனுக் 
குச் சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டது . வின்செஸ்டரில் பேரரசி 
முற்றுகையிடப்பட்டாள் . அங்கிருந்து அவள் கி.பி. 1141 ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 ஆம் நாள் தப்பியோடினாள் . 
சிறிது காலத்திற்குபின்னர் அவளுடைய சிறந்த ஆதரவாளரான 
கிளாஸ்டர் ராபர்ட் பிரபுவும் சிறைசெய்யப்பட்டார் . நவம்பர் 
மாதம் முதல் நாள் ஸ்டீபன் விடுதலை செய்யப்பட்டார் . மீண்டும் 
போர் மீண்டது . பேரரசி ஆக்ஸ்ஃபோர்டில் தஞ்சம் புகுந்தார் . 
ஸ்டீபன் சின்செஸ்டரிலிருந்து அவளைத் துரத்திச் சென்றார் . 
கி.பி. 1142 ஆம் ஆண்டு செப்டம்பர் 26 ஆம் நாள் அவர் ஆக்ஸ் 
ஃபோர்டில் தஞ்சம் புகுந்தார் . அந்நகர் முற்றுகையிடப்பட்டது . 
மூன்று மாதங்கள் முற்றுகை நீடித்தது . குளிர்காலமானபடியால் 
ஊரெங்கும் நீருறைந்து தேம்ஸ் ஆறு பனிக்கட்டியால் மூடப் 
பட்டது . பேரரசி தப்பியோட அனுமதிக்கப்பட்டாள் . வெண்ணிற 
ஆடையுடுத்து நான்கு நைட் வீரர்களுடன் தப்பியோடிய பேரரசி 
கால் நடையாக ஆபிங்டன் சென்றடைந்தார் . அங்கிருந்து காவ 
லுடன் வாலிங்போர்ட் , கிளாஸ்டர் வந்தடைந்தார் . 

அடுத்த சிலவாண்டுகள் பெரும் துயருற்ற சூழ்நிலையாயினும் , 
போர் நிகழவில்லை . எஸ்ஸக்ஸ் பிரபுவான கட்சிமாறியவர்களுள் 
முக்கியமானவரான ஜியாப்ரே மந்தாவில்லி காலமானார் . அவரை 
அடுத்து ராபர்ட் பிரபுவும் காலமானார் . பேரரசி நார்மண்டிக்குத் 
திரும்பிச் சென்றாள் . 
இறுதி ஆண்டுகள் : கி.பி. 1145 லிருந்து சிறிது 

காலம் 
ஸ்டீபன் கட்டுப்பாடெதுவுமின்றி நாட்டையாண்டார் . அவ 


மாடில்டாவும் , ஸ்டீபனும் 


125 


ருடைய சகோதரர் வின்செஸ்டர் பிஷப் ஹென்றி அவருக்கு உறு 
துணையாக நின்றார் . இருவரும் சேர்ந்து கான்டர்பரி ஆர்ச்பிஷப் 
தியோபால்ட் என்பாரை விரட்டிவிட்டு , பின்னர் அவரை நாடு 
கடத்தினர் . கி.பி. 1147 ஆம் 

ஆண்டில் வெகுண்டெழுந்த 
நெஞ்சங்கள் மற்றொரு சிலுவைப் போரில் பங்குகொள்ள 
இங்கிலாந்தைவிட்டுச் 

சென்றன . 

செஸ்டர் பிரபு அடக்கப் 
பட்டார் . . ஆனால் , தியோபால்ட் மீண்டும் திரும்பி வந்தார் . 
அவரும் , ஏனைய பிஷப்புகளும் ஸ்டீபனின் மகன் எஸ்டாஸைக் 
கூட்டு அரசராகவும் தந்தையாரின் வாரிசாகவும் ஏற்க மறுத்தனர் . 
பின்னர் பேரரசியின் மகன் ஹென்றி வந்தடைந்தார் . 
ஸ்காட்டிய அரசர் டேவிட்டும் ஆதரித்தார் . மீண்டும் இங்கிலாந் 
தில் போர் மூண்டது . காலப்போக்கில் எஸ்டாஸ் காலமாகவே , 
ஸ்டீபனுக்கும் ஹென்றிக்கும் உடன்பாடொன்று நிகழ்ந்தது . 
அதன்படி ஸ்டீபன் உயிரோடிருக்குமளவும் அவரையே அரசராகக் 
கருதவேண்டுமென்றும் , அவருக்குப் பின்னர் ஹென்றி அரசராக 
முடிசூட்டிக்கொள்ள வேண்டுமென்றும் முடிவாகியது . நாட்டில் 
நல்லமைதி நிலவியது . நீதியும் , நல்லாட்சியும் நாட்டில் மலர்ந் 
தன . இவ்வுடன்படிக்கை கி.பி. 1153 ஆம் ஆண்டு நவம்பர் 
மாதம் 6 ஆம் நாள் வாலிங்போர்டு என்னுமிடத்தில் முடிவாகியது . 
சிறிதுகாலம் ஹென்றி ஸ்டீபனின் ஜஸ்டீசியராக இங்கிலாந்தில் 
பணியாற்றினார் . ஆனால் , ஸ்டீபன் அரசர் கி.பி. 1154 ஆம் 
ஆண்டு அக்டோபர் மாதம் 25 ஆம் நாள் காலமானார் . பின்னர் 
ஆஞ்சுக் கோமகனும் , பேரரசியின் மகனுமான ஹென்றி அமைதி 
யாக அரியணை ஏறினார் . 


இவ்வாறாகக் கொடுமை நிறைந்த பத்தொன்பதாண்டுகள் 
முடிவுற்றன . மக்களும் , பிரபுக்களும் நல்லாட்சியையே விரும்பி 
னர் என்பதை இக்காலச் சம்பவங்கள் எடுத்து ஓதின . இரண்டாம் 
ஹென்றியே நார்மானிய வெற்றிக்குப்பின்னர் ஆண்ட முதல் 
அரசர் . அவர் அரியணையேறிய ஞான்று அமைதி நிலவியது . 
சண்டை சச்சரவுகள் ஒழிந்தன , ஆஞ்சு வம்ச பிளான்ட்ஜெனட் 
அரசபரம்பரை ஆட்சி தொடங்கியது . அதைத் தொடங்கியவர் 
இரண்டாம் ஹென்றி மன்னரேயாவர் . 


10. மடாலய முறை 


(( அ ) மூன்று மடாலயங்கள் தோன்றல் 


நிலமானியத் திட்டம் செயல்பட்ட காலங்களில் சண்டை 
சச்சரவுகளும் , அமைதியின்மையும் காணப்பட்டதென்னவோ 
உண்மைதான் . அதே சமயத்தில் அக்காலத்தில் கட்டப்பெற்ற 
கோட்டைகள் , மடாலயங்கள் முதலியன இடைக்காலத்தின் 
சிறப்பைக் காட்டுகின்றன . துடிதுடிப்பற்று , தீரச் செயல்களில் 
ஈடுபட விரும்பாமல் , அன்றாட வாழ்க்கைச் சுழலில் சிக்கிக் கரடு 
முரடான வாழ்க்கையை நடத்த விரும்பாதவர்கள் மடாலயங் 
களில் தங்கித் துறவற வாழ்வை மேற்கொண்டனர் . இறைப் 
பணியில் தம்மை அர்ப்பணித்துக்கொண்டு நாகரிக முதிர்ச்சி 
பெறாத உலகிலிருந்து விலகி தனித்ததொரு வாழ்க்கையை நடத் 
தினர் இத்துறவிகள் , துறவற வாழ்வில் நாட்டங்கொண்ட 
சான்றோர் மேற்கூறிய இலட்சிய வாழ்வை நடத்த விழைந்ததில் 
வியப்பொன்றுமில்லையன்றோ ! 


மடாலய இலட்சியம் : கிறிஸ்துவ மடாலய முறை கிறிஸ்துவ 
சமயம் தோன்றிய காலத்திலிருந்தே தொடங்கியதெனலாம் . 
இம்முறை முதலில் கீழ்த்திசை நாடுகளில் குறிப்பாகப் பாரத 
நாட்டில் தோன்றியது . எகிப்து , சிரியா போன்ற நாடுகளில் 
தூய மக்கள் தியானம் செய்து வாழ்வை நடத்தவும் தனித்து 
வாழவும் தொடங்கினர் . தொடக்ககாலத் துறவிகள் சந்நியாசி 
கள் போன்று உற்றார் உறவினர்களை விட்டொழித்து , உலக பந்த 
பாசங்களை அறுத்துவிட்டு வாழ்ந்தார்கள் . ரோமானிய பேரரசின் 
வீழ்ச்சிக்குப்பின்னர் தோன்றிய அராஜகச் சூழ்நிலையில் இத்தகைய 
துறவிகளில் பலர் மேற்கு நாடுகளில் கிறிஸ்துவரால்லாதவர்களைக் 
கிறிஸ்துவர்களாக மதம்மாற்றும் பணியில் ஈடுபட்டனர் . 
செயின்ட் பாட்ரிக் , ஐரிஸ் , கார்னிஷ் வேல்ஸிய துறவிகள் இக் 
காலத்தைச் சேர்ந்தவர்கள் . 


மடாலய முறை 


127 


செயின்ட் பெனிடிக்ட் : மேற்கூறிய பாதிரிகள் வாழ்ந்த காலத் 
தில் செயின்ட் பெனிடிக்ட் என்பார் ஒருவர் . இவரே மடாலய 
முறைக்கு உருவமும் , வடிவமும் கொடுத்த பெரியாராவார் . 
பின்னால் நிறுவப்பெற்ற மடாலயங்களுக்கு அவருடைய சட்டங்கள் 
முன் மாதிரியாக அமைந்தன . அவருடைய காலத்திற்குப் பின்னர் 
தனித்து வாழும் நிலையை விட்டொழித்து, துறவிகள் கூட்டு 
வாழ்வை நடத்தத்தொடங்கினர் . துறவிகள் அனைவரும் சேர்ந்து 
ஒரேயிடத்தில் பல கட்டிடங்களில் ஆபட் அல்லது ஃபிரையர் 
( Abbot or Friar ) என்ற மடாலயத் தலைவரின் ஆணைக்குட்பட்டு 
வாழத்தலைப்பட்டனர் . இத்தகைய முறையில் மடாலயங்களில் 
வாழ்ந்த துறவிகள் ஆன்மிகக் குருமார்கள் ( Regular clergy ) என்று 
அழைக்கப்பட்டனர் . அதாவது அவர்கள் சட்டதிட்டங்களுக்கு 
உட்பட்டவர்கள் என்று பொருள் . பாரிஷ் பாதிரிகள் உட்பட்ட 
ஏனையோர் லௌகீகக் குருமார்கள் எனப்பட்டனர் . அதாவது , 
உலகத்தோடு ஒட்டிப் பந்தபாசங்களில் பீடிக்கப்பட்ட குருமார்கள் 
என்று பொருள் . மடாலயங்களில் வாழாதவர் என்றும் , அவர் 
களைக் கொள்ளலாம் . 


பிற்காலத்தில் பல்வேறு மடாலயங்கள் புதுப்பிக்கப்பட்டன . 
அவற்றுள் மூன்று மடாலயங்கள் சிறப்பானவை : அவை கி.பி. 
910 ஆம் ஆண்டில் நிறுவப்பெற்ற க்ளூனிய மடாலயம் , கி.பி : 
1084 ஆம் ஆண்டில் தொடங்கப்பெற்ற கார்த்தூசிய மடாலயம் , 

1098 ஆம் ஆண்டில் அமைக்கப்பெற்ற சிஸ்டர்சிய 
மடாலயம் என்பனவாம் . 


க்ளூனிய மடாலயம் , 910 : க்ளூனிய மடாலயம் பர்கண்டியில் 
நிறுவப்பெற்றிருந்தது . அங்குத் துறவிகளுக்கான சட்டங்கள் 
கண்டிப்புடன் பின்பற்றப்பட்டன . க்ளூனிய மடாலயங்களில் குறிப் 
பிட்ட சட்டதிட்டங்கள் கடைப்பிடிக்கப்பட்டன . மேற்கு ஐரோப் 
பாவில் க்ளூனிய மடாலயச் சீர்திருத்தங்கள் செல்வாக்குற்றிருந் 
தன . சாக்சானிய இங்கிலாந்திலும் டன்ஸ்டன் காலத்தில் க்ளூனிய 
மடாலயச் சட்டதிட்டங்கள் பின்பற்றப்பட்டன . பதினோராம் 
நூற்றாண்டில் இச்செல்வாக்கு உச்சகட்டத்தை அடைந்திருந்தது . 
ஹில்டிபிராண்ட் என்பார் 

என்பார் க்ளூனிய மடாலயத்தில் கற்றறிந்த 
பெரியார் . அவருடைய பணியால் க்ளூனிய மடாலயச் செல் 
வாக்கு முழுமை பெற்றது . 


கார்த்தூசிய மடாலயம் , 1086 : பதினோராம் நூற்றாண்டின் 
இறுதி ஆண்டுகளில் மற்றொரு மடாலயம் நிறுவப்பெற்றது . 
கார்த்தூசிய மடாலயத்தைச் செயின்ட் புரூனோ ( St. Bruno ) 
என்பார் நிறுவினார் . இதுவரைச் செயல்பட்டு வந்த இரு தனித் 


-128 


பிரிட்டன் வரலாறு 


தனிக் கொள்கைகளை இணைத்து ஒன்றாக்கிய பெருமை கார்த்தூசியர் 
களைச்சாரும் . மற்ற துறவிகளைப் போன்று இவர்களும் கூட்டு 
சேர்ந்து , ஒரே கட்டிடத்தில் வாழ்ந்தார்கள் . அவர்களை ஆபட் 
என்று கூறப்படும் பெரியார் தலைமை தாங்கி நடத்திச்சென்றார் . 
ஆனால் , அவர்கள் மேற்கூறிய ஏற்பாடுகளனைத்தையும் இணைத்து , 
தனித்துத் தியானம் செய்யும் முறையையும் புகுத்தினர் . அவர் 
தம் மடாலயங்களில் தனித்தனியான அறைகள் அமைக்கப் 
பெற்றிருந்தன . தம் நேரத்தின் பெரும்பங்கைத் துறவிகள் அத் 
தனியறைகளில் தியானத்தில் ஈடுபட்டுக்கழித்தனர் . திருச்சபை 
வழிபாட்டின்போதும் , அவ்வப்போது நடைபெறும் கூட்டங்களின் 
போதும் மட்டும் அவர்கள் மௌனத்தைக் கலைத்து அந்நிகழ்ச்சி 
களில் பங்குகொண்டனர் . இல்லையேல் 

தனித்த 

மௌன 
வாழ்வில் தான் பேரானந்தம் கண்டனர் . கடுமையான சட்ட 
திட்டங்களுக்கு உட்பட்டிருப்பினும் கார்த்தூசிய 

மடாலயம் 
மற்ற மடாலயக் கொள்கைகளை மிஞ்ச முடியவில்லை என்பதைக் 
கவனத்திற்கொள்ள வேண்டும் . 

சிஸ்டர்சிய மடாலயம் , 1098 : மூன்றாவதாக நிறுவப்பெற்ற 
சிஸ்டர்சிய மடாலயம் புதிய மடாலயங்கள் அனைத்திலும் சிறப் 
பானதாகக் கருதப்பட்டது . பொலாமேவைச் சார்ந்த ராபர்ட் 
என்பாரால் பர்கண்டியில் சிடாக்ஸ் மடத்தில் இம்மடாலய முறை 
கி.பி. 1098 ஆம் ஆண்டில் நிறுவப்பெற்றது . ஐரோப்பாவில் 
நாற்பதாண்டுகள் சீரும் சிறப்புமுற்றிருந்த செயின்ட் பெர்னாட் 
என்னும் பெரியார் இம்மடாலயத்தைச் சார்ந்தவர் . அவருடைய 
செல்வாக்கினால் சிஸ்டர்சியர்கள் உலகப் புகழ்பெற்றனர் . 
செயின்ட் பெர்னார்ட் போப்பாண்டவரையும் , பேரரசரையும்விடப் 
பெரியவர் என்று கருதப்பெற்றவர் . செயின்ட் பெர்னார்டின் தீர்ப்பு 
களைத் தவறு என்று யாரும் சொன்னதில்லை . ஆயிரமாயிரவர் 
அவரைப் போற்றிப் புகழ்ந்தனர் . மாமன்னர்கள் அவரைக்காண 
வந்து சென்றனர் . போப்பாண்டவர் 

ஒருவரை நியமிக்கவும் 
சிலுவைபோல் ஒன்றைத் தொடங்கவும் அவரே காரணமாயிருந் 
தார் எனினும் அவர் எளிமையானதும் தூய்மையானதுமான 
இனிய துறவற வாழ்க்கையை வாழ்ந்து , மடாலய முறையில் 
வாழ்ந்த துறவிகளுக்கோர் வழிகாட்டியாக அமைந்த பெரியார் . 
கி.பி. 1153 ஆம் ஆண்டில் அவர் 

தருணத்தில் 
ஐரோப்பாவில் 300 சிஸ்டர்சிய மடாலயங்கள் இருந்தன . அடுத்த 
நூறு ஆண்டுகளில் இது மேலும் இருமடங்காயிற்று . 


காலமான 


சிஸ்டர்சிய துறவிகள் எளிமையான வாழ்க்கைக்கு எடுத்துக் 
காட்டாய் நின்றவர்கள் . கட்டிடக் கலையிலும் , அழகுபடுத்தும் 
முறையிலும் இவர்களைப் பின்பற்றி எளியமுறை கடைப்பிடிக்கப் 


மடாலய முறை 


129 


பட்டது . மக்களின் கவனத்தாற் கவரப்படக் கூடாதென்ற 
காரணத்திற்காக இவர்கள் தம் மடாலயங்களை நகர எல்லைகளுக்கு 
அப்பால் , தனித்திருந்த வெளிகளிலும் , மலையோரங்களிலும் 
கட்டிக்கொண்டனர் . யார்க்ஷயர் மடாலயம் இதற்கு ஓர் 
எடுத்துக்காட்டு . சிஸ்டர்சியர்களை வெண்துறவியர் என்பர் . 
ஏனெனில் , அவர்கள் 

தூய வெள்ளை ஆடைகளை 

ஆடைகளை உடுத்துக் 
கொண்டனர் . பெனிடிக்டிய துறவிகள் கரிய உடை 

அணிந் 
திருந்தனர் . அவர்களினின்றும் வேறுபடுத்திக்காட்ட இவர்கள் 
வெண்மையான ஆடைகளை உடுத்துக்கொண்டனர் . 

சிஸ்டர்சிய மடாலயமே மடாலய முறைகளில் தலைசிறந்த 
தாகும் . பன்னிரண்டாம் நூற்றாண்டில் மடாலய முறையின் 
செல்வாக்கு உயரிய நிலையை எட்டியிருந்தது . செயின்ட் பெர்னார் 
டின் வாழ்க்கை இம்முறையின் சிகரமாய்க் கருதப்பட்டது . பின்னர் 
சிஸ்டர்சியர்களின் கடுமையான துறவற நெறியை எதிர்த்துக் 
கிளர்ச்சிகள் நடைபெற்றன . இதனால் இம்முறை சீர்குலையத் 
தொடங்கியது . காலப்போக்கில் துறவிகளின் எளிய வாழ்க்கை 
முறை புறக்கணிக்கப்பட்டது . மடாலயங்கள் செல்வச் செருக் 
குற்றுப் பொன்னையும் , பொருளையும் பெற்று ஆடம்பர வாழ்வின் 
நிலைக்களன்களாயின . பழைய தூய நெறிகளைப் பின்பற்ற 
முடியாது * துறவிகள் நிலை தாழ்ந்தார்கள் . 

பண்பாடற்ற 
காலத்தில் மடாலய முறை நல்லமுறையில் செயல்பட்டிருந்ததை 
நாம் மறந்துவிடக்கூடாது . இருப்பினும் , மடாலய முறையை 
அக்காலத்தில் இருந்த தறிகெட்ட வாழ்க்கையோடு ஒப்பிட்டுப் 
பார்த்தால் , தாழ்விலும் அது உயர்ந்ததாகவே காணப்பட்டது . 

துறவியரின் பணிகள் : இறுதியாக இத்துறவிகளே பல்கலைக் 
கழகங்கள் நிறுவப்படுவதற்கு முன்னர் கல்வியைக் கற்பித்த பெரு 
மக்கள் . மடாலய நூல் நிலையங்கள் அருமையான கையெழுத்துப் 
பிரதிகளைக் காத்துவந்தன . இக்கையெழுத்துப் பிரதிகளை நகல் 
எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களும் இத்துறவிகளேயாவர் . 
இப்பிரதிகளின் நகல் வருங்காலத் தலைமுறையினருக்குப் பெரிதும் 
பயன்பட்டன . இடைக்காலத்திற்கான வரலாற்றுக் குறிப்புகளை 
மடாலயக் குறிப்பேடுகளிலும் , அவர்கள் எழுதிவைத்த பிறவற்றி 
லிருந்துமே நாம் அறிகிறோம் . இங்கிலாந்தில் செயின்ட் ஆல்பன் 
மடாலயத்தைச் 

சார்ந்த 

வரலாற்றாசிரியர்களே அக்கால 
வரலாற்றை எழுதினர் . அவர்களில் மாத்யூ பாரீஸ் என்பார் தலை 
சிறந்தவர் . மூன்றாம் ஹென்றியின் ஆட்சிக் காலத்தில் அப் 
பெரியார் வாழ்ந்தவர் . கான்டர்பரி , வொர்செஸ்டர் , வின் 
செஸ்டர் , பீட்டர்பரோ , டர்ஹாம் மடாலயங்களிலும் அது 
போன்ற வரலாற்றுக் குறிப்பேடுகள் குறிக்கப்பெற்றிருந்தன . 


9 


130 


பிரிட்டன் வரலாறு 


( ஆ ) ஆங்கில மடாலயங்கள் 


கிளாஸ்டன்பரி : ஆங்கில மடாலயங்களில் மிகத்தொன்மை 
யானதெனக் கருதப்படும் கிளாஸ்டன்பரி மடாலயத்தைச் 
சாக்சானிய படையெடுப்புகளுக்குப் பின்னர் 

பின்னர் உயிரோடிருந்த 
பிரிட்டிஷ் கிறிஸ்துவர்கள் நிறுவினர் என்று சொல்லப்படுகிறது . 
ஐரிஸ் துறவிகள் சந்திக்கும் கேந்திரமாகக் கிளாஸ்டன்பரி அமைந் 
திருந்தது . ஐரிஸ் துறவிகள் டன்ஸ்டனுக்குப் போதித்தனர் . 
பின்னர் அவரே இம்மடாலயத்தின் தலைமைத் துறவியானார் ( 943 ) . 
இரண்டாம் ஹென்றியின் ஆட்சிக்காலத்தில் கிளாஸ்டன்பரியில் 
பெரும் கட்டிடங்கள் கட்டப்பெற்றன . இன்றும் அழிவுச் சின்னங் 
களினூடே நிற்கும் செயின்ட்மேரியின் திருக்கோயில் அக்காலத் 
தில் கட்டப்பட்டது தான் . பிற கட்டிடங்களும் அழகு வாய்ந் , 
தவை . சமயச் சீர்திருத்த காலத்தையடுத்து இக்கட்டிடங்கள் 
அனைத்தும் பெரும்பாலும் அழிந்தவிட்டன . 

கிளாஸ்டன்பரியின் வரலாறு கெல்ட்டிய பிரிட்டனில் 
தொடங்கி டியூடர் காலம்வரை சற்றேறக்குறைய ஆயிரமாண்டு 
கள் நீடித்தது . கிளாஸ்டன்பரி இங்கிலாந்தில் மேற்கு ஓரத்தில் 
நிலைநாட்டப் பெற்றிருந்தது . பின்னர் வந்த மடாலயங்கள் 
சாக்சானியராலும் , தார்மானியராலும் நிறுவப்பட்டன. 
இவற்றை நிறுவியவர்களில் சிலர் அரசர்கள் ; சிலர் பிரபுக்கள் . 
இங்கிலாந்தில் செயின்ட் பெனிடிக்டிய சட்டதிட்டங்களைத் 
தொடங்கியவர் செயின்ட் அக்ஸ்டின் என்ற பெரியாராவர் 
( 597 ) . நார்த்தம்பிரியாவில் பல மடாலயங்கள் செழித்து 
வளர்ந்தபோது , அங்கு பீடு என்ற பெருமகனார் பணியாற்றினார் 
( 673-735 ) . அவர் இங்கிலாந்தில் சாக்சானியரின் ஏழரசு ஆட்சி 
நடாத்திய காலத்தைச் சார்ந்தவர் . ஆல்ஃபிரட்டின் காலத்தில் 
சமயத்திற்கும் , கல்விக்கும் பேரூக்கம் கிடைத்தது . ஆங்கில 
சாக்சானிய வரலாற்றுக் குறிப்பேடு அக்காலத்தில் தான் துறவி 
களால் எழுதப்பட்டது . சாக்சானிய அரசர்களும் இங்கிலாந்தில் 
பல மடாலயங்களை நிறுவினர் . அவற்றுள் வின்செஸ்டர் , பீட்டர் 
பரோ , ப்யூரி செயின்ட் எட்மண்ட்ஸ் ஆகியவை சிறப் 
பானவையாம் . 


செயின்ட் டன்ஸ்டனின் சீர்த்திருத்தங்களின் விளைவாக 
இங்கிலாந்தில் பெனிடிக்டிய மடாலய முறை பெருவளர்ச்சியுற்றி 
ருந்தது . ஒரு நூற்றாண்டிற்குப் பின்னர் நார்மானிய அரசர்களும் 
இப்பெருவளர்ச்சியைத் தொடர்ந்து நடாத்தினர் . அக்காலத்தில் 
கட்டப்பெற்ற தலைசிறந்த மடாலயக் கட்டிடங்களில் சிலவற்றை 
இன்றும் காணலாம் . 


மடாலய முறை 


131 


மடாலயக் கட்டிடங்கள் பிளான்ட்ஜெனட் அரசர்களின் 
ஆட்சிக் காலம் முழுவதும் தொடர்ந்து காணப்பட்டன . இக்கட்டி 
டங்கள் இன்று அழிவுற்ற நிலையில் இருக்கின்றன . சமயச் 
சீர்திருத்தத்தை அடுத்து இவற்றில் பெரும்பான்மையானவை 
சீரழிந்து விட்டன . பதினாறாம் நூற்றாண்டில் நாத்திகப் புயலின் 
வெறித் தாக்குதலுக்கு இரையாகித் தப்பிய கட்டிடங்களில் சில 
திருக்கோயில்கள் , சில துறவியர் வாழ்ந்த கட்டிடங்கள் . ஏனையவை 
அழிக்கப்பட்டன . இத்தகைய அழிவுகளிலிருந்து தான் இடைக் 
கால இங்கிலாந்தின் புகழ்பெற்ற மடாலயங்களின் சித்திரத்தை 
ஒருவாறு அறிகிறோம் . வெஸ்ட்மின்ஸ்டர் தப்பிப் பிழைத்தது . 
மடாலயத் திருக்கோயில்கள் தப்பின . ஆனால் ஒரு காலத்தில் 
பெரும் மடாலயங்களாயிருந்தவை அழிந்து மறைந்து போயின . 


முதலாம் ஹென்றியின் ஆட்சிக் காலத்தில் இங்கிலாந்தில் 
ஆஸ்டின் திருச்சபைச் சட்டங்கள் வந்தன . இச்சட்டங்களைப் 
பின்பற்றியவர்கள் பெயரளவுக்குத்தான் துறவிகள் . அவர் 
களுடைய மடாலயங்களில் 

எண்ணற்றவை இங்கிலாந்தில் 
உள்ளன . 

போல்டன் மடாலயம் , யார்க்ஷயர் , செயின்ட் 
பிரைட்ஸ்வைட் மடாலயம் , ஆகஸ்ஃபோர்டு , பின்னர் ஆகஸ் 
ஃபோர்டு திருக்கோயில் ஆகியவை அவற்றுள் சில ; அவற்றை 
மடாலயங்கள் என்று கூறுவதைவிட மருத்துவ மனைகள் என்பது 
சாலப்பொருந்தும் . ஸ்மித்ஃபீல்டிலுள்ள செயின்ட் பார்த்த 
லோமியோ மருத்துவமனை அவற்றில் தலைசிறந்ததாகும் . முதலாம் 
ஹென்றியின் ஆட்சிக் காலத்திலிருந்து இம்மனை இன்றுவரை 
நிலைத்துள்ளது . அதை இப்போது பார்ட் மருத்துவமனை என்பர் . 


( இ ) மடாலயத்தில் தினசரி வாழ்க்கை 


மடாலயத்தில் தினசரி வாழ்க்கை முறை நடந்த விதத்தை 
அறிய மடாலய அழிவுச் சின்னம் ஒன்றைப் பார்வையிட்டால் 
தெரிந்து கொள்ளலாம் . அப்படிப்பட்ட அழிவுச் சின்னங்கள் பல 
இன்றும் இருக்கின்றன . அவற்றுள் ஒன்றுதான் வை பள்ளத் , 
தாக்கிலுள்ள டின்டர்ன் மடாலயம் ( Tintern ) . டின்டர்ன் 
மடாலயம் சிஸ்டர்சிய முறையைப் பின்பற்றிய மடாலயமாகும் . 
செப்ஸ்டோ ( Chepstow ) என்பவரால் இம்மடாலயம் கி.பி. 1131 
ஆம் ஆண்டில் நிறுவப் பெற்றது . ஒரு நூற்றாண்டுக்குப் பின்னர் 
இம்மடாலயம் புதுப்பிக்கப் பெற்றுப் பெரிதாக்கப்பட்டது . 
இப்போது தென்படும் கட்டிடங்களில் துறவியர் இருக்கையும் , 
ஏனைய கட்டிடங்களும் பதின்மூன்றாம் நூற்றாண்டைச் சார்ந்தவை ; 
திருக்கோயில் பதினான்காம் நூற்றாண்டில் எழுந்தது . 


132 


பிரிட்டன் வரலாறு 


மேற்குத்திசையிலிருந்து டின்டர்ன் மடாலயத்தை அணுகினால் 
முதலில் மடாலயத்தின் வெளிப்பிரகாரக் கட்டிடத்தைக் 
காண்கிறோம் . இங்குதான் துறவியரும் , வெளியுலகிலிருந்து வந்த 
மற்றவர்களும் பேச்சு வார்த்தைகள் நடத்தினர் . இங்குதான் 
மடாலயத்தின் முக்கிய நுழைவாயில் நின்றது . அதனையடுத்துப் 
பிச்சைக்காரர் விடுதியிருந்தது . பிச்சைக்காரர்களுக்கும் , ஏழை 
எளியவருக்கும் பிச்சையிடுவது மடாலயப் பணிகளில் ஒன்றாகும் . 
வெளிப்பிரகாரத்தில் மடாலயத் தலைவரின் இருக்கை இருந்தது . 
அங்கு மடாலயத் தலைவர் விருந்தினரை வரவேற்றார் , விருந்தினர் 
வசதிக்கிரகமும் , அவர்தம் குதிரை லாயமும் அருகிலிருந்தன . 
இடைக்காலத்தில் மடாலயங்கள் தற்கால ஹோட்டல்களைப் 
போன்று இருந்தமையால் மடாலய விருந்தோம்பல் சிறப்பான 
தாகும் . பயணிகள் மடாலயங்களிலேயே விருந்துண்டனர் . 
விருந்தினரை வரவேற்க ஓர் அதிகாரியிருந்தார் . விருந்தினர் 
தங்கும் அறைகளைத் தூய்மையாக வைப்பது அவருடைய பணி . 

மடாலயத்திற்குள் நுழைந்தால் ஆங்கு என்ன காண்கிறோம் ? 
மேற்கு நுழைவாயில் வழியாகத் துறவியர் இருக்கைகளைக் காண் 
கிறோம் . அதுதான் மடாலயத்தின் வாழ்க்கைக் கேந்திரம் . இங்கு 
தான் துறவிகள் பலமணி நேரங்களைக் கல்விகற்கப் பயன்படுத்தினர் . 
அது சதுரமான அமைப்பில் கட்டப்பட்டிருந்தது . வேயப்பட்ட 
நடைபாதைகளும் பாதுகாக்கப்பட்ட தோட்டத்தையும் கொண்டு 
அது காணப்பட்டது . துறவியர் இருக்கையின் மேற்குப்பாகத்தில் 
சில கட்டிடங்கள் காணப்படுகின்றன . அவை லௌகீகர்களின் 
உறைவிடமாகக் கருதப்பட்டது . அவர்கள் மடாலயத்தில் பணி 
புரிந்த தொழிலாளர்கள் . துறவியர் இருக்கையின் தென்பால் 
டின்டர்ன் மடாலயத் திருக்கோயில் அமைக்கப் பெற்றிருந்தது . 
திருக்கோயில் வடபால் அமைக்கப்படுவது வழக்கமாயினும் இங்கு 
அது தென்பால் அமைக்கப்பட்டது . திருக்கோயிலே மடாலயத் 
தின் சிறப்பான கட்டிடமாகும் . ஏனெனில் , மடாலயமே வழி 
பாட்டை மையமாகக் கொண்டு அமைக்கப்பட்டதே அதற்குக் 
காரணமாகும் . நாள்தோறும் ஏழுமுறை வழிபாடு நடைபெற்றது . 
இது பொது வழிபாட்டைக் குறிக்காது . 


துறவியர் இருக்கைக்குக் கிழக்கில் கோயில் குருவின் வீடு 
அமைக்கப்பட்டிருந்தது . அங்குத் துறவிகள் பொது வழிபாட்டிற்குப் 
பின்னர் ஒன்றாகக்கூடி மடாலயத் தினசரி நடவடிக்கைகளைக் 
குறித்து விவாதிப்பர் . கோயிற் குருவின் வீட்டையடுத்து டின்டர் 
னில் ஓர் அறையும் , அதனையடுத்து மருத்துவமனைக்குச் செல்லும் 
பாதையும் இருந்தன . மற்ற கட்டிடங்களிலிருந்து மருத்துவமனை 
சிறிது தொலைவில் இருந்தது . துறவியர் இருக்கையின் வடகிழக்கு 


மடாலய முறை 


133 


முலையில் மற்றொரு கட்டிடத்தின் சின்னங்கள் காணப்படுகின்றன . 
அங்கு ஒருவேளை துறவறமேற்க வந்த புதியவர்கள் தங்கியிருக்கக் 
கூடும் . புதியவர்களாக வந்தவர்கள் சிறுவர்கள் ; அவர்கள் கல்வி 
கற்றுப் பின்னர் துறவறமேற்று மடாலய வாழ்க்கையை மேற் 
கொள்ளும் லட்சியத்தைக் கொண்டிருந்தனர் . துறவறத்தை 
மேற்கொள்ள விரும்பாத சிறுவர்களுக்கு மடாலயப் பள்ளியில் 
இடம் கிடைக்காது . 


இக்கட்டிடங்களுக்கு மேலே துறவியர் தூங்கும் படுக்கை 
பறைகள் இருந்தன . அங்கிருந்து படிக்கட்டு வழியாகத் திருக் 
கோயிலில் நடைபெறும் நடுசாமத் தொழுகையில் பங்குகொள்ள 
துறவிகளுக்கு வழிவகை செய்திருந்தனர் . டின்டர்னில் துறவியர் 
இருக்கையின் வடபால் - பொது அறை காணப்படுகிறது . அது 
மடாலயத்தின் முக்கிய நெருப்பறையாகும் . அதனையடுத்துத் 
துறவியர் உணவுண்ணும் கூடமிருந்தது . அதனை அடுத்த அறை 
தான் சமையற்கூடம் .. உ.ணவுக் கூடத்தின் ஒரு மூலையில் உயர்ந்த 
மேசை போடப்பட்டிருந்தது . இங்குதான் மடாலயத் தலைவரும் , 
ஏனைய மடாலயப் பெரியார்களும் உணவருந்தினர் . அருகிலிருந்த 
உரைமேடையிலிருந்து உணவின்போது சகோதரத் துறவியரில் 
ஒருவர் உரக்கப் படித்தார் . புதனும் வெள்ளியும் , நாற்பது நாள் 
நோன்பும் உண்ணா நோன்புக்குரிய நாட்கள் . அந்நாட்களில் 
புலால் உண்பதற்கு மாறாக மீன்கறி உண்டனர் . உண்ணா நோன்பு 
இருப்பினும்கூட உணவு சத்துமிக்கதாயும் , செல்வம் மிகுந்த 
மடாலயங்களில் ஆடம்பரத்தோடும் தென்பட்டது . 

டின்டர்னின் தென்படாத கட்டிடங்களில் எழுதுகூடமும் 
நூல் நிலையமும் முக்கியமானவை . நூல்களை எழுதும் நோக்கிற் 
காக எழுந்தது எழுதுகூடக் கட்டிடம் . இங்கு நகல் எடுக்கப் 
பெற்ற கையெழுத்துப் பிரதிகள் நூல் நிலையத்தில் வைக்கப் 
பட்டன . சமயச் சீர்திருத்தக்கால அக்கிரமத்தால் அருமையான 
ஆவணங்கள் பல அழிந்து போயின . ஆனால் ஒரு சிலவற்றை 
இன்றும் நம் கலைக்கூடங்களில் காணலாம் . 

காணலாம் . இக்கையெழுத்துப் 
பிரதிகளில் துறவிகளின் வாழ்க்கையும் , விலங்குகள் , மலர்கள் 
ஆகியவை பற்றியும் சித்திரங்கள் தீட்டப் பெற்றிருந்தன . 
அவற்றில் பல வண்ணப் படங்களாம் . 


சுருங்கக்கூறுமிடத்து , மடாலயங்கள் தொடக்கத்தில் எல்லா 
மனிதர்களும் தொழுது வழிபட அமைக்கப்பட்டன ; ஆகவே தான் 
திருக்கோயில் முக்கியமான கட்டிடமாகக் கருதப்பட்டது . கல்வி 
கற்றல் , நூல்களை எழுதுதல் , இளையோருக்குக் கற்பித்தல் , பிச்சை 
யிடுதல் , விருந்தோம்பல் , நிலத்தை உழுது 

பயிர் செய்தல் 


134 


பிரிட்டன் வரலாறு 


போன்றவை இரண்டாந்தரப் பணிகள் . இறுதியாக அன்றாட 
வாழ்க்கைத் தேவைகளான உறங்குமிடங்கள் . உண்ணுமிடம் , 
சமையற்கூடம் ஆகியவை பூர்த்தி செய்தன . 


மடாலய அமைப்பு முறையைப் பின்பற்றியே பிற்காலப் 
பள்ளிகளும் , கல்லூரிகளும் கட்டப்பெற்றன . துறவியர் இருக் 
கைக்குப் பதிலாகக் கல்விக் கூடங்களில் முற்றங்கள் கட்டப் 
பெற்றன . 


11. இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 

( 1154-1189 ) 


ஸ்டீபனும் திருச்சபையும் : நாட்டில் நிலவிய அராஜகத் 
தையும் , சிந்திய குருதியையும்விட ஸ்டீபனின் ஆட்சிக் காலத்தில் 
திருச்சபையின் சக்தியும் திறமையும் நம் மனதைக் கவருகின்றன . 
நாட்டிலிருந்த ஏனைய சக்திகளின் பலவீனமே திருச்சபையின் 
பலமாக அமைந்தது . நிர்வாகத்துறையும் , நீதித்துறையும் நிலை 
குலைந்து போயிருந்தன . அரியணைக்கான போட்டியில் ஈடுபட்ட 
இருதரப்பினராலும் அதிகாரத்தை நிலைநாட்ட முடியாமற் போய் 
விட்டது . பிரபுக்கள் தத்தம் சுதந்திரத்திற்காகச் சண்டையிட்டுக் 
கொண்டனர் . எனவே நாட்டு மக்கள் திருச்சபையே தங்களுக்கு 
வழிகாட்டும் என்று நம்பினர் . வின்செஸ்டர் பிஷப் ஹென்றி 
இருதரப்பாரையும் சரிசமான நிலையில் வைத்திருந்ததை 
ஏற்கனவே அறிவோம் . பின்னர் ஹென்றி , ஸ்டீபனுக்கு ஆதரவு 
கொடுத்ததால் அவரது கட்சி பலம்பொருந்தியதாகக் கருதப் 
பட்டது . ஸ்டீபனுக்கும் ஹென்றிக்கும் உடன்பாடு ஏற்படப் 
பாடுபட்டவர்களில் கான்டர்பரி ஆர்ச்பிஷப் தியோபால்டு முக்கிய 
மானவர் . அதன் விளைவாக இங்கிலாந்தில் அமைதி ஏற்பட்டுப் 
பின்னர் திறமைசாலியான அரசர் கிடைத்தார் . 

நாடெங்கும் குழப்பமான சூழ்நிலை நிலவியஞான்று திருச்சபை 
நீதிமன்றங்கள் அரும்பணியாற்றி வந்திருந்தன . வேறு இடங் 
களில் நீதியைப் பெறமுடியாத மக்கள் அங்கு நீதியைப் பெற்றனர் . 
எனவே காலப்போக்கில் அரசரால் விசாரிக்கப்பட வேண்டிய 
வழக்குகளில் பல திருச்சபை நீதிமன்றங்களில் விசாரணைக்கு 
வந்தன . இரண்டாம் ஹென்றி - பட்டத்திற்கு வந்தபோது , 
லௌகீகர்களுக்கான நீதிமன்றங்கள் அடிப்படையிலிருந்து திருத்தி 
அமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர்ந்தார் . 

மடாலயங்களின் வளர்ச்சி : திருச்சபைக் குழுக்கள்கூட அரசு 
உரிமைக்குப் போட்டியிட்டவர்களை ஆதரித்து , தம் கருத்தைப் 


136 


பிரிட்டன் வரலாறு 


சமய 


போப்பாண்டவர் பிரதிநிதிக்கும் , பிஷப்புக்கும் , குருமார்களுக்கும் 
சமர்ப்பித்தது . திருச்சபையின் அதிகாரம் அரசியல் ; நீதித்துறை 
ஆகியவற்றைத் தவிர பிறவற்றிலும் தென்பட்டது . 
வாழ்வில் பெரும் மறுமலர்ச்சியொன்று ஸ்டீபனின் ஆட்சிக் 
காலத்தில் நிகழ்ந்தது . பத்தொன்பது ஆண்டுகள் நடைபெற்ற 
போராட்டகாலத்தில் பிற காலங்களில் அமைக்கப்பட்டதைவிட 

மடாலயங்கள் நிறுவப்பெற்றன . வெற்றி வீரரின் படை 
யெடுப்பின்போது சூறையாடப்பெற்ற வட ஷயர்களில் , கடும் 
விரதமேற்கொண்ட துறவிகள் அங்குமிங்கும் குடியேற்றங்களை 
யமைத்து , அங்கு வேளாண்மையையும் , கைத்தொழில்களையும் 
செய்துவந்தனர் . யார்க்ஷயரில் இருபது மடாலயங்களும் , லிங்கன் 
ஷயரில் பத்தொன்பதும் , கிழக்கு , தெற்கு ஷயர்களில் பல 
மடாலயங்களும் கட்டப்பட்டிருந்தன . இத்தருணத்தில் ஸ்டீபன் 
அரசராக இருந்தார் . இத்துறவிகள் செயின்ட் பெர்னார்டின் சட்ட 
திட்டங்களைப் பின்பற்றினர் . வின்செஸ்டர் ஹென்றியும் இதனை 
ஆதரித்தார் . இவை சிஸ்டர்சிய மடாலய முறையையும் பின் 
பற்றின . ஸ்டீபன் ஹார்டிங் என்ற ஆங்கிலேயர் அம்முறையை 
நிறுவியவராவர் . செம்பிரிங்ஹாமைச் சார்ந்த கில்பர்ட் இத் 
தருணத்தில் புதியதொரு ஆங்கில மடாலய முறையை நிறுவினார் . 
இம் மடாலயத்தில் ஆண் , பெண் இருபாலாருக்கும் தனித்தனி 
மடாலயங்கள் கொடுக்கப்பட்டு , இருபாலாரும் 

அனுமதிக்கப் 
பட்டனர் . முதன் முதலில் பெண்களுக்குக் கல்வியும் , பயிற்சியும் 
அளித்தது இம் மடாலயமேயாகும் . திருச்சபை ஆன்மீகச் சக்தி 
யுடன் , 

பெரும் செல்வத்தையும் பெற்றிருந்தது . ஆஞ்சுவின் 
ஹென்றி , சக்தி திறமைவாய்ந்த திருச்சபையுடன் மோத 
வேண்டியவரானார் . ஆனால் , தொடக்கத்தில் மக்களின் அடிப் 
படைத் தேவைகளைப் பூர்த்திசெய்ய அவர் கவனம் செலுத்தினார் . 


ஆண்டு 


ஆஞ்சு இளவரசர் ஹென்றி : கி.பி. 1133 ஆம் 
மார்ச்சுத் திங்கள் 5 ஆம் நாள் இரண்டாம் ஹென்றி லேமான்ஸ் 
( Le Mans ) என்னுமிடத்தில் பிறந்தார் . ஆஞ்சுவின் முன்னோர் 
களின் உணர்ச்சியை மிகைபடக் கொண்டிருந்தார் அவர் . 
எளிதில் உணர்ச்சிவயப்படக் கூடியவர் ; துடுக்கானவர் ; கபட 
நோக்கினர் ; இரக்கமற்றவர் ; சிற்றின்பப் பற்றுமிக்கவர் ; 
நம்பிக்கையற்றவர் - இவை ஹென்றியின் குணவியல்புகள் . 
எனினும் அவர் கூர்த்த மதியினர் . தல்லரசருக்கான இயல்புகளும் 
அவரிடமிருந்தன . மாற்றாரிடம் நீதிகாண்பதில் ஆர்வம் காட்டிய 
அவர் , தாம் மட்டும் - எப்போதும் நீதியை விரும்பாதவராகக் 
காணப்பட்டார் . சட்டமும் , அரசியல் தந்திரமும் அவருக்குத் 
தெரிந்திருந்தன . நாட்டிற்கு அப்போது - தேவையானதென்ன 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


137 


என்பதை அறிந்திருந்த அவர் , அதனைக் கொடுக்கும் வகையினையும் 
அறிந்திருந்தார் . இத்தனைத் தவறுகளினூடேயும் ஹென்றி 
கருணைமிக்கவர் . இவ்வனைத்தையும்விட ஹென்றி தொடர்ந்து 
கடுமையாக உழைத்த உழைப்பாளி. 

ஹென்றியின் திருமணம் , 1151 : தமக்கு இருபத்தோராண்டு 
நிரம்புவதற்கு முன்னரே கி.பி. 1154 ஆம் ஆண்டு டிசம்பர் 19 ஆம் 
நாள் ஹென்றி முடிசூட்டிக்கொண்டார் . பிறர் உதவியின்றிப் 
போராடும் பண்பினை இளம் பருவத்திலேயே கற்றுணர்ந்த அவர் , 
வரும் வாய்ப்புகளை நழுவவிடாமல் கைப்பற்றும் பண்புடையவர் . 
கி.பி. 1151 ஆம் ஆண்டில் ஃபிரெஞ்சு அரசர் லூயி தம் மனைவி 
எலியனாரை விவாகரத்து செய்து கொண்டார் . 

எலியனார் 
அக்விடேய்ன் பிரதேசத்தின் கோமகள் . அத்துடன் லூவார் 
ஆற்றுக்கும் ஃபிரன்னிஸ் மலைத்தொடருக்கும் இடைப்பட்ட பகுதி 
யின் உரிமையாளராகவும் அவர் இருந்தார் . உடனே ஹென்றி 
அவளை மணந்துகொண்டார் . ஆங்கில அரசமுடியைப் பெற்ற 
அதேசமயம் , ஃபிரெஞ்சு அரசர் லூயியின் ஆட்சிப் பகுதியைவிடப் 
பெரும் பரப்பினை ஃபிரான்சு நாட்டில் ஹென்றி இத்திருமணத்தின் 
விளைவாகப் பெற்றிருந்தார் . அவருக்குத் திருமணமான அதே 
ஆண்டில் அவருடைய தந்தை காலமானார் . கி.பி. 1154 ஆம் 
- ஆண்டில் ஹென்றி இங்கிலாந்தின் அரசராகவும் , வேல்ஸ் , 
ஸ்காட்லாந்தின் அதிபராகவும் , நார்மண்டியின் பிரபுவாகவும் , 
ஆஞ்சுவின் ஆளுநராகவும் , மெய்ன் , டூரெயன் பகுதிகளின் தலைவ 
ராகவும் , தெற்கில் பாய்ட்டோவின் கவுன்டாகவும் , அக்விடேயின் 
பகுதியின் டியூக்காகவும் பதவியேற்றிருந்தார் . அவருடைய 
ஆட்சியின்போது இங்கிலாந்து பரந்த ஐரோப்பாக் கண்ட . 
பேரரசின் பகுதியாய் நின்றது . 


ஹென்றியின் தந்தை ஜியாப்ரேயைப் பிளான்டாஜெனட் 
என்று அழைத்தனர் , தம்முடைய தொப்பியில் அவர் சிறு தளிர் 
ஒன்றை அணிந்திருந்தமையால் அப்பெயரால் அழைக்கப்பட 
லாயினார் . அவருடைய வாரிசுகளும் பிளான்டாஜெனட் 
என்றழைக்கப்பட்டனர் . இங்கிலாந்து , அரசபரம்பரையும் இவ் 
வம்ச வழியில் தொடங்கலாயிற்று . 


தொடக்ககாலச் சீர்திருத்தங்கள் , 1154-58 : காலந்தாழ்த்தாது 
தாம் செய்யப்போகும் பணியில் முனைந்தார் ஹென்றி . முடிசூட்டு 
விழாவின்போது வெளியிட்ட சாசனத்தில் அவர் ஸ்டீபனைப்பற்றிக் 
குறிப்பிடவில்லை . தம்மை முதலாம் ஹென்றியின் வாரிசென 
அறிமுகப்படுத்திக்கொண்ட அவர் , தம் தாத்தாவினால் நிறுவப் 
பெற்ற நல்லாட்சியைத் திரும்பக்கொணர உறுதி பூண்டுள்ளதாக 


பிரிட்டன் வரலாறு 


அறிவித்தார் . மக்கள் நல்லாட்சி மலர்ந்ததென மகிழ்ந்தனர் . 
அமைதியும் , நீதியும் நிலைநாட்டத் தொடங்கிய புது யுகம் என்று 
வரலாற்றுக் குறிப்புகள் பறைசாற்றின . 

முதன் முதலில் , அவர் போருக்குக் காரணங்களாய் அமைந்த 
வற்றை நீக்கி , அமைதியை நிலைநாட்டினார் . ஸ்டீபன் வரவழைத் 
திருந்த கூலிப் பட்டாளத்தினரை நாட்டைவிட்டு ஹென்றி 
விரட்டினார் . இதனால் நாட்டைப் பிடித்திருந்த தொல்லைகள் 
நீங்கின . அரசருக்குச் சொந்தமான நிலங்களை வைத்திருந்தவர் 
களையும் , அரச நகரங்களைக் கைப்பற்றிக்கொண்டவர்களையும் 
அவற்றைக் கைவிட்டு வெளியேறும்படி அவர் வற்புறுத்தினார் . 
ஸ்டீபன் கொடுத்த மானிய 

நிலங்களை ஹென்றி ஒரு பொருட்டாக 
மதிக்கவில்லை . நாணயம் அதனுடைய உண்மை அளவுடன் 
மீண்டும் 

செலாவணிக்குட்படுத்தப்பட்டது . நீதிமன்றங்கள் 
மீண்டும் தம் பணிகளைச் செவ்வனே செய்யுமாறு புதுப்பிக்கப் 
பட்டன . அரசரே அம்மன்றங்களின் பணியில் உடனிருந்து 
உதவினார் . ஷெரிப்புக்கள் மீண்டும் நியமிக்கப்பெற்று நீதி 
பரிபாலனத்தையும் . கவுன்டிகளில் வரிவசூலையும் கவனித்தனர் . 
ஷயர் மன்றங்களுக்குச் சுற்றிவரும் நீதிபதிகள் மீண்டும் நியமிக்கப் 
பெற்றனர் . பலவானே வெற்றிபெற்றவன் என்ற வெற்றி வீரரின் 
சட்டத்தைக் கிராண்ட் அஸ்ஸைஸ் எனப்படும் அரச ஆணையால் 
மாற்றியமைத்து , வழக்கு விசாரணையின்போது பன்னிரு சுதந்திரக் 
குடிமக்கள் சாட்சி கூறும் பழக்கத்தையும் நிலைநாட்டினார் 
ஹென்றி . 


அரசர் 


உள் நாட்டைப்போன்றே வெளிநாட்டிலும் ஹென்றிக்கு 
அதிர்ஷ்டம் காத்து நின்றது . அவரை எதிர்த்த ஜியாப்ரே என்னும் 
அவருடைய 

சகோதரர் ஆஞ்சுவில் அவருக்குக் கட்டுப்பட்டு 
அடங்கினார் . ஸ்காட்டிய 

அவருக்கு இறைவணக்கம் 
செலுத்தி . நார்த்தம்பர்லாந்து , கம்பர்லாந்து பகுதிகளை விட்டுக் 
கொடுக்க இணங்கினார் . முதலாம் ஹென்றியினிடத்தில் ஆட்சி 
செய்யும் முறைகளைக் கற்றுணர்ந்த பெரியார்களின் உதவியையும் 
அவர் பெற்றார் . ஆர்ச்பிஷப் தியோபால்டினால் பயிற்றுவிக்கப் 
பட்ட குருமார்களும் ஏனைய ஊழியர்களும் அவருக்கு உதவினர் . 
அவர்களில் முதன்மையானவர் கான்டர்பரியின் ஆர்ச்பிஷப்பான 
தாமஸ் பெக்கெட் என்னும் பெரியாராவார் . கி.பி. 1154 ஆம் 
ஆண்டில் அவரை அரசர் சான்ஸ்சலராக்கினார் . பெக்கட் நிர்வாகத் 
துறையின் பொறுப்பனைத்தையும் கவனித்தார் . செஸ்டர் பிரபு 
ராபர்ட் ஜஸ்டீசியர் பதவியை ஏற்றார் . விரைவில் சான்ஸ்சலரான 
பெக்கட் அரசரின் உண்மையான அமைச்சராகவும் , சிறந்த நண்ப 
ராகவும் ஆனார் . 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


139 


தாமஸ் பெக்கெட் : தாமஸ் பெக்கெட் நார்மானிய வணிகர் 
ஒருவரின் மகன் . அவருடைய தந்தையார் இலண்டனில் குடியேறி 
அந்நகரத் துறைமுக விசாரணை அதிகாரியாகப் பதவியேற்றிருந் 
தார் . பாரிஸிலும் , போலாக்னாவிலும் கல்விகற்ற பெக்கெட் 
நைட்வீரர் குடும்பமொன்றிலும் , வணிகர் அலுவலகத்திலும் 
பயிற்சி பெற்றிருந்தார் . திருச்சபைச் 

சட்டத்தை நன்கு 
கற்றுணர்ந்தாரெனினும் , அன்றாடச் செயல்முறைப் பணிகளிலும் 
அவர் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் . அவருடைய 

. அரும் 
திறனைக்கண்ட ஹென்றி பெக்கெட்டின் தூய்மையையும் , கறை 
படா வாழ்வையும் மெச்சினார் . விரைவில் இருவரும் நண்பர் 
களாகவும் , நாட்டுத்தொண்டில் நாட்டம் கொண்ட சக ஊழியர் 
களாயும் ஆயினர் . 


டூலூஸ் போர் , 1159 : அரசராற்றிய சட்டத்திருத்தங்களின் 
போது தாமஸ் அரசருடன் துணைநின்றார் . ஹென்றியின் மூத்த 
மகனுக்கும் , ஃபிரெஞ்சு அரசர் லூயியின் மகள் மார்க்கரெட்டிற் 
கும் திருமண ஏற்பாட்டைச் செய்து முடிக்க தாமஸ் பாரிஸ் 
நகருக்குத் தூதுசென்றார் . இதன் விளைவாகச் சிலவாண்டுகள் 
இங்கிலாந்தும் , ஃபிரான்சும் போரின்றி அமைதிகாத்தன. ஆனால் , 
கி.பி. 1159 ஆம் ஆண்டில் ஹென்றி டூலூஸ் என்ற பகுதியைத் தம் 
மனைவியின் உரிமைப்பொருளெனக் கொண்டாடியபோது இரண்டு 
நாட்டிற்கும் போர்மூண்டது . இப்போரில் 700 நைட் வீரர் 
களுடன் படைக்களத்திற்குப் பெக்கெட்டும் உடன் சென்றிருந்தார் . 
போரில் பல அரும் தீரச்செயல்களையும் செய்தார் . இப்போரின் 
போது , பிரபுக்களை ஸ்கூட்டேஜ் என்னும் வரிவிதித்து , அவர்களைப் 
போருக்கு அழைப்பதற்கு மாறாக ஹென்றி பணம் வசூலித்துக் 
கொண்டார் . பயிற்சி பெறாத நிலமானியக் கூலிப்பட்டாளங்களின் 
சேவையை விட்டொழித்துத் தம்நிலையான படையொன்றின் 
அவசியத்தை ஹென்றி உணர்ந்திருந்தார் . இப்போர் முடி 
வுறாமலே போய்விட்டது . ஏனெனில் அரசர் லூயி அவரை 
எதிர்த்தபோது , ஹென்றி ஃபிரான்சிலிருந்து மானியமாகப் பெரும் 
நிலங்களைப் பெற்றிருந்தமையால் நிலமானிய முறைப்படி தம் 
ஆண்டானை எதிர்த்துப் போரிட விரும்பவில்லை . 


* 


கி.பி. 1160 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2 ஆம் நாள் தம் 
மகனுக்கு ஹென்றி ஃபிரெஞ்சு இளவரசி மார்க்கரெட்டை மணம் 
செய்வித்து , வெக்சின் என்ற பகுதியைச் சீதனமாகப் பெற்றார் . 
லூயி இத்திருமணத்தை விரும்பவில்லை . ஏனெனில் மார்க்கரெட் 
சிறு குழந்தையாயிருந்தாள் ; மற்றும் ஃபிரெஞ்சுப் பகுதியைச் சீதன 
மாகக் கொடுக்கவும் அவர் விரும்பவில்லை . இருவருக்கும் போர் 


140 


பிரிட்டன் வரலாறு 


மூண்டது . எனினும் , மூன்றாம் அலெக்சாண்டரைப் போப் 
பாண்டவராக அங்கீகரிப்பதில் இரு அரசர்களும் பேரரசருக்கு 
எதிராக ஒன்றுபட்டனர் . இப்படியாக ஹென்றி வெளிநாட்டுச் 
சிக்கல்களில் தொடர்ந்து தலையிட்டுக்கொண்டார் . இத்தருணத் 
தில் இங்கிலாத்திலும் சச்சரவுகள் மூண்டன . 


ஆர்ச்பிஷப் பெக்கெட் , 1162 : கான்டர்பரி ஆர்ச்பிஷப் 
தியோபால்ட் காலமானபோது , தம்முடன் இணங்கிப் பணிபுரிய 
தாமஸ் பெக்கெட்டைவிடச் சிறந்தவர் இருக்கமுடியாது என்று 
உணர்ந்துகொண்ட ஹென்றி கி.பி. 1162 ஆம் ஆண்டு மே 24 ஆம் 
நாளில் அவரை ஆர்ச்பிஷப்பாகத் தேர்ந்தெடுக்கவைத்தார் . சிறு 
பதவியொன்றை வகித்திருந்த , பெக்கெட் சனியன்று பிஷப் 
பாகவும் , ஞாயிறன்று ஆர்ச்பிஷப்பாகவும் ஆக்கப்பட்டார் . புதிய 
ஆர்ச்பிஷப் டிரினிட்டிசண்டே ( Trinity Sunday ) எனப்படும் 
விழாவொன்றைத் தொடக்கிவைத்தார் . இன்றுவரை அவ்விழா 
இங்கிலாந்தில் கொண்டாடப்படுகிறது . அது , பின்னர் பிறநாடு 
களிலும் கொண்டாடப்படலாயிற்று . ஆனால் , விரைவில் அரச 
ருடன் உடன்பட்டு அவரால் நடக்கமுடியாதென்பது தெளிவாகி 
யது . சான்ஸ்சலர் பதவியை ராஜிநாமா செய்துவிட்டு , தம் நேரம் 
முழுமையையும் திருச்சபைப் பணியிலேயே அவர் ஈடுபடுத்தினார் . 
தம் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசத்தை உரிமைப்படுத்திக்கொண்டு , 
ஏழைகளுக்கும் , உடல் நலமிழந்தோருக்கும் உதவி செய்தும் , 
திருச்சபையைப் புனிதப்படுத்தியும் பெக்கெட் தம் பணிகளை 
மேற்கொண்டார் . திருச்சபைச் சீர்திருத்தக்காரர் போன்று பணி 
யாற்றத் தொடங்கினார் பெக்கெட் . துரதிர்ஷ்டவசமாக 
பெக்கெட் அவர்களின் பணிக்கெதிராகச் செயலாற்ற விழைந்தார் 
அரசர் ஹென்றி . 


திருச்சபையின் அதிகாரத்தைக் கட்டுப்படுத்துவதற்கான 
நேரம் வந்து விட்டதாக ஹென்றி உணர்ந்தார் . ஆர்ச்பிஷப் 
அவர்களின் அதிகாரத்தை விரைவில் உடைத்தாக வேண்டும் 
என்று அவர் கங்கணம் கட்டிக் கொண்டார் . 


உட்ஸ்டாக் கூட்டம் , 1163 : திறமைசாலிகளான இவ்விருவரும் 
கி.பி. 1163ஆம் 

ஆண்டு ஜூலை 1 ஆம் நாள் நடைபெற்ற 
உட்ஸ்டாக் கூட்டத்தில் மோதிக் கொண்டனர் . எதல்ரெட் 
அன்ரெடி என்ற அரசர் காலத்தில் முதன் முதலாக வசூலிக்கத் 
தொடங்கப்பெற்ற டேன்கில்டு வரி , டேனியருக்கு இலஞ்சம் 
கொடுப்பதற்காக வசூலிக்கப்பட்டதை ஏற்கனவே அறிந்துள் 
ளோம் . ஷயர்களின் பாதுகாப்பிற்காக இவ்வரியை நார்மானிய 
ஆட்சிக் காலத்திலிருந்து தொடர்ந்து வசூலித்து வந்திருந்தனர் . 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


141 


ஸ்கூட்டேஜ் வரியால் வசூலிக்கப் பெற்ற வருமானம் அனைத்தும் 
இப்போது அரசாங்கக் கருவூலம் செல்ல வேண்டுமென ஹென்றி 
ஆணையிட்டார் . பெக்கெட் டேன்கில்டை அநியாய வரி என்று 
எதிர்த்தார் ; சிறிது காலத்திற்கு 

அரசர் 

பணிந்துபோக 
வேண்டியவரானார் . பின்னர் இது அரசுக்கும் திருச்சபைக்கும் 
எழுந்த பிரச்சினையாகி , திருச்சபை விவகாரத்தில் அரசருக்குத் 
தலையிட அதிகாரமில்லை என்று கூறுமளவிற்குச் சென்றுவிட்டது . 
கி.பி. 1163 ஆம் ஆண்டில் அக்டோபரில் கூடிய வெஸ்ட்மின்ஸ்டர் 
கூட்டத்தில் , குற்றம் புரிந்த திருச்சபைக் குருமார்கள் முதலில் அரச 
மன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டுமென்றும் , பின்னரே அது 
திருச்சபை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டுமென்றும் , 
அங்ஙனம் விசாரிக்கப்பட்டவர் குற்றவாளியென தண்டிக்கப் 
பட்டால் அவர் தாம் வகித்த பதவியிலிருந்து விலக்கப் பெற்று , 
இறுதியில் அரச மன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் 
ஹென்றி அறிவித்தார் . ஒரே குற்றத்திற்கு இரண்டு தண்டனை 
கள் கொடுக்கப்பட்டதைப் போன்று ஆகும் என்று திருச்சபை 
யினர் இதற்குக் கருத்துத் தெரிவித்தனர் . அதே சமயத்தில் 
அரசரின் உரிமையை ஒப்புக்கொண்ட திருச்சபை வழக்கறிஞர் 
களும் , பிஷப்புக்களும்கூட இருந்தனர் . ஆனால் ஆர்க்பிஷப் 
பெக்கெட் அதை எதிர்த்தார் ; போப்பாண்டவர் ஆர்ச்பிஷப்பை 
ஆதரித்தார் . கி.பி. 1164 ஜனவரியில் கிளாரண்டன் என்ற 
நகரிலிருந்த அரச பண்ணையில் பேரவையொன்று கூடியது . 
கிளாரண்டன் சாலிஸ்பரிக்கருகில் உள்ளது . இப்பேரவையில் 
மேற்கூறிய கருத்தை வெளியிட்ட அரசர் அது தம் பாட்டனார் 
முதலாம் ஹென்றியின் காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்களின் 
அடிப்படையில் வந்ததென அறிவித்தார் . 


கிளாரண்டன் சட்டங்கள் , 1164 ( The Constitutions of 
Clarendon ) : இக்கிளாரண்டன் சட்டங்களின்படி சிவில் வழக்கு 
களுக்கான குற்றங்களுக்காகத் திருச்சபைக் குருமார்கள் அரச 
மன்றத்திற்கு முதலில் பதில்கூற வேண்டுமென்றும் , அவர்கள் 
தண்டிக்கப்பட்டுவிட்டால் , அவர்களைத் திருச்சபை பாதுகாக்க 
முன்வரக் கூடாதென்றும் ; நிலங்கள் , திருச்சபை மானியங்கள் 
முதலியவை பற்றிய விசாரணைகள் அரச மன்றத்தில் தான் 
விசாரிக்கப்பட வேண்டுமென்றும் , அரச மன்றத் தீர்ப்புக்களை 
எதிர்த்து மேல் முறையிடும்போது அவற்றை இங்கிலாந்தைத் 
தவிர ரோமாபுரிக்குக் கொண்டு செல்லக்கூடாது என்றும் , 
அல்லது மேல்முறையீடுகளை அப்படிக் கொண்டு செல்வதாயின் 
அரசரின் அனுமதி பெற்றே அதை வெளிநாட்டிற்குக் கொண்டு 


142 


பிரிட்டன் வரலாறு 


செல்ல வேண்டுமென்றும் , அரசரின் மானியதாரர்கள் அரசரின் 
அனுமதியின்றித் திருச்சபை நீதிமன்றங்களால் நாடுகடத்தப்படக் 
கூடாதென்றும் ; 

அரசரின் அனுமதி பெற்று , அரசருக்குச் 
சொந்தமான திருக்கோயிலிலேயே பிஷப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட 
வேண்டும் என்றும் ; பிஷப்புகள் மானியமாகப் பெற்ற நிலங் 
களுக்காக அவர்களும் ஏனைய பிரபுக்களைப் போன்று அரச 
ருடைய மன்றத்திற்கு வருகைபுரிய வேண்டுமென்றும் ; அடிமைகள் 
அவர்தம் ஆண்டானின் அனுமதியின்றித் திருச்சபைப் பதவி பெறக் 
கூடாதென்றும் வலியுறுத்தப்பட்டன . புகழ்பெற்ற கிளாரண் 
டன் சட்டங்களை பெக்கெட் ஏற்க மறுத்தார் . இருதரப்பினரும் 
விட்டுக்கொடுக்காமலே ஒன்பது மாதங்கள் கழிந்தன . பின்னர் 
ஆர்ச் பிஷப்பை ஒழித்து விடுவதென அரசர் உறுதி பூண்டார் . 
நார்த்தாம்டனில் நடைபெற்ற கூட்டமொன்றில் திருச்சபைத் 
தனியுரிமைகள் அல்லாத புதிய விவகாரங்கள் பலவற்றைக் 
குறித்துப் பெக்கெட்டைக் காரணங்காட்டி அரசர் குற்றஞ் 
சாட்டினார் . கருவூல அலுவலக ஊழியர் ஜான் என்பாருக்கு 
நீதி வழங்க மறுத்தாரென்றும் , அரசருக்கு அவர் பெரும்தொகை 
யொன்றைக் கொடுக்க வேண்டுமென்றும் கூறப்பட்டது . பாரன் 
பிரபுக்கள் பெக்கெட்டிற்கெதிராகத் தீர்ப்பு வழங்கினர் . பெக்கட் 
சீற்றங்கொண்டு மறுப்புரைத்துப் போப்பாண்டவரை நீதி வழங்க 
வேண்டி அவருக்கு மேல் முறையீடு விடுத்தார் . இத்தருணத்தில் 
தாமஸ் பெக்கெட் நாட்டைவிட்டு ஓடிச் சென்று , ஃபிரான்ஸில் 
தஞ்சம் புகுந்தார் . முதலில் பாண்டிக்னியிலும் பின்னர் சென்ஸ் 
என்ற பகுதியிலுமாக ஆறு ஆண்டுகள் ஃபிரான்ஸ் நாட்டில் தங்க 
வேண்டியவரானார் பெக்கெட் . இந்த ஆறு ஆண்டுகளும் அவரை 
அச்சுறுத்தி அவமானப்படுத்தும் செயல்களில் ஹென்றி ஈடுபட்டி 
ருந்தார் . போப்பாண்டவருக்கும் பேரரசருக்கும் சச்சரவுகள் 
இருந்தமையால் போப்பாண்டவர் பெக்கெட்டை உதாசீனப் 
படுத்திவிட்டார் . ஃபிரான்சு அரசர் லூயி மட்டும் பெக்கெட் 
டைத் தொடர்ந்து ஆதரித்தார் . ஹென்றிக்கும் பெக்கெட்டுக்கும் 
உடன்பாடு காணச் செய்யப்பட்ட முயற்சிகள் பயனற்றவையா 
யின . இறுதியில் ஹென்றி பெரும் பிழையொன்றைச் செய்தார் . 
ஃபிரெஞ்சு அரசர்களைப் போன்று அரசரின் வாழ்நாளிலேயே தம் 
வாரிசுக்ளை முடிசூட்டும் பழக்கத்தைக் கடைப்பிடிக்கும் நோக்கு 
டன் , ஹென்றி தம் மூத்த மகன் ஹென்றியை அரசராகத் தேர்ந் 
தெடுத்து , யார்க் ஆர்ச் பிஷப் ரோஜரின் கையால் முடிசூட்ட 
வைத்தார் . ரோஜர் பெக்கெட்டின் வாழ்நாள் பகைவர் ஆவார் . 

பெக்கெட் திரும்பி வருதலும் , கொலையும் , 1176 : இதுநாள் 
வரை கான்டர்பரி ஆர்ச் பிஷப்புகளே அரசருக்கு முடிசூட்டும் 
உரிமையைப் பெற்றிருந்தனர் . பெக்கெட் ஹென்றியின் 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


143 


சமய 


முடிசூட்டு விழாவை எதிர்த்தபோது , போப்பாண்டவரும் 
அவரை ஆதரித்து , ஹென்றியை எதிர்த்தார் . இரண்டாம் 
ஹென்றியும் திருச்சபையிலிருந்து சமய விலக்கம் செய்யப்பட்டு 
விடுவாரோ என்ற அவல நிலை ஏற்பட்டது . இதை உணர்ந்த 
ஹென்றி இதைத் தடுக்க எண்ணி இறுதியாகப் பணிய வேண்டியவ 
ரானார் . கி.பி. 1170 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20 ஆம் நாள் 
பிரெட்வால் என்னுமிடத்தில் பழைய நண்பர்கள் இருவரும் 
சந்தித்து , உடன்பாடு செய்து கொண்டார்கள் . கிளாரண்டன் 
சட்டங்களைத் திரும்பப் பெற்றுக்கொள்ள ஹென்றி இசைந்தார் . 
தாமஸ் பெக்கெட் விரைவாகக் கான்டர்பரி போய்ச் சேர்ந்தார் . 
ஆயினும் என் ! முழுமையான அமைதியை நிலைநாட்ட முடிய 
வில்லை . பெக்கெட்டின் எதிரிகளாயிருந்த பிஷப்புகள் அவருடைய 
அதிகாரத்திற்குக் கீழ்ப்படிய மறுத்தனர் . அத்துடன் அவர்கள் 
போப்பாண்டவரின் தீர்ப்புகளுக்கும் கீழ்ப்படிய மறுத்தனர் . 
சமயவிலக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் 

உரிமை 
பெற்றவர்களாகக் கருத அவர்கள் போப்பாண்டவரின் தீர்ப்புகளை 
ஏற்றுக் கொண்டால்தான் முடியும் . பெக்கெட் இங்கிலாந்தில் 
இல்லாத சமயம் செல்வங்களைப் பறித்துக் கொண்டவர்கள் , 
அவற்றை மீண்டும் திருப்பிக் கொடுக்காமல் தம்வசமே வைத்துக் 
கொண்டிருந்தனர் . அப்போது அரசர் நார்மண்டியிலிருந்தார் . 
யார்க் ஆர்ச்பிஷப் ரோஜரின் தலைமையில் பிஷப்புகள் கடலைக் 
க்டந்து சென்று அரசரிடம் பெக்கெட் குறித்து முறையிட்டார்கள் . 
நான் வீணர்களை எல்லாம் பேணி வளர்த்தேன் . 

அதன் 
விளைவாக இந்தத் தாழ்ந்த சாதிப் பூசாரியினால் சொல்ல முடியாத 
துன்பத்திற்காளானேன் 

வேதனையால் 
இரைந்தார் . அரசரின் சொற்களைக் கேட்டிருந்த சிலர் ஆர்ச் 
பிஷப்பை வஞ்சம் தீர்த்துக்கொள்ளத் தக்க சமயம் பார்த் 
திருந்தனர் . அரசருடனிருந்த ரெஜினால்டு பிட்ஜ் - உர்ஸ் , ட்ரேஸி 
வில்லியம் , மோர்வில்லியைச் சார்ந்த ஹூயூ , ரிச்சர்டு பிரீட்டன் 
ஆகிய நான்கு நைட் வீரர்களும் உடனடியாக இங்கிலாந்து வந்து 
சேர்ந்தனர் . கி.பி. 1170 ஆம் ஆண்டு டிசம்பர் 29 ஆம் நாள் 
பெக்கெட்டை அவருடைய சொந்தத் திருக்கோயிலிலேயே கொலை 
செய்தனர் . வீரராக வாழ்ந்தது போன்றே பெக்கெட் வீரராக 
மடிந்தார் . 

கொலைக்களக் காட்சி பின்வருமாறு : நாடுகடத் 
தப்பட்ட பிஷப்புகளை மன்னிக்கும்படி அந்நால்வரும் 
பெக்கெட்டை வேண்டினர் ; அவர்கள் கேட்ட மற்றொரு 
வேண்டுகோள் அவர் நாட்டைவிட்டு உடனடியாக வெளியேற 
வேண்டும் என்பதாகும் . அவர்களின் முதல் கோரிக்கை திருச் 
சபைச் சட்டத்திற்கெதிராக இருப்பதால் தம்மால் நிறைவேற்ற 
முடியாதென்றும் , இரண்டாவது வேண்டுகோளைத் தம்மால் ஏற்றுக் 


என்று 


அரசர் 


மன 


வீரர்கள் 
144 

பிரிட்டன் வரலாறு 
கொள்ள இயலாதென்றும் பதிலிறுத்தார் . பெக்கெட் வாக்கு 
வாதம் முற்றியது . தம் மக்களின் நடுவிலேயே தாம் இறக்கச் 
சித்தமாக இருப்பதாகப் பெக்கெட் வெகுண்டு கூறினார் . பின்னர் 
மாலை நேர வழிபாட்டிற்காக அவர் திருக்கோயிலுக்குள் சென்றார் . 
அப்போது கோயிற் கதவுகள் 

மூடப்படவில்லை . வீரர்கள் 
நால்வரும் அவரைப் பின்தொடர்ந்தனர் . பெக்கெட்டைச் சுற்றி 
யிருந்த துறவிகள் - அவர்தம் நண்பர்களாயிருந்த மூவரைத் 
தவிர ஏனையோர் அங்கிருந்து ஓடிவிட்டனர் . மீண்டும் அந்நைட் 

தங்கள் கோரிக்கையை அவர் நிறைவேற்றியே 
தீர வேண்டுமெனக் கூச்சல் இட்டனர் ; வேண்டுகோளை ஏற்க 
மறுத்தால் அவர் கொல்லப்படுவார் என்றும் அவர்கள் அச்சுறுத் 
தினர் . இறைவனுக்காக நான் இறக்கச் சித்தமாயிருக்கிறேன் 
என்று அவர் பதிலுரைத்தார் . என் செங்குருதிச் சிந்துவதிலாவது 
திருச்சபை அமைதியும் , சுதந்திரமும் பெறுமாக ! இறைவன் 
ஆணையாக என்னுடைய மக்களையோ , திருச்சபைக் குருமார் 
களையோ , லௌகீகர்களையோ துன்புறுத்தாதீர்கள் என்று ஆணை 
யிடுகிறேன் - என்று முழங்கினார் பெக்கெட் . மேலும் கடுஞ் 
சொற்களை அவர் கூறியிருக்கக் கூடும் . நைட் வீரர்கள் அவரைத் 
தரையில் 

வீழ்த்தினார்கள் . தரையில் வீழ்ந்த பெக்கெட் 
தம்முடைய ஆத்மாவை இறைவன்பால் செலுத்தினார் . இருமுறை 
அவர் வெட்டப்பட்டார் . மூன்றாம் முறை அவர் கொல்லப் 
பட்டார் . பெக்கெட் மரணமடைந்தாலும் , அவர் எக்கருத்திற் 
காகப் போரிட்டாரோ அக்கருத்து வென்றுவிட்டது . அவருடைய 
சமாதியில் அற்புதங்கள் நிகழ்ந்ததாகக் கூறினார்கள் . மக்கள் அவ 
ரைத் தியாகியெனப் போற்றினர் . மக்கள் . அடைந்த ஆறாத் 
துயரத்தைக் கண்டு ஹென்றி நிலைகுலைந்து போனார் . அவரும் 
சொல்லொணாத் துயரும் , வருத்தமும் உற்றார் . மூன்று நாட்கள் 
அவரால் உண்ணவோ நீரருந்தவோ கூட முடியவில்லை ; தனிமை 
யில் காலத்தைக் கழித்தார் . அரசரின் அரசியல் ஞானமும் , தாமஸ் 
பெக்கெட் இறந்ததால் ஏற்பட்ட கழிவிரக்கமும் ஹென்றியைப் 
பொதுவாக மன்னிப்புக் கோரவைத்தன . சொல்லப்போனால் , 
ஹென்றி திருச்சபைக்கு ஓரளவு சரணடைந்தார் என்று கூடச் 
சொல்லலாம் . எனினும் , அவர் கிளாரண்டன் சட்டங்களைத் 
தள்ளிவிடப் 

பெயரளவில் கூட மறுத்துவிட்டார் . அன்றியும் , 
தமக்கு வேண்டியவர்களைப் பிஷப்பாக்குவதையும் ஹென்றி 
நிறுத்தவில்லை . ஆனால் , இரு அடிப்படை விஷயங்களில் ஹென்றி 
அரசர் , திருச்சபைக்கு விட்டுக் கொடுத்தார் . முதலாவது , திருச் 
சபையினர் ரோமாபுரிக்கு மேல் முறையீடு செய்வதை அனுமதிக்க 
ஒப்புக்கொண்டார் . இரண்டாவது , குற்றம் புரிந்த திருச்சபைக் 
குருமார்களைத் திருச்சபை நீதிமன்றங்களே விசாரித்துத் தண்டிக்க 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 

145 
லாம் என்பதையும் ஒப்புக்கொண்டார் . இப்படியாக , கி.பி. 
1172 ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஹென்றி திருச்சபைப் 
பெரியார்களுடன் சச்சரவிட்டுக் கொண்டதிலிருந்து விடுதலை 
பெற்றார் . 


ஹென்றியும் , வேல்ஸ் போர்களும் : தாமஸ் பெக்கெட்டுடன் 
சண்டையிட்டுக்கொண்ட அதேயாண்டில் வேறு சில முக்கிய 
நிகழ்ச்சிகள் நடைபெற்றன . தம்முடைய அதிகாரத்தை வேல்ஸில் 
நிலைநாட்ட ஹென்றி முதலில் முயன்றார் . கி.பி. 1157 லும் ,, 
1162 லும் மீண்டும் கி.பி. 1165 லும் வேல்ஸ்மீது அவர் படை 
யெடுத்தார் . அவையனைத்தும் தோல்வியுற்றன . முதல் போரின் 
போது எஸ்ஸெக்ஸ் , ஹென்றி அரசருடைய கொடியை எறிந்து 
விட்டு ஓடிப் போனதால் , அரசருடைய படையில் குழப்பம் 
மூண்டது . ஹென்றியின் எதிரியாயிருந்தவர் ரிஸ் ஆஃப் குருஃபிட் 
( Rhys of Gurufid ) என்ற தென்வேல்ஸ் இளவரசர் . அவருடன் சில 
வேளைகளில் வட வேல்ஸ் இளவரசரான ஓவன் குவென்னீடும் 
( Owen Gwyenedd ) சேர்ந்து கொண்டார் . ஒவ்வொரு தருணத்தி 
லும் வேல்ஸ் இளவரசர்கள் ஆங்கில அரசரை அலைக்கழித்தனர் . 
அவரால் அவர்களை முழுவதும் வெற்றி காண முடியவில்லை . தம் 
ஆட்சியின் பிற்காலத்தில் அவர் அவர்களுடன் உடன்படிக்னக 
செய்து கொண்டதால் அமைதி , நிலவியது . பின்னர் ஹென்றியின் 
படைகள் வெளிநாடுகளில் போரிட்டபோது அப்படையில் படை 
வீரர்களும் பணியாற்றினர் . 


அயர்லாந்தை வெற்றி காணல் : அயர்லாந்தின் மீது படை 
யெடுத்துச் சென்ற அவருடைய முதல் படையெடுப்பு வெற்றி 
பொருந்தியதும் , மிக முக்கியமானதுமாகும் . நீண்டகாலமாக 
அயர்லாந்து இங்கிலாந்துடனும் , ஐரோப்பாவுடனும் தொடர் 
பில்லாமல் தனித்து நின்றது . தொடக்க காலத்தில் அது கிறிஸ்துவ 
நாடுகளில் முன்னணியில் நின்ற நாடாகக் கருதப்பட்டது . அந் 
நாட்டுக் கிறிஸ்துவப் பாதிரிகள் இங்கிலாந்து , கலிடோனியா , 
ஜெர்மனி, கால் முதலிய பகுதிகளைக் கிறிஸ்துவ நாடுகளாக மதம் 
மாற்றினர் . ஆனால் , நார்ஸ் படையெடுப்பாளர்கள் அயர்லாந்தில் 
சொல்லொணாக் கொடுமைகளை விளைவித்தனர் . 

ஒன்பதாம் 
நூற்றாண்டிலிருந்து ஓட்ஸ்மன் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்ட 
வர்கள் லிமரிக் , கார்க் , வாட்டர்போர்டு , டப்ளின் முதலிய இடங் 
களில் குடியேற்றங்கள் அமைத்திருந்தனர் . இக்குடியேற்றவிடங் 
களிலிருந்து இங்கிலாந்தில் டேனியர் படையெடுத்த காலத்தில் 
அவர்களுக்கு உதவிகள் கிடைத்தன . ஆயினும் நார்த்மென்கள் 
ஐரிஸ் மக்களுடன் ஒன்றாக இணையவில்லை . கெல்ட்டிய அரசுகளான 


146 


பிரிட்டன் வரலாறு 


அல்ஸ்டர் , கன்னாட் , லீன்ஸ்டர் , மன்ஸ்டர் ஆகியவற்றுடன் 
தொடர்பின்றியே அவர்கள் தனித்து நின்றனர் . அவ்வரசுகள் 
அப்போது நாகரிகம் முதிர்ச்சி பெருதவையாய் , முக்கிய அரசர் 
ஒருவரின் பெயரளவிற்கான ஆட்சிக்குட்பட்டு வாழ்ந்தன . வட 
பகுதியில் அமைத்த குடியேற்றங்கள் அயர்லாந்திற்குச் சொல்ல 
முடியாத இடுக்கண்களை விளைவித்தன . அவர்கள் அயர்லாந்தின் 
பழைய பண்பாட்டின் பெரும்பகுதியை அழிக்கக் காரணமாயிருந் 
தனர் . தேசிய வாழ்க்கை உறுதியாக நிலைபெற முடியாதபடி 
நம்பிக்கைகள் அனைத்தையும் அவர்கள் நாசம் செய்தனர் . 
அயர்லாந்தில் வந்து குடியேறிய ஓட்ஸ்மன்கள் இங்கிலாந்துடன் 
ஓரளவு தொடர்பு வைத்திருந்தனர் . சில சமயங்கள் அதற்கு 
அடங்கியும் வாழ்ந்தனர் . எட்கார் டப்ளினில் நாணயங்களை 
அச்சிட்டார் . இங்கிலாந்தின் மேற்கத்திய துறைமுகங்களுடன் , 
ஐரிஸ் கடற்கரை நகரங்கள் வாணிபத்தில் சுறுசுறுப்பாக இறங்கி 
யிருந்தன . இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து குறுநில மன்னர்கள் 
அடிமைகளை விலை கொடுத்து வாங்கினர் . சில வேளைகள் 
இவ்வடிமைகள் கவரப்பட்டுக்கொண்டு செல்லப்பட்டதை வெற்றி 
வீரர் வில்லியமும் , லான்க் ஃபிராங்க்கும் தடைசெய்ய முயற்சி 
செய்திருந்தனர் . 

இங்கிலாந்தையும் அயர்லாந்தையும் நெருக்கமாக இணைக்கும் 
தருணம் இப்போது வந்துற்றது . வெற்றி வீரர் வில்லியம் 
அயர்லாந்தின்மீது படையெடுக்க எண்ணியிருந்தார் . திருச்சபை 
விவகாரங்களில் அயர்லாந்து குறுநில மன்னர்களும் , ஐரிஸ் பிஷப்பு 
களும் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டை அங்கீகரித்திருந்தனர் . அயர் 
லாந்தில் வில்லியமும் லான்க் ஃபிராங்க்கும் அறிமுகமாயிருந்தமை 
-யான் அவர்களுக்கு அயர்லாந்து மக்கள் அடிபணிந்தனர் . ஹென்றி 
அயர்லாந்தை நிலையாகக் கைப்பற்ற உறுதி பூண்டிருந்தார் . முடி 
சூட்டிக்கொண்டவுடன் போப்பாண்டவர் நான்காம் ஏட்ரியன் 
என்பாரைத் தூண்டி ஆணையொன்றை விடுத்து , ஹென்றிக்கு 
இங்கிலாந்தைச் சுற்றிலுமுள்ள அனைத்துத் தீவுகளிலும் 
அதிகாரம் உண்டென்று அறிவிக்க வைத்து , அயர்லாந்தின் மீது 
ஹென்றி உரிமை கொண்டாடினார் . ( ஏட்ரியன் ஒருவர்தான் 
போப்பாண்டவரான 

ஒரே ஆங்கிலேயர் ) எனினும் கி.பி. 
1170 ஆம் ஆண்டுவரை ஹென்றி போப்பாண்டவரின் ஆணையைப் 
பயன்படுத்தவில்லை . கி.பி. 1166 ஆம் ஆண்டில் லீன்ஸ்டர் அரச 
ரான டெர்மோட்டை ஏனைய ஐரிஸ் இளவரசர்கள் அவருடைய 
நாட்டைவிட்டு விரட்டியபோது அவர் ஹென்றியின் உதவியை 
நாடினார் . பெம்ப்ரோக் பிரபு ரிச்சர்டு கிளேர் என்பாரை அவ 
ருக்கு உதவும்படி ஹென்றி அனுமதித்திருந்தார் . முதலில் மாரீஸ் 
ஃபிட்ஸ் ஜெரால்டும் , ராபர்ட் பிட்ஸ் ஸ்டீபனும் வெக்ஸ்போர்டில் 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


147 


படை 


தங்களை நிலைநிறுத்திக்கொண்டனர் . பின்னர் ரிச்சர்டு பிரபு 
வாட்டர் போர்டைக் கைப்பற்றினார் . அங்கிருந்து டப்ளின் 
மீது படையெடுத்துச் சென்று அதைப் பிடித்தார் . இந்நகரங்களில் 
ஆண்டுவந்த ஓட்ஸ்மன்கள் விரட்டியடிக்கப் பெற்றனர் . நார்த் 
மென்களும் ஐரிஸ்காரர்களும் தம் தாக்குதல்களினால் 
யெடுப்பாளர்களை விரட்ட முடியாமற் தவித்தனர் . விரைவில் 
ஆங்கில - நார்மானிய நைட்வீரர்கள் மீத் , தென்மன்ஸ்டர் ஆகிய 
இடங்களிலும் கடற்கரை நகரங்களிலும் ஆட்சி நடாத்தினர் . 
பெக்கெட்டின் கொலைக்குப் பின்னர் ஹென்றியே கடல் கடந்து 
அயர்லாந்து சென்றார் . கி.பி. 1171 ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் திரு 
நாளில் அவர் டப்ளினில் நுழைந்தபோது , அல்ஸ்டர் அரசரைத் 
தவிர ஏனைய ஐரிஸ் அரசர்கள் ஹென்றியிடம் சரணடைந்தனர் . 


ஆங்கிலக் குடியேற்றம் : ஐரிஸ் பிஷப்புகள் பிரிஸ்ட்லில் நடை 
பெற்றுவந்த அடிமை வியாபாரம் குறித்து மக்களுக்கு ஏற்கனவே 
எச்சரிக்கை விட்டிருந்தனர் . அவ்வடிமை வாணிகத்தால் பல 
ஆங்கிலேயர்கள் அயர்லாந்தில் அடிமைகளாக வந்திருந்தனர் . 
ஆங்கிலப் படையெடுப்பு அயர்லாந்து மக்களின் பாபத்தின் 
தண்டனையாகும் என பிஷப்புகள் கருதினர் . இப்பிஷப்புகள் 
ஹென்றியை ஏற்றுக்கொண்டனர் . காஷெல் ( Cashel ) என்ற 
இடத்தில் நடைபெற்ற திருச்சபைக் கூட்டமொன்றில் அவர்கள் 
ஹென்றியின் திருச்சபைச் சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொண்ட 
துடன் , ஆங்கிலத் திருச்சபையைப்போன்று ஐரிஸ் திருச்சபையை 
யும் அமைத்துவிடுவதென்றும் ஒப்புக்கொண்டனர் , மேற்குறிப் 
பிட்ட திருச்சபைக் கூட்டத்திற்கு ஹென்றியும் வருகை புரிந்திருந் 
தார் . கி.பி. 1172 ஆம் ஆண்டு ஏப்ரலில் ஹென்றி இங்கிலாந் 
திற்குத் திரும்பினார் . அதற்குப் பின்னர் ரிச்சர்டு பிரபு அயர்லாந்தை 
ஆண்டுவந்தார் . ஹூயூ டி லாசி என்பார் அரசரின் ஜஸ்டீசியராக 
அங்குப் பணியாற்றினார் . கி.பி. 1185 இல் தம்முடைய இளைய 
மகன் 

அயர்லாந்திற்கு அனுப்பிவைத்தார் ஹென்றி . 
ஜானையே அயர்லாந்தின் பிரபுவாக்க ஹென்றி எண்ணியிருந்தார் . 
ஆனால் , ஜானின் தவறு காரணமாக அத்திட்டம் வெற்றிபெற 
வில்லை . ஹென்றியின் ஆட்சியின் இறுதிக்காலத்தில் அல்ஸ்டர் 
மட்டும் ஆங்கிலேயர்களால் 

வெல்லப்பட்டிருந்தது . 
லீன்ஸ்டர் , மன்ஸ்டரின் ஒரு பகுதி ஆகியவை ஆங்கில ஆட்சியின் 
எல்லைக்குள் இருந்தன . அங்கு ஆங்கிலப் பிரபுக்கள் குடியேறி 
ஆங்கிலச் சட்டத்தையும் நிலைநாட்டினர் . ஆனால் , காலப்போக்கில் 
குடியேறியவர்களும் உள் நாட்டினரைப் போன்று தொந்தரவு 
கொடுத்தனர் . பல நூற்றாண்டுகள் அயர்லாந்தில் குழப்பமும் , 
தொடர்ந்து போரும் மூண்டிருந்தன . 


ஜானை 


மீத் , 


148 


பிரிட்டன் வரலாறு 


பன்னிரண்டாம் நூற்றாண்டில் அயர்லாந்து : அயர்லாந்தின் 
வெற்றி ஹென்றியின் திறமையையும் துணிச்சலையும் எடுத்துக் 
காட்டின . ஆங்கில , நார்மானிய பிஷப்புகள் அயர்லாந்து 
சென்றார்கள் . துணிச்சல் மிக்கவர்களும் , வீரதீரச் செயல்களைச் 
செய்து காட்ட எண்ணியவர்களும்கூட அயர்லாந்து சென்றிருந் 
தனர் . தொடக்க காலத்தில் அயர்லாந்தை வெல்லக் காரணமா 
யிருந்தவர்கள் பெரும்பாலும் தென்வேல்ஸிலிருந்து சென்றிருந் 
தார்கள் . அப்படிச் சென்றவர்களில் ஒருவரான பாரிஸைச் 
சார்ந்த ஜெரால்ட் என்பார் அக்கால அயர்லாந்தைக் குறித்து 
இரு நூல்கள் எழுதியிருக்கிறார் . அயர்லாந்தின் பண்டைக்காலக் 
காட்டுமிராண்டிகள் பற்றியும் , அவர்களின் நாகரிகமற்ற வாழ்க் 
கையைப் பற்றியும் அந்நூல்களில் விரிவாகக் காண்கிறோம் . 
அவர்கள் வேளாண்மை செய்ய அப்போது முற்படவில்லை . அங்கு 
செய்பொருள்கள் எதுவும் செய்யப்படவில்லை . எனினும் அவர்கள் 
இசையிலும் , கவிதையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தனர் . அவர்கள் 
பயிற்சி பெறாத விறல் வீரர்கள் ; இரக்கமற்ற நெஞ்சினர் . வடஐரிஸ் 
மக்கள் தென்னவரைவிடப் பெரும் மாறுபாடுகளைக் கொண்டிருந் 
தார்கள் என அவர் குறிப்புகளிலிருந்து அறிகிறோம் . வடவர் 
போர்க் குணம் மிக்கவர்கள் ; தென்னவர் சூதுவாது நிறைந்த 
வர்கள் . அவர்களைக் கைப்பற்றுவது கடினம் என்றும் அவர் 
கருதினார் . 

ஹென்றியும் , ஸ்காட்டியரும் : ஹென்றி ஸ்காட்டியருடனும் 
போரிட்டார் . கி.பி. 1173 இல் ஸ்காட்லாந்து அரசரான 
வில்லியம் ( William the Lim ) இங்கிலாந்தின் பகைவர்களுடன் 
கூடிக்கொண்டு , அடுத்தாண்டின் தொடக்கத்தில் பெரும்படை 
யொன்றுடன் இங்கிலாந்தின் மீது படையெடுத்தார் . அப்படை 
யெடுப்புகளால் வட ஷயர்கள் படுநாசமுற்றன . அத்தருணத்தில் 
ஹென்றி ஃபிரெஞ்சுப் போரில் ஈடுபட்டிருந்தமையால் ஸ்காட்லாந் 
தின்பால் கவனம் 

செலுத்த முடியவில்லை . மேலும் , 
பாலிருந்த குடிமக்களும் , அதிகாரிகளும் அவ்வெதிர்ப்பை முறி 
யடிக்க உறுதி பூண்டிருந்தனர் . அரசரின் ஜஸ்டீசியரான கிளான் 
வில்லியைச் சார்ந்த ரானால்ஃப் என்பாரும் , வடபகுதி ஷெரிப்புக் 
களும் , பெய்லிப்புகளும் குடிமக்களின் பிர்டு படையை அமைத்து , 
ஸ்காட்டியரை ஆல்ன்வில்க் என்னுமிடத்தில் சந்தித்தனர் . அங்கு 
ஸ்காட்டிய 

அரசர் கைது 

செய்யப்பட்டார் . ஹென்றி 
ஸ்காட்லாந்தைத் தம் ஆட்சியின் கீழ்க் கொண்டுவர இச்சந்தர்ப் 
பத்தைப் பயன்படுத்திக்கொண்டார் . அவர் ஆட்சியின் தொடக் 
கத்திலேயே நார்த்தம்பர்லாந்தும் , கம்பர்லாந்தும் ஹென்றியின் 
வசமாயிருந்தன . இப்போது ஸ்காட்லாந்து முழுமையையும் 
கைப்பற்றினார் ஹென்றி . கி.பி. 1175 ஆம் ஆண்டில் வில்லியம் , 


வட 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


149 


அவருடைய சகோதரர் டேவிட் , அவர்தம் பிரபுக்கள் , சுதந்திர 
மானியதாரர்கள் ஆகியோர் இரண்டாம் ஹென்றிக்கு இறை 
வணக்கம் செலுத்தினர் . ஸ்காட்டிய பிஷப்புகளும் ஆங்கிலத் 
திருச்சபைக்குக் கீழ்ப்படிந்தனர் . போப்பாண்டவரின் 

உதவி 
யுடன் ஆங்கில ஆதிக்கத்தை அகற்ற முயற்சிகள் நடைபெற்றாலும் , 
ஹென்றியின் ஆட்சிக்காலம் வரை ஸ்காட்லாந்து இங்கிலாந்தின் 
ஆளுகைக்குட்பட்டேயிருந்தது . 


இங்கிலாந்து பல போர்களில் ஈடுபட்டிருந்தாலும் , அதே 
சமயத்தில் பல சட்டச் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த 
ஹென்றி முயன்று வந்தார் என்பதைக் கவனத்திற் கொள்ள 
வேண்டும் . 


கிளாரண்டன் அஸ்ஸைஸ்கள் , 1166 : கி.பி. 1166 ஆம் ஆண்டில் 
ஹென்றி பெரியதொரு சட்டத்தை வெளியிட்டார் . அதன் 
விளைவாகச் சட்டங்கள் செயல்முறைத் திறம்படைத்ததாக்கப் 
பெற்றன . அவை நேர்மையான முறையில் , சிறந்த சீர்திருத்தங் 
களுடனும் செயலாற்றப்பெற்றன . அதைத்தான் கிளாரண்டன் 
அஸ்ஸைஸ் என்கிறோம் . அதாவது கிளாரண்டன் சீர்திருத்தச் 
சட்டங்கள் என்று பொருள்படும் . இச்சட்டச் சீர்திருத்தத்தின் 
மூலம் பழைய ஜூரிமுறை புதுப்பிக்கப்பெற்றது . அதன்படி அரச 
ருடைய நீதிபதிகளின் முன்னர் குற்றவாளிகள் குற்றஞ்சாட்டப் 
படவேண்டும் . அந்நீதிபதிகள் குறிப்பிட்ட காலங்களில் ஒரு 
ஷயரிலிருந்து மற்றொன்றிற்காகச் சுற்றிவந்து , கவுன்டி நீதி 
மன்றங்களில் எல்லா முக்கியமான வழக்குகளையும் விசாரணை 
செய்யவேண்டும் . சுற்றிவரும் நீதிபதிகள் எனப்படும் இந் நீதிபதி 
கள் சுற்றி வரும் முறையும் , இக்காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டது . 
இதனால் டர்ஹாமிலும் , செஸ்டரிலும் ஏற்கெனவே நீதிபதிகள் 
இருந்தார்கள் . தனியான நீதிமன்றங்களை வைத்திருந்த பிரபுக் 
களும் அவர்தம் நீதிமன்றங்களை அரசரின் கட்டுப்பாட்டின்கீழ்க் 
கொண்டுவர வேண்டும் ; அமைதி காக்கும் பொறுப்பை வலி 
யுறுத்தும் வெளிப்படையான வாக்குறுதிகளை மக்கள் பாதுகாக்க 
ஷெரிப்புகள் என்னும் ஊழியர்கள் நாடெங்கும் கண்காணித்தனர் . 
பல்வேறு விஷயங்களை விசாரணை செய்ய இப்போது ஜூரிமுறை 
விஸ்தரிக்கப்பட்டது . கிளாரண்டன் அஸ்ஸைஸ் ஹென்றியின் 
ஆட்சிக்காலத்தில் வந்த மிக முக்கிய சட்டமாகும் . இதனால் நாடு 
முழுமையும் நீதியைப் பாதுகாக்கச் சட்ட அமைப்புமுறையொன்று 
நிறுவப்பட்டது . மேலும் , சட்டங்களைச் செயல்படுத்தவும் அரச 
ரின் நேர்பார்வைக்குட்பட்ட அதிகாரிகள் நியமிக்கப்பெற்றிருந் 
தது மற்றொரு சிறப்பாகும் . இப்புதிய சட்டத்தால் நீதி அனைவ் 
ருக்கும் சமமானமாக்கப்பட்டதுடன் , கடுமையான கட்டுப் 


150 


பிரிட்டன் வரலாறு 


பாட்டின் கீழும் கொண்டு வரப்பட்டது . 

ஷெரிப்புக்களின் 
அதிகாரம் மிகுதியாக்கப்பெற்று , அரசரின் வருமானமும் உயர்த் 
தப்பட்டது . ஷெரிப்புகளின் கொடுமையைத் தாளமாட்டாத 
மக்கள் அவர்களைப்பற்றி அரசரிடம் புகார் செய்தனர் . கி.பி. 
1170 ஆம் ஆண்டில் ஷெரிப்புகளின் விசாரணை யொன்று நடத் 
தப்பட்டது . அதன் பின்னர் ஷெரிப்புக்கள் அனைவரும் பதவி 
யிலிருந்து அகற்றப்பட்டனர் . அவர்களுக்கு மாறாகச் சிறப்பான 
நீதிபதிகள் எல்லாக் குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்க நியமிக்கப் 
பெற்றனர் . வழக்குப்பற்றிய விவரம் தெரிந்தவர்கள் பிரமாணம் 
எடுத்துக்கொண்டு , தமக்குத் தெரிந்த விவரங்களை அச்சிறப்பு 
நீதிபதிகளிடம் வெளியிடவேண்டும் . 

பாரன் 

பிரபுக்களுக்குப் 
பதிலாக ஹென்றி இப்பதவிக்குத் தமக்கு வேண்டியவரை 
நியமித்தார் . அவர்கள் சுற்றிவரும் நீதிபதிகளாகவும் , நிதித் 
துறை அதிகாரிகளாகவும் , அரசரின் விருப்பப்படியும் , சட்ட நீதிப் 
படியும் நிருவாகம் நடத்தினர் . 


கிராண்ட் அஸ்ஸைஸ் , 1179 : இரண்டாம் ஹென்றி கிராண்ட் 
அஸ்ஸைஸ் என்னும் சட்டமொன்றை உருவாக்கினார் . இச் 
சட்டம் சிவில் 

சிவில் வழக்குகளுக்காகப் பயன்படுத்தப்பட்டது . 
அஸ்ஸைஸ் என்ற சொல் தொடக்கத்தில் அரசமன்றத்தின் 
கூட்டம் கூடுவதைக் குறித்தது . ( Assize at first meant the sitting 
of the King s crmeil ). பின்னர் அது அரச மன்றத்தால் நிறை 
வேற்றப்பட்ட அவசரச் சட்டத்தைக் ( Ordinance ) குறித்தது . 
( எடுத்துக்காட்டு : Assizes என்னும் படைக்கலச் சட்டம் ) மரபு 
முறையாக வரும் பழக்கவழக்கங்கள் நிலை பெறாமல் இருந்தால் 
அதை நிலைநாட்டியோ அல்லது அதை நடைமுறைப்படுத்துவார் 
வேண்டிச் சிறிய மாற்றங்களைச் செய்தோ அமைக்கப்படும் சட்டம் 
தான் அஸ்ஸைஸ் எனப்பட்டது . எனவே , அஸ்ஸைஸ் எனப்படும் 
சட்டம் புதிய சட்டமாகக் கருதப்படாமல் தற்காலிகமான 
வெளியிடப்பட்ட குறிப்பு என்றே கருதப்பட்டது . பின்னர் 
அஸ்ஸைஸ் 

ஒரு நீதிமன்றமாகக் கருதப்பட்டது . 
[ உதாரணம் : நீதிபதிகளுக்கான அஸ்ஸைஸ் ( Assize of Judges ) ] 
அதற்குப் பின்னர் அவசரச் சட்டங்களின் மீது எடுக்கப்பட்ட நட 
வடிக்கைகளும் , செயல்முறைகளும் அஸ்ஸைஸ் என்று வழங்கப் 
பட்டன . (உதாரணம் : கிராண்ட் அஸ்ஸைஸ் : Grand Assize ) . 

சிவில் வழக்குகளில் உடைமையுரிமை குறித்தும் (Ownership ), 
அனுபவ உரிமை குறித்தும் எழுந்த பிரச்சினைகளுக்குத் தீர்ப்பு 
வழங்கும் முகத்தான் அஸ்ஸைஸுகளை அரசர் வெளியிட்டார் . 
உடைமை பற்றிய உரிமைகளைச் சீர்திருத்தம் செய்யவே அரசர் 
கிராண்ட் அஸ்ஸைஸ் என்ற சட்டத்தை வெளியிட்டார் , இச் 


என்பது 


ரெண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


151 


சட்டம் பெரும்பாலும் கி.பி. 1179 ஆம் ஆண்டில் கூடிய அரச 
மன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது . 
இச் சட்டப்படி ஷெரீப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு , 
நைட்டுகள் வேறு பன்னிரண்டு நைட்டுகளைத் தேர்ந்தெடுப்பர் . 
அப்பன்னிருவர் அரசரின் நீதிபதிகளுக்கு முன்னர் வாதிக்கு இருக் 
கும் உடைமை , உரிமை , நிலத்தை அனுபவ உரிமையாகப்பெற்ற 
வரின் உரிமையைவிடச் சிறந்ததா என்பதை விளக்குவர் . அவர் 
கள் நீதிபதிகளின் வினாவிற்குப் பதில் அளிக்கும்போது , தங்களின் 
சொந்த பொறுப்பில் அவர்கள் பார்த்தறிந்த செய்திகளின் 
அடிப்படையில் அவற்றிற்குப் பதில் விடுக்கக் கடமைப்பட்டவர் 
கள் . ஆனால் , பிரதிவாதியோ , வாதியினிடம் போரிட்டுத் தம் 
உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளலாம் ; இல்லையேல் கிராண்ட் 
அஸ்ஸைஸ்ஸை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒப்புக்கொள்ள 
வேண்டும் . போரிட்டுப் பிரச்சினைக்குத் தீர்ப்பு கூறும் சந்தேகமான 
முடிவைக் கிராண்ட் - அஸ்ஸைஸ் 

அஸ்ஸைஸ் புறக்கணித்து விட்டிருந்த 
போதிலும் , அதன் தீர்ப்பும் பல இடுக்கண்களைக் கொண்டிருந்தது . 
ஆனால் , கிராண்ட் அஸ்ஸைஸ் பலவீனர்களுக்குக் கிட்டிய வரப் 
பிரசாதமாகும் . பலவீனர்களும் , உதவியற்றோரும் கிராண்ட் 
அஸ்ஸைஸ் மூலம் தங்கள் உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளும் 
வாய்ப்பைப் பெற்றனர் . 


கி.பி. 1173-1174ஆம் ஆண்டு கலகம் : புதிய சட்டங்களும் , 
அரசாங்க நிர்வாகத்துறையும் தம்முடைய அதிகாரங்களை விரை 
வாகக் குறைத்து விட்டதை உணர்ந்த பிரபுக்கள் , அரசரின் 
ஆதிக்க 

வளர்ச்சியைத் தடுக்க முயன்றனர் . இத்தருணத்தில் 
அரசர் 

மக்களால் விரும்பப்படாதவராயிருந்தார் . தாமஸ் 
பெக்கெட்டைக் கொலை செய்யக் காரணமாயிருந்த அரசரின் 
செயலை இலண்டன் மாநகர் மக்கள் மறக்கவில்லை ; பெக்கெட் 
சமயத்தையும் , சுதந்திரத்தையும் காத்த பெரியார் என மக்கள் 
கருதினர் . அரசரின் செல்வாக்கு நாளுக்கு நாள் 

உயர்ந்து 
வருவதையும் , அடிக்கடி நாட்டைச் சுற்றி வந்து , வரிகளை விடாது 
வசூலித்து வந்ததையும் , காடுகள் பற்றிய சட்டத்தை அரசர் 
வலியுறுத்தியதையும் கண்ட மக்கள் அவர் மீது கோபங்கொண் 
டனர் . திருச்சபையைக் கட்டுப்படுத்தி 

அவரின் ஆட்சியின் 
கடுமையை மக்கள் அதுவரை உணரவில்லை . எனவே , பிரபுக்கள் 
அரசரின் அதிகாரத்தைச் சீர்குலைக்க உறுதி பூண்டனர் . இப் 
பிரபுக்கள் ஹென்றியின் மனைவி அக்குவிடெயின் இளவரசி 
எலியனார் அம்மையாரைத் தூண்டிவிட்டனர் . எலியனாரை 
அரசர் அவமதித்திருந்தார் . எனவே , எலியனார் தம் குழந்தை 
களை அரசருக்கெதிராகக் கலகம் செய்யத் தூண்டினார் . ஹென்றி 


152 


பிரிட்டன் வரலாறு 


மூத்த மகன் ; பெயரளவுக்கு அரசர் அவனுக்கு முடிசூட்டி 
யிருந்தார் . ரிச்சர்டு ஹென்றியின் இரண்டாவது மகன் ; 
அவரும் தந்தையை வெறுத்து , ஆசை அபிலாஷைகள் நிறை 
வேறாதவராய்ச் சினங்கொண்டிருந்தார் . மூன்றாவது பிள்ளை 
ஜியாப்ரே பிரிட்டானி இளவரசியை மணந்திருந்தார் . அரசர் 
இத்திருமணத்தின் மூலம் ஃபிரான்ஸிலிருந்து மேலும் நிலப்பகுதி 
களைப்பெற விழைந்தார் . ஹென்றி தம் கடைசி மகன் ஜான் மீது 
பற்று கொண்டிருந்தார் . இதையும் மற்ற மூவர் வெறுத்தனர் . 


கி.பி. 1173 ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சூழ்ச்சி வடி 
வெடுத்தது . அரசரின் முதல் மூன்று மக்களும் ஃபிரெஞ்சு 
அரசரிடம் ஓடிச் சென்று தஞ்சம் புகுந்தனர் . ஆணுடைதரித்து 
எலியனாரும் இங்கிலாந்தைவிட்டு ஓடும்போது பிடிபட்டுச் சிறையில் 
அடைக்கப்பட்டார் . ஃபிரெஞ்சு அரசர் ஏழாம் லூயி கலகக் 
காரர்களுக்கு உதவ ஆவலுடன் முன்வந்தார் . ஸ்காட்டிய 
அரசரும் , பிராண்டர்ஸ் , போலோன் , ப்ளாய் கவுன்டுகளும் , 
இங்கிலாந்து அரசரை வெறுத்த பல பெரும் பிரபுக்களும் 
அவருடன் இணைந்து கொண்டனர் . ஏப்ரல் மாதத்தில் நார் மண்டி , 
ஆஞ்சு , அக்குவிடெயின் , பிரிட்டானி முதலான பகுதிகளில் கலகம் 
மூண்டது . விரைவில் அது இங்கிலாந்திலும் பரவியது . ஹென்றி 
தம் திறன் அனைத்தையும் வெளிக் கொணர்ந்து , ஃபிரெஞ்சு 
அரசரையும் , அந்நிய கலகக்காரர்களையும் போரிட்டு முறியடித்து 
வெற்றி கண்டார் . ரூவனில் கலகக்காரர்கள் அரசரைத் தாக்க 
முற்பட்டபோது , ஸ்காட்லாந்திலிருந்து வந்த படையெடுப்பை 
எதிர்க்க ஹென்றி விரைய வேண்டியவரானார் . இத்தருணத்தில் 
ஆங்கிலப் பிரபுக்களும் கிளர்ச்சி செய்ய முனைந்தனர் . அவர்களை 
ஜஸ்டீசியர் ரிச்சர்டு டி - லூசியும் , ஹம்ப்ரி டி - போகனும் போர்ன் 
ஹாம் என்னுமிடத்தில் சிதற அடித்து விரட்டினர் . எனினும் 
கலகம் ஓய்ந்தபாடில்லை . பிரபுக்களில் பலர் தொடர்ந்து போரிட்டு 
வந்தனர் . ஆயினும் படிப்படியாக ஹென்றியின் படை வீரர்கள் 
அவர்கள் அனைவரையும் வென்றனர் . இங்கிலாந்து திரும்பிய 
ஹென்றி பெக்கெட்டின் திருக்கோயில் சென்று மனம் நொந்து 
வருந்தினார் . அப்போது அவருக்கு ஸ்காட்டிய அரசர் தோல்வி 
யுற்றுச் சிறை செய்யப்பட்ட செய்தி காதுக்கெட்டியது . அதற்குப் 
பின்னர் அரசரின் அதிர்ஷ்ட காலம் தொடங்கியது . ஜியாப்ரேயை 
ஷெரிப்புகள் எதிர்த்து நின்றனர் . ஆகஸ்டு மாதத்தில் அரசர் 
நார்மண்டிக்குச் சென்று ரூவன் முற்றுகையை முறியடித்தார் . 
ஃபிரெஞ்சு அரசர் ஏழாம் லூயி உடன்படிக்கை செய்து கொள்ள 
ஆயத்தமானார் . மூத்த பிள்ளைகளுக்குச் சில ஏற்பாடுகளைச் செய்ய 
ஹென்றி இணங்கினார் . அவர்கள்பால் அவருக்கு வெறுப்புண்டாக 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


153 


வில்லை . கலகஞ் செய்த பிரபுக்கள் மன்னிக்கப் பெற்றனரெனினும் , 
அவர்களுடைய கோட்டைகளை அரசர் கைப்பற்றிக் கொண்டார் . 
அவர்களுடைய பண்ணைகளை அரசர் கைப்பற்றிக் கொள்ளவில்லை 


இங்கிலாந்து 


பிளாண்டானு 


ஆங்கிலக் கால்வாய் 


ரூவன் 


நாரமணம் 


பாரீஸ் 


மெயின் 


பிரிட்டான 


ஆஞ்சு 


பர்கண்டி 
பாஸ் 


பாயிட்டோம் 


ஆங்கிலேயப் 

இல்மோசின் 

செயின்ட்டோங் 
பகுதிகள் 
பிரெஞ்சு அரசுப் 

அக்குவிடெயின் 
பகுதிகள் 
பிரெஞ்சு அரசருக்கு 

போர்டே பெர்கோர்டு 
உட்பட்ட பிற பகுதிகள் 
திருச்சபைப் 

கைய்ன் 
பத்திகள் 


காஸ்கனி 


ந RNE 


இரண்டாம் ஹென்றியின் காலத்தில் 
ஆங்கிலேயருக்குச் சொந்தமான ஃபிரெஞ்சுப் பகுதிகள் 
யெனினும் , அவர்களின் கோட்டைகளைக் கைப்பற்றியதன் மூலம் 
அரசர் தம் அதிகாரத்தை நிலைநாட்டினார் . பிரபுக்களை அச் 
சுறுத்தும் வலிமைபெற்ற அரசரை மக்கள் விரும்பலாயினர் . 
பிரபுக்கள் செய்த இறுதிக் கலகமும் இது தான் . சாதாரண மக்கள் 


154 


பிரிட்டன் வரலாறு 


அரசரின் பக்கமே சார்ந்து நின்றனர் . ஆங்கில , நார்மானிய 
பிஷப்புகள் அனைவரும் - ஓரிருவரைத் தவிர- அரசரை ஏற்றுக் 
கொண்டனர் . புதிதாக உருவாக்கப் பெற்ற பிரபுக்களும் ,, 
அமைச்சர்களும் சூழ நின்ற அரசர் , தம் திறமையை நன்கு வெளிப் 
படுத்தினார் . அரசரை எதிர்க்கத்தக்கதொரு தலைவரில்லாது 
போனதால் , இறுதி வெற்றி ஹென்றி மன்னருடையதே ஆயிற்று . 

மேற்கூறப்பட்ட போரின் பலனாக , ஹென்றி தம் சீர்திருத்தங் 
களை மேலும் வலியுறுத்திச் செய்யலானார் . கி.பி. 1176 ஆம் 
ஆண்டில் அரசர் நார்த்தாம்ப்டன் சட்டங்களை வெளியிட்டார் . 
முன்னால் நிறைவேற்றப்பட்ட கிளாரண்டன் சட்டச் சீர்திருத்தங் 
களைப் புதுப்பித்து வலியுறுத்தினார் . இதன்படி , குற்றவாளி 
களுக்கான தண்டனைகளும் , குற்றவாளியின் குணாதசியம் பற்றிய 
சாட்சியம் கிடைக்காத போதும் , தண்டனைகள் மேலும் கடுமை 
யாக்கப்பட்டன . திருச்சபை மானியம் , உடைமையைப் பறித்தல் , 
வாரிசுரிமை குறித்து ஏற்படும் சச்சரவுகள் ஆகியவற்றை விசாரிக்க 
வாதியின் வீட்டிற்கருகில் உள்ளவர்களைக் கொண்ட ஜூரிகளால் 
விசாரணை செய்யக் கோரும் சட்டமொன்றைக் கொண்டுவந்தார் . 


1 


அதே ஆண்டில் 

இங்கிலாந்திலும் , நார்மண்டியிலும் 
கோட்டைகள் அனைத்தையும் தம் வசப்படுத்திக் கொண்டார் 
ஹென்றி . பிற பகுதிகளிலும் இத்தகைய கொள்கையையே கடைப் 
பிடிக்க அவர் முயன்றார் . கலகக்காரர்களின் முக்கிய இடங்கள் 
இவ்வாறாகக் கைப்பற்றப் பெற்றன. பண்ணைகள் அவர்கள் வசமே 
விடப்பட்டன . இக்கோட்டைகளைக் கண்காணிக்க அரண்மாடத் 
தலைவர்கள் நியமிக்கப் பெற்று , சுற்றி வரும் நீதிபதிகள் தம் 
பயணத்தின்போது அவற்றைப் பார்வையிட்டு வரவேண்டுமாறு 
கோரும் ஆணையொன்றை வெளியிட்டார் ஹென்றி . கி.பி. 
1178 ஆம் ஆண்டில் மேல் 

ஆண்டில் மேல் முறையீடுகளை விசாரிக்க ஐவரைக் 
கொண்ட நீதிபதிகள் குழுவொன்றை அவர் நியமித்தார் . அரசரே 
மேல் முறையீட்டின் இறுதிநிலையாக்கப் பெற்றார் . கி.பி. 1179 
ஆம் ஆண்டில் இருபத்தைந்தாண்டுகள் சேவை செய்த பின்னர் 
ஜஸ்டீசிரியர் ரிச்சர்டு டி - லூசி - பதவியிலிருந்து ஓய்வுபெற்று 
மடாலயம் ஒன்றில் சேர்ந்தார் . அவருக்குப் பதிலாகக் கிளான் 
வில்லைச் சேர்ந்த ரானால்ஃப் ஜஸ்டீசியராக நியமிக்கப் பெற்றார் . 
கி.பி. 1181 இல் தம் மக்களில் ஒருவரான ஜியாப்ரேவுக்குச் 
சான்ஸ்சலர் பதவியைக் கொடுத்தார் அரசர் . அதே ஆண்டில் 
அரசர் படைக்கலச் சட்டமொன்றை வெளியிட்டுச் ( Assize of Arms ), 
சுதந்திரக் குடிமக்களுக்கு ஆயுதங்கொடுப்பது குறித்துத் தெளிவான 
கட்டளைகளை வெளியிட்டார் . இதன் பயனாகத் தேசியப் படை 
யொன்று புதுப்பிக்கப் பெற்று , சக்தி மிகுந்ததாக்கப் பெற்றது . 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


155 


இத்தேசியப் படை அரசரின் ஆட்சிக் காலம் முழுவதும் அரும் 
பணிகளைச் செய்திருந்தது . நகர மக்களும் , குறுநில மன்னர்களும் 
படைக்கு ஆட்கள் கொடுத்து தவுமாறு வலியுறுத்தப்பட்டனர் . 
ஒவ்வொருவரும் தேசியப் படைக்குக் கொடுக்கவேண்டிய எண்ணிக் 
கையின் அளவை ஜூரிகள் தீர்மானித்தனர் . 

கி.பி. 1183 ஆம் ஆண்டு கலகம் : தம்முடைய நம்பிக்கை 
யிழந்த பிள்ளைகளின் மற்றொரு கலகத்தை ஹென்றி கி.பி. 1183 
ஆம் ஆண்டில் அடக்கினார் . மூத்த மகன் ஹென்றி , தன் 
சகோதரர்களான ரிச்சர்டு , ஜியாப்ரே ஆகியவர்களிடம் அழுக்காறு 
கொண்டு அவர்கள் மீது போர் தொடுத்தார் . கலகம் தொடரு 
வதைத் தடுக்கவெண்ணிய அரசர் முன்னர் கலகம் செய்த 
பிரபுக்களைக் கைது செய்தார் . பின்னர் தம் மக்களை உடன் 
பாட்டிற்குக் கொண்டுவர அரசர் பெரிதும் முயன்றார் . அவர்கள் 
புதுப்புது காரணங்களைக் கற்பித்துக் கொண்டு 

அரசருக் 
கெதிராயும் , தங்களுக்குள்ளே ஒருவரையொருவர் பகைத்துக் 
கொண்டும் நின்றனர் . அவ்வாண்டு ஜூன் மாதத்தில் இளைய 
ஹென்றியின் மரணத்தால் இச்சச்சரவு ஒருவழியாக முடிவுற்றது . 
இதற்குப்பின்னர் அரசர் தம் பிள்ளைகளிடம் பெரும் அதிகாரத்தை 
ஒப்படைக்கவில்லை . இங்கிலாந்து திரும்பிய அரசர் காடுகள் பற்றிய 
புதுச் சட்டமொன்றைக் கி.பி. 1184 ஆம் ஆண்டில் பிறப்பித்தார் . 
இதனை உட்ஸ்டாக் சட்டங்கள் என்பர் ( Assize of Woodstock ). 
இதன் மூலம் சுதந்திரக் குடிமக்கள் மேலும் பல தொல்லைகளுக் 
காளாயினர் . இச்சட்டத்தால் காடுகளைக் கொண்ட ஷயர்களில் 
வாழும் சுதந்திர மானியதாரர் ஒவ்வொருவரும் காடுகளுக்கான 
விசாரணை மன்றத்திற்கும் , நாட்டு நீதிமன்றத்திற்கும் வருகை 
புரிய வேண்டுமென வற்புறுத்தப்பட்டனர் . சாதாரண தல நீதி 
மன்றங்களைப் போன்று இணையான முறையில் காடுகளைக் காக்கும் 
நிறுவன அமைப்பொன்றும் ஏற்படுத்தப்பட்டது . காடுகளின் 
சட்டம் மேலும் கடுமையாக்கப்பட்டது . இக்காடுகளைப் பிரபுக்கள் 
தொடர்ந்து அத்துமீறி கைப்பற்றிக் கொண்டு வந்தனர் . அதற் 
காகவே . காடுகள் சட்டம் கடுமையாக்கப்பட்டது . காடுகளைப் 
பொறுத்தவரையில் ஹென்றி கட்டுப்பாடெதுவுமின்றி நடந்து 
கொண்டமையால் , அவர் எதேச்சாதிகாரி போல் இவ்விஷயத்தில் 
காட்சி அளித்தார் . 


பிலிப் அகஸ்டஸ் : இத்தருணத்தில் அந்நிய நாட்டுப் பகுதி 
களின்பால் அவர் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் 
ஏற்பட்டது . அவருடைய மக்கள் தொடர்ந்து சச்சரவிட்டுக் 
கொண்டனர் . இம்முறை ஜானும் இத்தகராறுகளில் ஈடுபட 
லானார் . ஆனால் இவர்களுக்குப் பின்னணியில் ஃபிரெஞ்சு அரசர் 


156 


பிரிட்டன் வரலாறு 


பிலிப் அகஸ்டஸ் உதவி செய்து தூண்டிவிட்டார் . அவர் கி.பி. 
1180 இல் அரசராகியிருந்தார் . பிலிப் அகஸ்டஸ் ஃபிரெஞ்சு 
ஆட்சிப் பகுதியை ஆங்கிலக் கால்வாயிலிருந்து பிரன்னீஸ் மலைத் 
தொடர்வரை பெருக்கும் ஒரே இலட்சியத்தால் கட்டுண்டு நின்றார் . 
ஃபிரான்ஸ் நாட்டில் ஃபிரெஞ்சு அரசருக்கு இருந்த நிலப்பரப்பை 
விட ஹென்றி மிகுதியாகப் பெற்றிருந்ததை நாம் ஏற்கனவே 
அறிந்துள்ளோம் . எந்த வழியைக் கையாண்டாகிலும் இந்த 
லட்சியத்தை நிறைவேற்ற பிலிப் முயன்றார் . அதனால் ஹென்றிக்கு 
எதிராகக் கிளம்பிய கலவரங்கள்- நேரிடையாகிலும்சரி அல்லது 
மறைமுகமாயினும்சரி- அனைத்தையும் பிலிப் ஆதரித்து உதவினார் . 
அவசியமாயின் ஹென்றியை எதிர்த்துப் போரிடவும் தயாராகி 
வந்தார் பிலிப் அகஸ்டஸ் . 

1186 ஆம் ஆண்டில் 
பிரிட்டானியில் ஜியாப்ரே கலகம் செய்தார் . ஆனால் சிறிது 
காலத்திற்குள் ஜியாப்ரே காலமானார் . இத்தருணத்தில் ஜெரு 
சலத்தை முஸ்லிம்கள் மீண்டும் கைப்பற்றிக் கொண்ட செய்தி 
தெரியவரலாயிற்று . போப்பாண்டவர் உதவிகோரி எல்லா 
ஐரோப்பிய நாடுகளுக்கும் கடிதங்களை அனுப்பினார் . கிறிஸ்து 
வர்கள் கீழ்த்திசையில் படும் துன்பங்களைக் கண்டு வெட்கமுற்ற 
அரசர்கள் 

போரைவிட்டு அமைதி உடன்படிக்கை செய்து 
கொண்டனர் . ஹென்றியும் , பிலிப்பும் சிலுவையேந்தினர் . 
ரிச்சர்டு , சலாடின் என்ற முஸ்லிம் அரசரிடமிருந்து புனிதநகரான 
ஜெருசலத்தை மீட்கப்போவதாக உறுதி பூண்டார் . கெட்டிங்டன் 
என்னுமிடத்தில் நடைபெற்ற பேரவைக் கூட்டத்தில் ஒவ்வொரு 
வரும் தம் சொத்தில் பத்திலொரு பங்கை இச்சிலுவைப் போரில் 
பங்கு கொள்வதற்காகக் கொடுக்க வேண்டுமென கோரிக்கை 
விடப்பட்டது . இங்கிலாந்தில் கான்டர்பரி ஆர்ச்பிஷப்பாக 
இருந்த பால்டுவின் என்பார் வேல்ஸ் பகுதிக்குச் சென்று புனிதப் 
போரில் பங்குகொள்ள வேண்டுமென பிரசாரம் செய்து , வேல்ஸ் 
திருச்சபையையும் தம் ஆதிக்கத்தின்கீழ்க் கொணர முயன்றார் . 


இறுதிக் கலகம் : புனித சிலுவைப் போருக்கான படைகள் 
புறப்படுவதற்குள் மீண்டும் போர் மூண்டது . டூலூஸ் கவுன்டுயுடன் 
ரிச்சர்டு சண்டையிட்டார் . ஹென்றியின் பாதுகாப்பிலிருந்த 
பகுதிகளின் மீது பிலிப் படையெடுத்தார் . உடன்பாட்டிற்காக 
ஹென்றி வறிதே முயன்றார் . இருவரும் ஹென்றியைத் தாக்கினர் . 
ரிச்சர்டு பிலிப்பின் சகோதரி அலைஸ் ( Alice ) என்பாளைத் திருமணம் 
கொள்ள உடன்பாடாயிருந்தது . திருமணத்தை நடக்கவொட்டா 
மல் ஹென்றி தடுத்துவிட்டார் . எனினும் ஹென்றி பலவீனமான 
நிலையில் இருப்பதைப் பிலிப் உணர்ந்து கொண்டார் . ஃபிரெஞ்சுப் 
பகுதியிலிருந்த பிரபுக்கள் மெல்ல ஹென்றியைக் கைவிட்டுச் 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


157 


சென்றனர் . அரசரின் உடல் நிலையும் கெட்டுவந்தது . கி.பி. 
1189 ஆம் ஆண்டில் பிலிப்பும் , ரிச்சர்டும் அரசருடைய பகுதியில் 
படையெடுத்துப் பல இடங்களைக் கைப்பற்றிக் கொண்டனர் . 
இருப்பினும் ஹென்றி தாக்குதல்களைச் சமாளித்து வந்தார் . அவர் 
களின் சமரச உடன்பாட்டை ஹென்றி ஏற்றுக்கொள்ள உடன்பட 
வில்லை . பகைவர்கள் ஹென்றியைச் சுற்றி நின்றனர் . திரும்பும் 
திசையெல்லாம் கலவரமான சூழ்நிலை தென்பட்டது . ஹென்றி 
லாமான்ஸ் என்ற ஊரிலிருந்து தாக்குதலைத் தவிர்த்து தப்பி ஓடிச் 
சென்றார் . ஹென்றி லாமான்ஸில் தான் பிறந்து வளர்ந்தவர் . 
நார்மண்டியை நோக்கி ஓடிய ஹென்றி , திரும்பி வந்து ஆங்கர்ஸ் 
என்ற ஊர் சேர்ந்தார் . அங்கிருந்து சினான் என்ற நகரைச் சென்ற 
டைந்தார் . இறுதியில் அவர் உடன்படிக்கை செய்து கொள்ளச் 
சம்மதித்தார் . ஹென்றியைப் பிரபுக்கள் அனைவரும் புறக்கணித்து 
விட்டனர் . அரசரால் வெகுவாக நேசிக்கப் பெற்ற அவரின் 
கடைசி பிள்ளை ஜானும் பகைவர்களுடன் சேர்ந்துகொண்டார் . 
அவருடைய வைப்பாட்டி மகனான ஜியாப்ரே ஒருவர் மட்டும் 
அரசருக்கு உறுதுணையாக நின்றார் . ஜியாப்ரே சான்ஸ்சலராகப் 
பதவியேற்றிருந்தார் . கி.பி. 1189 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 
4 ஆம் நாள் அரசர் பிலிப்பையும் , ரிச்சர்டையும் டூர்ஸ் நகருக் 
கருகில் உள்ள கொலம்பியர்ஸ் சமவெளியில் நடைபெற்ற போரில் 
சந்தித்தார் . அரசர் தோல்வியுற்றார் . தம் வாரிசாக ரிச்சர்டை 
அங்கீகரிப்பதாகவும் , அவருடைய திருமணத்தை நடத்துவதாகவும் 
பிலிப்புக்குப் பெருந்தொகையொன்றைக் 

கொடுப்பதாகவும் , 
லாமான்ஸ் , டூர்ஸ் ஆகிய நகரங்களையும் அவர்களிடம் கைம்மாறாக 
விடுவதற்கும் ஹென்றி ஒப்புக்கொண்டார் . குதிரைமீதுகூடச் 
சவாரி செய்ய முடியாத நிலையிலும் , தம் பகைவர்கள் முன் 
சரணடைய வேண்டிய நிலையிலும் , தோல்வியை ஏற்றுக்கொள்ள 
மறுத்தது ஹென்றியின் துணிச்சலான நெஞ்சம் . அரசரைச் சினான் 
என்ற இடத்திற்குக் கொண்டு சென்றனர் . தம் நம்பிக்கைக்குப் 
பாத்திரரான மகனே தமக்கெதிராகச் சென்றதில் மனமுடைந்து 
போனார் ஹென்றி . ஜியாப்ரே மட்டும் அரசருக்குத் துணை நின்றார் . 
வெட்கத்தால் மனங்குமுறி கி.பி. 1189 ஆம் ஆண்டு ஜூலை 6 ஆம் 
நாள் ஹென்றி காலமானார் . பாண்டிவிரால்ட் என்னுமிடத்தில் 
அவருடைய உடல் புதைக்கப்பட்டது . இன்றும் அங்கு ஹென்றி 
யின் சமாதியைக் காணலாம் . அங்குக் கன்னிமாடம் ஒன்றை 
அரசர் நிறுவியிருந்தார் . 

ஹென்றியின் பணி : ஹென்றியின் முடிவு பரிதாபகரமாக 
முடிந்தது . ஹென்றி எப்போதும் தம்முடைய சக்தி சாமர்த்தியத் 
திலேயே நம்பிக்கை கொண்டிருந்தார் . அவர் காலமானபோது 
ஐரோப்பிய அரசர்களில் தலைசிறந்தவர் ஒருவரை இழந்துவிட்ட 


158 


பிரிட்டன் வரலாறு 


தாகவே மக்கள் கருதினர் . ஹென்றி ஆங்கிலர் அன்று ; அந்நியர் ; 
இங்கிலாந்தில் அவர் வாழ்ந்திருந்த காலமோ மிகக் குறைவு ; 
ஆயினும் எந்தவொரு ஆங்கில அரசரும் இதற்கு முன்னர் 
செய்யாத பணியை ஹென்றி இங்கிலாந்திற்குச் செய்தார் . 
இங்கிலாந்தில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டி உறுதியான 
மத்திய நிர்வாகத் துறையினை உருவாக்கியிருந்தார் ஹென்றி . 
அவருடைய நிர்வாகச் சீர்திருத்தங்கள் கடுமையானவையாக 
யிருந்தாலும் , இப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை இங்கிலாந்து 
இதற்கு முன்னர் கண்டதில்லை . நாட்டின் மூலை முடுக்கெங்கும் 
அவருடைய நீதி நிர்வாகம் பரவலாயிற்று . க்யூரியா ரெஜிஸ் 
என்னும் 

மன்றத்தை நிலைநாட்டியவர் அவர்தான் . 
அம்மன்றத்தில் அரசாங்க அதிகாரிகளும் , அரசரின் நம்பிக்கைக் 
குப் பாத்திரமான பிரபுக்களும் அவருக்குக் கருத்துரைகளைப் 
பரிந்துரைத்தனர் . கருவூலத்துறையிலும் ஹென்றி நிலையான 
திருத்தங்களைக் 

கொணர்ந்தார் , ஷெரிப்புக்கள் அரசருக்கு 
வருமானத்தைப் பெருக்குமளவுக்கு ஆட்சி நடத்திக் கருவூலத் 
துறையைச் சீர்படுத்தி நாட்டின் 

நாட்டின் மொத்த வருமானத்தைப் 
பெருக்கினர் . மேற் கூறிய துறைகள் அனைத்தையும் சீர்திருத்திய 
அவரைச் சிறந்த சட்ட முதல்வர் என்றும் , பொருளியல் ஆட்சி 
வல்லுநரென்றும் , அரசியல் ஞானியென்றும் , அரசியல் தந்திர 
மிக்கவர் என்றும் கூறலாம் . அவருக்கு உறுதுணையாக நின்றவர் 
களில் பெரும்பாலோர் திருச்சபைக் குருமார்கள் ; ஒரு சிலரே 
லௌகீகர்கள் . அவர்களை உருவாக்கி , நிர்வாக யந்திரத்தைச் 
செம்மையாக நடத்தி அரசரிஷ்டப்படி ஆட்சி செய்ய இத்திருத் 
தங்கள் வகைசெய்தது என்பதைக் கவனத்திற்கொள்ளவேண்டும் . 
நாடெங்கும் அவர் சுற்றுப்பயணம் சென்றார் . அவரைக் கண்டு 
மக்கள் அஞ்சினும் , பெரியவராயினும் சரி , சிறியவராயினும் சரி , 
அவரிடமிருந்து நீதி நிச்சயம் கிட்டும் என அவர்கள் நம்பிக்கை 
கொண்டிருந்தனர் . திறமைசாலிகளும் , புத்திசாலி திருச்சபைக் 
குருமார்களும் , வழக்குரைஞர்களும் , அறிஞர்களும் , அரசியல் 
ஞானிகளும் அவரைச் சுற்றியிருந்ததால் , ஹென்றியின் புகழ் 
ஐரோப்பாவெங்கும் பரவலாயிற்று . 

அரசரின் செல்வாக்கு பிறதுறைகளையும் பாதித்தது . 
லயங்கள் மீண்டும் ஆராய்ச்சிப் பணியில் இறங்கின. வரலாறு 
எழுதும் முறை புதுப்பிக்கப்பட்டது . சில நகரங்களில் கல்விக் 
கூடங்கள் 

வளரத் தொடங்கின . அவற்றுள் ஒன்றான ஆக்ஸ் 
ஃபோர்ட் , பாரிஸ் , போலக்னா போன்ற நகரங்களுடன் போட்டி 
யிட்டது . 

பேராசிரியர்கள் பலர் இக்காலத்தில் தோன்றி 
யிருந்தனர் . இதனால் இங்கிலாந்தில் இலக்கிய ஆர்வம் வளரத் 
தொடங்கியது . 


LLIT 


இரண்டாம் ஹென்றியின் ஆட்சி 


159 


ஹென்றியின் அரண்மனை ஊழியர்கள் , அறிஞர்கள் மற்றும் 
அனைவரும் செயல் திறம் படைத்தவர்கள் . அவர்கள் அரசருக்குத் 
துணை நின்று , கடுமையாக உழைத்து நாட்டின் நிர்வாகத்தைச் 
சீரும் சிறப்புமாக நடத்தினர் . 
அமைச்சர்கள் : அரசரின் 

அமைதிக்காவல் நீதிபதிகள் 
பல துறைகளில் ஒளிவிடும் பண்பினர் . ஹோவ்டனைச்சார்ந்த 
ரோஜர் , ரிச்சர்ட் பிட்ஸ் - நீல் ஆகியோர் வரலாற்றாசிரியர்கள் . 
ஆக்ஸ்ஃபோர்டைச் சார்ந்த ஜான் போன்றவர்கள் அரசியல் 
ஞானிகள் ; கிளான்வில்லைச்சார்ந்த ரானால்ஃப் பெரும் சட்ட 
வல்லுநர் ; பாரிஸைச்சார்ந்த ஜெரால்ட் , வால்ட்டர் மேப் 
போன்றவர்கள் இலக்கிய கர்த்தாக்கள் ; சாலிஸ்பரியைச் சார்ந்த 
ஜான் பேரரறிஞர்களில் ஒருவர் ; அவர் பின்னர் சார்ட்டீஸ் 
பிஷப்பாகப் பதவியேற்றார் . ஜான் அக்காலத்தின் புகழ்மிக்க 
எழுத்தாளர் . டிஸ்ஸேயைச் சார்ந்த ரால்ஃப் , கான்டர்பரியைச் 
சார்ந்த கெர்வாஸ் , நீயூபரோவைச் சார்ந்த வில்லியம் , மற்றும் 
பலர் புகழ்பெற்ற ஆங்கில வரலாற்றுக் குறிப்பாசிரியர்கள் ஞானி 
களாகவும் , உண்மையான இலக்கிய ஞானம் கொண்டவர்களாக 
வும் திகழ்ந்தனர் . இரண்டாம் ஹென்றியின் அவையைக் 
கற்றறிந்தவரின் அவையாகக் 

கொள்ளலாம் . அதிகாரமும் . 
புகழும் படைத்தவர் எப்போதும் அரசரைக் சுற்றியிருந்தனர் . 

ஐரோப்பாவில் அவர் புகழ் : இங்ஙனம் தலைசிறந்தவராகக் 
கருதப்பெற்ற அரசரை ஐரோப்பாவெங்கும் மக்கள் புகழ்ந்தனர் 
என்பதில் வியப்பொன்றுமில்லையன்றோ ! ஐரோப்பாவில் அவருக் 
கிருந்த அரசாட்சியின் காரணமாக அவருக்குப் பல நாடுகளுடன் 
தொடர்பேற்பட்டிருந்தது . உலக அரசர்களில் மலர் போன்றவர் 
என்று அவர் கருதப்பெற்றார் . பேரரசர் முதலாம் ஃபிரெடரிக் 
அவர்களுடன் ஹென்றி தொடர்ந்து உறவாடி வந்திருந்தார் . 
பேரரசரின் பெண்களில் ஒருத்தியைத் தம்மகன் ரிச்சர்டுக்குத் 
திருமணம் முடிக்கவும் ஹென்றி திட்டமிட்டிருந்தார் . ஜெர்மனி 
யின் விவகாரங்களிலும் தம்மைத் தொடர்புபடுத்திக்கொண்டி 
ருந்த ஹென்றி அரசர் சாக்சனி டியூக் ஹென்றி என்பாருக்குத் 
தம்மகள் மாடில்டாவைத் திருமணம் செய்வித்திருந்தார் . 
ஜெர்மனியிலிருந்து அவர்தம் மருமகன் ஹென்றி விரட்டியடிக்கப் 
பட்டபோது , அவர் இங்கிலாந்துதான் வந்தடைந்தார் . அரசர் 
ஹென்றி தலையிட்டு உடன்பாடொன்று கண்டதனால் சாக்சனி 
ஹென்றி சில பகுதிகளையாவது பெற்றார் . ஸ்பானிய அரசர்கள் 
அனைவருடனும் ஹென்றி நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் . 
ஆரகான் , டூலூஸ் போரின்போது ஹென்றிக்கு உதவியது . அரச 
ரின் மகள் எலியனார் ஸ்பெயினில் காஸ்டைல் அரசர் ஒருவரை 


160 


பிரிட்டன் வரலாறு 


மணந்திருந்தாள் . நவார் அரசர்களுக்கும் , காஸ்டைல் அரசர் 
களுக்கும் மனத்தாங்கல் ஏற்பட்டபோது அவர்களிருவரும் 
ஹென்றியை நடுவராக்கித் தீர்ப்பு கண்டனர் . போப்பாண்டவ 
ரும் அவருடைய சொற்களை மரியாதையுடன் கேட்டு மகிழ்ந்தார் . 
இத்தாலிய நகரங்களும் அவற்றின் அரசர்களும் ஹென்றியுடன் 
தொடர்பு கொண்டிருந்தனர் . சிசிலியிலிருந்த நார்மானிய அரசு 
அவருடன் நட்பு கொண்டிருந்தது . அங்கிருந்து தான் 

தம் 
பொருளியல் வல்லுநரான தாமஸ் பிரவுன் என்பாரை ஹென்றி 
வரவழைத்திருந்தார் . கருவூலத்துறையில் அவர் சிறப்பான 
இடத்தைப் பெற்றிருந்தார் . அதேபோன்று ஆங்கிலேயர்களும் 
சிசிலியில் பதவி வகித்திருந்தனர் . சிசிலியின் அரசரான நல்லவர் 
வில்லியம் ( William the good ) , ஹென்றியின் மகள் ஜோன்னாவை 
மணந்திருந்தார் . வில்லியம் மரணமுற்றபோது சிசிலியையும் 
ஹென்றி பெற்றார் . ஸ்காண்டிநேவிய அரசர்களும் அவருடைய 
நல்லுறவை நாடினர் . ஃபிரான்ஸ் நாட்டின் எல்லையிலிருந்த சிறு 
சிறு கவுன்டிகள் அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருந்தன . 
இறுதியாக ஜெருசலத்தின் பேட்ரியார்க்கான ஹெராகிலியோஸ் 
என்பார் அவருக்குக் கிறிஸ்துவ சமயத்தின் புனித சின்னங்களைக் 
கொண்டு வந்து கொடுத்தார் . சிலுவைப் போரில் ஈடுபட்டிருந்த 
அச்சிறு அரசுக்கு ஹென்றி ஒருவர்தான் ஐரோப்பாவிலேயே 
போற்றுதலுக்குரியவராக இருந்தார் . ஜெருசலத்தின் அரசமுடி 
ஹென்றிக்கு வருவதாயிருந்தது . எனினும் அவர் அதை மறுத்து 
விட்டார் . அரசரைப் போன்றே மக்களும் கருத்துகொண்டிருந் 
தனர் . இருப்பினும் வரலாற்றுக் குறிப்பு ஆசிரியர்கள் அதை 
மாபெரும் மறுப்பு எனக் குறிப்பிட்டுள்ளனர் . இறுதியில் சொல் 
லொணாத் துயரும் இன்னலும் அனுபவித்து அரசர் இறந்து 
போனாலும் , பெருமைமிக்க இங்கிலாந்தை உருவாக்கியவர்களில் 
ஒருவராக அவர் என்றும் கருதப்படுவார் . 


12. முதலாம் ரிச்சர்டு அரசரின் ஆட்சி 

( 1189-1199 ) 


முதலாம் ரிச்சர்டின் குணவியல்புகள் : முதலாம் ரிச்சர்டு பல 
வகைகளில் தம் தந்தையாரிடமிருந்து மாறுபட்டிருந்தார் . நிலை 
யற்ற குணம் , மிகுந்த வீரப்பெருந்தகைமை , மூர்க்கக்குணம் , 
இரக்கமுள்ள நெஞ்சம் , ஆகியவற்றின் இருப்பிடம் ரிச்சர்டு . 
அவரிடம் ஆஞ்சுவின் பண்பாட்டைவிட பாய்ட்டூ பண்பே மிகுந் 
திருந்தது . தம் - தந்தையாரைப்போன்று துடிதுடிப்பானவர் ; 
உணர்ச்சி வயப்படக்கூடியவர் . இருப்பினும் , அவரிடம் தென் 
நாட்டு மக்களிடமிருந்த கவிதை நயத்தையும் , இலக்கியச் சுவை 
யையும் காணலாம் . துடிதுடிப்புத் துணிச்சலினால் குற்றமிழைத்து 
விட்டு , வேதனையால் மனம் நொந்து இரங்கிக் கண்ணீர் 
சொரிவார் அவர் . பெருந்தன்மையும் , மன்னிக்கும் குணமும் 
படைத்த ரிச்சர்டு , அக்காலத்தில் வலிமை மிக்கவராகக் கருதப் 
பட்டார் . அவருக்கு அரசியல் ஞானமும் இருந்தது . தம் தந்தை 
யாரைப் போன்று திட்டமிடும் திறமையற்றவராயினும் , அவர் 
கொடுத்துச் சென்றிருந்த அமைப்பு முறையை ரிச்சர்டால் கட்டிக் 
காக்க முடிந்திருந்தது . இவ்வனைத்துப் பண்புகளையும்விட அவரிடம் 
மிளிர்ந்து காணப்பட்ட குணம் அவருடைய இராணுவத் திறமை 
தான் . அக்காலத்தில் மாபெரும் போர் வீரராகவும் , பொறியியல் 
நிபுணராகவும் அவர் திகழ்ந்தார் . போரிடுவதில் எப்படி 
வல்லுநரோ அங்ஙனமே . அதைத் திட்டமிடுவதிலும் ரிச்சர்டு 
வல்லுநர் . 


ரிச்சர்டு முடி சூடல் : முதலாம் ரிச்சர்டு கி.பி. 1157 ஆம் 
ஆண்டில் ஆக்ஸ்ஃபோர்டில் பிறந்தார் . தம் தந்தையாருடையதும் , 
தாயாருடையதுமான பெரும் நிலப்பகுதிகளின் அரசராக முடி 
சூட்டிக் கொண்டபோது அவர் முப்பத்திரண்டு வயதினர் . 
அரசாங்கத்தை நிர்வகிப்பதில் அவருக்குச் சிறிது அனுபவ 
மிருந்தது . 


162 


பிரிட்டன் வரலாறு 


கி.பி. 1171 ஆம் ஆண்டிலிருந்து ரிச்சர்டு அக்குவிடெயினின் 
டியூக்காக நியமிக்கப்பட்டார் . பின்னர் ஹென்றி தம் பிள்ளைகள் 
அனைவரையும் விட மேலும் பல உரிமைகளை அவருக்கு வழங்கி 
யிருந்தார் . அரியணைக்கு வந்தபோது ரிச்சர்டு சிலுவைப் போரில் 
பங்கு கொள்ளும் ஆர்வத்துடன் பதவியேற்றிருந்தார் . தம் 
வீரத்தை வெளிக்காட்ட அதை ஒரு வாய்ப்பாகவும் , தந்தையார் 
அவருக்கிழைத்த கொடுமைகளுக்குக் கழுவாயாகவும் அப்போரில் 
பங்கு கொள்வதை ரிச்சர்டு கருதினார் . சிலுவைப் போரில் படை 
யெடுத்துப் பங்குகொள்ளவும் , தாம் இங்கிலாந்தில் இல்லாதபோது 
நாட்டைப் பாதுகாக்கவும் உரிய திட்டங்களைத் தீட்டலானார் . 
அவர் பதவிக்கு வந்தபோது அவர் ஆட்சிக்குட்பட்டிருந்த 
பிரதேசங்களனைத்தும் அவரை அரசராக ஏற்றுக்கொண்டன . 
நாட்டில் கலவரம் எதுவும் நடக்கவில்லை . ஏனெனில் மக்கள் 
அனைவரது கவனமும் புனிதத்தலங்களைப் பாதுகாக்கும் நோக்கில் 
திரும்பியிருந்தது . மானியதாரர்களுடன் தம் இச்சைப்படி உடன் 
படிக்கை செய்து கொண்ட ரிச்சர்டு , பொருளின்மை என்னும் 
பிரச்சினையால் பொருமி நின்றார் . முதல் பேரவைக் கூட்டத்தில் 
தம்மால் விற்க முடிந்தவற்றை விற்றுப் பொருள் சேர்த்துக் 
கொண்ட அரசர் , ஸ்காட்லாந்தின் இறைவணக்கத்தைப் பொரு 
ளுக்கு விற்றுவிட்டார் . பிஷப்புகள் மூவர் அவரிடமிருந்து ஷெரிப் 
பாட்சிப் பிரதேசங்களை விலைக்கு வாங்கினர் . அவர்களில் ஒருவரான 
டர்ஹாம் பிஷப் வடஷயர்களில் நார்த்தம்பர்லாந்தில் பெரும் 
வலிமை பெற்றிருந்தார் . 

டர்ஹாமின் அதிகாரத்தை . அங்கீகரித்தது மட்டுமன்றி , 
ரிச்சர்டு தம் சகோதரர் ஜானுக்கு இங்கிலாந்திலும் , பிற பகுதி 
களிலும் உரிமைகளை வழங்கியிருந்தார் . காலியான பிஷப் பகுதிகள் 
நிரப்பப் பெற்றதுடன் , தம் மற்றொரு சகோதரர் ஜியாப்ரேக்கு 
யார்க் ஆர்ச்பிஷப் பதவியைத் தரப்போவதாக வாக்களித்த 
அரசர் , மூன்று ஆண்டுகட்கு இங்கிலாந்திற்குள் ஜியாப்ரே வரக் 
கூடாது என்றும் தடுத்திருந்தார் . ஷெரிப்புகள் அனைவரும் 
மாற்றப்பட்டு , அரசாங்க நிர்வாகம் அனைத்தையும் - வில்லியம் 
லாங்க்சாம்ப் என்பாரிடம் ஒப்படைத்து அவரை ஈலியின் பிஷப் 
பாகவும் ரிச்சர்டு ஆக்கியிருந்தார் . 


லாங்க்சாம்பின் அரசாங்கம் : மேற்கூறிய ஏற்பாடுகளைச் செய்து 
முடித்துவிட்டு ரிச்சர்டு சிலுவைப் போரில் பங்குகொள்ளப் புறப் 
பட்டுச் சென்றார் . தொந்தரவு கொடுக்கும் திறமை படைத்தவர் 
களைப் போருக்குத் தம்முடன் அழைத்து சென்ற ரிச்சர்டு , ஊரிலேயே 
தங்கநேர்ந்த எஞ்சியவர்களுக்கு இலஞ்சம் கொடுத்துச் சென்றார் . 
நிர்வாகம் அனைத்தும் அனுபவம் குறைந்த புதியவர்களின் 


முதலாம் ரிச்சர்டு அரசரின் ஆட்சி 


163 


என 


கையிலிருந்தது . அவர்களுக்கு அரசர் பெரும் பொருள் கொடுத் 
திருந்தார் . இருப்பினும் அரசாங்கத்திற்கு ஆபத்துகள் பல . 
இருந்தன . அவருடைய சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் 
யாதாவதொரு மனக்குறையிருந்தது . தம்மை அடுத்த வாரிசாக 
நியமிக்கவில்லையே என்ற குறை ஜானுக்கு இருந்தது . தம்மை 
இங்கிலாந்துக்கு அனுமதிக்கவில்லையே ஜியாப்ரே மனம் 
வெதும்பினார் . லாங்க்சாம்ப் நேர்மைக்கும் , விசுவாசத்திற்கும் 
இருப்பிடமானவர் . ஆயினும் திடுமெனப் பதவியுயர்வு பெற்றிருந்த 
அவரைப் பிரபுக்கள் வெறுத்தனர் . அத்துடன் லாங்க்சாம்ப் 
புதுப்பணக்காரர் என்ற திமிருடன் நடந்து வந்தார் . ரிச்சர்டு 
புறப்படும்போது இங்கிலாந்தில் அமைதி முழுமையும் நிலைநாட்டப் 
பட்டிருந்தது என்று கூற இயலாது . ஆட்சியின் தொடக்கத்தில் 
யூதர்கள் தாக்குதலுக்காளாயினர் . 

யூதர்கள் அரசருக்குப் 
பொருளைக் கடன் கொடுக்கும் வங்கிதாரர்களாகவும் , நாணயங்களை 
அச்சிட்டுத் தருபவர்களாகவும் , வரி வசூலிப்போராகவும் பதவி 
யேற்றிருந்தமையால் அரசர்கள் அவர்களுக்குப் பாதுகாப்பு 
அளித்தனர் . இரண்டாம் ஹென்றி யூதர்களுக்குச் சிறப்பான 
சலுகைகளைக் கொடுத்திருந்தார் . அவர்கள் தங்களுக்கென்று 
தனியான வாழுமிடங்களை அமைத்துக்கொண்டு அங்கு வாழ்ந்து 
வந்தனர் . அவர்கள் தனித்து வாழ்ந்தபோதிலும் , பொதுமக்கள் 
வெறுப்பிலிருந்து அவர்களால் தப்பமுடியவில்லை . பிரபுக்களும் , 
சாதாரண மக்களும் அவர்களிடம் பெருங் கடன்களை வாங்கி 
யிருந்தனர் . அவர்களைக் கொன்றோ, விரட்டியோவிட்டால் கடன் 
தொல்லைகளிலிருந்து அவர்களால் விடுபட முடியுமன்றோ ? 
சிலுவைப் போரில் பங்குகொள்வது போன்ற சந்தர்ப்பம் 
மக்களிடையே வெறியை மூட்டியிருந்தது . போதாக்குறைக்கு 
யூதர்கள் 

அடக்கவொடுக்கமற்றவர்களாகவும் விளங்கினர் . 
கி.பி. 1190 ஆம் - ஆண்டின் தொடக்கத்தில் பல நகரங்களில் 
யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் . யார்க்கிலிருந்த யூதர்கள் 
பெண்டு பிள்ளைகளுடன் அவமானத்தைச் சகிக்க முடியாதவர் 
களாய் எரியும் அவர்களின் கோட்டைத் தீயில் குதித்து உயிரை 
மாய்த்துக் கொண்டனர் . இத்தகைய இழிசெயலில் ஈடுபட்ட 
வர்கள் தண்டிக்கப்பட்டாரெனினும் , முதலாம் எட்வர்ட் அவர்களை 
நாட்டைவிட்டு விரட்டும்வரை யூதர்கள் அவலநிலையால் அவதி 
யுற்றனர் . 

கி.பி. 119.0 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதவாக்கில் ரிச்சர்டு டார்ட் 
மத்திலிருந்து கடல் வழியாகப் பயணம் செய்தார் . அவர் கி.பி. 
1194 ஆம் ஆண்டுவரை திரும்பவில்லை . லாங்க்சாம்பின் பொறுப்பு 
பெரும் சிக்கல்களுக்குள்ளே சிக்கித் 

தவித்தது . 

அரசர்பால் 
அன்பில்லாத மனிதர்களிடம் பெரும் அதிகாரம் சிக்குண்டிருப்பதை 


164 


பிரிட்டன் வரலாறு 


அவரால் உடனடியாக உணர முடிந்தது . பிஷப்புகள் திருச் 
சபைப் பணிகளைவிடப் பிற பணிகளில் நாட்டம் கொண்டிருந் 
தார்கள் . அதைத் தடுக்க முயன்றார் . டர்ஹாம் பிஷப் ஹூயூ 
என்பார் தொடக்கத்தில் அவருக்குக் கீழ்ப்படிந்தாரெனினும் , 
லாங்க்சாம்பைவிடத் தம்மை திறமைசாலியென அவர் கருதிக் 
கொண்டார் . ஜானும் அரியணையைக் கைப்பற்றச் சதிகள் செய்து 
வந்தார் . ரிச்சர்டு மேற்குறிப்பிட்ட இருவருக்கும் பல சலுகை 
களைக் கொடுத்திருந்தார் . அவர்களின் நண்பர்களும் அதே 
போன்று பல சலுகைகளைப் பெற்றிருந்தனர் . இதன் பலனாக 
அவர்கள் அரசரின் அதிகாரத்தினால் கட்டுப்படாதவர்களாய் 
நடந்து வந்தனர் . கிழக்கிலும் , தென்கிழக்கிலும் மட்டும் 
லாங்க்சாம்ப் பிறரின் குறுக்கீடின்றி ஆட்சி நடத்தினார் . 


அரசி 


இங்கிலாந்தின் இடர்கள் : யார்க் நகரில் கலகக்காரர்களைத் 
தண்டிப்பது லாங்க்சாம்பின் முதல் பணியாக அமைந்தது . அடுத்து 
டர்ஹாம் பிஷப்பை அச்சுறுத்தவேண்டும் . - லாங்க்சாம்ப் போப் 
பாண்டவரின் பிரதிநிதியாக ஆக்கப்பட்டிருந்தார் . எனவே 
திருச்சபையையும் , நாட்டையும் ஆளும் கடமை தமக்கிருப்பதாக 
அவர் உரிமை கொண்டாடினார் . ஆனால் லாங்க்சாம்பின் ஆணவம் , 
அவருடைய குதிரை வீரர் ஆயிரவரின் திமிர் , பாரன் பிரபுக்களை 
அவர் நடாத்திய கொடுமை - ஆகியவை அவருக்கெதிராகக் கலகப் 
புயலை மூட்டிவிட்டன . கி.பி. 1191 ஆம் ஆண்டு 

பிப்ரவரி 
மாதத்தில் எலியனார் அரசியும் அரசருடன் சேர்ந்து கொள்ள 
இங்கிலாந்திலிருந்து சிசிலிக்குப் புறப்பட்டுச் சென்றார் . 
இங்கிலாந்திலேயே தங்கியிருக்கக்கூடுமாயின் நாட்டில் ஒருவேளை 
அமைதி நிலவியிருக்கக்கூடும் . அதே மாதத்தில் ஜான் இங்கிலாந்து 
திரும்பினார் . சில மாதங்களுக்குப் பின்னர் , யார்க்கின் ஆர்ச் 
பிஷப்பாக நியமிக்கப் பெற்றிருந்த ஜியாப்ரேயும் டோவரில் வந்து 
இறங்கினார் . லாங்க்சாம்ப் அவரை முரட்டுத்தனமாகச் சிறை 
செய்தார் . திருச்சபையினரும் , பிரபுக்களும் ஒருமனதுடன் இச் 
செயலை எதிர்த்தனர் . இத்தருணத்தில் அரசரின் அங்கீகாரத்தால் 
ஜஸ்டீசியராக நியமிக்கப்பெற்ற வால்ட்டர் 

கவுடான்ஸஸ் 
என்பார் இங்கிலாந்திற்குப் பதவியேற்க வந்து சேர்ந்தார் . 
அவர் ரூவனின் ஆர்ச்பிஷப்பாகவும் இருந்தவர் . ஜான் இலண்டன் 
மாநகர மக்களின் ஆதரவைப் பெற்றிருந்தார் . லாங்க்சாம்ப் 
சச்சரவு ஏதுமின்றிப் பதவியிலிருந்து விலகவேண்டியவரானார் . 
அரசப் பிரதிநிதியாக ஜான் அங்கீகரிக்கப்பட்டார் . இலண்டன் 
கம்யூனா என்ற விருதைப்பெற்றது . கம்யூனா என்பது ஒரு நகர 
மக்கள் அரசரிடமிருந்து பெறும் உயர்ந்தபட்ச நகராட்சி உரிமை 
களைக் குறிப்பதாகும் . இதன் விளைவாக ஏற்கனவே செயலளவில் 


முதலாம் ரிச்சாடு அரசரின் ஆட்சி 


165 


அனுபவித்து வந்த சலுகைகளை இலண்டன் அதிகாரப்பூர்வமாகப் 
பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும் . இப்பெருநகர் பெற்ற அதிகாரங் 
களையும் , அதன் வளர்ச்சியையும் கண்ணுற்ற வரலாற்றுக் 
குறிப்பாசிரியர்கள் வியப்புற்றனர் . 


லாங்க்சாம்பின் வீழ்ச்சி : லாங்க்சாம்ப் பதவியிலிருந்து நீக்கப் 
பட்டது உண்மையில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியாகும் . 
அரசரின் அமைச்சர்களைப் பிரபுக்களால் கட்டுப்படுத்த முடியு 
மென்பதை இச்செயல் படம் 

படம் பிடித்துக் காட்டியது . மற்றும் 
மத்திய அதிகாரத்தைத்தம்முடைய சுயநலத்திற்குப் பயன்படுத்திக் 
கொள்ள முடியும் என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண் 
டார்கள் . ஜான் மன்னரின் ஆட்சிக்காலத்தில் அவரைக் கட்டாயப் 
படுத்தி மகா சாசனத்தில் கையெழுத்து வாங்க இது முன் மாதிரி 
யாக அமைந்தது . 


அடுத்த ஈராண்டுகளுக்கு ஆர்ச்பிஷப் வால்டர் கவுடான்ஸஸ் 
சூழ்ச்சியிலீடுபட்டிருந்த பிரபுக்களையும் , துரோகச் சிந்தையுள்ள 
ஜானையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்தார் . ஆனால் , காலப் 
போக்கில் அம்முயற்சியும் பயனற்றுப் போயிற்று . இத்தருணத்தில் 
ரிச்சர்டு பாலஸ்தீனத்திலிருந்து புறப்பட்டு விட்டாரெனினும் 
வழியில் அவர் என்னவானார் என்ற செய்தி யாருக்கும் தெரியாம 
லிருந்தது . பின்னர் அவர் ஆஸ்திரியாவில் சிறைப்பட்டிருப்பதாகத் 
தெரியவந்தது . உடனே ஜான் அரசுரிமை கொண்டாடினார் ; தம் 
சகோதரர் இறந்துவிட்டதாகவும் அவர் கூறிக்கொண்டார் . 
எலியனார் அரசியும் , வால்ட்டர் கவுடான்ஸஸும் 
முயற்சியைத் தடுத்து நிறுத்தினர் . 

ரிச்சர்டு அரசர் சிலுவைப் போரில் பங்கு கொள்ளச் சென்றி 
ருந்தாரன்றோ ? அவருடைய நிலையை ஆராய்வது நம் கடமை 
யாகும் . 


ஜானின் 


ரிச்சர்டு கி.பி. 1190 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் 7 ஆம் நாள் 
மார்சேல்ஸிலிருந்து புறப்பட்டார் . செப்டம்பர் 23 ஆம் நாள் 
அவர் மெஸ்ஸினாவை வந்தடைந்தார் . குளிர் காலத்தில் ரிச்சர்டுக் 
கும் ஃபிரெஞ்சு மன்னர் பிலிப்புக்குமிடையே சச்சரவு மூண்டது . 
பிலிப்பும் சிலுவைப் போரில் பங்குகொள்ளச் சென்றிருந்தார் . 
ரிச்சர்டு தம் தங்கை சிசிலி ஜோனா அரசியாரின் சீதனப் பொருளைப் 
பெற முயற்சி செய்தார் . ஜோனாவின் கணவன் இறந்ததால் 
அவள் அப்போது விதவையாகியிருந்தாள் . பிலிப் ரிச்சர்டைச் 
சிறையிலிருந்து விடுவிக்க ஒப்புக்கொண்டார் . ஆனால் , தம் தங்கை 
அலைஸ் என்பாளை அவருக்கு மணம் முடித்துக் கொடுப்பதாக 


166 


பிரிட்டன் வரலாறு 


ஏற்கனவே கொடுத்திருந்த வாக்குறுதியைச் செயல்படுத்த அவர் 
மறுத்து விட்டார் . ரிச்சர்டின் தாயார் எலியனார் அரசி , ஸ்பெயினி. 
லிருந்த நவார் என்ற பகுதியின் அரசராக 

ஆளும் சாங்கோ 
என்பாரின் மகள் பிரென்காரியா ( Berengaria ) என்பாளைத் தம் 
முடன் அழைத்து வந்திருந்தார் . ரிச்சர்டும் அவளை மணந்து . 
கொள்ள விரும்பினார் . ஆங்கிலேயர்கள் சைப்ரஸுக்குக் கப்ப 
லேறிச் சென்றனர் . ஏப்ரல் மாதம் 10 ஆம் நாள் ரிச்சர்டு 
பிரென்காரியாவை லிம்சோல் ( Limasol) என்ற இடத்தில் மணந்து 
கொண்டார் . சைப்ரஸையாண்ட கொடுங்கோலன் 
கொம்னெனோஸ் என்பாரைப் பதவி விலக்கம் செய்துவிட்டு , 
தம்முடைய சொந்த ஆட்சியை ரிச்சர்டு நிறுவினார் . பின்னர் அவர் 
பாலஸ்தீனத்திற்குக் கப்பலேறினார் . ஜூன் 8 ஆம் நாள் அவர் 
ஏக்கர் (Acre) என்ற நகரிலிறங்கினார் . ஃபிரெஞ்சு மன்னர் பிலிப் 
அவருக்கு முன்னரே அங்குபோய்ச் சேர்ந்திருந்தார் . இரு அரசர் 
களும் அங்கு நோய்வாய்ப்பட்டனர் . காலப்போக்கில் அவர்கள் 
அந்நகரத்தைக் கைப்பற்றினர் . பிலிப் 

உடனே 

ஃபிரான்ஸ் 
நாட்டிற்குத் திரும்பிவிட்டார் . ஆனால் புனித நாட்டைக் கிறிஸ்துவ 
ரல்லாதாரிடமிருந்து மீட்கும் நோக்குடன் ரிச்சர்டு தொடர்ந்து 
போரிட- எண்ணினார் . அப்போது முஸ்லிம்களின் அரசரான 
சுல்தான் சலாடீன் என்பாருடன் ரிச்சர்டு பேச்சுவார்த்தைகள் 
நடத்தி ஜெருசலத்தை விட்டுவிடும்படி வேண்டினார் . ஆனால் , 
முஸ்லிம்கள் பணிந்து வராததனால் , பேச்சுவார்த்தைகள் முறி 
வடைந்தான் . இதனால் வெகுண்ட ரிச்சர்டு தம்மால் கைப்பற்றப் 
பட்ட முஸ்லிம் படைவீரர்களைப் பழிவாங்கிச் சித்தரவதைக் 
காளாக்கினார் . சலாடீனும் கிறிஸ்துவர்களைப் பழிவாங்கினார் . 
ஆகஸ்ட் 20 ஆம் நாள் ரிச்சர்டு கடற்கரையை யொட்டித் தென் 
திசையில் தம் படைகளை ஏவினார் ; எதிர்த்தவர்கள் விரட்டி 
யடிக்கப் பெற்றனர் . ஆனால் , ரிச்சர்டு பெரும் எதிர்ப்புக்கு ஆளாக 
வேண்டியவரானார் . அவர் ஆகஸ்டு 30 ஆம் நாள் சிசாரியா 
விற்கு வந்து சேர்ந்தார் . அங்கிருந்து ஜோப்பா என்ற நகர் 
சென்றார் . அரசாஃப் ( Arasouf ) என்னுமிடத்தில் நடைபெற்ற 
போரில் ரிச்சர்டு பெரும் வெற்றி பெற்றார் . இறுதியாக ராம்லே. 

ஊரை அவர் காலதாமதமாக வந்தடைந்தார் . 
அவ்வாண்டின் 

இறுதியில் 

அவர் 

ஜெருசலத்திற்குப் 
பதின்மூன்று கல் தொலைவில் சேர்ந்திருந்தார் . 

ரிச்சர்டின் 
படைகளை நாற்புறமும் கவாடீனின் படைகள் சூழ்ந்து கொண்ட 
மையால் அங்கேயே தங்கவேண்டியவரானார் ரிச்சர்டு . கடுங் குளி 
ரும் , உணவுப் பற்றாக்குறையும் ரிக்சர்டை வெகுவாகத் தாக்கின . 
ஜனவரி மாத நடுவில் அவர் பின்வாங்க வேண்டியவரானார் . 
சிலுவைப் போரில் பங்குகொள்ள வந்திருந்த படைகளை அஸ்சு 


என்ற 


முதலாம் ரிச்சர்டு அரசரின் ஆட்சி 


167 


லான் என்னுமிடத்தில் ரிச்சர்டு புதுப்பிக்க எண்ணினார் . இத் 
தருணத்தில் ரிச்சர்டு தாமே முன்னின்று தம் பொருளைச் செல 
விட்டு அனைவரையும் உற்சாகமூட்டி வழிகாட்டி நின்றார் . ஆயி 
னும் என் ! சிலுவைப் போர் வீரர்களை ஒன்றுபடுத்த முடியாத 
நிலையே காணப்பட்டது . ஜெருசலத்தைக் கைப்பற்றும் முன்னர் 
அதனை உரிமை கொண்டாடிப் போட்டிகள் நடந்தன . சலாடீன் 
சிலுவைப் படை வீரர்களை மீண்டும் போருக்கிழுத்தார் . ரிச்சர்டு 
பல கோட்டைகளைக் கைப்பற்றியும் , தீரமிகு செயல்களைச் செய்து 
காட்டியும் தம் தனித்திறமையை வெளிக்காட்டினார் . எனினும் 
அவரால் ஜெருசலத்தைக் கைப்பற்ற முடியவில்லை . கோடை 
காலத்தில் கிறிஸ்துவப் படைகள் மீண்டும் ஜெருசலத்தைக் 
கைப்பற்ற முன்னேறின . எனினும் அவர்கள் இலட்சியம் கைகூட 
வில்லை . இத்தருணத்தில் ரிச்சர்டின் கூட்டாளிகள் அவரைக் 
கைவிட்டனர் . ரிச்சர்டும் திரும்பவேண்டியவரானார் . 

மனம் 
நொந்த ரிச்சர்டு 

சலாடீனுடன் உடன்படிக்கை செய்து 
கொண்டார் . பின்னர் ரிச்சர்டு நாடு திரும்ப ஆயத்தமானார் . 
சிரியாவில் ரிச்சர்டு புரிந்த சாகசச் செயல்களை யாரும் மறந்திருக்க 
முடியாது . ஜோப்பா என்ற நகரை விடுவிப்பதில் அவர் காட்டிய 
தீரம் , தனித்து நின்று போராடிய வீரம் , அஞ்சாமை , துணிச்சல் , 
திறமை , மாற்றாரை மதிக்கும் பண்பு ஆகியவை முஸ்லிம் எதிரியின் 
மனதைக் கவர்ந்தன . சலாடீன் , ரிச்சர்டைச் “சிங்க நெஞ்சினன் 
என்று பாராட்டினார் . 


திரும்பி வரும் . வழியில் ரிச்சர்டு பல தீரச் செயல்கள் செய்து 
பல துரதிர்ஷ்டங்களுக்கு ஆளானார் . கப்பலுடைபட்டு ரிச்சர்டு 
தம் நண்பர்களைப் பிரிய வேண்டியவரானார் . மாறுவேடம் பூண்டு 
ஜெர்மனி வழியாகத் திரும்ப வேண்டிய நிர்ப்பந்தம் ஏற்பட்டது . 
பின்னர் ஆஸ்திரியாவின் டியூக்கான லியோபால்ட் என்பார் 
ரிச்சர்டைச் சிறைசெய்தார் . சிலுவைப் போரின் போது 
ரிச்சர்டு , லியோபால்டின் பகைமையைச் சம்பாதித்திருந்தார் . 
ரிச்சர்டு வியன்னாவைக் கடக்கும்போது லியோபால்ட் அவரைக் 
கைது செய்தார் . கி.பி. 1193 ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 
ரிச்சர்டு , பேரரசர் ஆறாம் ஹென்றியிடம் ஒப்படைக்கப்பட்டார் . 
ஓராண்டிற்கு மேலாக ரிச்சர்டு சிறையில் வாடினார் . 


மீட்சித் தொகை : அரசர் சிறைப்பட்ட செய்தி கேட்ட 
வால்ட்டர் கவுடான்ஸஸ் இரு தூதர்களை அனுப்பி அரசரின் 
விடுதலைக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் . ஒரு இலட்சம் 
பவுன் மீட்சித் தொகையாக வழங்கப்படவேண்டுமெனக் கோரப் 
பட்டது . இத்தொகை அக்கால இங்கிலாந்தின் ஈராண்டு வருமான 
மாகும் . இங்கிலாந்தின் ஜஸ்டீசியர் இப்பொருளை வசூலிக்க 


168 


பிரிட்டன் வரலாறு 


வேண்டுகோள் விட்டபோது , மக்கள் மனமுவந்து அவரின் 
கோரிக்கைக்குச் செவிசாய்த்தனர் . சாமானியனாயினும் சரி , 
குருமாராயினும் சரி ஒவ்வொரு மனிதனும் தம் வருவாயில் 
நான்கில் ஒரு பங்கையும் , தனிப்பட்ட சொத்தில் நான்கில் ஒரு 
பங்கையும் கொடுத்தனர் . நைட் வீரர்களிடம் அதிகமான 
ஸ்கூட்டேஜ் வரி வசூலிக்கப்பட்டது . உரோம வணிகர்களிட 
மிருந்து கம்பனமும் , திருச்சபைகளிலிருந்து விலையுயர்ந்த பொருள் 
களும் கைப்பற்றப்பட்டன . சிறையிலிருந்த ரிச்சர்டு இத்தருணத் 
தில் தம் தாயாரையும் , ஜண்டீசியரையும் அழைத்து , சாலிஸ்பரி 
பிஷப் ஹூயூபர்ட் வால்ட்டர் என்பரை 

அரசாட்சியைக் 
கவனிக்கக் கூறினார் . வால்ட்டர் இரண்டாம் ஹென்றியால் 
பயிற்றுவிக்கப்பட்டவர் ; அரச விசுவாசம் மிக்கவர் . தலைசிறந்த 
நிர்வாகி . 

விரைவில் ரிச்சர்டு பேரரசருடன் உடன்படிக்கை செய்து 
கொண்டார் . ரிச்சர்டு ஆர்லஸ் என்ற பகுதியைப் பெற்றுக் 
கொண்டு , பேரரசரிடம் விசுவாசம் காட்ட ஒப்புக்கொண்டார் . 
இங்கிலாந்து இதுநாள் வரை பேரரசுக்கு வெளியே அதனுடன் 
சேராமல் தனித்து நின்றிருந்தது . முதன் முறையாக இப்போது 
இங்கிலாந்து பேரரசரின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு 
ஜெர்மானிய 

சீசரால் கட்டுப்படுத்தப்படலாயிற்று . கி.பி. 
1194 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 ஆம் நாள் ரிச்சர்டு சிறையி 
லிருந்து விடுதலையானார் . ரிச்சர்டு விடுவிக்கப்பட்ட செய்தி 
கேட்ட ஜானும் பிலிப்பும் நடுங்கினார் . அவ்விருவரும் பேரரசரைத் 
தூண்டி ரிச்சர்டைச் சிறையிலேயே அடைக்கப் பெரிதும் முயன்றி 
ருந்தனர் . ரிச்சர்டு விடுதலையாகி விட்டதால் தங்களைப் 
பழிவாங்குவார் என அவர்கள் அஞ்சினர் . 

இங்கிலாந்து மக்கள் மீட்சித்தொகையை வசூலித்துக் கொடுத் 
தனர் . தேசிய வீரரென ரிச்சர்டு கருதப்பட்டுச் சீரும் சிறப்புமான 
வரவேற்புகளுக்கிடையே மார்ச் மாதம் 13 ஆம் நாள் இங்கிலாந்து 
வந்தடைந்தார் . 

உடனே 

பிரபுக்களின் பேரவையொன்று 
கூட்டப்பட்டது . ஜானுக்குச் சொந்தமான நிலங்களைப் பறிமுதல் 
செய்தும் , அவருடைய ஆதரவாளர்கள் அரச துரோகத்திற்குத் 
தண்டிக்கப்படவேண்டுமெனவும் அப்பேரவை அறிவித்தது . உழு 
நிலங்கள் புதிய வரியொன்றிற்கு ஆளாகி , காருகேஜ் என்னும் 
அவ்வரி வசூலிக்கப்பட்டது . புதுப் புது பதவிகள் விலைக்கு விற்கப் 
பட்டன . அதனை எதிர்த்தோர் அபராதம் விதிக்கப்பட்டனர் . 
இத்தகைய வழிகளில் பெரும் செல்வம் திரட்டப்பெற்றது . 
மேலும் , ஃபிரெஞ்சு அரசர் பிலிப்பின் மீது போர் தொடக்கப் 
படைகள் திரட்டப்பெற்றன . ரிச்சர்டு இரண்டு மாதங்களே 


முதலாம் ரிச்சர்டு அரசரின் ஆட்சி 


169 


இங்கிலாந்தில் தங்கியிருந்தார் . ஆனால் , 

தங்கியிருந்தார் . ஆனால் , அப்போது நாட்டில் 
அமைதி நிலவியது . பெருந்தன்மையும் , மன்னிக்கும் குணமும் 
படைத்த ரிச்சர்டு தமக்கு எதிரிகளாயிருந்தவர்களையும் மன்னித்து 
ஜியாப்ரே போன்றவர்களையும் , அமைதிகாக்க வேண்டிக் கீழ்ப்படிய 
வைத்தார் . கி.பி. 1194 ஆம் ஆண்டு மே திங்கள் 12 ஆம் நாள் 
இங்கிலாந்தைவிட்டுச் சென்ற ரிச்சர்டு மீண்டும் நாடு திரும்பு 
வில்லை . 


ஹூயூபர்ட் வால்ட்டரின் நிர்வாகம் : ஹூயூபர்ட் வால்ட்டர் 
இப்போது கான்டர்பரி ஆர்ச் பிஷப்பாகவும் , ஜஸ்டீசியராகவும் , 
போப்பாண்டவரின் பிரதிநிதியாகவும் பதவியேற்று நல்லமுறை 
யில் அரசர் காலமாகும்வரை அரசாண்டார் . கி.பி. 1194 ஆம் 
ஆண்டில் சிறப்பான கட்டளையொன்று பிறப்பிக்கப்பட்டது . 
அதன்படி அரசருக்குச் சொந்தமான வரிகள் அனைத்தையும் 
குறித்து விசாரணை நடத்தும்படியும் , அதனை நீதிபதிகள் நடத்த 
வேண்டுமென ஆணையிடப்பட்டனர் . தனிச்சிறப்புச் சான்றாளர்கள் 
குழுவின் அரசியல் அமைப்பும் தீர விசாரிக்கப்பட்டு விளக்கப் 
பட்டது . தத்தம் சொந்த கவுன்டிகளில் நீதிபதிகளாக இருக்கக் 
கூடாதென ஷெரிப்புகள் தடுக்கப்பட்டதுடன் , குரோனர்கள் 
என்னும் புதிய அதிகாரிகள் கவுன்டி நீதிமன்றத்தாரால் தேர்ந் 
தெடுக்கப்படவேண்டும் என்றும் , அவர்கள் நீதித்துறையொன்றை 
மட்டும் கவனிக்கவேண்டுமென்றும் கோரப்பட்டனர் . கி.பி. 
1196 ஆம் ஆண்டில் பதினைந்து வயதைக் கடந்த எல்லா ஆண் 
களும் திருடர்களாகவோ , கொள்ளைக் கூட்டத்தாராகவோ 
அல்லது திருட்டுப் பொருள்களை வாங்குவோராகவோ இருக்கக் 
கூடாது என்பதற்காக உறுதிமொழி எடுக்கவேண்டும் என்றும் 
கோரப்பட்டனர் . நைட்வீரர்கள் அமைதியைக் காக்கும் 
பொறுப்பையேற்றனர் . அதே ஆண்டில் இலண்டன் மாநகரில் 
கலவரம் ஒன்றும் மூண்டது . இலண்டன் கார்ப்பரேஷனைப் பெரும் 
வணிகர்களின் பிரதிநிதிகள் நிர்வகித்து வந்தனர் . கைத் 
தொழிலில் ஈடுபட்டிருந்த ஏழை மக்களுக்கு இலண்டன் மாநகர 
ஆட்சியில் பங்கு ஏதுமின்றி அவர்கள் சொல்லொணாத் துயர் 
களுக்கு ஆளாயினர் . ஆல்டர்மென்களில் ஒருவரான வில்லியம் 
பிட்ஸ் ஆஸ்பர்ட் என்பார் ( நீண்டதாடி வில்லியம் என்று மக்கள் 
அவரை அழைத்தனர் ) ஏழைகளின் தலைவராகி ஏழை மக்கள் 
செலுத்தும் வரி தகுதிக்கேற்ப இருக்கவேண்டுமேயன்றி , தலை 
வரியாக இருக்கக் கூடாதென கோரிக்கை விடுத்தார் . நகரில் 
கலவரம் மூண்டது ; அரசரின் ஜஸ்டீசியரே நேரிடையாக இதில் 
குறுக்கிட வேண்டியவரானார் . வில்லியத்தின் ஆட்கள் ஆயுத 
மேந்தினர் ; வில்லியம் பிடிபட்டுக் கழுவேற்றப்பட்டார் . மக்கள் 


*170 


பிரிட்டன் வரலாறு 


நூறு 


அவரைத் தியாகி என்றழைத்தனர் . கி.பி. 1198ஆம் ஆண்டில் 
நார்மண்டியில் போர் புரிய பிரபுக்கள் வரவேண்டுமென அரசர். 
கட்டளையிட்டார் . ஆனால் , லிங்கன் பிஷப் எஸ் . ஹூயூ என்பார் 
தம்மால் இங்கிலாந்திற்கு வெளியே வந்து போரிட முடியாது 
என்று முறையிட்டதிற்கிணங்க அக்கட்டளையை ரத்து செய்து 
விட்டார் ரிச்சர்டு . இச் சம்பவம் வரலாற்றுச் சிறப்புமிக்கதாகும் . 
திருச்சபையினரும் , பிரபுக்களும் அரசருக்குப் பொருள் தேவைப் 
படும்போது கொடுக்க முடியாதென மறுக்கும் உரிமையை நிலை 

. 
நிலப்பரப்பிற்கும் ஐந்து ஷில்லிங்குகள் வரியொன்று விதிக்கப் 
பெற்றும் , பழைய டூம்ஸ்டே குறிப்புகளைப் போன்று நிலங்கள் 
பற்றிய புதிய விசாரணையொன்று நடத்தப்பெற்றும் , நிலம் வைத் 
திருப்போர்களது சரியான பட்டியல் ஒன்றும் தயாரிக்கப்பட்டது . 
இத்தருணத்தில் ஹூயூபர்ட் வால்ட்டர் - ஜஸ்டீசியர் பதவியை 
ராஜிநாமா செய்தார் ; ஜியாப்ரே பிட்ஸ் - பீட்டர் என்பார் 
ஜஸ்டீசியரானார் . அரசர் கேட்ட பொருளைக் கொடுத்தேயாக 
வேண்டுமென அவர் வலியுறுத்திச் சட்டங்களைக் கடுமையாகச் 
செயல்படுத்தினார் . 

நார்மண்டியைக் காக்கும் பணியில் ரிச்சர்டு : கி.பி. 1194 ஆம் 
ஆண்டில் ரிச்சர்டு நார்மண்டிக்குச் சென்றார் . கலகம் செய்த 
ஜானை உடனடியாக ரிச்சர்டு அடக்கிப் பணியவைத்தார் . ஓரிரு 
போர்களுக்குப் பின்னர் பிலிப்பும் அவருடன் உடன்படிக்கை 
செய்து கொண்டார் . பெருந்தன்மை மிக்க ரிச்சர்டு தமக்குத் 
தீங்கிழைத்தவர்களையெல்லாம் மன்னித்துவிட்டார் . ஆயினும் , 
ஃபிரான்சில் . நிலையான அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை . 
ஃபிரான்சின் அனைத்துப் பகுதிகளுக்கும் தாமே அரசராக வேண்டு 
மென விழைவதில் பிலிப்பும் , ஃபிரெஞ்சியரின் தாக்குதல் 
களிலிருந்து தம்மைக் காத்துக்கொள்ளும் ஆசையில் , ரிச்சர்டும் 
மும்முரமாக ஈடுபட்டதால் அமைதியேற்படுவது சிரமமாயிற்று . 
கி.பி. 1197 ஆம் ஆண்டில் பிளாண்டர்ஸ் , ஷாம்பேய்ன் முதலிய 
பகுதிகளுடன் உடன்படிக்கை செய்துகொண்டும் , பிரிட்டானியர் 
களுடன் சமரசம் செய்து கொண்டும் , ரிச்சர்டு தம் நிலையை 
உறுதிப்படுத்த முயன்றார் . தம் சகோதரர் ஜியாப்ரேயின் மகன் 
ஆர்தரை அப்பகுதிகளுக்கு டியூக்காக்கினார் . அதே ஆண்டில் 
ரூவனுக்கு மேற்பால் சேன் ஆற்றங்கரையில் சாட்டூ கெய்லார்ட் 
( Chateau Gaillard ) என்னும் கோட்டையைக் கட்டத் திட்ட 
மிட்டு , அதனைக் கட்டிமுடித்தார் . தம் தலைநகரைக் காக்க அது , 
பயன்படுமென ரிச்சர்டு எண்ணினார் . இறுதியில் ஃபிரான்சுடன் 
சமரச உடன்படிக்கை முடிவாகியது . பாய்ட்டோவினரின் கல 
கத்தை அடக்க ரிச்சர்டு தம் கவனத்தைத் திருப்பினார் . சாலுஸ் 


முதலாம் ரிச்சர்டு அரசரின் 


171 


கோட்டையை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தபோது , ரிச்சர்டு 
கோட்டைச் சுவரிலிருந்து பாய்ந்து வந்த அம்பு ஒன்றினால் தாக் 
குற்றார் . கோட்டை கைப்பற்றப்பட்டதெனினும் , ரிச்சர்டு 
மரண காயமுற்றார் . தம் மார்பின்மீது அம்பு பாய்ச்சக் காரணமா 
யிருந்தவனை ரிச்சர்டு தம் எதிரே அழைத்து என்னைக் கொல்லுவ 
தற்குக் காரணமாக நான் செய்த தீங்குதான் என்னே ? என்று 
அவனை வீனவினார் . என் தந்தையாரையும் , என்னிரு சகோதரர் 
களையும் , நீங்கள் உங்கள் கையினாலேயே கொன்றீர்கள் என்பதே 
அவன் விடுத்த மறுமொழி . என்னையும், கூட நீங்கள் கொன்றி 
ருக்கக்கூடும் . வேண்டுமானால் , என்னைப் பழி தீர்த்துக் கொள்ளுங் 
கள் . சொல்ல முடியாத இடுக்கண்களை இழைத்த ஒருவரை நான் 
இவ்வுலகை விட்டு ஒழித்துவிட முயன்றேன் என்றும் அவன் 
கூறினான் . ஆனால் , ரிச்சர்டு என் சாவினால் உன்னை மன்னித்து 
விடுகிறேன் என்று கூறி அவனை விடுவித்துவிடக் கட்டளையிட்டார் . 
சிங்க மனத்தினனான ரிச்சர்டு கி.பி. 1199 ஆம் ஆண்டு ஏப்ரல் 7 ஆம் 
நாள் காலமானார் . தமக்குப் பின்னர் தம்முடைய வாரிசாக 
ஜான் ஆட்சிப்பீடம் ஏற வேண்டுமெனப் பணித்துச் சென்றார் 
ரிச்சர்டு . பாண்டிவிரால்ட் என்னுமிடத்தில் அவரது தந்தை 
யாரின் சமாதிக்கருகில் அவர் புதைக்கப்பட்டார் . துடுக்கு 
மிக்கவராக வாழ்ந்த அவர் , தம் தவறுகளுக்குக் கழிவிரக்கம் காட்டி 
இறந்தார் . காலமாவதற்கு ஓராண்டிற்கு முன் நல்லவராகத் 
திருந்தினார் . கர்வம் , பேராசை , கொடுமையான வாழ்க்கை 
ஆகிய மூன்று பெண்பிள்ளைகளையும் விட்டொழியுங்கள் என்று 
பாதிரியொருவர் அவரிடம் கூறியபோது , முதலாவதை 
( கர்வத்தை ) டெம்பளர்ஸ் நிறுவனத்திற்குக் கொடுத்து விடுவ 
தாகவும் , இரண்டாவதைச் ( பேராசை ) சிஸ்டர்சிய துறவிகளிட 
மும் , மூன்றாவதைத் ( கொடும் வாழ்க்கை ) தம்முடைய சொந்த 
பிஷப்புகளின்பால் விட்டுவிடுவதாகவும் கூறினார் - ரிச்சர்டு . 
அவரை அரசர் என்பதைவிடக் கோமாளி வீரன் என்று கருதுவதும் , 
ஆங்கிலேயர் என்பதைவிட அந்நியர் என்று கருதுவதும் பொருத்த 
முடையதாயினும் , அவர் இங்கிலாந்தின் மண்ணிலேயே பிறந்து , 
தூரக்கிழக்கிலும் ஒளிரவிட்ட மாபெரும் வீரன் என்பதும் 
உண்மை . தம் இறுதிக் காலத்தில் கருணையின் அவசியத்தை 
அறிந்து தெரிந்து கொண்ட திறல்மிகு வீரர் அவர் என்று 
பேராசிரியர் ஒருவர் அவரைப்பற்றிக் கூறுகிறார் . 


13. ஜான் மன்னரின் ஆட்சி 

( 1199-1216 ) 
( அ ) அரச முடியும் , நாடும் 


ஜான் மன்னரும் அவருக்குப் பின்னர் அரசரான மூன்றும் 
ஹென்றியும் ஆண்ட நீண்ட ஆட்சிக் காலம் முழுமையும் 
இங்கிலாந்தின் நிர்வாகத்தில் சிறப்பானதொரு குணவியல்பைத் 
தொடர்ந்து காண்கிறோம் . சீர்கெட்ட அரசாட்சி அக்காலம் 
முழுவதும் நீடித்ததுதான் இக்குணவியல்பாகும் . ஜான் மன்னர் 
கொடுங்கோலர் ; ஹென்றியோ ஆற்றலற்றவர் ; மொத்தத்தில் 
இருவரும் மனநிறைவு தராத ஆட்சியைக் கொண்டிருந்தனர் . 
சச்சரவேற்பட்ட ஒவ்வொரு முறையும் பிரபுக்கள் குறுக்கிட்டு 
நிலைமைகளைச் சீர்செய்தனர் . எனவே இவ்விருவர் ஆட்சியின் 
போதும் ஆங்கில அரசியலமைப்பின் அடிப்படைகளை நிறுவி 
வளர்ப்பதில் மாபெரும் முன்னேற்றம் எழுந்தது என்பதை நினைவிற் 
கொள்ளவேண்டும் . இம்முன்னேற்றம் இருவகைகளில் எழுந்தது . 
முதலாவது , பிரதிநிதித்துவ சபையொன்றின் மூலம் நாட்டின் 
விவகாரங்கள் அனைத்தையும் தீர்த்துக்கொள்ளும் உரிமை நிலை 
நாட்டப்பட்டதாகும் . இரண்டாவது , அரசருடைய அமைச்சர்கள் 
அரசருக்கல்லாது பாராளுமன்றத்திற்கே பொறுப்பாளிகளாக 
இருக்கவேண்டும் என்பதாகும் . சுருங்கக்கூறின் , பதின்மூன்றாம் 
நூற்றாண்டைப் பாராளுமன்றம் உருவானகாலம் என்று கருதலாம் . 
மேலும் , பாராளுமன்ற எழுச்சிக்கு இவ்விரு 

அரசர்களின் 
பலவீனமே காரணம் என்பதை அவர்களை 

அடுத்தாண்ட 
மூன்றாவது அரசர் காலத்தில் உணருகிறோம் . ஆனால் அவர் பாராளு 
மன்றத்தைக் கட்டிக்காத்து உறுதி செய்த திறல் மிகுந்த நல்ல 
அரசராவார் . முதலாம் எட்வர்டு அரசர் தம் திறனைப் பயன் 
படுத்திப் பிள்ளைப் பிராயத்திலிருந்த பாராளுமன்றத்தை அழித் 
தொழித்திருக்கக்கூடும் . ஆனால் அதற்கு மாறாக , அவர் அதை 
ஊட்டி வளர்த்தார் . 


ஜான் மன்னரின் ஆட்சி 


173 


மாக 


இவ்விரு அரசர்களின் கீழ்த்தரமும் , பலவீனமுமே பாராளு 
மன்ற வளர்ச்சிக்குக் காரணம் என்று கூறினோம் . அரசர்களின் 
நிர்வாகத்திறமை குறையும்போது அரசியலமைப்பு முறை வளர 
வழி பிறக்கிறது . இத்தகைய பொதுவிதி இங்கிலாந்தில் இக் 
காலத்திலிருந்து உருவாகி வளர்வதைக் காண்கிறோம் . அரசரின் 
வல்லாட்சியைக் கட்டுப்படுத்த அவருடைய முறைகேடான அரசு 
தூண்டுகோலாய் அமைகின்றது . அக்கட்டுப்பாட்டினால் ஆளப்படும் 
அரசையே நாம் அரசியலமைப்போடு இசைவான ஆட்சி 
( Constitutional Government ) என்கிறோம் . பலவீனமான அரசர் 
அரசியலமைப்போடு இசைவான ஆட்சி வளருவதற்குக் காரண 

அமைகிறார் . பாராளுமன்ற அதிகாரமும் அரசருடைய 
அதிகாரமும் ஒருவகையில் தொடர்பு கொண்டுள்ளன . இவற்றில் 
ஒன்று வளர்ச்சியடையும்போது , மற்றொன்று அதன் அதிகாரத்தை 
இழக்கத் தொடங்குகிறது . இதனால் ஒன்றின் 

பலவீனம் 
மற்றதன் பலமாக அமைவதையும் காண்கிறோம் . பலமுள்ள 

பாராளுமன்ற வளர்ச்சியில் அக்கறை காட்டி 
னாலன்றி மேற்கூறிய விதியை மாற்றுவது அருமை . அரசரும் 
பாராளுமன்றமும் ஒரே கொள்கையைக் கொண்டிருக்கும்போது , 
நாட்டின் அதிகாரம் ஒருமுனைப்படுகின்றது . பாராளுமன்றமும் , 
அரசரும் பலவீனமாயிருந்தால் இவ்விரண்டையும் கட்டுப்படுத்த 
நாட்டில் மூன்றாவது குழுவொன்று ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டால் 
அதில் வியப்பில்லை . ஆனால் , பாராளுமன்றத்தின் தொடக்க 
கால வரலாற்றை ஆராயுங்கால் , அரசருடைய அதிகாரத்தைக் 
குறைக்க முனையும்போது பாராளுமன்றம் சிறந்து விளங்கியது . 
அரசர் தம் அதிகாரத்தைத் தவறான வழியில் பயன்படுத்தும் 
போதும் , தற்காலிகமாகத் தம் அதிகாரத்தை இழக்கும் போதும் 
பாராளுமன்ற அதிகாரம் வளர்ச்சியுற வாய்ப்பு கிட்டுகின்றது . 


அரசர் 


அரசரின் பலவீனம் : ரிச்சர்டின் ஆட்சிக் காலம் தொடங் 
கியதிலிருந்து முதலாம் எட்வர்டின் ஆட்சிக் காலம் தொடங்கும் 
வரையில் இடைப்பட்ட காலமான எண்பதாண்டுகளுக்கு மேலாக 
அரசாண்ட அரசர்கள் அடுத்தடுத்துப் பலவீனர்களாயிருந்தனர் . 
ரிச்சர்டு பெரும்பாலும் இங்கிலாந்தில் தங்கி அரசாட்சி நடத்த 
வில்லை . அவருடைய பிரதிநிதிகளே அரசரின் அதிகாரத்தைப் 
பெற்று நிர்வாகத்தை நடத்தி வந்தனர் . ஜான் மன்னரோ 
ஒழுக்கக்கேடானவர் ; அவருடைய நடத்தையின் 
நாட்டில் பொதுவானதொரு கலகம் மூண்டது . மூன்றாம் ஹென்றி 
பட்டத்திற்கு வந்தபோது அவர் ஒன்பது வயதுப் பாலகர் . எனவே 
அவருடைய இளமைப்பருவத்தில் 

அவருடைய பிரதிநிதிகள் 
அவரின் பெயரால் நிர்வாகத்தை நடத்தினர் . வயது வந்து தாமே 


விளைவாக 


174 


பிரிட்டன் வரலாறு 


அரசாட்சியை மேற்கொண்டபோதும் , அவர் ஊதாரித்தனமாகப் 
பொருள்களைச் செலவிட்டுத் திறமையற்ற ஆட்சியையே நடத் 
தினார் . அவருடைய நம்பிக்கைக்குப் பாத்திரமானவர்கள் நாட்டை 
முறைகேடாக ஆட்சி . செய்தனர் . அதன் விளைவாக , ஜான் 
மன்னரின் ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்டதைப் போன்றே , மற்றும் 
ஒரு முறை பெரும் கலகம் மூண்டு நாட்டின் அமைதி குலைந்தது . 
எனவே மேற்கூறிய மூன்று அரசர்களின் ஆட்சிக் காலமான எண்ப 
தாண்டு காலகட்டத்தில் அவர்களின் பலவீனத்தைப் பயன் 
படுத்திக்கொண்டு பாராளுமன்றம் வெகுவாக வளர்ச்சியுற்றது . 
அதிலும் குறிப்பாகக் கி.பி. 1215 ஆம் ஆண்டிலிருந்து 1264 ஆம் 
ஆண்டு வரையிலான காலத்தில் இங்கிலாந்தின் அரசியலமைப்பு 
உருப்பெறலாயிற்று . 


( ஆ ) ஜான் மன்னரின் அரசாட்சி ( 1199-1216 ) 

இரண்டாம் ஹென்றி மன்னரின் கடைசி மகன் ஜான் . தம் 
மற்ற பிள்ளைகளுக்கு நாடுகளைப் பிரித்துக் கொடுத்த இரண்டாம் 
ஹென்றி , ஜானுக்கு ஒன்றையும் கொடுக்கவில்லை . எனவேதான் 
அவரை நிலமற்றவர் (Lackland) என்று குறிப்பிடுகிறோம் . ஜான் 
அரசராக முடிசூட்டிக் கொண்டபோது அவர் இங்கிலாந்து 
மக்களுக்கு மூன்று வாக்குறுதிகளைக் கொடுத்தார் . திருச்சபையைப் 
பாதுகாப்பது , நாட்டு மக்கள் அனைவருக்கும் நேர்மையான 
நீதியை வழங்குவது , நல்ல சட்டங்களை உருவாக்குவது - ஆகிய 
இம்மூன்றுமே அவருடைய வாக்குறுதிகள் . ஜான் மன்னர் 
வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார் . வாக்குறுதிகளை அளித்த 
வேகத்தைவிட , அவற்றை மீறுவதில் ஜான் அதிகத் தீவிரமாய் 
இருந்ததையும் நாம் மறந்துவிடலாகாது . ஆஞ்சுவின அரச 
பரம்பரையில் துரோகச் சிந்தனை கொண்டவர் ஜான் . எனவே 
வாக்குறுதிகளைக் காக்கும் ஆர்வமோ , அவற்றை உடைத்தெறியும் 
வருத்தமோ அடையவில்லை . ஜான் மன்னர் . இவ்விஷயத்தில் 
ரிச்சர்டு எவ்வளவோ மேல் ! தம்முடைய பேராசைகளை நிறை 
வேற்றிக் கொள்வதில் ஜான் எந்தவொரு கட்டுப்பாடுகளினாலும் 
கட்டுறாமல் , அத்துமீறி எதையும் செய்யத் துணிந்தார் . தம் 
உடன் பிறந்தான் ரிச்சர்டின் தீரத்தையோ அன்றித் தம் தந்தை 
யாரின் ஞானத்தையோ , ஜான் பெற்றிருக்கவில்லை . அவரிடம் 
கீழ்த்தரமான புத்தியுடன் , கொடுங்கோன்மையும் குரூரமும் குடி 
கொண்டிருந்தன . அதன் பயனாக அவரால் நண்பரை எவ்வாறு 
காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையோ . அதேபோன்று எதிரி 
யரையும் சகித்துக் கொள்ள முடியவில்லை . ஜானின் ஆசிரியராக 
இருந்த பாரியைச் சார்ந்த ஜெரால்ட் என்பார் தொடக்கத் 


ஜான் மன்னரின் ஆட்சி 


175 


திலிருந்தே ஜானின் குணவியல்பில் இருந்த - சீர்கேடுகளைக் 
கண்ணுற்று இறுதியில் வரலாற்றிலேயே மிக மோசமான கொடுங் 
கோலர் என்று கூறியிருக்கிறார் எனில் ஜானின் குணப்பண்பை 
என்னவென்று கூறுவது ? நரகலோகமே ஜானின் வாசத்தால் 
நாற்றமடிக்கு’மென்பது மற்றொருவரின் கூற்று , அவருடைய 
இனத்திலேயே மிக மோசக்காரரும் , இழிந்தவரும் ஜான் மன்னர் 
தான் என்று கூறுவதும் பொருத்தமாகும் . ஆஞ்சு வமிசம் பல 
நூற்றாண்டுகளுக்கு அவரின் நினைவால் கொடுமையான வமிசம் 
எனக் கருதப்பட்டது . ஆஞ்சுவினத்தவர்களைப் பூதகணங்கள் 
என்று மக்கள் கூறிக்கொண்டனர் . அவ்வமிசத்தைக் குறித்து 
வேடிக்கையான 

கதைகள் எழுந்தன . இவையனைத்திற்கும் 
ஜானின் கட்டுப்பாடற்ற கொடுங்கோலாட்சியே காரணமாகும் . 
ஜானின் ஆட்சிக் காலத்தில், ஆஞ்சு வம்சத்தாரின் கொடுங் 
கோன்மை அனைத்தும் ஒன்றுகூடி நாடகமாடின . ஜானின் 
வல்லாட்சியினால் மக்கள் அவருடைய முன்னோர்களை வெறுத்தனர் ; 
அவர்களுடைய பெயர்களைக் கூறக் கூசினர் . ஜானை அவர்கள் 
வெறுத்துத் துச்சமாகப் பேசினர் ; ஏசினர் . 

ஜானின் ஆட்சித் தொடக்கம் : மேற்கூறிய குணப்பண்புகளின் 
இருப்பிடமாக ஜான் மன்னர் இருந்தபோதிலும் , அவருடைய 
ஆட்சி நல்வாய்ப்புகளின் தொடக்கம் போன்று தென்பட்டது . 
அவருடைய தந்தையார் விட்டுச்சென்ற உறுதியான நிர்வாகமுறை 
தொடர்ந்திருந்தது . அந்நிர்வாகத்துறை திறமையும் நேர்மையும் 
அணிகலன்களாக அமைந்த மனிதர்களால் நிர்வகிக்கப்பட்டு 
வந்தது . அவருடைய வயதான . தாயார் ஐரோப்பாவில் நடை 
பெற்று வந்த அரசியலை நன்கு அறிந்திருந்தவர் ; அவர் திறமை 
வாய்ந்த அரசியல் தந்திரிபோன்று ஜானுக்கும் உதவி செய்ய முன் 
வந்தார் . ஃபிரான்சு மன்னர் பிலிப்பும் ஜானுடன் நட்புறவு 
கொண்டார் . ஸ்காட்டிய மன்னர் வில்லியமும் அவருக்கு இறை 
வணக்கம் செலுத்தினார் . அயர்லாந்திலும் , வேல்ஸிலும் அமைதி 
நிலவியது . ஃபிரான்சுடன் அமைதி உடன்படிக்கையொன்றை 
ஜான் செய்துகொண்டு தம்முடைய தமையன் மகள் காஸ்டெல் 
இளவரசி பிளான்ஸ்ச் ( Blanche of Castile ) என்பாளை ஃபிரான்ஸ் 
மன்னர் பிலிப்பின் மகனான லூயிக்குத் திருமணம் செய்வித்தார் . 
மேற்கூறியவற்றின் விளைவாக ஜானின் ஆட்சி பாதுகாப்பான 
முறையில் தொடங்கியது போன்ற காட்சியை அளித்தது . 


ஜானின் திருமணம் : ஆயினும் என் ? இவையனைத்தும் 
ஓராண்டு காலத்திற்குள் மாறிவிட்டன . மாற்றங்களுக்கு ஜானின் 
தவறுகளே காரணமாயின . கிளௌஸ்டர் பிரபுவின் மகள் ஹவிஸா 
(Hawisa ) என்பாளை ஜான் 

என்பாளை ஜான் மணந்திருந்தார் . இதன் பயனாக 


176 


பிரிட்டன் வரலாறு 


அரசராகும் முன்னரே ஜான் பெரும் சொத்துக்குத் தலைவராகி , 
ஆங்கிலப் பிரபு போன்ற நிலைமையைப் பெற்றிருந்தார் , இப்போது 
ஜான் அவளை மணவிலக்கம் செய்துவிட்டார் . மணவிலக்கம் செய்து 
கொண்டவுடன் ஜான் லாமார்ச்சின் கவுன்டான ஹூயூ ( Hugh) 
என்பாருக்கு நிச்சயிக்கப்பெற்றிருந்த ஆங்கிலோமியைச் சார்ந்த 
இஸபெல் என்பாளைத் திருமணம் செய்து கொண்டார் . ஹூயூ 
ஜானின் அடிமையாக இருந்தவர் . தமக்கு நிச்சயிக்கப்பெற்றிருந்த 
வளை மணந்துகொண்ட ஜானை வெறுத்த ஹூயூ , ஃபிரஞ்சு மன்னர் 
பிலிப்பிடம் இதைப்பற்றி முறையிட்டார் . பிரிட்டானியிலிருந்த 
கான்ஸ்டான்ஸஸும் ஜானுக்கெதிராக ஃபிரெஞ்சு மன்னரிடம் 
குற்றஞ்சாட்டினார் . இவ்விருவரும் பிலிப்பைத் தூண்டி ஜான் 
மன்னருக்கெதிராகப் போர் புரியச் செய்தனர் . ஜியாப்ரேயின் 
மகன் ஆர்தரும் ஜானுக்கெதிரானார் . 

கி.பி. 1202 ஆம் ஆண்டில் பாயிட்டோவில் போர் முண்டது . 
ஆர்தருடன் பல பிரபுக்கள் சேர்ந்து கொண்டனர் . தம்முடைய 
அடிமைகள் ஜானுக்கெதிராகக் கொடுத்த குற்றச்சாட்டுகளுக்குப் 
பதில் விடுக்க , தம்முடைய அரண்மனைக்கு வந்து சேரவேண்டுமென 
பிலிப் மன்னர் ஜானுக்குக் கட்டளை பிறப்பித்தார் . ஜான் வராது 
போகவே அவருக்குச் சொந்தமான நிலங்களைப் பறித்துக்கொண்ட 
தாகப் பிலிப் அறிவித்தார் . சிறிது காலத்திற்குள் பேரபாயம் 
போன்ற சூழ்நிலை மூண்டது . பேரரசி எலியனார் ஜானின் தாயார் . 
எலியனாரை ஆர்தர் மிராபெல் என்ற கோட்டையில் கைப்பற்றிக் 
கொள்ளும் அபாயமும் எழுந்தது . இதையறிந்த ஜான் உடனடி 
யாகப் படையொன்றுடன் விரைந்து சென்று தம் தாயாரை விடு 
வித்ததுடன் , ஆர்தரைச் சிறைப்பிடித்தார் . கி.பி. 1203 ஆம் 
ஆண்டுவாக்கில் ஆர்தர் சிறையிலேயே மாண்டார் . ஜானின் 
கைகளினாலேயே அவர் கொல்லப்பட்டார் என்று மக்கள் பேசிக் 
கொண்டனர் . ஜானுக்கு எதிராக இங்கிலாந்து அரசுரிமையைக் 
கொண்டாடிய ஆர்தர் இறந்துபட்டதால் , செய்வதறியாது நார் 
மானிய பிரபுக்கள் ஃபிரான்சினிடம் ஆதரவு கோரினர் . நாடெங் 
கிலும் மக்கள் ஜானை வெறுத்து ஒதுக்கித் தள்ளினர் ; அவரைக் 
கொலைகாரன் என்று அவர்கள் கருதினர் . தம்முன் விசாரணைக்கு 
வரவேண்டும் என்று கட்டளையிட்ட பிலிப்பின் ஆணைகளை ஜான் 
மதிக்காத காரணத்திற்காக ஃபிரெஞ்சுநாட்டில் இருந்த ஜானின் 
நிலங்கள் அனைத்தையும் தண்டனையாகப்பறிக்கப்பட்டுவிட்டதாகப் 
பிலிப் அறிவித்தார் , பிரபுக்கள் போருக்கெழுந்தனர் ; ஃபிரெஞ்சுப் 
படைகள் நார்மண்டியில் குவிந்தன . ஆனால் ஜானோ ரூவனில் 
சிறிதும் அக்கறையின்றி விருந்துண்டு காலத்தைக் கழித்துவந்தார் . 
அப்பகுதிகளைக் காக்க ஜான் முற்படவில்லை ; ஓராண்டு காலம் 
சாட்டூ கெய்லார்ட் என்னும் கோட்டையை ஃபிரெஞ்சுப் 


ஜான் மன்னரின் ஆட்சி 


177 


படைகள் சூழ்ந்து கொண்டன . இறுதியில் அக்கோட்டையும் 
சரணடைய வேண்டியதாயிற்று . அக்கோட்டையில் போதுமான 
உணவுப் பொருள்கள் இன்மையே அது சரணடையக் காரணமா 
யிற்று . சாட்டூ கெய்லார்டின் உள்ளிருந்த படைகள் வீராவே 
சத்துடன் ஃபிரெஞ்சுப் படைகளை எதிர்த்துவந்திருந்தன . இப்படை 
களுக்கு உதவுவான் வேண்டி ஜான் சிறு கப்பற்படையொன்றை 
அனுப்பி ஃபிரெஞ்சு முற்றுகையை முறியடிக்க எண்ணினார் . 
அதே சமயத்தில் மார்ஷல் வில்லியம் என்பார் முந்நூறு நைட்வீரர் 
களைக் கொண்ட படையொன்றுடன் சேன் ஆற்றின் இடது கரை 
யில் வந்து இறங்குவது என திட்டமிட்டிருந்தார் . ஆனால் , 
படைகள் வந்து சேரக் காலதாமதம் ஏற்பட்டது . 

பிலிப் 
இதைப் பயன்படுத்திக்கொண்டு மேலும் முன்னேறினார் . தம் 
கோட்டையை ஜான் காக்கும் வழியறியாது தலைவிதிப்படி 
ஆகட்டும் என்று செயலற்றுப் போனார் . இருப்பினும் படையினர் 
பல மாதங்கள் தாக்குதலைச் சமாளித்து நின்றனர் . இறுதியாக , 
கி.பி. 1204 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6 ஆம் நாள் சாட்டூ 
கெய்லார்ட் கோட்டைச் சுவர் உடைபட்டு ; ஃபிரெஞ்சுப்படை 
களால் அது கைப்பற்றப்பட்டது . 

அதே ஆண்டு , மார்ச்சு 21 ஆம் நாள் பேரரசி எலியனார் 
காலமனார் . எலியனார் ஜானின் தாயார் .. அவர் மரணத்தின் 
காரணமாக ஜான் இங்கிலாந்தில் தங்கவேண்டியவரானார் . 
கோடை காலம் நெருங்கி வரும் சமயத்தில் ஃபிரான்ஸின் வடக்கி 
லும் இடையிலும் அவருக்குச் சொந்தமாயிருந்த நிலங்கள் 
அனைத்தையும் அவரை விட்டு நழுவிப் போயின . சானல் தீவுகளைத் 
தவிர ஏனைய நார்மானிய டச்சிகள் அனைத்தையும் இங்கிலாந்து 
இழ்ந்தது . ஆஞ்சு , டூராயின் , மெய்ன் பகுதிகள் அனைத்தும் 
இழக்கப்பட்டதுடன் பிரிட்டானியின் ஆதிபத்ய உரிமையும் 
பறிபோயிற்று . தம் தந்தையாரின் ஆளுகைப் பகுதிகளான 
ஃபிரெஞ்சுப் பிரதேசத்தில் தம் தாயாருக்குச் சொந்தமான 
அக்குவிடெயின் பகுதி மட்டும் 

ஜானிடம் 

இருந்தது . 
ஏனையவற்றை அவர் இழந்தார் . இப்பகுதிகளை இழக்க ஜானின் 
சோம்பேறித்தனமே காரணமாயமைந்தது . உடனடியாகச் செயல் 
பட்டிருப்பின் ஆஞ்சுவினப் பேரரசை அவரால் காப்பாற்றி 
யிருக்கக் கூடும் ! ஏனெனில் நார்மானிய பிரபுக்கள் ஃபிரான்சிடம் 
கொண்டிருந்த பற்றைவிட இங்கிலாந்தினிடமே நெருங்கிய 
பிணைப்பைக் கொண்டிருந்தனர் . அவர்களில் பலருக்கு இங்கிலாந் 
திலும் ஃபிரான்சிலும் நிலங்கள் சொந்தமாயிருந்தன . அவர்கள் 
பரம்பரையாக ஃபிரெஞ்சுப் பிரபுக்களிடம் பகைமையும் சச்சரவும் 
கொண்டிருந்தனர் . நார்மானிய நகரங்கள் இங்கிலாந்து அரசர் 
களின்கீழ் பல நன்மைகளைப் பெற்றுச் சிறந்து விளங்கின . மேற் 


178 


பிரிட்டன் வரலாறு 


கூறிய காரணங்களால் ஃபிரெஞ்சுப் பகுதிகள் இங்கிலாந்துடன் 
இணைந்திருக்கக் கூடும் . ஆனால் ஜானின் கையாலாகாதத் தன்மை 
யால் இங்கிலாந்து நார்மண்டியை நிலையாக இழந்தது . 


நார்மண்டியின் இழப்பால் ஏற்பட்ட பலன்கள் : இங்கிலாந்தின் 
வரலாற்றில் நார்மண்டியின் இழப்புப் பல விளைவுகளை உண்டாக் 
கிற்று . முதலாவது , இங்கிலாந்து அரசர்கள் . பெரும்பாலும் 
இங்கிலாந்திலேயே தங்கியிருக்க வேண்டியவராயினர் . அவர்களின் 
சிறப்புகளும் , சீர்கேடுகளும் ஆங்கில மக்களின் முன் தெளிவாகப் 
புலப்படத் தொடங்கியதால் , அவர்களுடைய செயல்களுக்கு உரிய 
காரண காரியங்களை மக்கள் வினவத் தொடங்கினர் . இரண்டா 
வது , இங்கிலாந்தில் தேசிய உணர்ச்சி எழத் தொடங்கியதைக் 
கூறலாம் . இதன் பயனாக அந்நியர்களை ஆங்கிலேயர் வெறுக்கத் 
தொடங்கினர் . இதனால் - அந்நிய நீதிமன்றத்தையும் ஆங்கில 
மக்கள் வெறுக்கலாயினர்.தேசிய உணர்ச்சி எழுந்ததன் விளைவாகத் 
(தேசிய இனமும் , அதன் ஒற்றுமையும் மக்களுக்குப் புரியலாயின . 
நார்மானியரும் ஆங்கிலேயரும் ஒன்றுபட்டு இணைந்துவிட்ட 

அவர்களைப் பிரித்துப் பேசுவது கடினமாயிற்று . 
இங்கிலாந்திலிருந்த பிரபுக்கள் நார்மானிய இரத்தக் கலப்புள்ள 
வர்கள் . இப்போது இப்பிரபுக்கள் கடமையாலும் , உரிமையாலும் 
தாங்கள் ஆங்கிலேயர்களே என்று உணரத் தலைப்பட்டனர் . அவர் 
களும் பழைய ஆங்கில அரசர்களின் நல்ல சட்டங்களை வேண்டி 
நின்றனர் . இவ்வகையில் ஆங்கிலப் பிரபுக்கள் உருவாகி ஆங்கிலத் 
தேசிய உணர்ச்சி எழத் தொடங்கியது . 


படியால் 


( இ ) ஜான் மன்னரும் திருச்சபையும் 


ஜானும் திருச்சபையும் : கி.பி. 1205 ஆம் ஆண்டில் ஆர்ச் 
பிஷப் ஹூயூபர்ட் வால்ட்டர் 

காலமானார் . ஆர்ச்பிஷப் 
திறமைசாலி . 

அவருடைய முயற்சியால் அரசருக்கும் திருச் 
சபைக்கும் இடையே அமைதி நிலவியது . 

. 

கி.பி. 1206 ஆம் 
ஆண்டில் தாமிழந்த நிலங்களை மீண்டும் திரும்பப் பெற சிறு 
முயற்சியொன்றில் ஜான் ஈடுபட்டார் . இறுதியில் உடன்படிக்கை 
செய்து கொண்டு தாமிழந்த பகுதிகளை 

விட்டுக்கொடுக்க 
வேண்டியவரானார் . 

வால்ட்டரின் மரணத்திற்குப் பின்னர் 
இப்போது முதன் முறையாக இங்கிலாந்தின் அரசராக உண்மை 
யில் ஆகியிருக்கிறேன் 

ஜான் கூறிக் 

கூறிக் கொண்டார் . 
ஒருவகையில் இக்கூற்று உண்மைதான் . 

வால்ட்டரின் மரணத் 
திற்குப் பின்னர் நிர்வாகத்துறை சீரழியத் தொடங்கியது . 
இரண்டாம் ஹென்றியால் உருவாக்கப் பெற்று , இங்கிலாந்தில் 


என்று 


* ஜான் மன்னரின் ஆட்சி 


179 


ஆஞ்சுவினத்தவரால் கடைப்பிடிக்கப்பட்டு வந்த நிர்வாகமுறை , 
இறுதியாக ஜான் மன்னரின் ஆட்சியின்போது உடைந்துவிட்டது . 
அரசருக்கு உறுதுணையாக நின்று பணிபுரிந்த உண்மை ஊழியர்கள் 
இறந்தொழிந்தார்கள் . அவர்களால் பயிற்றுவிக்கப்பெற்ற 
ஊழியர்களும் இறந்து மறைந்தார்கள் . இப்போது ஜானே 
அரசர் ; ஜானே அமைச்சர் . அவருக்கு அவரே அமைச்சரானார் . 

ஆங்கில மக்களை நேருக்குநேர் சந்திக்கும் வாய்ப்பினைப்பெற்ற 
ஜான் மன்னர் , 

தம் தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் உரிய 
தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியவரானார் . முதன் முதலாக 
அவருக்கும் திருச்சபைக்கும் சச்சரவு மூண்டது . 

ஆர்ச்பிஷப் பதவிக்கான போட்டாபோட்டி : கான்டர்பரி மடால 
யத்துறவிகள் ஹூயூபர்ட் வால்ட்டரின் மறைவுக்குப் பின்னர் , 
மடத்துத் தலைவருக்கு அடுத்துக் கீழுள்ள துறவியான ரெஜினால்ட் 
என்பாரை ஹூயூபர்ட்டின் வாரிசாகத் தேர்ந்தெடுத்தனர் . 
ரெஜினால்டைத் தெரிந்தெடுக்கும் விஷயத்தில் அவர்கள் அரசரைக் 
கலந்து ஆலோசிக்கவில்லை . அதுமட்டுமல்ல , தேர்ந்தெடுக்கப் 
பெற்ற ரெஜினால்டை ரோமாபுரிக்கு அனுப்பினர் . போப்பாண்ட 
வரின் அனுமதியைப் பெற வேண்டியே அவர் அனுப்பப்பட்டார் . 
இதை அறிந்த ஜான் தம்முடைய அமைச்சரில் ஒருவரும் , தம் 
நம்பிக்கைக்குப் பாத்திரமானவருமான ஜான் - டி -கிரே என்பாரைத் 
தேர்ந்தெடுக்க வேண்டுமென துறவியரை வற்புறுத்தினார் . 
அப்போது ஜான் - டி - கிரே நார்விச் பிஷப்பாகப் பதவியேற்றி 
ருந்தார் . அவரை ஆர்ச்பிஷப்பாக்க ஜான் விரும்பினார் . 
கான்டர்பரி மாநிலத்தைச் சார்ந்த ஏனைய பிஷப்புகளும் , ஆர்ச் 
பிஷப்பைத் தெரிந்தெடுப்பதில் தமக்கும் உரிமை உண்டென 
வாதாடினர் . எல்லாத் தரப்பினரும் இறுதியில் ரோமாபுரிக்கு 
முறையிட்டனர் . அத்தருணத்தில் போப்பாண்டவராக இருந்த 
மூன்றாம் இன்னோசன்ட் என்பார் சிறந்த ஞானியெனப் பெயர் 
பெற்றவர் . ஆர்ச்பிஷப் பதவிக்கு உரிமை கொண்டாடிய 
அனைவரையும் - போப்பாண்டவர் , நிராகரித்தார் . இருதரப்புக் 
கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ள மறுத்த போப்பாண்டவர் , 
ஸ்டீபன் லாங்க்டன் என்ற ஆங்கிலேயரை ஆர்ச்பிஷப்பாக 
நியமித்தார் . கி.பி. 1207 ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 17 ஆம் 
நாள் போப்பாண்டவரே அவரை ஆர்ச்பிஷப்பாக பதவியேற்க 
வைத்தார் . 

கூர்த்த மதியினராக இருந்திருப்பின் ஜான் மன்னர் இதை 
ஏற்றுக் கொண்டிருக்க வேண்டும் . ஆனால் அரசர் லாங்க்டனை 
வரவேற்க விரும்பவில்லை . 

மேலும் , போப்பாண்டவரின் 
எச்சரிக்கைகளுக்கு எதிராகவும் ஜான் நின்றார் . போப்பாண்டவர் 


180 


பிரிட்டன் வரலாறு 


மூன்றாம் இன்னோசன்ட் சீரிய ஒழுக்கத்தினர் ; உயரிய கொள்கை 
கோட்பாடுகளின் இருப்பிடமானவர் ; மனவலிமை கொண்டவர் ; 
உண்மையென்று நம்பியதைத் தளராது கடைப்பிடிக்கும் மனத் 
திண்மை கொண்டவர் . இப்படிப்பட்ட குணப்பண்புகளைக் 
கொண்ட போப்பாண்டவர் , ஜான் போன்ற மனிதர்களிடம் 
சரண் அடைவார் என்று எதிர்பார்க்கலாமோ ? கி.பி. 1208 ஆம் 
ஆண்டு மார்ச்சுத் திங்கள் 23 ஆம் நாள் போப்பாண்டவர் இங்கி 
லாந்தைச் சமயத் தொடர்புகளிலிருந்து விலக்கிவிடும் விலக்காணை 
யைப் பிறப்பித்தார் ( Interdict ). இவ்விலக்காணையின் பயனாக , 
இங்கிலாந்திலிருந்த எல்லாத் திருச்சபைகளும் மூடப்பட்டன . 
திருச்சபை முற்றங்களிலிருந்து மட்டும் 

மட்டும் பிரார்த்தனைகளையும் 
சமயப் பிரசங்கங்களையும் பிரசாரம் செய்யும் உரிமை மட்டும் 
கொடுக்கப்பட்டிருந்தது . ஆனால் சமயச் சடங்குகளைச் செய்யக் 
கூடாதென்று தடைவிதிக்கப்பட்டது . மடாலயங்கள் பல இத் 
தடையால் 

பாதிக்கப்படாமலிருந்தன என்பதை நினைவிற் 
கொள்ள வேண்டும் . திருச்சபை முற்றங்களில் இறந்தவர்களைப் 
புதைப்பதும் தடுக்கப்பட்டது . ஞானஸ்நானம் செய்வது தனிப் 
பட்ட முறையில் மட்டும் அனுமதிக்கப்பட்டது . பொதுவாகத் 
திருச்சபைகளில் ஞானஸ்நானம் செய்வது தடுக்கப்பட்டது . இத் 
தண்டனை பெரும்பாபம் என்று நாட்டு மக்களால் கருதப்பட்டது . 
விலக்காணையை ஜான் துச்சமாக எண்ணினார் . விலக்காணையை 
ஏற்றுக்கொண்டு அதன்படிக் கீழ்ப்படிய முற்பட்ட சமயக் குருமார் 
களின் நிலங்களையும் , பொருள்களையும் ஜான் பறித்துக் 
கொண்டார் . நிலங்களையும் , பொருள்களையும் பறிமுதல் 
செய்தமையால் வரி வசூலிக்கும் அவசியம் இல்லாமல் போயிற்று . 
இத்தருணத்தில் பிரபுக்களும் அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு 
காட்டவில்லை . ஆனால் , தாம் மோதிக்கொள்ளப்போகும் 
மனிதரின் தகுதி திறமை பற்றி ஜான் எண்ணிப் பார்க்கவில்லை . 
விலக்காணையை மீறிய ஜான் சமயநீக்கம் ( மதப்பிரஷ்டம் ) செய்யப் 
படுவார் என்று போப்பாண்டவர் இன்னோசன்ட் அச்சுறுத்தினார் . 
இருப்பினும் ஜான் மசியவில்லை ; பெரும்பாலான பிஷப்புகளை 
ஜான் நாட்டைவிட்டே 

துரத்தினார் . சமயக் குருமார்களின் 
சொத்துக்களைச் சூறையிடுவதில் ஜான் தொடர்ந்து ஆர்வம் 
காட்டினார் . அதே போன்று யூதர்களின் சொத்துக்கள் பறிக்கப் 
பட்டன ; அவர்கள் ஒறுக்கப்பட்டனர் . தம்மிடம் விசுவாசம் 
காட்டுவதற்கு இறைப்பணம் வேண்டிப் பிரபுக்களைத் தமக்கடங் 
கும்படிச் செய்ய ஜான் முயன்றார் . ஸ்காட்டிய அரசரையும் தமக்கு 
மீண்டும் ஒருமுறை இறைவணக்கம் 

செலுத்த வேண்டு 
மென அரசர் கோரினார் . கி.பி. 1210 ஆம் ஆண்டில் அயர்லாந்து 
சென்று குடியேறியிருந்த ஆங்கிலேயர்கள் தமக்குள்ளேயே 


ஜான் மன்னரின் ஆட்சி 


181 


சச்சரவிட்டுக் கொண்டிருந்தனர் . அரசர் அவர்களைக் கீழ்ப்படிய 
வைத்தார் . எனினும் இறுதியில் போப்பாண்டவரின் மீளாப் 
பழிக்கு ஜான் ஆளாக வேண்டியவரானார் . மீண்டும் ஆர்ச் 
பிஷப்பை ஏற்றுக்கொள்ள ஜான் மறுக்கவே , போப்பாண்டவரின் 
பிரதிநிதியான பாண்டுல்ஃப் ( Pandulf ) என்பார் ஏர்ல் பிரபுக் 
களுக்கும் , பாரன் பிரபுக்களுக்கும் முன்னிலையில் ஜான் மன்னரை 
எச்சரித்தார் . போப்பாண்டவரை எதிர்த்தால் அதற்குரிய பலனை 
அனுபவிக்க நேரிடும் என்றும் , சமய நீக்கம் மேலும் பரவலாக்கப் 
படும் என்றும் அச்சுறுத்தினார் . 


இன்னும் என்ன செய்வீர் ? என்று கிண்டலாகக் கேட்டார் 
ஜான் . 


• நாட்டிலுள்ள ஒவ்வொரு ஏர்ல் பிரபுவும் , பாரன் பிரபுவும் , 
நைட் வீரரும் , ஃபிரிமென் என்னும் சுதந்திரக் குடிமக்களும் , 
ஒவ்வொரு குருமாரும் , லௌகீகரும் , உங்கள் நாட்டில் வாழும் 
அனைத்துக் கிறிஸ்துவர்களும் , உமக்கு 

உமக்கு விசுவாசப் பிரமாணம் 
செய்து இறைவணக்கம் செய்வதிவிருந்து தடைவிதிக்கப்படுவர் 
என்று பதிலிறுத்தார் போப்பாண்டவரின் பிரதிநிதி . சில மாதங் 
களுக்குப் பின்னர் தம்முடைய ஆணையைச் செயல்படுத்த வேண்டு 
மென ஃபிரெஞ்சு மன்னர் பிலிப்பைப் போப்பாண்டவர் கேட்டுக் 
கொண்டார் . 


ஜான் 

சரணடைதல் : இதுநாள்வரை போப்பாண்டவரை 
எதிர்த்து வந்த ஜான் பெரும் அச்சத்தினால் பீடிக்கப்பட்ட 
வரானார் . இத்தருணத்தில் வேக்பீல்டைச் சார்ந்த பீட்டர் 
என்பார் வருங்கால நிகழ்ச்சிகளை முன்னறிவிக்கும் முறையான் 
ஏசுநாதரின் விண்ணேற்ற நாளான புண்ணிய வியாழன் என்னும் 
நாளுக்குள் ஜான் மன்னர் அரசமுடியை இழந்துவிடுவார் என்று 
குறி சொன்னார் . நாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் இக்குறி உண்மை 
யாகி நிறைவேறி விடுவது போன்ற நிலைமையை உருவாக்கின . 
சமய நீக்கம் செய்யப்போவதாக போப்பாண்டவர் விடுத்த 
எச்சரிக்கையும் உரிய பலனை அளிக்கலாயிற்று . தம் ஊழியர்களை 
நம்ப முடியாது என்பதும் ஜானுக்கு நன்றாக விளங்கிவிட்டது . 
அத்துடன் 

ஃபிரெஞ்சு மன்னர் பிலிப்பின் வலிமையையும் 
சூழ்ச்சித் திறனையும் ஜான் நன்கு அறிந்திருந்தார் . ஒரு சில 
பிரபுக்களே ஜானின் 

பக்கம் இருந்தனர் . நாட்டிலிருந்த 
ஏனையோர் ஆட்சிக்கெதிராக அதிருப்தி 

கொண் 
டிருந்தனர் . ஆயினும் என் ? ஜானின் 

என் ? ஜானின் உள்ளமே அவருக்கு 
எதிராக நின்றது . ஜான் தோல்வியுற்றார் . சரணடைவது தவிர 
வேறு வழி அவருக்குப் புலப்படவில்லை . கி.பி. 1213 ஆம் ஆண்டு 


ஜானின் 


18.2 


பிரிட்டன் வரலாறு 


மே மாதம் 13 ஆம் நாள் போப்பாண்டவருக்கு ஜான் முழுமை 
யாகச் சரணடைந்தார் . நாட்டைவிட்டு வெளியே துரத்திய 
பிஷப்புகளை இங்கிலாந்திற்குத் திரும்பிவர வேண்டுமென 
அழைப்பனுப்பியதுடன் நில்லாமல் , தம் இராச்சியத்தையே 
போப்பாண்டவருக்கு அடகுவைத்து போப்பாண்டவரின் பிச்சை 
யென அதை அவரிடமிருந்து திரும்பப் பெற்றுக்கொண்டார் . 
ஆண்டுதோறும் 1000 மார்க்குகளை இறைப் பண்மாக போப் 
பாண்டவருக்கு அளிக்கவும் ஜான் மன்னர் ஒப்புக் கொண்டார் . 
இம்முறையில் சரணடைந்த 

வேறு 

ஆங்கில அரசர்களை 
வரலாற்றில் காண இயலாது . தம் எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் 
கொள்ள அருமையான வழி இதைத் தவிர அத்தருணத்தில் 
ஜான் மன்னருக்கு வேறொன்றும் கிடைக்கவில்லை . ஜான் மன்னர் 
பேரரசர் ஆட்டோவுடன் உறவு 

கொண்டவர் . பேரரசர் 
ஆட்டோ அவருடைய சகோதரி 

மாடில்டாவின் மகன் . 
ஃபிரெஞ்சு மன்னர் பிலிப்புக்கெதிராகப் பிளாண்டர்ஸ் கவுன்டுட 
னும் , போலோக்னாவின் கவுன்டுடனும் உறவு கொண்டார் ஜான் . 
அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரரும் சாலிஸ்பரி பிரபுவுமான 
வில்லியம் லாங்க்ஸ்வார்ட் என்பாரின் தலைமையில் சென்ற கப்பற் 
படை ஃபிரெஞ்சுக் கப்பற்படையைத் தாக்கி அழித்தது . ஜான் 
மன்னரும் ஃபிரான்சுக்கெதிராகப் பெரும் படையொன்றைத் 
திரட்டிப் போருக்கு ஆயத்தமானார் . இத்தருணத்தில் கான்டர்பரி 
யின் ஆர்ச்பிஷப்பாக இங்கிலாந்து வந்து சேர்ந்தார் ஸ்டீபன் 
லாங்க்டன் . வந்து சேர்ந்தவுடன் அரசர்பால் விதிக்கப்பெற்றி 
ருந்த சமய நீக்கத்தை லாங்க்டன் ரத்து செய்தார் . 
இப்போது பிரபுக்கள் அரசருக்குக் கீழ்ப்படிய மறுத்தனர் . 


ஆனால் 


பிரபுக்களுக்ரு ஜான் மன்னர் நடத்திய அந்நிய நாட்டுப் 
போர்களில் சிறிதும் நாட்டமில்லை 
நாட்டமில்லை என்பதையும் ,, 

முதலாம் 
ஹென்றி காலத்திய பழைய சட்டத்தையும் , நீதியையும் அரசர் 
நிலைநாட்டவேண்டும் என்பதையும் அவர்கள் அரசருக்கு எடுத் 
துரைக்க அவரைக்காண வந்தனர் . வடக்கிலிருந்து வந்த பெரும் 
பிரபுக்களை அச்சுறுத்தித் தம் பக்கம் சேர்த்துக்கொள்ள ஜான் 
வறிதே முயன்றார் . இதனிடையில் கி.பி. 1213 ஆம் ஆண்டு 
ஆகஸ்டு மாதம் 4 ஆம் நாள் செயின்ட் ஆல்பன்ஸ் என்ற நகரில் 
கூடிய சபையொன்றில் , பாரன் பிரபுக்களுடன் , 
டென்சீன் நகர்ப்புற அமைப்புகளிலிருந்து வந்த பிரதிநிதிகளும் , 
இரண்டாம் ஹென்றியின் அவையில் அமைச்சராயிருந்தவரும் 
இப்போது ஜஸ்டீசியராகப் பணியாற்றிய ஜியாப்ரே பிட்ஸ் 
பீட்டர் என்பாரும் , முதலாம் ஹென்றியின் சட்டங்கள் மீண்டும் 
நிலைநாட்டப்பட வேண்டுமெனக் கோரினர் . அரசருக்கும் பிரபுக் 


அரசரின் 


ஜான் மன்னரின் ஆட்சி 


183 


களுக்குமிடையே எழுந்த இப்பிரச்சினை குறித்து நாடு முழுவதுமே 
அக்கறை காட்டியது . ஆக்ஸ்ஃபோர்டில் குழுவொன்றைக் கூட்ட 
அழைப்பாணை விடுக்கப்பட்டது . அக்குழுவின் கூட்டத்திற்கு 
நிலத்தைப் பெற்றிருந்த மானியதாரர்களுடன் ஒவ்வொரு ஷயரி 
லிருந்தும் நந்நான்கு விஷயமறிந்தவர்களையும் அழைக்க வேண்டும் 
என்று முடிவாயிற்று . ஷயர் மன்றத்தில் இத்தகைய பிரதிநிதித் 
துவ முறை ஏற்கெனவே செயல்பட்டு வந்தது . அம்மன்றத்திற்கு 
ஒவ்வொரு ஷயரிலிருந்து நால்வரும் நகர்ப்புற அமைப்பு 
களிலிருந்து ஒவ்வொரு ரீவும் பங்கெடுத்திருந்தனர் . இப்போது 
இம்முறை தேசியக் குழுவுக்கும் விஸ்தரிக்கப்பட்டது . இதே தரு 
ணத்தில் புதிதாகப் பதவியேற்றிருந்த ஆர்ச் பிஷப் லாங்க்டனும் 
செயின்ட் பால்ஸில் குழுவொன்றைக் கூட்டி , பெரும் பிரபுக் 
களைத் தனியாக அழைத்து அவர்களிடம் கூறியதாவது : சமய 
நீக்கத்திலிருந்து அரசரை நாம் விடுவித்தபோது , கொடுமையான 
சட்டங்களை நீக்கி எட்வர்ட் அரசரின் நல்ல சட்டங்களை அமுலாக்க 
வேண்டுமென நாம் அரசரை வாக்குறுதி கொடுக்க வைத்திருக் 
கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் . முதலாம் ஹென்றி 
காலத்துச் சாசனம் ஒன்றைக் காட்டி , தற்போது நாட்டு மக்கள் 
இழந்த சுதந்திரங்களை மீண்டும் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் . 
எனவே , ஜான் மன்னர் தம் கொள்ளுப்பாட்டனாரின் முடிசூட்டு 
நாளில் கொடுத்த சாசனத்தின்படி நாட்டை ஆளப்போவதாக 
அறிவிக்கவேண்டுமென அவர்கள் கோரினார்கள் . நாட்டு மக்களின் 
அதிருப்தியின் விழைவே இக்கோரிக்கை . ஜஸ்டீசியர் பிட்ஸ் 
பீட்டர் ஒருவேளை இந்நிலையைச் சமாளித்திருக்கக்கூடும் . ஆனால் , 
துரதிர்ஷ்டவசமாக அவர் அக்டோபர் மாதத்தில் காலமானார் 
( 1213 ) . இப்போது பிரபுக்களை ஜான் மன்னரே நேருக்கு நேர் 
சந்திக்க வேண்டியவரானார் . 


பொவைன்ஸ் போர் : இந்நிலையிலும் ஜான் மன்னருக்கு அவ 
காசம் கிடைத்தது . ஜான் கி.பி. 1214 ஆம் ஆண்டு பிப்ரவரி 
மாதத்தில் பாய்ட்டோ போய்ச் சேர்ந்தார் . ஜூலை மாதம் 
27 ஆம் தேதி சாலிஸ்பரி பிரபுவின் தலைமையில் சென்ற ஆங்கிலப் 
படையொன்று பொவைன்ஸ் என்னுமிடத்தில் படுதோல்வி 
யடைந்தது . இப்படையில் பேரரசரின் துருப்புகளுடன் , 
பிளாண்டர்ஸ் கவுன்டின் படைகளும் சேர்ந்திருந்தன . 
ஃபிரான்ஸ் நாட்டின் வட எல்லையில் பொவைன்ஸ் என்ற இடம் 
உள்ளது . இத்தோல்விக்குப் பின்னர் பிளாண்டர்ஸ் கவுன்டும் , 
சாலிஸ்பரி பிரபுவும் சிறைப் பிடிக்கப்பட்டனர் . இத்தோல்வி 
ஜான் மன்னரைக் கலகலக்க வைத்தது . ஜான் மன்னரின் உடன் 
படிக்கை இத்தோல்வியால் தவிடுபொடியாகிவிட்டது . அரசரும் 


184 


பிரிட்டன் வரலாறு 


பாயிட்டோவில் தோற்கடிக்கப்பட்டார் . பிலிப் மன்னர் , ஜானைச் 
சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு வலியுறுத்து 
வதில் வெற்றி கண்டார் . அத்தருணத்தில் பிலிப் ஃபிரான்ஸ் 
நாட்டின் சிறந்த தலைவராகக் கருதப்பட்டதுடன் , அவர் 
ஐரோப்பாவிலேயே மாபெரும் அரசராகவும் திகழ்ந்தார் . 


ஜான் மன்னரின் தோல்வியைக் கேட்ட பிரபுக்கள் அவரைக் 
கட்டுப்படுத்த இதுவே தருணம் எனக்கொண்டார்கள் . தம் 
முடைய மனக்குறைகளுக்கு உடனடியாகப் பரிகாரம் வேண்டு 
மென அவர்கள் வேண்டினர் . ஆர்ச்பிஷப்பே இப்போது அவர் 
களின் தலைவரானார் . ஜான் இங்கிலாந்து திரும்பிய போது அவர் 
களுடைய கோரிக்கைகளை அவரால் தட்டிக் கழிக்க முடியவில்லை . 
திருச்சபைக்குச் சுதந்திரம் கொடுத்து , திருச்சபை ஊழியர்களைத் 
தேர்ந்தெடுப்பதில் தாம் அவர்களுக்கு முழுச் சுதந்திரம் அளிப்ப 
தாக வாக்குறுதி கொடுத்து அவர்களிடையே பாகுபாட்டை 
ஏற்படுத்தி , அவர் தம் ஒற்றுமையைக் குலைக்க ஜான் முயன்றார் . 
ஜான் போப்பாண்டவரிடம் முறையிட்டு அவருடைய உதவியை 
நாடினார் . போப்பாண்டவர் இன்னோசன்ட் அவருக்கு ஆதா 
வாக நின்றார் . எனினும் . ஆர்ச்பிஷப்பும் பிரபுக்களும் அரசரிடத்தில் 
தம் கோரிக்கைகள் அடங்கிய சட்ட வாசகத்தைச் ( Articles ) 
சமர்ப்பித்தனர் . அதில் அரசர் அவர்களுக்குச் செய்த தீங்குகளை 
எடுத்துக்காட்டி , அதை அவர் நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றும் , 
சட்டங்களைச் சரியானபடி 

பரிபாலிக்க வேண்டுமென்றும் , 
அரசரின் அதிகாரிகளைக் கட்டுப்படுத்த வேண்டுமென்றும் அவர்கள் 
வேண்டியிருந்தனர் . கோபம் கொண்ட ஜான் அக்கோரிக்கை 
களுக்குச் செவிசாய்க்க முதலில் மறுத்துவிட்டார் . இது கண்ட 
பிரபுக்கள் உடனே , படையொன்றைத் திரட்டி , ராபர்ட் பிட்ஸ் 
பீட்டரைத் தம் தலைவராக்கிக் கொண்டனர் . இலண்டன் மாநகரக் 
குடிமக்கள் பிரபுக்களின் 

பிரபுக்களின் பக்கமிருந்தனர் . இலண்டன் நகர 
மக்களை ஜான் சொல்லொணாத் துயர்களுக்கு 
யிருந்தார் . பொது மக்களும் , திருச்சபையினரும் கூட அவர்களின் 
கோரிக்கைகள் நியாயமானதே என்று கருதி அவர்களை நாட்டு 
உரிமைகளின் காவலர்கள் என்றும் கொண்டனர் . ஜான் மன்ன 
ருக்கு அவர்களை எதிர்க்கக்கூடிய திறமையில்லை . கி.பி. 1215 ஆம் 
ஆண்டு ஜூன் மாதம் 15 ஆம் நாள் தேம்ஸ் ஆற்றங்கரையில் 
வின்ஸ்டருக்கு அருகில் ரன்னிமீட் என்னுமிடத்தில் ஜான் பிரபுக் 
களைச் சந்தித்தார் . அன்று மகா சாசனத்தில் அவர் கையொப்ப 
மிட்டார் . இம் மகாசாசனம் ஆங்கில மக்களின் உரிமைகளைக் 
காத்த மாபெரும் சாசனமாகும் . 


ஆளாக்கி 


ஜான் மன்னரின் ஆட்சி 


185 


( ஈ ) மகாசாசனம் கையெழுத்தாதலும் , 

அதன் சிறப்பும் 


மகா சாசனம் : எல்லா வகுப்புகளின் உரிமைகளையும் குறித்து 
வெளியிட்ட அறிக்கையே மகா சாசனமாகும் . திருச்சபைப் 
பதவிக்கு உரியவர்களைத் தேர்ந்தெடுக்கும் உரிமையும் , ஏனைய 
சட்டப்படியான உரிமைகளையும் பெற திருச்சபைக்கு அதிகாரம் 
வழங்கப்பட்டது . மானியதாரர்களின்மீது அரசருக்கிருந்த 
உரிமைகளும் , அதே போன்று பிரபுக்களுக்கு அவர்களின் அடிமை 
களின்மீது இருந்த உரிமைகளும் கட்டுப்படுத்தப்பட்டன . பிஷப்பு 
களையும் , பாரன் பிரபுக்களையும் கொண்ட பேரவையின் அனுமதி 
யின்றி ஸ்கூட்டேஜ் வரியோ அல்லது அதுபோன்ற பிற வரி 
களையோ வசூலிக்கக் கூடாது . இலண்டன் மாநகரத்தின் உரிமைகள் 
மீண்டும் உறுதி செய்யப்பட்டன . குடிமக்களிடையே எழும் 
சாதாரண வழக்குகளை விசாரணை செய்யும் பொது வழக்கு மன்றம் 
இனிமேல் அரசரைப் பின் தொடர்ந்து செல்லுவதற்கு மாறாக ஒரு 
நிலையான இடத்தில் அமையவேண்டும் . அரசருடைய அந்நிய 
நாட்டுக் கூலிப்பட்டாளத்தினரை உடனடியாக நாட்டைவிட்டு 
வெளியேற்ற வேண்டும் . உரிமை பற்றிய கொள்கைகளை மகா 
சாசனம் வலியுறுத்திக் கூறியது ஒரு சிறப்பு அம்சமாகும் . எந்த 
வொரு சுதந்திரக் குடிமகனையும் கைப்பற்றவோ , 

சிறை 
செய்யவோ , அவர் தம் நிலத்தைப் பறிக்கவோ , நாடு கடத்தவோ 
அல்லது அவருக்கு ஊறு விளைவிப்பதோ கூடாது . அவர்களைக் 
கைப்பற்ற வேண்டுமானால் சம அந்தஸ்து உள்ளவர்களின் தீர்ப் 
பினாலும் அல்லது நாட்டில் நிலவிவரும் சட்டப்படியுமே 
கைப்பற்றலாம் . அரசர் எதேச்சாதிகாரமாக சுதந்திரக் 
குடிமகனின் உரிமைகளைப் பறிக்கக்கூடாது . 

ஒருவருடைய 
குற்றத்திற்கேற்பவேயன்றி எந்தவொரு மனிதனுக்கும் அபராதம் 
விதிக்கக் கூடாது . நீதித்துறையில் நியாயம் வழங்குவதில் தாமத 
மாகவோ அல்லது அநியாயமாகவோ எந்தவொரு மனிதனும் 
நடத்தப்படமாட்டான் என்றும் அரசர் வாக்குறுதியளித்தார் . 


மகா சாசனத்தில் அறுபத்து முன்று உட்பிரிவுகள் இருந்தன . 
அவற்றுள் பாதிக்கு மேற்பட்டவை நிலமானியத் திட்டத்தைச் 
செயற்படுத்துவதில் ஏற்பட்ட முறைகேடுகளைப் பற்றிய மனக்குறை 
களாகும் . மேற்கூறிய உட்பிரிவுகளில் - சில அரசர் கொடுக்கும் 
உதவிகளுக்குப் பிரபுக்கள் செலுத்தவேண்டிய தொகை பற்றிக் 
குறிப்பிட்டன . வயது வராத குழந்தைகளைப் பாதுகாத்து , அவர் 
களின் நிலங்களைப் பாதுகாக்க எழுந்தவை ஒரு சில உட்பிரிவுகள் . 
விதவையானவர்களின் சீதனத்தைக் கோரும் உட்பிரிவுகள் 


186 


பிரிட்டன் வரலாறு 


சில . யூதர்களுக்குக் கொடுக்க வேண்டிய கடன்களைக் கொடுக்கத் 
தவறியவர்களின் குழந்தைகளைக் காக்க வந்தவை சில உட்பிரிவு 
கள் . உழவுத் தொழிலில் ஈடுபட்டிருந்த விலென்களைப் பற்றி 
மகா சாசனத்தில் சிறு குறிப்புகூட இல்லை . இலண்டன் மாநகர் 
பற்றிய உட்பிரிவு தெளிவற்றதாயிருந்தது . 

மொத்தமுள்ள அறுபத்து மூன்று உட்பிரிவுகளில் பன்னிரண் 
டாவதும் , பதினான்காவதும் , முப்பத்தொன்பதாவதும் , நாற்ப 
தாவதும் அரசியல் விதியமைப்பின் வளர்ச்சிக்குப் பெரிதும் பயன் 
பட்டன . எனவே , அவை சிறப்பானவையாம் . நாட்டின் 
பொதுக்குழுவின் அனுமதியின்றி ஸ்கூட்டேஜ் வரியோ அன்றிப் 
பிற உதவிப் பணங்களோ விதிக்கக்கூடாது என்பதைப் பன்னிரண் 
டாவது உட்பிரிவு வற்புறுத்தியது . மேற்படிக் குழுவின் உறுப் 
பினர்களாக ஆர்ச்பிஷப்புகள் , பிஷப்புகள் , ஏர்ல் பிரபுக்கள் , 
பெரும் பிரபுக்கள் ஆகியோர் அழைக்கப்படவேண்டும் . இவர்கள் 
ஒவ்வொருவரையும் தனியான அழைப்பாணையின் மூலம் வர 
வழைக்கவேண்டும் . பிரதம மானியதாரர்கள் அரசரின் அதிகாரி 
களான ஷெரிப்புகளால் அழைக்கப்பட வேண்டும் . இவ்விரு உட் 
பிரிவுகளும் அரசரின் அதிகாரத் துஷ்பிரயோகத்தைத் தடுக்க 
உதவின . அரசர் இதற்கு முன்னர் மேற்கூறிய வகுப்புகள் ஒவ் 
வொன்றிற்கும் ஒவ்வொருவிதமான வரியை விதித்திருந்தார் . 
பிரதம மானியதாரர்களுக்கு அழைப்பு விடுத்து அவர்களைக் கலந் 
தாலோசிக்கும் பெரும் கொள்கையால் அரசர் பாராளுமன்றத்தின் 
அனுமதியின்றி வரி விதிக்க முடியாது என்ற நிலைமையும் உரு 
வானது . இது பதினான்காம் உட்பிரிவின் சிறப்பு அம்சமாகும் . 
முப்பத்தொன்பதாவது உட்பிரிவும் , நாற்பதாவது உட்பிரிவும் 
எந்தவொரு சுதந்திரக் குடிமகனையும் பிடிக்கவோ , சிறைப் 
படுத்தவோ , நாடு கடத்தவோ , நாட்டைவிட்டு வெளியேற்றவோ 
அல்லது அவர்களைக் கொல்லவோ கூடாதென வற்புறுத்தின . இதன் 
மூலம் குடிமகனின் உரிமையைக் காக்க வேண்டும் என்ற முறை 
உருவாகியது . ஜூரிகளின் உதவி கொண்டு விசாரணை நடத்தும் 
முறையும் , சட்டத்தின் முன்னர் அனைவரும் சமம் என்பதும் , 
அரசர்கள் , பிரபுக்கள் , சாமானியர் ஆகியோர் அனைவரையும் 
விடச் சட்டமே ஆதிக்க நிலை பெற்றதாகும் என்பது போன்ற 
அரசியல் அமைப்பின் அடிப்படைக் கொள்கைகள் விரிவாக்கப் 
பெற்று பரவலாக்கப்பட்டன . பதினேழாம் நூற்றாண்டில் அரச 
ருக்கும் பாராளுமன்றத்திற்கும் மேற் குறித்தவை பற்றிப் பெரும் 
சச்சரவேற்பட்டது . 

மகாசாசனத்தை அரசர் நிறைவேற்றி வைப்பதைக் கண் 
காணிக்க இருபத்தைந்துபேர் கொண்ட பிரபுக்கள் குழுவொன்று 


ஜான் மன்னரின் ஆட்சி 


187 


தெரிந்தெடுக்கப்பட்டது . அரசர் தம் வாக்குறுதியை மீறினால் 
அவருடன் தற்காப்புப் போருக்குச் செல்லவேண்டும் என்பதும் 
ஏற்றுக்கொள்ளப்பட்டது . இவ்வாறு இரண்டாம் ஹென்றியின் 
காலத்தில் அரசரின் அதிகாரத்தைப் பெருக்க எடுத்துக் கொண்ட 
நடவடிக்கைகள் அனைத்தும் ஜான் மன்னரால் சீரழிக்கப்பெற்று 
அரசரது அதிகாரம் கட்டுப்படுத்தப்படலாயிற்று . மகாசாசனம் 
நிறைவேற்றப்பட்டபின்னர் இங்கிலாந்து அரசர்கள் மக்களுக்குப் 
பதில் கூறக் கடமைப்பட்டார்கள் . மக்களின் உரிமைகள் தெளி 
வாக்கப் பெற்றதுடன் அவ்வுரிமைகள் சட்டங்களால் அங்கீகரிக்கப் 
பட்டன . 

மகாசாசனம் ஏதோ புதியதொன்றை நிலைநாட்டிவிட்ட 
தெனக் கொள்வது தவறாகும் . அது பழைய காலத்தில் அங்கீகரிக் 
கப்பட்ட உரிமைகளையே மீண்டும் உறுதிப்படுத்திய ஒரு சட்டம் 
எனக்கொள்வது பொருத்தமாகும் . மகாசாசனம் பழைய 
ஆங்கிலச் சட்டங்களையும் , முதலாம் ஹென்றியின் சாசனத்தையும் 
பின்பற்றியது . இதற்கு முன்னரே இங்கிலாந்து திருச்சபை 
சுதந்திரமானதாகத்தான் இருந்தது ; அதேபோன்று பிரபுக்களின் 
மானியத்திற்கேற்ப அவர்களின் சட்டப்படியான உரிமைகளும் 
பாதுகாக்கப்பட்டு வந்திருந்தன . அரசருடைய வரிவசூலிக்கும் 
அதிகாரிகளின் உரிமைகளுக்குப் புறம்பாகத் தம் வாழ்க்கைக்கேற்ற 
வருவாய்களைப்பெற விலென்களுக்கு எப்போதும்போல் உரிமை 
இருந்தது . ஆனால் மேற்கூறிய உரிமைகளை வலிமைவாய்ந்த 
அரசர்கள் புறக்கணித்து உதாசீனப்படுத்திவிட்டுத் தம் 
அதிகாரத்தைப் பெருக்கிக் கொண்டார்கள் . மேலும் ஜான் 
மன்னரின் ஆட்சிக்காலம்வரை தங்களின் உரிமைகளைக் காத்துக் 
கொள்ளும் முகத்தான் எல்லா வகுப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரே 
கட்சியாக எழுந்து அரசர் நேர்மையானதைச் செய்யக் கோரும் 
வாய்ப்பும் நாட்டில் ஏற்படவில்லை . இதற்கு முன்பிருந்ததைவிட 
எந்தவகையிலும் நாட்டுப் பேரவை மகாசாசனத்தினால் தத்துவ 
ரீதியாகக்கூட அதிக லாபத்தைப் பெறவில்லை . நாட்டு மக்களிடம் 
புதிய வரிகளைக் கோரும்போது அரசர்கள் எப்போதும் இப் 
பேரவையின் முன் அனுமதியைப் பெற்றிருந்தார்கள் . பிரபுக்களும் 
புதிதாக ஒன்றையும் பெறவில்லை . பின்னர் மகாசாசனத்தின் 
சிறப்புத்தான் என்னை ? ஆங்கிலச் சட்டத்தையும் , பழக்கவழக்க 
மரபுகளையும் மகாசாசனம் மீண்டும் வலியுறுத்தி வற்புறுத்தியது . 
மேலும் , வருங்காலத்தில் அரசரின் எதேச்சாதிகாரத்யுைம் கொடு 
மையான ஆட்சியையும் எதிர்க்கக் கோருவோருக்கு நல்மாதிரியாக 
மகாசாசனம் அமைந்ததே அதன் மாபெரும் சிறப்பாகும் . ஜான் 
மன்னர் கையெழுத்திட்ட உரிமைகளின் மகாசாசனத்தைப் பல 
நூற்றாண்டுகள் சுட்டிக்காட்டி அரசரின் அதிகாரத்தைக் கட்டுப் 
படுத்த இச்சாசனம் வழிகாட்டியாய் அமைந்தது . 


188 


பிரிட்டன் வரலாறு . 


எனினும் இவ்வனைத்தும் தொடக்கத்தில் தெளிவாகப் புலப் 
படவில்லை . அது புதியதொரு சச்சரவின் தொடக்கப் புள்ளி 
யாகவே தென்பட்டது . அரசரும் பிரபுக்களும் உறுதிமொழி 
யெடுத்துக் கொண்டதென்னவோ உண்மைதான் . ஆனால் உறுதி 
மொழிகள் வெகு எளிதாக மீறப்பட்டு உடைத்தெறியப்பட்டன 
என்பதும் உண்மைதான் . ஜான் மன்னர் தாம் கொடுத்த 
வாக்குறுதியைக் காக்கவேண்டும் என்று ஒருபோதும் எண்ண 
வில்லை. உடனடியாக ஜான் மன்னர் போப்பாண்டவரை வேண்டி 
இவ்வுறுதிமொழியைக் காப்பாற்றும் பணியிலிருந்தது தமக்கு 
விலக்களிக்க வேண்டுமெனக் கோரினார் . அத்துடன் நில்லாமல் 
அந்நியநாட்டுக் கூலிப்பட்டாளங்களை வேலைக்கமர்த்திப் பிரபுக் 
களுடன் போரிடவும் தம்மை ஜான் மன்னர் ஆயத்தப்படுத்திக் 
கொண்டார் . கூலிப்பட்டாளங்களைச் சேர்த்துக் கொள்ளும் 
அரசரின் சதித்திட்டம் தொடக்கத்தில் யாருக்கும் தெரியாமலே 
இருந்தது . 

போப்பாண்டவர் , ஜான் மன்னருக்கு உதவும் நோக்குடன் 
மகாசாசனத்தைச் சட்டவிரோதமானதென அறிவித்தார் . அவர் 
ஸ்டீபன் லாங்க்டனை ரோமாபுரிக்கு வருகைதர வேண்டுமென 
பணித்ததோடு , பிரபுக்களைச் சமய விலக்கம் செய்துவிட்டதாகவும் 
அறிவித்தார் . உடனே அரசரும் பிரபுக்களும் போருக்கு ஆயத்த 
மாயினர் . ஜான் மன்னர் வடபால் படையெடுத்துச் சென்று , 
நார்த்தம்பர்லாந்தைக் கைப்பற்றியிருந்த ஸ்காட்டிய அரசரும் 
இளவயதினருமான அலெக்சாண்டரைத் தாக்கினார் . 
மன்னர் மணவிலக்கம் செய்த அவருடைய முந்தைய மனைவியைத் 
திருமணம் செய்துகொண்ட எஸ்ஸெக்ஸ் பிரபு பிரபுக்களின் 
தலைவரானார் . அலெக்சாண்டர் ஃபிரெஞ்சு மன்னரின் மகன் 
லூயியை ஆங்கில அரசராக வரவேண்டுமென வேண்டிக் 
கொண்டார் . லூயி , பிலிப் மன்னரின் மகனும் ஜான் மன்னரின் 
தமையனாரின் மகளைத் திருமணம் செய்து கொண்டவருமாவார் . 
ஃபிரெஞ்சுப் படையினர் இங்கிலாந்திற்கு வந்து இறங்கும்வரை 
ஜான் மன்னர் போரிட்டுக் கொண்டேயிருந்தார் . இலண்டன் 
மாநகர் மட்டும் அவருடைய தாக்குதலை எதிர்த்து நின்றது . 
கி.பி. 1216 ஆம் ஆண்டு மே திங்கள் 21 ஆம் நாள் லூயி இங்கி 
லாந்தில் வந்து இறங்கினார் . பிரபுக்கள் லூயிக்குப் பின்னர் அணி 
வகுத்து நின்றனர் . சாலிஸ்பரி பிரபுகூட தம் சகோதரர் ஜானைக் 
கைவிட்டுவிட்டார் . ஜான் மன்னரின் துரோகத்தையும் கொடுங் 
கோலாட்சியையும் அகற்றித் தம்மை விடுவிக்க வந்த காவலர் என 
லூயியை மக்கள் கருதினர் . லூயிக்குத் திரும்பிய இடமெல்லாம் 
வரவேற்பும் வெற்றியும் கைகோர்த்து நின்றன . மூன்று மாத 
காலத்திற்குள் அவர் இங்கிலாந்தின் வடபாகத்தையும் , தென் 


ஜான் 


ஜான் மன்னரின் ஆட்சி 


189 


மேற்குப் பகுதியையும் கைப்பற்றி அதிபரானார் . டோவர் , 
வின்ட்சர் , நீவார்க் , நாட்டிங்ஹாம் , லிங்கன் , பர்னார்ட்கோட்டை 
போன்ற ஒரு சில கோட்டைகளே ஜான் மன்னரை ஆதரித்து 
நின்றன . 

வடபாலிருந்து படையெடுத்து வந்த ஸ்காட்டிய 
அரசர் அலெக்சாண்டர் கான்டர்பரியில் லூயிக்கு இறைவணக்கம் 
செலுத்தினார் . இத்தருணத்தில் ஜான் மன்னர் அங்குமிங்கும் 
ஓடியலைந்தார் . அவருடைய படையினர் சென்றவிடங்களைத் 
தீயிட்டும் , சூறையடித்தும் நாசமாக்கினர் . இறுதியாக அவர் 
வடபகுதிக்கு விரட்டப்பட்டார் . எதிரிகளைத் தாக்கத் திரும்பி 
வந்த ஜான் மன்னரின் பொருள்கள் வாஷ் ஆற்று வெள்ளத்தால் 
பறிபோயின . ஸ்வைன்ஸ்ஹெட் என்னுமிடத்தில் ஜான் மன்னர் 
நோயுற்றார் . மன்னர் நஞ்சுண்டதே நோய்க்குக் காரணமென 
மக்கள் பேசிக் கொண்டனர் . கி.பி. 1216 ஆம் ஆண்டு அக்டோபர் 
16 ஆம் நாள் ஜான் நீவார்க் வந்து சேர்ந்தார் . மூன்று நாட் 
களுக்குப் பின்னர் அவர் காலமானார் . அவர் தம்முடைய இளங் 
குழந்தையான மகனைப் புதிய போப்பாண்டவரின் பாதுகாவலில் 
விட்டுச் சென்றார் . புதிய போப்பாண்டவராயிருந்தவரின் பெயர் 
மூன்றாம் ஹோனோரியஸ் என்பதாகும் . இறந்த ஜான் மன்னரை 
வொர்செஸ்டர் திருக்கோயிலில் புதைத்தார்கள் . அவருடைய 
மரணத்திற்காக அவருடைய உண்மை ஊழியர்கள்கூட வருந்த 
வில்லை . இங்கிலாந்தை இதற்கு முன்னர் இப்படிப்பட்ட மோச 
மான அரசர் எவரும் ஆண்டதில்லை . அவருடைய சாவிற்கு 
மக்கள் நன்றி செலுத்தினர் . நாட்டில் அவலநிலை நீங்கியது 
போன்ற உணர்ச்சி எழலாயிற்று . அவருடைய மரணத்திற்கு 
ஒருவரும் வருந்தவில்லை . இப்படியாக ஜான் மன்னரின் ஆட்சி 
முடிவுற்றது . அத்துடன் நார்மானியக் கொடுங்கோன்மையும் 
முடிவினை எய்தியது . இங்கிலாந்தில் அமைதியையும் ஒற்றுமை 
யையும் நிலை நாட்டும் பணியை அது நிறைவேற்றிவிட்டதால் இனி 
அதற்குத் தேவை இல்லாமற்போயிற்று . 


. 


14. மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 

( 1216-1272 ) 


ஜானின் மரணத்திற்குப்பின் இங்கிலாந்து : ஜான் மன்னருக்குக் 
குழந்தைகள் ஐவர் ; அவர்களுள் இருவரே ஆண் மக்கள் ; மூத்த 
வரின் பெயர் ஹென்றி . ஜான் மன்னர் காலமானபோது ஹென்றி 
ஒன்பது வயதுப் பாலகனாக 

பாலகனாக இருந்தார் . அவருடைய தம்பி 
ரிச்சர்டு ; அவர் 

ஹென்றியைவிட ஈராண்டுகள் இளையவர் . 
மாபாதகங்களின் இருப்பிடமான ஜானின் வாரிசாகவந்த மாசற்ற 
பாலகன் ஹென்றி ஆட்சிப் பொறுப்பேற்றது இங்கிலாந்தின் நல்ல - 
காலமேயாகும் . ஜானின் கொடுங்கோலாட்சிக்கு முடிவு காண 
அன்று நாட்டில் இருந்த பலம்வாய்ந்த கட்சியினர் ஃபிரெஞ்சு 
மன்னரின் மகன் லூயியை இங்கிலாந்தின் மன்னராக நியமிக்க 
வேண்டுமெனக் கோரியது உண்மைதான் . அவர்கள் அவருக்கு 
ஆதரவு அளிப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்திருந்தனர் . அவர் 
தம் ஆதரவுடன் லூயி மன்னராகியிருந்திருப்பின் ஜான் மன்னரின் 
அந்நியரைக் கொண்ட கூலிப் பட்டாளத்தினரை அவர்கள் தோற் 
கடித்து வெற்றி பெற்றும் இருக்கக்கூடும் . ஆனால் அவர்கள் 
ஃபிரெஞ்சியர் ஒருவர் அரசராக வருவதை அறவே விரும்பவில்லை . 
தம்முடைய வெறுப்புக்காளான தம் மன்னரின் கொடுங் கோலாட் 
சியை நீக்கும் பணியில் மட்டும் லூயியை அவர்கள் தம் தலைவராகக் 
கருதினரேயன்றி அவரையே அரசராக்க அவர்கள் விழையவில்லை . 
இரண்டாம் ஹென்றியின் பேத்தியான பிளாஞ்சி என்பாளை . 
ஃபிரெஞ்சு மன்னர் மணந்திருந்தார் . ஆட்சிப் பொறுப்பேற்கத் 
தகுதி வாய்ந்த வாரிசு இல்லாதிருந்திருப்பின் ஒரு வேளை அவரை 
வாரிசாக ஏற்றிருக்கலாம் . ஆனால் ஒன்பது வயதுப் பாலகனான 
ஹென்றியை வாரிசாக ஏற்றுக்கொள்ள அனைவரும் விருப்பம் 
தெரிவித்தனர் . அவர்கள் - அங்ஙனம் விரும்பக் காரணமும் 
இருந்தது . ஹென்றி வயது வந்தவராகி ஆட்சிப் பொறுப்பைத் 

நேரிடையாகக் கவனிக்கத் தொடங்கும் காலம்வரை 


தாமே 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


191 


ஆட்சியும் நிர்வாகமும் தங்கள் கையிலேயே இருக்கும் என்று 
பிரபுக்கள் அறிந்திருந்தனர் . மேலும் ஹென்றியின் இளமைப் 
பருவத்தில் கொடுக்கப்பெறும் கொள்கைப் பிடிப்பு அவர் 
பெரியவராகி அரசுரிமையைத் தாமே மேற்கொள்ளும்போதும் 
அதை எளிதாக மாற்ற முடியாதவாறு அவரையும் வழி நடத்தும் 
என்றும் அவர்கள் சிந்தித்தனர் . இளம் வயதினரான ஹென்றி 
அவர்களின் கைப்பாவையாக இருந்தார் . அத்துடன் லூயியை 
அரசராகக் கொண்டால் , ஃபிரெஞ்சு மன்னர் பிலிப்பை அவர் 
களால் சமாளிக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் . 
லூயி இங்கிலாந்தின் அரசரானால் இங்கிலாந்து மற்றுமொருமுறை 
அந்நியருக்கு அடிமையாக நேரிடலாம் . தாங்கள் எங்ஙனம் 
ஆங்கில மக்களோ அதேபோல் தம்மையும் ஆங்கிலேயர் ஒருவரே 
ஆளவேண்டுமென்றும் , இங்கிலாந்து என்றும் ஆங்கிலேயராலேயே 
ஆளப்பட வேண்டும் என்பதையும் பிரபுக்கள் 

பிரபுக்கள் தெளிவாக 
உணர்ந்திருந்தனர் . 


யென்று 


மூன்றாம் ஹென்றி முடிசூடல் : கி.பி. 1216 ஆம் ஆண்டு 
அக்டோபர் மாதம் 28 ஆம் நாள் கிளௌஸ்டரில் இளம் ஹென்றி 
மன்னராக முடிசூட்டப் பெற்றார் . அவரை மூன்றாம் ஹென்றி 

அழைத்தனர் . போப்பாண்டவரின் பிரதிநிதியான 
குவாலோ என்பாரும் , வின்செஸ்டர் பிஷப்பான பீட்டர் - டி 
ரோச்சஸ் என்பாரும் , பெம்ப்ரோக்கின் பிரபுவான வில்லியமும் 
மற்றும் விசுவாசமுள்ள பிரபுக்கள் பலரும் ஹென்றியின் பக்க 
மிருந்தனர் . அவர்கள் நாட்டை மக்களின் விருப்பப்படி ஆளப் 
போவதாக அறிவித்தபோது அவர்களின் கூர்த்தமதியை உணர 
லாம் . அதற்கேற்ப மீண்டுமொரு முறை மகா சாசனத்தைத் 
திரும்ப வெளியிட்டனர் . அதில் பேரவையின் அனுமதிபெற்றே 
வரி விதிக்கவேண்டுமெனக்கோரும் உட்பிரிவை வேண்டுமென்றே 
நீக்கிவிட்டனர் . 


லிங்கன் சந்தை ( Lincoln Fair ) : லூயிக்கும் இங்கிலாந்தை 
ஃபிரான்சு நாட்டின் மாநிலமாக ஆளவேண்டுமென்ற ஆசை 
இருந்தது . இந்நோக்கத்தை மனதிற்கொண்டு அவர் பெரும் படை 
யொன்றைத் திரட்டிவர ஃபிரான்ஸ் நாட்டிற்குச் சென்றார் . இது 
வரை அவரை ஆதரித்து வந்த ஆங்கிலப் பிரபுக்கள் இதையறிந்த 
வுடன் மூன்றாம் ஹென்றியின் பக்கம் சேர்ந்து கொண்டனர் . 
அப்போது போப்பாண்டவராக இருந்த முன்றாம் ஹோனோரியஸ் 
என்பார் இளம் ஹென்றியை உறுதியாக ஆதரித்து அவர் பக்கம் 
சேர்ந்துகொண்டார் . இளம் ஹென்றியை அவர் ரோமாபுரியின் 
அடிமையாகக் கருதியதுடன் , மகாசாசனத்தையும் அங்கீகரித் 


192 


பிரிட்டன் வரலாறு 


தார் . அவருக்கு முன்னர் போப்பாண்டவராயிருந்த மூன்றாம் 
இன்னோசன்ட் மகாசாசனத்தைக் கண்டித்திருந்தார் என்பதை 
நினைவிற்கொள்ளவேண்டும் . போப்பாண்டவரின் ஆதரவு இத் 
துடன் நின்றுவிடவில்லை . கி.பி. 1217 ஆம் ஆண்டு ஏப்ரல் 18 ஆம் 
நாள் போப்பாண்டவரின் பிரதிநிதி லூயியைச் சமய நீக்கம் 
செய்விப்பதாக அறிவித்தபோது பிரபுக்கள் அதை ஆதரித்தனர் ... 
அதேயாண்டு மே திங்கள் 20 ஆம் நாள் படைத்தளபதி வில்லியம் 
லூயியை 

லிங்கன் என்னுமிடத்தில் படுதோல்வியடையச் 
செய்தார் . இவ்விடத்தில் நடைபெற்ற சண்டை ஒரு நாள் முழு 
வதும் குறுகிய தெருக்களில் நிகழ்ந்தது . வெற்றிபெற்ற படை 
யினர் எங்கெல்லாம் கொள்ளையிட்டுச் சூறையடிக்க முடியுமோ 
அவற்றைச் சூறையிட்டுப் பெரும் பணக்காரர்களாக ஊர் 
திரும்பினர் . இச்சண்டையை லிங்கன் சந்தை ( Lincoln Fair ) 
என்று குறிப்பிடுவர் . 


லூயி பெரும் சங்கடத்தில் சிக்கித் தவித்தார் . ஃபிரான்ஸி 
லிருந்து அவர் மேலும் உதவி வேண்டினார் . ஆனால் ஆங்கிலக் 
கால்வாய்க்கு வந்த ஃபிரெஞ்சியக் கப்பற்படையை ஹூயூபர்ட் - டி 
பர்க் என்பார் தலைமையில் வந்த ஆங்கிலக் கப்பற்படை சிதற 
அடித்தது . ஹூயூபர்ட் - டி - பர்க் அத்தருணத்தில் ஜஸ்டீசியராகவும் 
இருந்தார் . படைத்தளபதி வில்லியம் 1217 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 
மாதம் 24 ஆம் நாள் இலண்டன்மா நகரில் லூயியை முற்றுகை 
யிட்டு வளைத்துக் கொண்டார் . அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 
11 ஆம் தேதி சமாதான உடன்படிக்கை செய்துகொண்டு லூயி 
இங்கிலாந்தை விட்டே வெளியேறி விடுவதற்கு 

ஒப்புக் 
கொண்டார் . திருச்சபையும் அவரைச் சமய நீக்கத்திலிருந்து 
விடுவித்து மன்னிப்பளித்தது . ஹென்றி கலகம் செய்த பிரபுக்களை 
மன்னித்துவிட்டு மகாசாசனத்தைக் கடைப்பிடிப்பதாகவும் வாக் 
குறுதி அளித்தார் . இதன் பயனாக இளம் வயதினரான ஹென்றி 
மன்னருக்கு எதிராகப் போட்டியில்லாமல் ஒழிந்தது . மேலும் 
இரண்டாண்டுகள் படைத்தளபதி வில்லியம் , ஹென்றியின் 
சார்பாகத் திறமையாக ஆட்சி நடத்தினார் . மீண்டும் புதிய முறை 
யில் மகாசாசனம் வெளியிடப்பட்டது . இதில் மடாலயத் துறவி 
களுக்கு மானியமாக நிலம் வழங்குவதற்கெதிராகவும் , நிலமானி 
யத் தொண்டுகளை நீக்குவதற்கும் , தவறாது உள்ளூர் நீதிமன்றங் 
கள் கூட்டப்பெற்றுச் செயல்படுவதற்கும் வழிவகை செய்யப்பட் 
டிருந்தது . புதிய காடுகள் சாசனம் ஒன்றும் கொடுக்கப்பெற்றது . 
அக்காடுகள் சாசனத்தில் இரண்டாம் ஹென்றியின் காலத்திலும் , 
ஜான் மன்னரின் 

காலத்திலும் நடைமுறையிலிருந்த கடும் 
விதிமுறைகள் நீக்கப்பட்டன . 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


193 


ஜஸ்டீசியரின் அரும் பணிகள் : ஹூயூபர்ட் - டி- பர்க் ஜஸ்டீசி 
யராகப் பொறுப்பேற்றிருந்ததை ஏற்கனவே அறிந்துள்ளோம் . 
அவருடைய பதவிக்காலத்தில் பல அரும்பணிகள் மேற்கொள்ளப் 
பட்டன . கூர்த்த மதியினராகப் பணியாற்றிய ஹூயூபர்ட் - டி - பர்க் 
ஜான் மன்னரால் வேலைக்கு அமர்த்தப் பெற்றிருந்த அந்நிய கூலிப் 
பட்டாளத்தினரை நாட்டை விட்டு வெளியேற்றினார் . கி.பி. 
1218 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரபுக்களில் பலர் சிலுவைப் 
போரில் பங்குகொள்ளச் சென்றனர் . அவர்களில் ராபர்ட் 
பிட்ஸ் - வால்ட்டர் என்பாரும் ஒருவர் . அவருடைய தலைமையில் 
தான் பிரபுக்கள் அணிவகுத்து நின்று மகாசாசனத்தை ஜான் 
மன்னரிடமிருந்து பெற்றனர் . ஆர்ச்பிஷப் ஸ்டீபன் லாங்க்டன் 
இத்தாலியிலிருந்து இங்கிலாந்திற்குத் திரும்பி வந்திருந்தார் . 
போப்பாண்டவரின் பிரதிநிதியாகப் பணியாற்றிய பாண்டுல்ஃப் 
என்பாருடன் லாங்க்டனும் சேர்ந்து கொண்டு அரசருக்கு அரும் 
தொண்டாற்றினர் . கி.பி. 1219 ஆம் ஆண்டில் படைத்தளபதி 
வில்லியம் காலமானபோது ஹூயூபர்ட் - டி - பர்க்கே நாட்டின் 
தலைசிறந்த நிர்வாகியாகப் பொறுப்பேற்க வேண்டியவரானார் . 
ஆனால் புதுப் பணக்காரர் போன்ற நிலையிலிருந்த அவரைப் 
பிரபுக்கள் மதிக்கவில்லை . எனினும் அவர் வலிமை மிக்கவர் . 
அதன் பயனாக நாட்டில் அமைதியையும் , சமாதானத்தையும் அவர் 
நிலைநாட்டினார் . கி.பி. 1224 ஆம் ஆண்டில் மற்றொரு பணியையும் 
அவர் செய்தார் . ஜான் மன்னரால் நியமிக்கப் பெற்றிருந்த 
ஃபாகஸ் - டீ -பீரூட் ( Falkes de Breaute) என்ற போக்கிரியை 
நாட்டைவிட்டு வெளியேற்றினார் . ஜான் மன்னரின் மரணத்திற்குப் 
பிறகு பெரும் செல்வந்தராகவும் , வலிமைமிக்கவராகவும் ஆகி 
யிருந்தார் அவர் . லாங்க்டன் இப்போது போப்பாண்டவரின் 
பிரதிநிதியாகப் பதவியேற்றார் . பீட்டர் - டீ - ரோச்சஸும் ஏனைய 
அந்நியர்களும் காலப் போக்கில் சிறப்பிழந்தனர் . 


1227 ஆம் 


மூன்றாம் ஹென்றியின் குணவியல்புகள் : கி.பி. 
ஆண்டு வாக்கில் ஹென்றி தாமே நிர்வாகப் பொறுப்பையேற்றுக் 
கொண்டார் . அப்போது அவருக்குப் பதவியேற்கும் வயதாகி 
யிருந்தது . இவ்வாண்டிலிருந்து ஹென்றியின் குணவியல்புகளும் 
வெளிப்படலாயின . அவர் தம் தந்தையின் குணவியல்புகளிலிருந்து 
பெரிதும் மாறுபட்டிருந்தார் . ஹென்றி பெரும் வீரர் ; தூயக் 
கிறிஸ்துவர் ; மென்மையும் அடக்கமும் , அன்பும் கொண்டவர் . 
இருப்பினும் அவரைப் பெரு மனிதர் என்று கருதவும் முடியாது ; 
ஏனெனில் அவரிடம் நிறையக் குறைபாடுகள் இருந்தன . அவர் ஒரு 
வீணர் ; எளிதில் மாறிவிடும் சுபாவமுள்ளவர் ; தம் பாட்டனாரின் 
ஞானம் அவரிடம் இருக்கவில்லை . தம் தந்தையாரின் சில 


194 


பிரிட்டன் வரலாறு 


போலித் தன்மைகளையும் கொண்டிருந்தார் மூன்றாம் ஹென்றி . 
நல்லதையே எண்ணிய ஹென்றி , தீயதையே செய்தார் . 
ஐம்பத்தாறு ஆண்டுகளைக் கொண்ட அவருடைய நீண்ட ஆட்சிக் 
காலம் இங்கிலாந்தின் வரலாற்றில் 

வரலாற்றில் மிகமிகப் பலவீனமான 
தென்பதும் - ஏன் படுமோசமானது என்பதும் - வெளிப்படை . 
இருப்பினும் சில சமயங்களில் அவர் பெருமனிதராகவும் காட்சி 
யளித்ததுண்டு .. வெற்றி வீரர் வில்லியம் , முதலாம் ஹென்றி , 
இரண்டாம் ஹென்றி , முதலாம் ரிச்சர்டு ஆகிய மன்னர்களின் 
ஆட்சிக் காலத்தில் பெற்றிருந்த உயரிய நிலையை இப்போதும் 
இங்கிலாந்து அடைந்திருந்தது . அவருடைய முன்னோர்களின் 
உழைப்பால் உயர்ந்திருந்த இங்கிலாந்து அவர் காலத்தில் 
ஐரோப்பாவில் சிறந்த நாடெனக் கருதப்பட்டது . கிறிஸ்துவ 
நாடுகள் பலவற்றுடன் அவர் நெருங்கிய தொடர்பு கொண்டார் . 
அவர் மேன்மையானவர் ; பரந்த நோக்குள்ளவர் , கலைகளின் 
காவலர் ; அந்நியரை ஆதரித்தவர் . ஐரோப்பாவிலேயே பெரும் 
செல்வந்தரென அவர் மதிக்கப் பெற்றார் . தேவையானவர்க்கு 
உதவி செய்து ஏழையானவர் அவர் . ஏழ்மையுற்றபோது தான் 
உள்நாட்டில் அவருடைய அற்பத்தனமும் , சூதும் வெளிப்பட்டன . 
இதற்கு முன்னர் ஆண்ட 

அரசர்களைவிட மூன்றாம் 
ஹென்றியின் குணவியல்பை எளிதாக நம்மால் உணர முடியாது . 


பல 


ஹென்றியின் காலத்து வரலாற்றுக் குறிப்பாசிரியர்கள் : 
இரண்டாம் ஹென்றியின் ஆட்சிக் காலத்திலிருந்ததைவிட மூன்றாம் 
ஹென்றியின் காலத்தில் சிறந்த வரலாற்றுக் குறிப்பாசிரியர்கள் 
வாழ்ந்து வந்தனர் . கல்விமான்களை ஆதரித்தவர் என்பதால் 
அவருடைய அவையை ஏனையோர் பெரிதும் போற்றினர் . 
செயின்ட் ஆல்பன்ஸ் மடாலயத் துறவியான மாத்யூ பாரீஸ் 
( 1195-1259 ) என்பார் அவர் வாழ்ந்த 

நூற்றாண்டின் 
தலைசிறந்த இலத்தீன் மொழி எழுத்தாளர் என்று கருதப்படுகிறார் . 
அந்நிய நாடுகளுக்கு அரசியல் தந்திரியாக அவர் பன்முறை 
பொறுப்பேற்றிருந்தார் . அரண்மனையிலிருந்து தொடர்ந்து 
தகவல்களைச் சேகரித்தவர் ; இதன் பலனாக அவருக்கு அரசாங்க 
ஆவணங்களைப் பார்வையிடும் வாய்ப்பிருந்தது . அவர் ஒரு 
யாத்திரிகர் ; " தூதர் ; அரசியல் ஞானி ; அத்துடன் ஒரு துறவி . 
அவருக்கு மூன்றாம் ஹென்றி அரசரிடத்திலும் , அவருடைய 
சகோதரர் ரிச்சர்டிடத்திலும் நெருங்கிய தொடர்பு இருந்தது . 
அவருடைய வரலாற்றுக் குறிப்புகளிலிருந்து அக்கால அரசியலில் 
திருச்சபையின் பங்கினைத் தெளிவாக அறிகிறோம் . அக்குறிப்பு 
களைப் படிக்கச் சுவையாயுள்ளன . அத்துடன் அரசருடைய 
குணவியல்புகள் அக்கால மனிதர்களைப் பாதித்த விதங்களையும் 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


195 


அறிகிறோம் . ஹென்றியின் பலவீனங்களை மாத்யூ பாரீஸ் ஒளிவு 
மறைவின்றிக் கடுமையாகக் குற்றஞ்சாட்டி எழுதியுள்ளார் . 
அரசரின் உறுதியின்மை பற்றியும் சுட்டிக் காட்டியுள்ளார் மாத்யூ 
பாரீஸ் . 


மாத்யூ பாரீஸ் எனபாருக்கு அடுத்தபடியாகக் குறிப்பிடத் 
தக்கவர் மார்ஷைச் சார்ந்த ஆடம் என்பார் ஆவர் . அவர் 
ஃபிரான்சிஸ் மடாலயத் துறவிகளில் ஒருவர் , கற்றறிந்தவர் ; 
அவரை அரசரும் அரசியாரும் போற்றிப் புகழ்ந்தனர் . சைமன் - டி 
மான்ட்ஃபோர்டின் நம்பிக்கைக்குப் பாத்திரமான அறிஞர் அவர் . 
அரண்மனை அரசியல் கலைகளில் கைதேர்ந்திருந்த அவர் இலக்கியத் 
திலும் வல்லவர் . கள்ளங்கபடம் கொண்ட கெடுமதியாருக்குத் 
தொண்டு செய்த போதிலும் , ஆடம் துறவிக்குரிய அரும்பணி 
களையும் கட்டிக் காத்தவர் . வைக்ஸ் நகரைச் சார்ந்த தாமஸ் , 
கிளௌஸ்டரைச் சார்ந்த ராபர்ட் , ரிஷாங்கரைச் சார்ந்த 
வில்லியம் முதலானோர் ஏனைய தலைசிறந்த எழுத்தாளர்கள் . 
அவர்கள் அனைவரும் மூன்றாம் ஹென்றி மன்னரின் 

கால 
இங்கிலாந்தைப் பற்றி அழகாகச் சித்தரித்துக் காட்டியுள்ளனர் . 
லிங்கனின் பிஷப்பான ராபர்ட் கிராஸ்டெஸ்ட் ( Robert 
Grosseteste , 1177 - 1253 ) என்பார் அக்காலத்தில் அரசியல் 
துறையிலும் , சமயத் துறையிலும் மூண்ட பெரும் திருப்புமையங் 
களைத் தம் கடிதங்களில் குறிப்பிட்டுள்ளார் . அவரே அத்துறை 
களில் ஈடுபட்டிருந்தார் . இக்காலத்தில் பலபெரும் வரலாற்றுக் 
குறிப்பாசிரியர்கள் வாழ்ந்திருந்தமையால் இதை வரலாற்றுக் 
குறிப்பாசிரியர்களின் காலம் என்று கூறுவது பொருத்தமாகும் . 
இக்கால ஆசிரியர்கள் வெறும் சம்பவங்களை மட்டும் குறித்து 
வைப்பதில் ஈடுபடாமல் , அக்காலத்தையும் , அக்காலத்திய 
மக்களையும் துணிச்சலுடன் குறை கூறியுள்ளார் . இக்காலத்தில் 
பேரரசர்கள் பலரும் வாழ்ந்து வந்தனர் . ஃபிரான்ஸ் மன்னரான 
தூயவர் லூயி ( Louis , the Saint of France ), போப்பாண்டவர் 
களாயிருந்த நான்காம் இன்னோசன்ட் என்பாரும் , ஒன்பதாம் 
கிரெகரி என்பாரும் , காஸ்டைலைச் 

சார்ந்த அறிஞர் 
அல்பான்ஸோ , பேரரசர் இரண்டாம் ஃபிரெடரிக் ஆகியோரும் 
தலைசிறந்த மன்னர்கள் . அவர்களுடன் மூன்றாம் ஹென்றியை 
ஒப்பிடும்போது , அவரைத் தகுதியற்றவர் என்றே கொள்ள 
வேண்டும் . 


பூசல்களின் தொடக்கம் : வயதுக்கு வந்தவுடன் மூன்றாம் 
ஹென்றி தாமே நேரிடையாக 

நேரிடையாக ஆட்சி நடத்தப் போவதாக 
அறிவித்திருந்தார் என்பதை ஏற்கனவே கூறியுள்ளோம் . 
இருப்பினும் இளைஞரான அவர் ஹூயூபர்ட் - டி - பர்கைப் பதவியி 


196 


பிரிட்டன் வரலாறு 


லிருந்து நீக்கவில்லை . அவர் கி.பி. 1232 ஆம் ஆண்டு வரை 
பதவியிலிருந்தார் . -கூர்ந்த மதியினரான அவர் அமைச்சராக 
இருந்தமையால் அரசரின் துடுக்குத்தனத்தாலும் , சந்தேகங் 
களாலும் பாதிக்கப்படாமல் நிர்வாகம் பாதுகாக்கப்பட்டது . 
கி.பி..1228ஆம் ஆண்டில் ஹென்றி வேல்ஸில் போரிட்டார் ; 
1230 ஆம் ஆண்டில் பிரிட்டானிக்கும் , அங்கிருந்து காஸ்கனிக்கும் 
போரிடச் சென்றார் . ரிச்சர்டு தி மார்ஷல் என்பாரின் தலைமையில் 
சென்ற ஹென்றி மன்னரின் படை ஃபிரான்ஸ் மன்னர் ஒன்பதாம் 
லூயியை எதிர்த்துப் போரிட்டு ஒருசில வெற்றிகளைப் பெற்றி 
ருந்தது . இருப்பினும் ஃபிரெஞ்சுப் போர்களினால் இங்கிலாந்தின் 
செல்வவளம் தொடர்ந்து கரையலாயிற்று . அவருடைய 
சகோதரர் கார்ன்வால் பிரபுவான ரிச்சர்டு காஸ்கனியை ஆள 
நியமிக்கப் பெற்றிருந்தார் . 

- அதை 

ஆள்வது மிகக் 
கடினமாயிருந்தது . காஸ்கனி அடிக்கடி ஆங்கிலேயருக்கெதிராகப் 
போர்க்கொடியுயர்த்திக் கலகம் செய்து வந்தது . அவர் மைனராக 
இருந்தபோது இங்கிலாந்தை அவருக்கே உரிமைப்படுத்த உதவி 
செய்த போப்பாண்டவர்கள் , இத்தாலியில் தாங்கள் ஈடுபட் 
டிருந்த போர்களுக்கு உதவுமாறு ஹென்றியை வேண்டினர் . 
அதற்காகப் பொருளுதவி செய்ய வேண்டுமெனவும் கோரினர் . 
மேற்குறிப்பிட்ட இடர்களிலிருந்து தம்மைக் காத்துக் கொள்ளும் 
திறமையற்றவராக ஹென்றி இருந்தார் . கி.பி. 1232 ஆம் 
ஆண்டில் ஹூயூபர்ட் - டி -பர்கைப் பதவியிலிருந்து நீக்கினார் ; 
அவரைத் துரோகியென்று ஹென்றி தூற்றி விலக்கினார் . 
இங்கிலாந்தை ஆளும் பொறுப்பு 

வின்செஸ்டர் பிஷப்பான 
பீட்டர் - டீ - ரோச்சஸ் என்பாரிடம் ஒப்படைக்கப்பட்டது . அவர் 
ஓர் அந்நியர் ; எனவே அவரைச் சுற்றிப் பல அந்நியர் பதவி 
வகித்தனர் . அரசரின் இளமைப் பருவத்தில் 

பருவத்தில் பணியாற்றிய 
எல்லா நல்லமைச்சர்களும் இத்தருணத்தில் காலமாகியிருந்தனர் . 
ஸ்டீபன் லாங்க்டனுக்குப் பிறகு எட்மண்ட ரிச் என்பார் 
கான்டர்பரி ஆர்ச்பிஷப்பாகியிருந்தார் . அவர் தூயவர் ; அறிஞர் . 
ஆனால் குழப்பங்களைச் சாடும் திறமையற்றவர் . காலத்திற்கு 
ஏற்ப , அறிவுரை வழங்கும் ஆற்றலற்றவர் . நியாயமானதும் , 
உண்மையானதுமான அரசாங்கத்தை 

வேண்டி 

விரும்பிய 
அனைவரையும் , ஹென்றி அறிவீனமாகப் பகைத்துக் கொண்டார் ; 
அவர்களை அவமானப்படுத்தினார் . ரிச்சர்டு தி மார்ஷல் பாரன் 
பிரபுக்களின் தலைவராக இருந்தவர் . ஹென்றிக்கெதிராகக் கலகம் 
விளைவித்த அவர் வேல்ஸ் பகுதியைச் சார்ந்த இளவரசர்களுடன் 
சேர்ந்து கொண்டார் . ரிச்சர்டு பிரபு அயர்லாந்தில் குழப்பம் 
விளைவிக்க முயன்றபோது அவர் கொலையுண்டார் . அரசருக்குச் 
சரியானபடி அறிவுரைகள் கூற நல்ல அமைச்சர்கள் இல்லாமை 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


197 


யாலும் , அப்படிக் கூறியவர்கள் தவறான வழியைக் காட்டினமை 
யாலும் ஹென்றியால் இக்கலவரங்களை அடக்க முடியவில்லை . 
அவ்வாறு தவறான வழிகாட்டியவர்களுள் 

ஒருவரான பிஷப் 
பீட்டர் என்பாரை அவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு , பிரபுக் 
களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார் .. 

அரசரின் திருமணம் , 1236 : கி.பி. 1236 ஆம் ஆண்டில் 
மூன்றாம் ஹென்றி மன்னர் திருமணம் செய்துகொண்டபோது , 
புதியதொரு பருவம் தொடங்கலாயிற்று . அவருடைய சகோதரி 
களின் திருமணங்களால் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த உடன் 
படிக்கைகள் முடிவு செய்யப்பட்டிருந்தன . அரசரின் சகோதரி 
எலியனாரின் திருமணத்தால் பிரபுக்களின் உறுதிமொழி கிட்டியது . 
ஜோன் என்ற சகோதரி 

சகோதரி ஸ்காட்டிய அரசர் இரண்டாம் 
அலெக்சாண்டரை மணந்திருந்தார் . கி.பி. 1235 ஆம் ஆண்டில் 
இஸபெல் என்ற அரசரின் கடைசி சகோதரி பேரரசர் இரண்டாம் 
ஃபிரெடரிக்கைத் திருமணம் செய்து கொண்டிருந்தாள் . அடுத்த 
ஆண்டில் ஹென்றியின் மன்றல்வினை , நிகழ்ந்தது . புராவென்ஸ் 
கவுன்ட்டான நான்காம் ரோமாண்டின் மகளான எலியனார் 
என்பாளை ஹென்றி மணந்து கொண்டார் . ரோமாண்டின் 
சகோதரிகளை ஃபிரான்ஸ் அரசர் ஒன்பதாம் லூயி அவர்களும் , 
அரசரின் 

சகோதரர்களான ஆஞ்சு இளவரசர் சார்லஸும் , 
கார்ன்வால் பிரபு ரிச்சர்டும் மணந்துகொண்டனர் . மேற்கூறிய 
திருமணத் தொடர்பின் விளைவாக அந்நியர் பலர் இங்கிலாந்து 
வரலாயினர் . தேசிய உணர்ச்சியின் விளைவாக இவ்வந்நியர்களை 
ஆங்கிலேயர் வெறுத்தனர் . ஏற்கனவே போப்பாண்டவர் 
கேட்ட புதுவரிகளை அவர்கள் கொடுக்க விரும்பவில்லை . அந்நிய 
ரொருவருக்குப் 

பணம் 

கொடுக்கத் தயங்கியமைக்கு அவர் 
அந்நியர் என்பதே காரணமாய் அமைந்தது . ஐரோப்பாக் 
கண்டத்தில் அரசருக்கு இருந்த நிலபுலன்களைக் கட்டிக்காக்க 
இங்கிலாந்து பெரும் செல்வத்தைச் செலவிடவேண்டியிருந்தது . 
இதையும் மக்கள் விரும்பவில்லை . . மேற்கூறிய காரணங்களால் 
அந்நியர்களுக்கெதிரான உணர்ச்சியின் வேகம் அதிகரிக்கத் 
தொடங்கியது . இங்கிலாந்து அதன் மக்களையே 

ஆதரிக்க 
வேண்டுமேயன்றி அந்நியரையன்று என்ற கோரிக்கை எழலாயிற்று . 
இத்தருணத்தில் பொருளாதார நெருக்கடியால் அரசர் மிகுந்த 
சங்கடங்களுக்கு ஆளானார் . ஒவ்வோர் ஆண்டும் அரசர் 
பேரவையைத் தமக்கு மேன்மேலும் பொருளுதவி கொடுக்க 
வேண்டி நின்றார் . அதேபோன்று போப்பாண்டவரும் இங்கிலாந்து 
மிகுதியாகப் பொருளைக் கொடுக்கவேண்டுமெனக் கோரினார் . 
அரண்மனையில் ஊதாரித்தனமும் , பொருள் சேதமும் ஏற்படுவதாக 
மக்கள் எல்லாத்திசைகளிலும் பேசலாயினர் . ரோமாபுரியின் 


198 


பிரிட்டன் வரலாறு 


பேரரசரையும் , அவரின் ஊழியர்களின் இலஞ்சங்களையும் மக்கள் 
கண்டித்தனர் . திருச்சபையினர் பெரும்பொருளைக் கொடுக்க 
வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது . எனவே , திருச்சபையினரும் , 
பிரபுக்களும் ஒருமனதாக அரசருக்குப் பொருள்கொடுக்க மறுத்து , 
கண்டித்தனர் . போப்பாண்டவரின் பிரதிநிதி இங்கிலாந்தில் 
வந்திறங்க அனுமதிக்கக்கூடாதென ஹென்றியை ஆர்ச்பிஷப் 
எட்மண்ட் எச்சரித்தார் . அரசரின் சகோதரர் ரிச்சர்டும் 
ஹென்றியை அச்சுறுத்தி எச்சரித்தார் . பிரபுக்களை எதிர்த்து 
அரசுக்கு எதிராகப் பணிபுரிபவர்களை அரசர் ஆதரிக்கக்கூடாது 
என அவர் எச்சரித்தார் . 


கணவர் 


ஒவ்வோராண்டும் - ஹென்றி அரசுக்கெதிரான அதிருப்தி 
உணர்ச்சியை மேன்மேலும் வளர்க்கக் காரணமானார் . கி.பி. 
1238 ஆம் ஆண்டு அரசரின் சகோதரி எலியனாரின் 
அயர்லாந்தில் கொலை செய்யப்பட்டதால் விதவையானாள் . 
அவளை சைமன் - டி -மான்ட்ஃபோர்ட் என்பார் மறுமணம் செய்து 
கொண்டார் . அப்போது சைமன் - டி - மான்ட்ஃபோர்ட் லீஸ்டரின் 
பிரபுவாக இருந்தார் . அவருடைய தந்தையார் - சிலுவைப் 
போரில் பங்குகொண்டு புகழ்பெற்றவர் . - தென் ஃபிரான்சில் 
மூண்ட கலவரம் ஒன்றை அடக்கிப் புகழ்பெற்றவர் சைமன் - டி - 
மான்ட்ஃபோர்டின் தந்தையார் . தந்தையாரின் அரும்பணியை 
மெச்சிய ஹென்றி அவருடைய இளம் மகனையும் லீஸ்டர் பிரபு 
வாக்கினார் . அழகும் , ஆர்வத்துடிப்பும் கொண்ட சைமன் - டி 
மான்ட்ஃபோர்ட் அரண்மனையில் கீர்த்திபெற்று விளங்கியதில் 
வியப்பொன்றுமில்லையன்றோ ? 


சைமனின் திருமணம் நாடெங்கும் பரபரப்பை மூட்டியது . 
நாட்டுமக்கள் சைமனையும் பேராசைமிகுந்த அந்நியரில் அவரும் 
ஒருவரேயென்று கருதினார் . அரசர் அந்நியர்கள் 

புடைசூழ 
அறிவுரை பெற்று , அவர்களின் கைப்பாவையாக மாறுவதையும் 
அவர்கள் வெறுத்தனர் . அதிருப்தியாளர்களின் அருந்தலைவராகக் 
கார்ன்வால் பிரபு ரிச்சர்டு பொறுப்பேற்றார் . இளம் பிள்ளைகளி 
லிருந்து வயோதிகர்வரை நாட்டிலிருந்த ஒவ்வொருவரும் அவர்கள் 
அனுபவித்துவந்த அடிமைத்தளையிலிருந்து தங்களை ரிச்சர்டு 
காப்பாற்றுவார் எனக்கொண்டு , அவருக்குத் தங்களின் ஆசிகளை 
அள்ளியள்ளி வழங்கிவந்தனர் . ரோமானியர்களும் இதர அந்நியர் 
களும் நாட்டில் ஆண்டபோது அவர்களை விரட்டியடித்தவாறு 
ஹென்றியின் ஆதரவாளர்களான அந்நியர்களை விரட்டும் அரும் 
பணியில் முன் நிற்பார் ரிச்சர்டு என அவர்கள் கருதினர் . எனினும் 
பிரபுக்களும் , திருச்சபையினரும் ஒருங்கிணைந்து நாட்டைச் சீர் 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


199 


திருத்தி நிர்வாகம் செய்யப் பல ஆண்டுகள் பொறுத்திருக்க 
வேண்டியவராயினர் . இத்தருணத்தில் நாட்டின் நிலை மேலும் 
சீர்குலைந்து படுமோசமாகியது . ஆண்டுதோறும் போப்பாண்டவர் 
மேன்மேலும் பொருள் கேட்டு ஹென்றியை வற்புறுத்தினார் . 
கி.பி. 1237 ஆம் ஆண்டில் போப்பாண்டவரின் பிரதிநிதியான 
ஆட்டோ என்பவர் இங்கிலாந்து வந்து சேர்ந்தார் . போப் 
பாண்டவர் , பேரரசர் இரண்டாம் ஃபிரெடரிக்கு எதிராகச் செய்த 
போருக்கு ஈடுசெய்ய திருச்சபை ஊழியர்களின் செல்வத்தில் 
ஐந்திலொருபங்கைத் தரவேண்டுமென ஆட்டோ வேண்டுகோள் 
விடுத்தார் . ஆட்டோவின் திமிரால் அனைவரும் வெறுப்புற்றனர் . 
இதன் விளைவாக ஆக்ஸ்ஃபோர்டில் கலகமொன்று நிகழ்ந்தது . 
அங்கிருந்த பல்கலைக்கழகப் பேராசிரியர்கள் ஆட்டோவை 
அங்கிருந்து விரட்டி வெளியேற்றினர் . 


கி.பி. 1240 ஆம் ஆண்டில்ரிச்சர்டு பிரபுவும் , சைமன் பிரபுவும் 
சிலுவைப் போரில் பங்குகொள்ள நாட்டைவிட்டுச் சென்றனர் . 
சிறிது காலத்திற்குப் பிறகு ஆர்ச்பிஷப் எட்மண்ட் 
இங்கிலாந்தைவிட்டு மனந்தளர்ந்து வருத்தத்துடன் வெளி 
யேறினார் . போப்பாண்டவரின் கட்டளையொன்றே அவரின் 
வருத்தத்திற்குக் காரணமாகும் . ரோமானியர் 300 பேர்களை ஆர்ச் 
பிஷப் உடனடியாக இங்கிலாந்து திருச்சபை சேவகத்தில் அமர்த்த 
வேண்டுமெனக் கட்டளையிடப்பட்டார் . ஏற்க மறுத்த ஆர்ச் 
பிஷப் இங்கிலாந்தை விட்டு வெளியேற வேண்டியவரானார் . 
போப்பாண்டவரின் கட்டளையை அறிந்த ஆங்கில மக்கள் வெகுண் 
டெழுந்தனர் . இங்கிலாந்து மக்களின் கருத்தைத் திரட்டப் 
புதியதோர் இயக்கம் உருவானதை அன்றைய நாளிலிருந்து நாம் 
காண்கிறோம் . பெர்க்ஷயர் மடாதிபதிகள் போப்பாண்டவருக் 
கெதிராகக் கூட்டங்கூடித் தங்கள் எதிர்ப்பைத் தெரிவித்தனர் . 

பாண்டவரின் பிரதிநிதியையும் மாணவர்கள் தாக்கினர் . 
நைட்டுகளின் இயக்கமொன்று நிறுவப்பெற்று , புதிதாகப் பதவி 
யேற்ற இத்தாலியர்களை அவ்வியக்கம் அச்சுறுத்தியது . 
லயான்ஸில் 

கூடிய போப்பாண்டவரின் கவுன்சிலை எதிர்த்து 
அவர்கள் தேசிய ஆட்சேபணையொன்றை வெளியிட்டனர் . 
இத்தருணத்தில் ஆர்ச்பிஷப் எட்மண்ட் 

காலமானார் . 
1241 ஆம் 

ஆண்டில் தம் மனைவியின் சிற்றப்பனான 
சவாயைச் 

பானிபேஸ் என்பாரைக் கான்டர்பரி 
ஆர்ச்பிஷப்பாகத் தேர்ந்தெடுக்க வைத்தார் ஹென்றி . கி.பி. 
1242 ஆம் ஆண்டில் போப்பாண்டவர் மார்டின் 

என்ற 
மற்றொரு பிரதிநிதியை இங்கிலாந்துக்கு அனுப்பி வரிவசூலைக் 
கண்காணிக்கக் செய்தார் . கி.பி. 1244 ஆம் ஆண்டில் ஹென்றி 


. 


சார்ந்த 


20.0 


பிரிட்டன் வரலாறு 


மன்னரே போப்பாண்டவரின் வரிகளுக்கெதிராகக் கண்டனம் 
தெரிவித்தார் . அத்தருணத்தில் இங்கிலாந்தில் இத்தாலியர்களின் 
வருமானம் 60,000 மார்க்குகளாக இருந்தது . இவ்வருமானத் 
தொகை அரசரின் வருமானத்தைவிட அதிகமானது . கோபம் 
கொண்ட மன்னர் ரோமாபுரிப் போப்பாண்டவரின் பேராசைக்கு 
எல்லையேயில்லாதது கண்டு மனம் வெதும்பி அவரை வெறுத்தார் . 
இருப்பினும் போப்பாண்டவருக்குக் கொடுத்து வந்த வரித் 
தொகையை அவரால் நிறுத்த முடியலில்லை . ஏழாண்டுகளுக்குப் 
பின்னர் போப்பாண்டவரின் நியமனகர்த்தர்கள் இங்கிலாந்தில் 
அரசருடைய வருவாயைப்போன்று மும்மடங்கு வருவாய் பெறுவ 
தாகக் கிராஸ்டெஸ்ட் என்பார் அறிவித்தார் . 


ராபர்ட் கிராஸ்டெஸ்ட் ( Robert Grosseteste ) : அக்காலத்தில் பேர 
வையை மக்கள் இங்கிலாந்தின் பாராளுமன்றம் என அழைத்தனர் . 
அப்பாராளுமன்றம் போப்பாண்டவருக்கு எதிர்ப்புத் தெரிவித்தது . 
எனினும் அன்றைய போப்பாண்டவர் நான்காம் இன்னோசன்ட் 
அதைப் பொருட்படுத்தவில்லை . புதிய ஆர்ச்பிஷப் பானிபேஸ் 
தம்முடைய அதிகாரங்களைப் பெருக்கிக் கொள்வதில் கண்ணும் 
கருத்துமாக இருந்தாரேயன்றித் திருச்சபையின் அதிகாரங்களை 
அவரால் கன்காணிக்க முடியவில்லை . போப்பாண்டவருக்குச் 
செலுத்த வேண்டிய வரியோ ஆண்டுக்கு ஆண்டு தொடர்ந்து 
உயர்ந்து வந்தது . அதை வன்மையாகக் கண்டித்து எதிர்த்து 
நிற்கும் துணிச்சலை ஒரேயொரு பிஷப் மட்டும் பெற்றிருந்தார் . 
ராபர்ட் கிராஸ்டெஸ்ட் என்ற அந்தப்பிஷப் செயின்ட் ஃபிரான்சிஸ் 
மடாலயத்தைச் சார்ந்த துறவி ; தூயவர் ; அறிஞர் ; நேர்மை 
யானவர் . கி.பி. 1235 ஆம் ஆண்டில் அவர் லிங்கன் பிஷப்பாகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் . கிராஸ்டெஸ்ட் சமயச் சீர்த்திருத் 
தத்தில் நம்பிக்கைகொண்டு , பரந்த அவருடைய திருச்சபை 
மாவட்டத்தைத் திருத்தியமைத்தார் . மடாலயத் துறவிகளைக் 
கடும் கட்டுப்பாட்டுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் உட்படுத்திய , 
அவருக்குத் திரிதுறவியரின் ஆதரவிருந்தது . துறவிகளை அழித்தவர் 
என்று அவரை மக்கள் கருதினர் . எனினும் அவருடைய ஆன்மீக 
நேர்மையை ஒருவராலும் சந்தேகிக்க முடியவில்லை . அவர் 
சைமனின் நண்பர் .. சீர்த்திருத்தத்தை விரும்பியவர்களின் தலைவ 
ராகச் சைமன் கருதப்பட்டார் . கிராஸ்டெஸ்ட் சைமனுடன் 
சீர்த்திருத்தம் பற்றிப் பேசினார் . 

பேசினார் . ஆனால் , அவர்களிடையே 
கருத்து வேறுபாடு தென்பட்டது . சைமன் அரசாங்கத்தைத் 
திருத்த எண்ணி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் . ஆனால் , 
கிராஸ்டெஸ்டோ திருச்சபையைத் திருத்த வேண்டுமெனப் 
போராடினார் . இங்கிலாந்திலிருந்து வரிவாங்கும் முயற்சிகளைப் 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


201 


போப்பாண்டவருக்கெதிராக அவர் தொடர்ந்து எதிர்த்து 
வந்தார் . அவ்வெதிர்ப்பு 

தம் சொந்த நலன்களுக்காகவே 
என்பதை நினைவிற்கொள்ளவேண்டும் . 

போப்பாண்டவரின் பேராசையையும் , இலஞ்சத்தையும் 
கண்டிக்க , போப்பாண்டவர் நான்காம் இன்னோசன்ட் முன்னர் 
தாமே நேரிடையாகச் சென்றார் கிராஸ்டெஸ்ட் . இறுதியாக , 
கி.பி. 1253 ஆம் ஆண்டில் திருச்சபை உறுப்பினருக்கு உதவித் 
தொகையாக அளிக்கப்படும் மானிய வருவாய்ப் பகுதியுள்ள பதவி 
காலியானபோது , தம் உறவினரும் இளம் வயதினரும் இத்தாலி 
யருமான ஒருவரை அப்பதவிக்கு அமர்த்த வேண்டுமென 
போப்பாண்டவர் கேட்டுக்கொண்டார் . அவ்விளைஞர் திருச்சபைப் 
பதவியைப் பெற்றாலும் , அவருக்குத் துறவியாக மாறும் எண்ண 
மில்லாததுடன் , இங்கிலாந்திற்கும் அவர் வரமாட்டார் என்றும் 
கூறப்பட்டது . கிராஸ்டெஸ்ட் இதனை ஏற்க உறுதியாக மறுத்து 
விட்டார் , கடிதம் மூலம் இதை அறிவித்த கிராஸ் டெஸ்ட் இதை 
ஏற்பின் திருச்சபையே அழிந்து நாசமாகிவிடும் என்றும் குறிப்பிட் 
டிருந்தார் . சிறிது காலத்திற்குள் அவர் இறந்து போனார் . அக் 
காலத்தில் திருச்சபையில் காணப்பட்ட ஊழல்களைத் தம் இறுதி 
மூச்சுவரை எதிர்த்துக்கொண்டே அவர் காலமானார் . 
போப்பாண்டவரின் கோரிக்கை புதியதொரு உருவில் இத் 
தருணத்தில் வெளியிடப்பட்டது . கி.பி. 1252 ஆம் ஆண்டில் 
போப்பாண்டவர் நான்காம் இன்னோசன்ட் , கார்ன்வால் பிரபு 
ரிச்சர்டைச் சிசிலி ராச்சியத்தின் அதிபராகப் பதவியேற்க வேண்டு 
மென்றும் , பேரரசர் இரண்டாம் ஃபிரெடரிக் இவ்வுரிமையை 
இழந்து.விட்டார் என்றும் அறிவித்தார் . கி.பி. 1255 ஆம் ஆண்டில் 
தம் மகன் எட்மண்டிற்காக ஹென்றி அதை ஏற்றுக்கொண்டார் . 
ஆனால் , அந்நிய நாட்டில் அரசருடைய மகனுக்கு வரவிருக்கும் 
உரிமையைப் பாதுகாக்கப் படையையும் பொருளையும் கொடுக்கப் 
பிரபுக்கள் மறுத்தனர் . 


காஸ்கனியில் கலகம் : போப்பாண்டவர்களின் கைப்பாவை 
யாகி வந்த அதே நேரத்தில் ஹென்றி மன்னருக்கும் அவருடைய 
பிரபுக்களுக்குமிடையே நெருக்கடியான உறவு நிலை ஏற்பட்டது . 
அரசரின் அந்நிய நாட்டுப் பிரதேசங்களைக் காக்க அவர் பெரும் 
பொருளைச் செலவிட வேண்டியவரானார் . பிரபுக்களிடம் 
அரசருக்கிருந்த செல்வாக்கும் நாளடைவில் சிறிது சிறிதாகக் 
குறையலாயிற்று . காஸ்கனியை ஒரு சமயம் கார்ன்வால் பிரபு 
ரிச்சர்டும் , மற்றொரு சமயம் சைமன் - டி - மான்ட்ஃபோர்டும் 
ஆண்டு வந்தனர் . இருப்பினும் , அவ்விருவராலும் அங்கிருந்த 
முரட்டுப் பிரபுக்களை அடக்க முடியவில்லை . சைமன் காஸ்கனி 


202 


பிரிட்டன் வரலாறு 





பிரபுக்களிடம் அத்துமீறி பொருள் வசூலிக்க முயன்று வந்தார் . 
அதற்காக அரசரின் அனுமதியின்றி அவர் அரசரின் பெயரை 
அடகு வைத்தார் . இதை அரசர் அறிந்தபோது அவருக்கும் 
சைமனுக்கும் இருந்த உறவு முறியலாயிற்று . காஸ்கனி மக்கள் 
சைமனின் கடுமையான நடவடிக்கைகளைக் குறித்துத் தொடர்ந்து 
குறைகூறி வந்திருந்தனர் . இதன் விளைவாகவும் அவருக்கும் 
ஹென்றிக்கும் இருந்த உறவு முறியலாயிற்று . 

அரசரும் 
ஃபிரான்ஸின் மீது மூன்று முறை படையெடுப்புகளை நடத்தினார் . 
இப்படையெடுப்புக்கள் தொடக்கத்தில் தற்காலிக வெற்றிகளை 
அளித்த போதிலும் இறுதியில் படுதோல்வி அடைந்தன . இக் 
காலத்தில் ஃபிரான்ஸ் மன்னர் ஒன்பதாம் லூயிக்கும் அரசருக்கும் 
தொடர்ந்து போர் நடைபெற்றது . ஆனால் , இப்போர் நிகழ்ச்சிகள் 
முக்கியமற்றவை ; ஏனெனில் , இதில் ஆங்கில மக்கள் சிறிதும் 
அக்கறை காட்டவில்லை . கி.பி. 1242 ஆம் ஆண்டில் டெய்லிபர்க் 
என்னுமிடத்தில் நடந்த போரின்போது ஹென்றி பிடிபடாமல் 
தப்பியது தம்பிரான் புண்ணியம் . கி.பி. 1253 ஆம் ஆண்டில் 
ஹென்றி காஸ்கனியில் 

ஓராண்டு காலம் தங்கியிருந்தார் . 
இருப்பினும் அவரால் 

ஒன்றையும் சாதிக்க இயலவில்லை . 
ஃபிரெஞ்சியரின் பெருந்தன்மையின் காரணமாகவே அவரால் 
அந்நியப்பகுதிகளைக் காப்பாற்றிக்கொள்ள முடிந்தது . 

பிரபுக்களின் எதிர்ப்பு : இதனிடையில் பிரபுக்கள் மேன் 
மேலும் தங்கள் கருத்துக்களைத் தெளிவாக வெளியிடலாயினர் . 
கி.பி. 1237 க்கும் 1242க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் அரச 
ருடைய தவறுகளைச் சுட்டிக்காட்டி , நாட்டில் அதனால் ஏற்படும் 
விளைவுகளையும் பேரவையினர் கடுமையாக எச்சரித்திருந்தனர் . 
கி.பி. 1244 ஆம் ஆண்டில் ஹென்றி மேலும் பொருள்வேண்டி 
நின்றபோது பன்னிருவரைக் கொண்ட பிரபுக்களின் குழுவொன்று 
அவரைச் 

சந்திக்கத் தேர்ந்தெடுக்கப்பட்டது . அப்பன்னிருவர் 
குழுவில் சைமன் - டி - மான்ட்ஃபோர்டும் , கார்ன்வால் பிரபு 
ரிச்சர்டும் ஒன்றிணைந்து நின்று , அரசருடைய அமைச்சர்கள் 
பேரவையினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமெனக் கோரினர் . 
அத்துடன் அவ்வமைச்சர்கள் சீர்திருத்தங்களைச் செயல்படுத்த 
அரசரை வற்புறுத்த வேண்டும் என்றும் கேட்டனர் . கி.பி. 
1248 , 1249 , 1255 ஆம் ஆண்டுகளிலும் இக்கோரிக்கைகள் , பல 
முறைகள் வற்புறுத்தப்பட்டன . 


பாராளுமன்றத்தின் தொடக்கம் : மகாசாசனம் , காடுகள் 
பற்றிய சாசனம் ஆகியவற்றைத் திரும்பத் திரும்ப புதுப்பித்த 
தென்னவோ உண்மைதான் . ஆனால் , அவை சரியானபடிக் கடைப் 
பிடிக்கப்படவில்லை . இருந்த போதிலும் பிரபுக்களின் அதிகாரம் 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


203 


புதிய 


மட்டும் பெருகியே வளர்ந்தது . 

அவர்கள் 

கருவி 
யொன்றைச் செம்மைப்படுத்தினர் . காலம் வரும்போது அக் 
கருவி அவர்களுக்குச் சரியானபடி பணிபுரியும் என்றும் எதிர்பார்த் 
திருந்தனர் . பழைய பேரவையில் பிஷப்புகளும் , பெரும் 
மடாலயக் குருமார்களும் , அரசரின் பிரதம மானியதாரர்களும் 
உறுப்பினர்களாயிருந்தனர் . அவர்கள் அப்பேரவையைப் பொது 
மக்களின் உணர்ச்சிகளைப் பிரதிபலிக்கும் கருவியாகப் பயன்படுத்த 
வேண்டி மெல்ல பயிற்சி பெற்று வந்தனர் . அச்சபை பொது 
மக்களின் விருப்பத்தைச் செயல்படுத்தும் உரிமை பெற்றது 
என்றும் நம்பினர் . அச்சபை இதுநாள் வரை அரசர் மானியம் 
கேட்டபோது எல்லாம் வழங்கி வந்திருந்தது . அரசருக்கு 
மானியம் வழங்கும் அதிகாரம் தங்களிடம் இருக்கிறதென்பதை 
அவர்கள் உணரத்தலைப்பட்டனர் . அரசர் கேட்டதைக் கொடுக்கக் 
கடமைப்பட்டபோது , தாங்கள் கேட்டதையும் அரசர் செய்யக் 
கடமைப்பட்டவர் என்ற நிலை தோன்றலாயிற்று . 


கி.பி. 1254 ஆம் ஆண்டில் அரசர் காஸ்கனியில் 

தங்கி 
யிருந்தார் . அப்போது 

அப்போது பேரவையின் கூட்டமொன்று கூட 
வேண்டுமென அழைப்பாணை விடப்பட்டது . போரில் ஈடு 
பட்டிருந்த அரசருக்குத் தேவையான பொருளை மானியமாக 
வழங்கவே அது கூட்டப்பட்டது . அச்சபையின் கூட்டத்தின் 
* போது அரசரிடம் மானியம்பெற்ற நிலச்சுவான்தாரர்களுடன் 
கவுன்டி மன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பெற்று ஒவ்வொரு ஷயரி 
லிருந்து இரு நைட்வீரர்களும் வருவிக்கப்பெற்றனர் . இப்படியாகத் 
தல மன்றங்களின் உறுப்பினர்களும் பேரவையில் தொடர்பு 
கொள்ளும் 

பழக்கம் தொடங்கப்பட்டது . இத்தருணத்தில் 
பேரவை தேசியத்தன்மை பெற்றிருந்ததுடன் , பிரதிநிதித்துவக் 
குழுவாகவும் மாறலாயிற்று . இக்குழு பாராளுமன்றம் என்றும் 
கூறப்படலாயிற்று . பாராளுமன்றம் என்ற சொல்லுக்கு மக்கள் 
பேசும் இடம் என்று பொருள் . பாராளுமன்றக் கூட்டங்களில் 
உண்மையான விவாதங்கள் தொடங்கப்பெற்றன . அரசரின் 
ஆணைகளைக் 

குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ளும் முறை 
கைவிடப்பட்டது . அரசரின் அநீதியும் , நேர்மையற்ற ஆட்சியும் 
தலைவிரித்தாடும்போது எல்லா வகுப்புகளின் பேரால் அரசருக் 
கெதிராக இக்குழு எழுந்து நின்று தவறுகளைத் திருத்த வேண்டு 
மெனக் கருத்து தெரிவிக்கப்பட்டது . அரசரின் தவறுகளை எதிர் 
பார்த்து நின்றது இப்பேரவைக்குழு . அதற்கான காலத்தையும் 
அவர்கள் எதிர்பார்த்திருந்தனர் . 

இங்கிலாந்தில் அந்நியர் : கி.பி. 1257 ஆம் ஆண்டில் அத் 
தகைய காலம் வந்தது . அரசர் இப்போது தனித்து நிற்க 


204 


பிரிட்டன் வரலாறு 


வேண்டியவரானார் . கார்ன்வால் பிரபு ரிச்சர்டு , ஆங்கிலச் சீர் 
திருத்தம் பற்றி அக்கறை காட்டவில்லை . அவர் கடல் கடந்து 
வெளிநாடு சென்றிருந்தார் . ரோமானியர்களின் அரசராகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிச்சர்டை ஆதரித்த ஜெர்மானியத் 
தேர்வாளர்களில் சிலர் அவரையே பேரரசராக்கவேண்டும் என்று 
விழைந்தமையால் அரசியலமைப்புச் சீர்திருத்தங்கள் பற்றிப் 
பேசுவதை ரிச்சர்டு நிறுத்திக்கொண்டார் . ஹென்றியின் மகன் 
சர் எட்வர்டு , அரசியல் விவகாரங்களில் இதுவரை அக்கறை காட்ட 
வில்லை . அப்போது அவர் வேல்ஸ் எல்லைப்புறத்தில் போர் செய்து 
கொண்டிருந்தார் . அவர் மார்ட்டிமர் வம்சத்தினருடன் உறவு 
வைத்துக்கொண்டார் . 


காண 


அரசருக்கு அறிவுரை கூறிய அந்நியர்கள் பலர் . அரசரே 
அவர்களில் பலரை இங்கிலாந்திற்குக் கொண்டு வந்திருந்தார் . 
அவருடைய மனைவியின் உறவினர்கள் பலர் ; அவருடைய ஒன்று 
விட்ட சகோதரர்களும் அந்நியர்களே . இவர்களை ஆங்கில 
மக்கள் நம்பவில்லை . இராச்சியத்தைத் திருத்த அவர்கள் 
எண்ணியபோது இவ்வந்நியர்களைப் பற்றிய நினைவு அவர்களை 
வேதனைக்குள்ளாக்கியது . கி.பி. 1258 ஆம் ஆண்டில் பாராளு 
மன்றத்தின் பேரவைக் குழுவின் 

குழுவின் கூட்டமொன்றில் பேசிய 
கிளௌஸ்டர் பிரபு கிளாரைச் சார்ந்த ரிச்சர்டு என்பார் எல்லா 
வகுப்பு மக்களும் படும் இன்னல்களுக்குப் பரிகாரம் 
வேண்டிய காலம் வந்துவிட்டதென அறிவித்தார் . சிசிலியின் 
அரசராக ஹென்றியின் மகன் எட்மண்ட் போப்பாண்டவரின் 
ஆதரவால் நியமிக்கப்பெற்றதை ஏற்கனவே அறிந்துள்ளோம் . 
எட்மண்டின் போருக்குதவுவான் பொருட்டுச் சமயக் குருமார்கள் 
ஏராளமான பொருளைக் கொடுக்க வேண்டியவரானார் . 
போப்பாண்டவரின் படைகளை நடத்திச் செல்ல ஹென்றி 
பொருளுதவி செய்வதாக வாக்களித்தார் . கி.பி. 1258 ஆம் 
ஆண்டு மே மாதம் 3 ஆம் நாள் நாட்டிற்கு அவசரமான சீர்திருத் 
தங்களைத் திட்டமிட இருபத்து நால்வர் கொண்ட பிரபுக்களின் 
குழுவொன்றை நியமிக்க அரசர் ஒப்புக்கொண்டார் . அதே 
யாண்டு ஜூன் மாதம் 11 ஆம் நாள் ஆக்ஸ்ஃபோர்டில் மக்களின் 
குறைகளடங்கிய நீண்டதொரு பட்டியலை அவர்கள் அரசரிடம் 
சமர்ப்பித்தார்கள் . 


பிரபுக்களின் விண்ணப்பம் : இந்தக் குறைகளடங்கிய பட்டியலை 
ஆழ்ந்த விவாதத்திற்குப் பின்னர் பிரபுக்கள் தயாரித்தனர் . 
பேரவையிலிருந்த பிரபுக்கள் தங்களுக்குள்ளாகவே இவ் 
விவாதத்தை வைத்துக் கொண்டனர் . பின்னர் இதைத் திரி 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


205 


துறவிகளான பிரசாரகர்களும் விவாதித்தனர் . இது தீர்மானமாக 
வரையப்பட்டபோது , இதை 

வரையக் 

காரணமானவர்கள் 
ஒவ்வொருவரும் தம் வலது கையை மற்றவரது வலது கையில் 
அடித்து உறுதி மொழி எடுத்துக் கொண்டனர் . தம் நிலங்களும் , 
பொருளும் பறிபோனாலும் , தங்களுக்கோ அன்றித் தம் உறவினர் 
களுக்கோ ஆதரவு தேடிக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர்கள் 
சபதம் செய்தனர் . எக்காரணத்தாலும் இத்திருத்தங்கள் 
அடங்கிய சட்டத்தைக் கொண்டுவருவதற்கு எதிராக நிற்க 
மாட்டோம் என்றும் அவர்கள் உறுதி பூண்டனர் . நாட்டிலிருந்த 
அந்நியர்களை விரட்டிவிட்டு நாட்டில் நற்குடி மக்களால் ஆளப் 
படவும் தீர்மானித்தனர் . மக்கள் இதைப் பைத்தியக்காரப் 
பாராளுமன்றம் என்றனர் . பிரபுக்களால் வரையப்பட்ட அவ் 
விண்ணப்பத்தில் அல்லது மனுவில் அடங்கிய முக்கிய விதிகள் 
பின்வருவன : ( 1 ) வயதுவராதவர்களின் காவலர் 
முறையில் அவர்களின் நிலங்களை எடுத்துக் கொண்டதையும் , 
அவர்கள் ஆண்பாலாராயினும் அன்றிப் பெண்பாலாராயினும் , 
அரசரால் தேர்ந்தெடுக்கப் பெற்றவரைத் திருமணம் செய்து 
கொள்ள வேண்டுமென்று வற்புறுத்தப்பட்ட அநியாயமான 
சட்டத்திற்குப் பரிகாரம் வேண்டும் . ( 2 ) அரசருடைய கோட்டை 
களில் உள் நாட்டுக்காரர்களே இருக்கவேண்டும் ; அந்நியர்களன்று . 
( 3 ) காடுகள் பற்றிய சட்டங்களையும் , அரசர் அக்காடுகளைப் 
பிரபுக்களிடமிருந்து பறித்துக் கொள்ளும் முறைகளையும் மாற்றி 
யமைக்க வேண்டும் . ( 4 ) அரசருக்குக் கொடுக்கப்பட வேண்டிய 
வரிகளைக் காலவரம்பில்லாது அநியாயமாக நிலையாக்கக்கூடாது . 
( 5 ) பண லேவாதேவியில் ஈடுபட்டிருந்த யூதர்களும் , புதிய 
கிறிஸ்துவ வங்கிக்காரர்களும் , கடன் கொடுப்பவர்களும் கட்டுப் 
படுத்தப்படவேண்டும் . 


என்ற 


பிரபு 


ஆக்ஸ்ஃபோர்டு ஏற்பாடுகள் , 1258 : கிளௌஸ்டர் 
ரிச்சர்டு , லீஸ்டர் பிரபு சைமன் ( இப்போது சைமன் அந்நியர் 
களின் எதிரியாகவும் , பிரபுக்களின் நண்பராகவும் ஆகியிருந்தார் ) , 
வின்செஸ்டர் பிஷப் கான்டிலூப்பைச் சார்ந்த வால்ட்டர் 
என்போர் பிரபுக்களின் தலைவர்களாக விளங்கினர் . இனிப் 
போராடுவதால் பயனொன்றுமில்லை என்பதை இப்போதுதெளிவாக 
உணர்ந்தார் ஹென்றி . எனவே அவர் ஆக்ஸ்ஃபோர்டு ஏற்பாடு 
களை ஏற்றுக் கொண்டார் ( ஜூன் , 1258 ) . பிரபுக்கள் இருபத்து 
நால்வரைக் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது . ஜஸ்டீசியர் , 
சான்ஸ்சலர் , மற்றும் ஏனைய அதிகாரிகள் அக்குழுவினருக்குக் கீழ்ப் 
படிந்து நடப்பதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் . பின்னர் 
அரசரின் மன்றமும் புதிதாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டது . திருச் 


205 


பிரிட்டன் வரலாறு 


சபையின் நிலைமை திருத்தப்பட வேண்டுமென்றும் , அரசரின் 
அவை சீர்திருத்தப்பட வேண்டுமென்றும் , இரண்டாண்டுகளுக்கு 
ஒரு முறை பாராளுமன்றங்கள் கூட்டப்பட வேண்டுமென்றும் 
கட்டளையிடப்பட்டன . இலண்டன் மாநகர் மக்கள் 

இந்த 
அறிவிப்புகளை உற்சாகத்துடன் வரவேற்றார்கள் . தங்களுடைய 
தலைவிதி நிர்ணயிக்கப்படப் போவதையறிந்த அந்நியர்களில் பலர் 
நாட்டைவிட்டு ஓடினர் . ஆக்ஸ்ஃபோர்டு ஏற்பாடுகளை அரசரும் , 
ஏனைய பெருமக்களும் ஊர்ஜிதம் செய்தது கண்கொள்ளாக் காட்சி 
யாயிருந்தது . 

ஆக்ஸ்ஃபோர்டு ஏற்பாடுகள் நாட்டில் நிலவிய குறைகள் 
அனைத்தையும் திருத்திவிடும் என்று 

என்று எதிர்பார்ப்பது தவறு 
என்பது தெளிவாகப் புலப்பட நீண்டகாலம் பிடிக்கவில்லை . 
அரசர் இவ்வேற்பாடுகளிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள 
விழைந்தார் . அரசரின் சபலபுத்தியையும் , நயவஞ்சகத்தையும் 
அறிந்த பிரபுக்கள் திடுக்கிட்டனர் . சைமன் - டி - மான்ட்ஃபோர்ட் 
இப்போது தம் எதிரி என்று ஹென்றி தீர்மானித்தார் . ஆனால் 
சைமனின் திட்டம்தான் என்ன என்பதை அவரால் தீர்மானிக்க 
முடியவில்லை . 

ஹென்றியும் சைமனும் சந்திக்கும் நாள் ஒன்று 
வந்தது . அன்று பெரும் புயலொன்றடித்தது . சைமன் வாழ்ந் 
திருந்த வீட்டிலேயே புயலிலிருந்து தப்ப ஹென்றி தஞ்சம் புக 
வேண்டியவரானார் . எனவே இருவரும் சந்திக்கும் வாய்ப்பேற். 
பட்டது . 


நீங்கள் ஏன் அச்சப்படுகிறீர்கள் ? புயல் தான் கடந்து 
விட்டதே , என்று சைமன் அரசரைப் பார்த்துக் கேட்டார் . 


* இடி மின்னலைக் கண்டு நான் அஞ்சுவது என்னவோ உண்மை 
தான் ; ஆனால் உலகிலுள்ள இடி மின்னலைவிடப் பயங்கரமான 
வராக உங்களைக் கருதி மிக அஞ்சுகிறேன் என்று கடுமையாகப் 
பதில் விடுத்தார் ஹென்றி . 
1259 ஆம் ஆண்டு 

ஜனவரி மாதத்தில் ரிச்சர்டு 
ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்து திரும்பினார் . ஆக்ஸ்ஃபோர்டு 
ஏற்பாடுகளுக்குக் கீழ்ப்படிந்து நடப்பதாக உறுதிமொழி எடுத்துக் 
கொள்ள வேண்டுமென அவர் வற்புறுத்தப்பட்டார் . அவ் 
வாண்டின் பிற்பகுதியில் ஹென்றியும் , சைமனும் ஃபிரான்ஸிற்குச் 
சென்றார்கள். 

விமோசின் , பெரிகோர்ட் , குவெர்சி ஆகிய 
இடங்களை ஊர்ஜிதம் செய்து பெற்றுக் கொண்டதுடன் , பெருந் 
தொகை ஒன்றையும் ஏற்றுக் கொண்ட அவர்கள் நார்மண்டி 
யையும் , ஆஞ்சுவையும் ஃபிரான்ஸ் மன்னர் ஒன்பதாம் லூயிக்கு 
விட்டுக்கொடுக்க வேண்டியவராயினர் , 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


207 


வெஸ்ட்மின்ஸ்டர் ஏற்பாடுகள் , 1259 : இதற்குள்ளாகவே 
பிரபுக்கள் தங்களுக்குள் சச்சரவிட்டுக் கொள்ளத் தொடங்கினர் . 
கி.பி. 1259 ஆம் ஆண்டு அக்டோபர் 13 ஆம் நாள் அரசரின் மகன் 
எட்வர்டும் , அவருடைய துணைவர்களான நைட்டுகளும் அல்லது 
சிறு மானியதாரர்களும் , இருபத்து நால்வர் குழுவினர் வாக்குறுதி 
கொடுத்த சீர்திருத்தங்களில் சிலவற்றையாவது செயல்படுத்த 
வேண்டுமெனக் கோரினர் . இக்கோரிக்கையைப் புறக்கணிக்க 
முடியவில்லை . 

இதன் பயனாக வெஸ்ட்மின்ஸ்டர் ஏற்பாடுகள் 
வெளியிடப்பட்டன . இவ்வேற்பாடுகள் ஷெரீப்புகளின் அதிகாரங் 
களைக் கட்டுப்படுத்தியது ; மானியம் கொடுக்கும் பிரபுவின் 
அனுமதியின்றித் திருச்சபைக்கு நிலங்கள் மானியமாகக் 
கொடுக்கப்படக் கூடாதென்றும் கட்டுப்படுத்தியது . இவ்வேற் 
பாடுகளில் பெரும்பாலானவை நிலமானியப் பிரபுக்களின் 
விவகாரங்களைப் பற்றியவையேயாம் . இப்பிரபுக்கள் மக்களையோ 
அன்றித் திருச்சபையையோ பொருட்படுத்தவில்லை என்பதை 
எடுத்துக் காட்டின இவ்வேற்பாடுகள் . மகா சாசனத்தைப் பெற்ற 
வர்களைவிட இவ்வேற்பாடுகளைப் பெற்றவர் இதில் மாறுபட்டிருந் 
தனர் . இப்படியாக மாற்றப்பட்டவைகள் அருமையிலும் 
அருமை . அரசாங்கம் ஹென்றி மன்னருக்குக் கட்டுப்பட்டு நடப் 
பதற்கு மாறாக இப்போது சைமனுக்குக் கட்டுப்பட்டு நடந்தது . 
இத்தருணத்தில் சைமனின் உதவியாளராகப் பணியாற்றிய 
கிளௌஸ்டர் பிரபுவும் கிளாரைச் சார்ந்தவருமான ரிச்சர்டு கி.பி. 
1263 ஆம் ஆண்டில் காலமானார் . 


என்று 


ஆமியன்ஸ் ஒப்பந்தம் , 1264 : ( The Mise of Amiens , 1264 ) 
கி.பி. 1261 ஆம் ஆண்டில் அரசர் ஹென்றிக்கும் , சைமனுக்கும் 
இடையே சமாதானம் ஏற்படுவது மிகக் கடினம் 
தோன்றியது . இவ்விருவருக்கும் இடையே எழுந்த கருத்து வேறு 
பாடுகளையும் , வெஸ்ட்மின்ஸ்டர் ஏற்பாடுகளின் உரிமைகள் பற்றி 
எழுந்த வேறுபாடுகளையும் தீர்க்க ஃபிரான்ஸ் மன்னர் ஒன்பதாம் 
லூயியை நடுவராகக் கொள்வதென்று ஏற்றுக் கொள்ளப்பட்டது . 
ஹென்றி மன்னர் ஏற்பாடுகளுக்குக் கொடுத்த உறுதிமொழியை 
மீறியதைப் போப்பாண்டவர் மன்னித்துவிட்டார் . 

ஆனால் 
சர் எட்வர்டும் , ரிச்சர்டும் தாம் கொடுத்த வாக்குறுதிகளைக் 
காப்பதாக உறுதிபூண்டனர் . அடுத்து வந்த ஆண்டுகளில் நாட்டில் 
பெருங்குழப்பம் மூண்டது . ஹென்றி பல மாதங்கள் ஃபிரான்ஸில் 
தங்கியிருந்தார் . எட்வர்ட் வேல்ஸ் எல்லைப் புறப் போர்களில் 
ஈடுபட்டிருந்தார் . அரசியார் எலியனாரை இலண்டன் மாநகர் 
மக்கள் வெறுத்து இழிவாகக் கருதினர் . தம் தாயாரைத் தாக்கிப் 
பேசியதைப் பொறுக்காத எட்வர்டு பிரபுக்களை எதிர்த்துச் 


208 


பிரிட்டன் வரலாறு 


. 


சண்டையிட ஆயத்தமானார் . 

1263 ஆம் ஆண்டில் 
கிளௌஸ்டரில் போர் மூண்டது . கி.பி. 1264 ஆம் ஆண்டு 
ஜனவரி மாதம் 23 ஆம் நாள் ஃபிரெஞ்சு மன்னர் லூயி . தம் 
தீர்ப்பைக் கூறினார் . இதை ஆமியன்ஸ் ஒப்பந்தம் என்பர் . இவ் 
வொப்பந்தப்படி கருத்து வேறுபாடுகள் பற்றிய எல்லா உரிமை 
களிலும் அரசருக்கே சாதகம் ஏற்பட்டது . தமக்கு விருப்பமான 
வர்களை அரசர் அமைச்சர்களாகத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள 
அரசருக்குச் சுதந்திரம் உண்டு என்றும் அறிவிக்கப்பட்டது . 
ஆக்ஸ்ஃபோர்டு ஏற்பாடுகளும் , வென்ஸ்மின்ஸ்டர் ஏற்பாடுகளும் 
அரசரைக் கட்டுப்படுத்தமாட்டாதவை என்று ஒதுக்கப்பட்டன . 
ஆனால் மகாசாசனமும் , காடுகள் பற்றிய சாசனமும் மீண்டும் 
உறுதி செய்யப்பட்டன . 


லூயியின் முடிவான தீர்ப்பை ஒப்புக்கொள்வதாக உறுதி 
கொடுத்திருந்த போதிலும் சைமன் இப்போது கீழ்ப்படிய 
மறுத்தார் : இத்தருணத்தில் : எல்லைப்புற பிரபுக்களுக்கெதிராக 
வேல்ஸ் இளவரசர்களின் சார்பாக சைமன் போரிட்டுக்கொண் 
டிருந்தார் . பெரும் அதிகாரத்தைக் கைப்பற்றிக்கொண்டு தம்மை 
உயர்த்திக்கொள்ளவே அவர் ஆர்வம் காட்டியதுபோல் தென் 
பட்டது . சீர்த்திருத்தம் கோரி அவர் தீரமாகப் போரிட்டு வெற்றி 
யடைந்தார் . ஆனால் , வெற்றியடைந்தபோது அவருடைய குண 
வியல்புகள் மாறத் தொடங்கின . தம்முடைய ஆதிக்க உயர்வை 
யன்றி வேறு ஒன்றையும் இப்போது அவர் கருத்திற்கொள்ள 
வில்லை . அவருடைய கட்சியினரும் பல தொல்லைகளுக்கு ஆளா 
யினர் . கி.பி. 1264 ஆம் ஆண்டு தொடக்கத்தில் , அவர்களுக்குப் 
பொருள் தேவைப்பட்டபோது ஏறத்தாழ நானூறு யூதர்களைக் 
கொன்று அவர்களுடைய பொருள்களைப் பறித்துக்கொண்டனர் 
சைமனின் கட்சியினர் . பிறர்க்கின்னா செய்யின் தமக்கின்னா தாமே 
வரும் என்ற முதுமொழியை அவர்கள் மறந்துவிட்டார்கள் 
போலும் ! பெரும் பணக்கார யூதர்களிடமிருந்து பெரும் செல்வம் 
பறிக்கப்பட்டது . அதில் பெரும் பங்கு சைமனைச் சார்ந்தது . 
கொள்ளையும் கொலையும் செய்த அவர்களின் குற்றம் சைமனையும் 
சுற்றிக்கொண்டது . 


இலண்டன்மாநகரும் பிரபுக்களும் : சமாதானம் ஏற்படுவ 
தற்குத் தடையாய் நின்றவர்கள் இலண்டன்மாநகர் மக்கள் தான் . 
எல்லா உடன்பாடுகளையும் அவர்கள் உடைத்தெறிந்தனர் . அரச 
ரையும் , அரசியாரையும் அவர்கள் தொடர்ந்து அவமதித்து 
வந்தனர் . வசந்த காலத்தில் போர் மூண்டது . தொடக்கத்தில் 
அரசர் வெற்றிவாகை சூடினார் . நார்த்தம்ப்டன் , நாட்டிங்ஹாம் 
ஆகிய இடங்களை அவர் கைப்பற்றினார் . டட்பரியை எட்வர்ட் கைப் 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


209 


பற்றினார் . டட்பரி கோட்டை டெர்பியைச் சார்ந்த பெர்ரர்ஸ் 
பிரபுவிற்குச் சொந்தமான தாய் இருந்தது . பின்னர் படைகள் 
தென்திசை நோக்கி விரைந்தன.. 

ரோசெஸ்டர் , டன்பிரிட்ஜ் 
முதலான இடங்களில் போரிட்ட பின்னர் மே மாதத்தில் சைமனின் 
படைகளை லூயிஸ் ( Lewes ) என்னுமிடத்தில் அரசருடைய 
படைகள் சந்தித்தன . சைமன் உடன்படிக்கை செய்து கொள்வ 
தாகவும் . ஹென்றியை அவருடைய எதிரிகளிடமிருந்து விடுவிப்ப 
தாகவும் வாக்குறுதி கொடுத்தார் . ஆனால் , ஹென்றிக்கோ 
சைமனைவிட வேறு எதிரியர் இல்லையன்றோ ? 1264 ஆம் ஆண்டு 
மே 14 ஆம் நாள் ஹென்றியின் படைகளுக்கும் சைமனின் படை 
களுக்கும் போர் மூண்டது . சர் எட்வர்ட் இலண்டன் மாநகரப் 
படைகளைச் சிதற அடித்தார் . தம் தாயாருக்கு அவர்கள் 
இழைத்த கொடுமைகளுக்கு அவர் 

அவர் பழிவாங்கினார் . ஆனால் , 
சைமன் எஞ்சியிருந்த அரசரின் படைகளைத் தோற்கடித்தார் . 
இங்கிலாந்து அரசர் ஹென்றியையும் , ரோமானியப் பேரரசின் 
அரசர் ரிச்சர்டையும் அவர் கைப்பற்றினார் , லூயிஸ் ஒப்பந் 
தத்தைச் செய்துகொள்ளுமாறு ஹென்றி வற்புறுத்தப்பட்டார் . 
அதன்படி மகாசாசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்குக் கீழ்ப்படிந்து 
போவதாக உறுதி கொடுத்தார் அவர் . அத்துடன் ஆங்கிலேயர் 
களையே இனி . வேலைக்கமர்த்துவதாகவும் , புதியதொரு நடுவர் 
தீர்ப்புக்கு இணங்குவதாகவும் , தம் மகன் எட்வர்டையும் , தம் 
சகோதரரின் மகன் ஹென்றியையும் பிணையாகக் கொடுக்கவும் 
அரசர் ஒப்புக்கொண்டார் . 


பின்னர் கூடிய பாராளுமன்றமொன்று மூன்று அமைச்சர்களை 
நியமித்தது . சைமன் பிரபு , சிசெஸ்டரின்பிஷப் , கிளௌஸ்டரின் 
இளம் பிரபுவான கில்பர்ட் ஆகியோரே அம் மூவர் . அவர்கள் 
ஒன்பதின்மரைக் கொண்ட நிலையானதொரு குழுவை நியமிக்க 
வேண்டுமென்றும் , அவர்களின் சம்மதத்துடன் அரசர் செயல்பட 
வேண்டுமென்றும் முடிவு செய்தனர் . 


அந்த ஆண்டின் இறுதியில் மற்றொரு பாராளுமன்றக் கூட்டத் 
திற்கான அழைப்பாணை விடுவிக்கப்பட்டது . இப்பாராளுமன்றத் 
திற்குப் பிஷப்புகளும் , மடாலயத் தலைமைக் குருமாரும் , ஐந்து 
ஏர்ல் பிரபுக்களும் , பதினெட்டு பாரன் பிரபுக்களும் , அழைக்கப் 
பட்டனர் . அத்துடன் ஆங்கில வரலாற்றிலேயே முதன் முறையாக 
ஒவ்வொரு ஷயரிலிருந்தும் இரு நைட் வீரர்களுடன் , சைமனுக்கு 
ஆதரவளித்த நகரங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் இரு நகரத்தவர் 
களையும் ( Burghers ) அப்பாராளுமன்றத்திற்கு அழைத்தனர் . கி.பி. 
1254 ஆம் ஆண்டில் கூட்டப்பெற்ற பாராளுமன்றத்தையடுத்து , 


210 


பிரிட்டன் வரலாறு 


நாட்டின் அரசாங்கத்துடன் தொடர்புகொள்ளும் வகையான் 
ஷயர் மன்றங்களிலிருந்து பிரதிநிதிகள் முதன் முதலாக அழைக்கும் 
பெரும் ஏற்பாடு இப்போது தொடங்கலாயிற்று . 


ஈவ்ஷாம் போர் , 1265 : அரசரைச் சிறைப்படுத்தியதோடு 
மட்டும் சைமன் திருப்தியடையவில்லை . அரசரைக் 

கைது 
செய்ததே மகாசாசனத்தின் விதிகளுக்கு முரணானது . அத்துடன் 
அரசருக்குச் சொந்தமான கோட்டைகளையும் தம் அதிகாரத்தின் 
கீழ்க்கொணர்ந்தார் . சைமன் நாடு முழுவதையும் தம்மிஷ்டப்படி 
நடத்தத் தொடங்கினார் . அவர் செய்த தலையாய குற்றம் 
இராச்சியத்திற்குச் சொந்தமான வருமானங்கள் அனைத்தையும் 
தமக்கு உரிமைப்படுத்த முயன்றதும் , சிறைப்பட்டோரிடமிருந்து 
மீட்சித் தொகையைப் பெற்றதும் தான் . இதுபோன்ற ஏனைய 
லாபகரமான செயல்களைச் செய்தது மட்டுமன்றி , கைப்பற்றப் 
பட்ட பொருள்களைச் சமமாக அவரும் , கில்பர்ட் பிரபுவும் பங்கு 
போட்டுக்கொண்டார்கள் . சைமனின் பிள்ளைகளும் கில்பர்ட் பிரபு 
வினிடம் சச்சரவிட்டுக்கொண்டனர் . சைமனின் மகன் ஹென்றி 
யின் காவலனாக இருந்த எட்வர்ட் , குதிரைப் பந்தயம் ஒன்றில் 
கலந்து கொள்வதாகப் பொய் சொல்லிவிட்டு வேல் ஸ் எல்லைப் 
புறங்களில் படைகளைத் திரட்டினார் . எட்வர்டு சைமனின் மகன் 
சைமனைக் கெனில்வர்த் என்னுமிடத்தில் தோற்கடித்தார் . பின்னர் 
கி.பி. 1265 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 4 ஆம் நாள் சைமன் பிரபுவின் 
படைகளை ஈவ்ஷாம் நகரில் சூழ்ந்துகொண்டார் எட்வர்டு . தம் 
படைகளுடன் சைமன் , எட்வர்டின் படைகளைச் சந்தித்தார் . 
கடுஞ்சண்டையொன்று நிகழ்ந்தது . சைமன் செல்லுமிடங்களுக் 
கெல்லாம் அரசர் ஹென்றியையும் உடன் அழைத்துச் செல்வது 
வழக்கம் . பிரபுக்கள் ஹென்றி மன்னரையும் போரில் ஈடுபடுத் 
தினர் . மாறுவேடத்திலிருந்த அரசர் பெரும் ஆபத்துக்குள்ளானார் . 
‘ என் பெயர் ஹென்றி ; இங்கிலாந்தின் பழைய அரசர் என்றும் , 
என்னை அடிக்காதீர்கள் ; என்னால் சண்டைசெய்ய முடியாது ; 
நான் ஒரு தொண்டு கிழம் , என்றும் ஹென்றி கூச்சலிட்டார் . 
இறுதியில் , அரசரின் தலைக்கவசம் கீழே விழுந்தபோது , அவரை 
அடையாளம் கண்டுகொண்ட எட்வர்டின் 

வீரர்கள் 
அவரைக் காப்பாற்றினர் . அன்று நடைபெற்ற போரில் பிரபுக்கள் 
தோல்வியுற்றனர் . எல்லாத் திசைகளிலும் அவர்களை எட்வர்டின் 
படைவீரர்கள் சூழ்ந்துகொண்டு கடுமையாகத் தாக்கினர் . 
போரின் நடுவில் சைமன் பிரபு செத்து வீழ்ந்தார் . பிரபுக்கள் 
தோல்வியுற்ற போதிலும் அவர்களில் சிலர் அடுத்த ஈராண்டுகள் 
தொடர்ந்து போரிட்டு வந்தனர் . இறுதியாக அவர்கள் 
தோற்றனர் . எட்வர்டிற்கும் பிரபுக்களுக்கும் கி.பி. 1266 ஆம் 


படை 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


211 


ஆண்டு அக்டோபர் திங்களில் உடன்படிக்கையொன்று முடிவா 
யிற்று . இதைக் கெனில்வர்த் உடன்படிக்கை என்பர் . கெனில்வர்த் 
சைமன் - டி- மான்ட்ஃபோர்டின் கோட்டைகளில் ஒன்றாகும் . 
அதன்படி மகாசாசனம் 

மீண்டும் உறுதி 

செய்யப்பட்டது . 
பிரபுக்கள் அபராதம் செலுத்திச் சமாதான உடன்படிக்கை 
செய்துகொள்ள ஒப்புக்கொண்டனர் . 

* இறுதியாக மால்பரோவில் கூடிய பாராளுமன்றம் மேற்கூறிய 
குழப்பமான காலத்தில் வெளியான சீர்திருத்தங்கள் பெரும் 
பாலானவற்றை ஊர்ஜிதம் செய்தது . 


என்று 


சைமன் - டி - மான்ட்ஃபோர்ட் : சைமன் பிரபுவின் மரணத்திற்கு 
நீண்ட காலம் மக்கள் வருத்தம் தெரிவித்தனர் . கொடுமைக்கும் , 
பேராசைக்கும் இருப்பிடமானவராயினும் , திருச்சபை , அரசு 
ஆகியவற்றின் நன்மைக்காகப் போரிட்டவர் 

பலர் 
சைமனைக் கருதினர் . அவருடைய அரசாங்கம் மன்னரின் முறை 
கேடான ஆட்சியைவிடச் சிறந்ததெனக் கருதப்பட்டது . இறுதியாக 
அவர் என்ன செய்ய விழைந்தார் என்பதை நம்மால் கூறவியலாது . 
தாம் பெற்ற அதிகாரங்கள் அனைத்தையும் பாராளுமன்றத் 
துக்குக் கொடுத்திருப்பாரோ அன்றி ஏனைய பிரபுக்கள் வசம் 
ஒப்படைத்திருப்பாரோ என்று கூறுவது கடினம் . அரசரையும் , 
நாட்டையும் கட்டிக் காக்கும் கடமையை அவர் எப்போதும் 
பிறரிடம் ஒப்படைக்கவில்லை . இருப்பினும் மக்கள் அவரைப் 
போற்றிப் புகழ்ந்தனர் . திரிதுறவியர் அவரது மரணத்தைக் கவிதை 
களாலும் , கதைகளாலும் பாடிப் போற்றினர் . அவருடைய 
மக்களும் அயோக்கியர்கள் . அவர்களில் இருவர் , பேரரசர் 
ரிச்சர்டின் மகன் ஜெர்மானிய ஹென்றியை அக்கிரமமாகக் 
கொன்றனர் . அக்கொலை அவர் பிரார்த்தனை செய்துகொண்டிருந்த 
திருக்கோயிலிலேயே நடைபெற்றது . 


எட்வர்டின் சிலுவைப் போர் : ஹென்றி மன்னரின் இறுதிக் 
காலம் அமைதியாய்க் கழிந்தது . கி.பி. 1270 ஆம் ஆண்டில் 
அவருடைய மகன் எட்வர்ட் தம்முடைய விறல் வீரர்களைத் 
திரட்டிக்கொண்டு சிலுவைப்போரில் பங்கு கொள்ளப் புறப்பட்டுச் 
சென்றார் . கி.பி. 1271 ஆம் ஆண்டில் ஏக்கர் ( Acre ) நகரிலிருந்த 
போது எட்வர்டை , ஜாப்பாவின் அமீர் நயவஞ்சகமாக நஞ்சு பூசப் 
பட்ட கட்டாரியால் குத்தினார் . சாகுந்தறுவாயிலிருந்த எட்வர்டை 
ஆங்கில இரணவைத்தியரொருவர் சாமார்த்தியமாகக் காப்பாற் 
றினார் . நஞ்சு ஏறிய தசையை வெட்டியெறிந்துவிட்டு எட்வர்டை 
அவர் காப்பாற்றினார் . தம் தந்தையாரின் உடல் நலமின்மையைக் 
கேள்வியுற்ற எட்வர்ட் உடனே ஊர் திரும்ப முடிவு செய்தார் . 


212 


பிரிட்டன் வரலாறு 


புனித தலங்களை முஸ்லிம்கள் கைப்பற்றிக்கொண்டனர் . 
நூற்றாண்டின் இறுதியில் கிறிஸ்துவ இராச்சியமும் அவர்களால் 
கைப்பற்றப்பட்டது . 


எட்வர்டு திரும்பும் வழியிலேயே தம் தந்தையார் காலமான 
செய்தியை அறிந்தார் . ஹென்றி மன்னர் கி.பி. 1272 ஆம் 
ஆண்டு நவம்பர் மாதம் 6 ஆம் நாள் காலமானார் . நாட்டு மக்கள் 
அனைவரும் எட்வர்டை அவருடைய வாரிசாகக் குழப்பமின்றி 
ஏற்றுக்கொண்டனர் . எட்வர்டு உடனடியாக ஊர் திரும்பவில்லை . 
அவரையும் , அவருடைய மனைவியார் காஸ்டைல் இளவரசி 
எலியனாரையும் போப்பாண்டவர் வரவழைத்து விருந்தோம்பல் 
செய்தார் . பர்கண்டியர்கள் , பிளமியர் . ஃபிரெஞ்சு 
அரசர் ஆகியோரும் அவ்விருந்தோம்பலில் கலந்து கொண்டனர் . 
கி.பி. 1274 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2 ஆம் நாள் எட்வர்டு 
இங்கிலாந்து வந்து சேர்ந்தார் . 


இங்கிலாந்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் : மூன்றாம் ஹென்றியின் 
அரசாட்சியிலிருந்து இங்கிலாந்து வெகுவாக மாறியிருந்தது . 
நாட்டு மக்களிடையே தேசிய உணர்ச்சி மேலும் வளர்ந்திருந்தது . 
பிரபுக்கள் தமக்குச் சொந்தமாயிருந்த நார்மானிய நிலங்களை 
விட்டு ஒழித்துவிட்டு முழுவதும் இங்கிலாந்தின் மீதே நாட்டம் 
கொள்ளலாயினர் . பேரவை நாட்டுச் சபை ( Assembly ) யாக 
உருவாகி வளர்ந்ததுடன் , சொல்லிலும் செயலிலும் இறங்கி 
அரும்பணி புரியலாயிற்று . நீதிமன்றங்கள் வெகுவாக வளர்ச்சி 
யடைந்தன. அதுபோல் அரச மன்றம் , பொது வழக்கு மன்றம் , 
கருவூல மன்றம் போன்றவை சீரிய பணியில் ஈடுபட்டிருந்தன . 
இங்கிலாந்து வெகுவாகப் பல துறைகளில் மாறியிருந்தது . 
அவற்றுள் புதியதும் , சக்திவாய்ந்த 

உணர்ச்சியை 
வளர்த்ததுமான துறவியர் 

பெரு 

வளர்ச்சியடைந்தது 
சிறப்பாகக் குறிப்பிடத்தக்கதாகும் . 


சமய 


நகரங்கள் வளர்ச்சியுற்று , வாணிகம் பெருகலாயிற்று . நாட்டு 
மக்களின் எண்ணிக்கையும் பெருகலாயிற்று . எல்லா வகுப்பு 
மக்களும் பரந்த நோக்குடன் விளங்கலாயினர் . அறவாழ்வையும் 
கல்வியையும் கற்றுத் தருவதன் தேவை அதிகமாகவே , திருச் 
சபையால் அத்தேவைகளைப் பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை 
நாட்டில் தோன்றிற்று . நாட்டுப்புறக் குருமார்கள் ஏழைகளாயும் , 
அஞ்ஞானிகளாயும் இருந்தனர் . மடாலயத் துறவிகள் முந்தைய 
நூற்றாண்டில் செய்த பணிகளைச் செய்ய முடியாமல் செல்வ 
வளமுள்ள கட்டிடங்களையும் , பெரும் பண்ணைகளைக் கொண்ட 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


213 


வர்களையும் ஏழை மக்களுடன் இருந்த தொடர்பைக் குறைத்துக் 
கொண்டவர்களாயும் ஆயினர் . சிலவிடங்களில் அவர்கள் 
அப்போதும் அருந் தொண்டாற்றியே வந்தனர் . திருச்சபை 
யினர் இக்காலத்தில் மற்றுமொரு பணியைச் செய்ய வேண்டிய 
வராயினர் . மக்கள் தொகை பெருகியதால் நகர்ப்புறங்களுக்கு 
வெளியே ஆயிரமாயிரவர் வாழ வழி தெரியாது வாட வேண்டிய 
வராயினர் . நாட்டுப்புறத் திருச்சபையினரால் அவர்களைக் 
காப்பாற்ற முடியவில்லை . எனவே அவர்களைச் சட்டங்களாலும் 
கட்டுப்படுத்த முடியவில்லை . வேலை தேடி பலர் அலைந்தனர் . 
வணிகக் கேந்திரங்களை அடுத்த இடங்களில் அவர்கள் குடியேறி 
வாழ்ந்தனர் . ஏழை மக்கள் நோய்நொடிக்காளாயினர் . வாழ 
வசதியில்லா இடங்களில் அவர் அடைந்து கிடந்தனர் . குட்டம் , 
விடக்காய்ச்சல் போன்ற கொடு நோய்கள் பலரை இரையாக்கிக் 
கொண்டன . ஆத்மாவைக் காக்கவும் , உடலை நோயிலிருந்து 
காக்கவும் ஆன்ம மருத்துவரும் , பிற மருத்துவர்களும் வெகுவாகத் 
தேவைப்பட்டனர் . 


திரி துறவியர் உருவாதல் : இத்தேவையை முழுமனதுடன் 
பூர்த்தி செய்தவர்கள் திரி துறவிகள் . அவர்களுடைய அரும்பணி 
வீரசாகசம் பொருந்தியதாகும் . பதின்மூன்றாம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் இரு நிறுவனங்கள் நிறுவப் பெற்றன . 
தம்மை இரவலர் ( Mendicant) என்று கூறிக் கொண்ட இந் 
நிறுவனங்களிடம் மிகுதியான செல்வம் இருக்கவில்லை. அந்நிறுவ 
னத்தைச் சார்ந்தவர்கள் பிச்சையெடுத்தே வாழ்ந்தார்கள் . 
ஃபிரான்சிஸ்கன் நிறுவனமும் , டாமினிகன் நிறுவனமுமே அவ்விரு 
திரி துறவியர் இயக்கங்களாகும் . ஃபிரான்சிஸ்கன் இயக்கத்தை 
நிறுவியவர் செயின்ட் ஃபிரான்ஸிஸ் என்ற பெரியாராவார் . 
அவர் அஸ்ஸிஸி என்ற ஊரைச் சார்ந்தவர் . அவர் தம்மிடமிருந்த 
அனைத்தையும் விட்டொழித்துவிட்டு , வறுமையை ‘ மனைவி யாகக் 
கொண்டவர் . இவ்வுலகத்தில் கிறிஸ்துநாதரின் பணியை 
மீண்டும் புனருத்தாரணம் செய்ய ஏழைச் சகோதரர்கள் அனைவ 
ரையும் அவர் ஒன்றிணைத்தார் . ஏழை எளியவர் , பயனற்றவர் , 
நோயுற்றவர் ஆகியோருக்குத் தொண்டு செய்வதே அவர்களின் 
பணியாகும் . டாமினிகன் இயக்கத்தை நிறுவியவர் செயின்ட் 
டாமினிக் என்ற ஸ்பானியப் பாதிரியார் ஆவர் . அவர்கள் 
ஆத்மீகப் பிரசாரம் செய்வதன் மூலம் சாதாரண மக்களை உயர்ந்த 
நோக்குள்ளவர்களாக்கும் பணியில் ஈடுபட்டனர் . டாமினிகன் 
இயக்கப் பாதிரிகள் கி.பி. 1220 ஆம் ஆண்டில் இங்கிலாந்து வந்து 
சேர்ந்தனர் . அவர்களைக் ‘ காருடைத் துறவிகள் ( Black Friars ) 
என்பர் , ஃபிரான்சிஸ்கன் துறவிகள் நான்காண்டுகள் கழித்து 


214 


பிரிட்டன் வரலாறு 


வந்தனர் . அவர்களைச் சாம்பல்நிற உடைத் துறவிகள் (Grey 
Friars ) என்பர் . அவர்களைப் பின்தொடர்ந்து வந்த பிறர் 
பல்வேறு இயக்கங்களை நிறுவினர் . அவர்களில் வெண் துறவியர் , 
‘ ஆஸ்டின் துறவியர் முதலானோர் சிறப்பானவர்கள் . 
துறவிகளின் பணி மடாலயத் துறவிகளின் 

பணியிலிருந்து 
மாறுபட்டிருந்தது . இத்திரி துறவிகள் நாட்டின் எல்லாப் பாகங் 
களுக்கும் பயணம் செய்தனர் . உதாசீனமுற்றுப் பணி செய்யா 
திருந்த நாட்டுப்புறத் திருச்சபைகளில் புகுந்தும் , பாதிரிகள் 
இல்லாத மாவட்டங்களில் பணியாற்றியும் , பிரசாரம் செய்தும் , 
போதனைகளைச் செய்தும் , நோயுற்ற பிணியாளர்களுக்குத் 
தொண்டு புரிந்தும் , இறந்து போனவர்களுக்குச் 

சமயச் 
சடங்குகளைச் செய்தும் இத்திரி துறவியர் அரும்பணியாற்றினர் . 
தொடக்கத்தில் ஃபிரான்சிஸ்கன் துறவிகள் லௌகீகக் கல்வியைத் 
தொடுவதில்லை என்று உறுதி பூண்டிருந்தனர் . ஆனால் அதைத் 
தொடாமல் அறிவாற்றல் பணியைச் செய்வது முடியாது 
என்பதையும் காலப்போக்கில் 

அவர்கள் உணர்ந்தனர் . சில 
ஆண்டுகளில் அவர்களும் மற்றும் பிரசாரகர்களும் ஆக்ஸ்ஃபோர்டு , 
கேம்பிரிட்ஜ் ஆகிய இடங்களில் எழுந்த கல்விக்கூடங்களின் 
தலைவர்களாயினர் . கிராஸ்டெஸ்ட்தான் இங்கிலாந்து ஃபிரான் 
சிஸ்கன் துறவியர்களின் தலைவரானார் . ஆடம் ஆஃப் மார்ஷ் 
என்பார் சகோதரர்களின் தலைவரானார் . ( துறவியாகும் முன் 
உள்ள நிலைக்குச் சகோதரர்கள் என்று பெயர் ) . தொடக்கத்தில் 
இத்துறவிகள் நகரங்களிலேயே தம் பணியைச் செய்து வந்தனர் . 
னெனில் நகரங்களில் தான் மக்கள் கூட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து 
வந்தனர் . காலப்போக்கில் 

நாடு முழுவதிலும் அவர்களின் 
செல்வாக்கு ஊன்றத் தலைப்பட்டது . இச்செல்வாக்கு சமயத் 
துறையில் மட்டுமன்றி , அரசியல் , சமூகம் போன்ற துறைகளையும் 
ஆட்கொள்ளலாயிற்று . இதன் விளைவாக மக்கள் எளிய 
வாழ்க்கையை அவாவினர் . மேலும் , அறச்சிந்தனையுள்ளவர் 
களாகவும் , ஒருவர் மற்றவர்க்கு உதவும் நட்புறவு கொண்டவர் 
களாகவும் , வகுப்பு , இன வேறுபாடுகளை மெள்ள மெள்ள 
எண்ணாதவர்களாயும் , பிணியுற்றோர் , ஏழை எளியவர் போன்ற 
வர்கள் துயர் துடைக்கும் நாட்டங் கொண்டவர்களாயும் 
ஆனார்கள் . மருத்துவமனைகள் கட்டப்பட்டன . 

அவற்றைக் 
கட்டப் பெருந்தொகைகள் மானியமாக ஒதுக்கப்பட்டன . பெரும் 
பிரபுக்கள் தம் அரண்மனைகளில் எளிய வாழ்க்கை வாழ்வதற்கான 
விதிமுறைகளை வகுத்துக் கொண்டனர் . பெருங்குடி மக்களைச் 
சார்ந்த ஆண்பாலாரும் , பெண்பாலாரும் தாம் செய்த 
தொழில்களை விட்டுவிடாமல் , இவ்வியக்கங்களில் 

சேர்ந்து 
கொண்டு தமக்கென வாழாதவர்களாயும் , தர்மசிந்தனையுள்ளவர் 


மூன்றாம் ஹென்றியின் அரசாட்சி 


215 


களாயும் வாழ உறுதி பூண்டனர் . அவர்கள் மருத்துவமுறைகளைச் 
சீரிய முறையில் கற்று இயற்கை விஞ்ஞான இயல்களை ஆராயத் 
தலைப்பட்டனர் . சமயத்துறையில் ஏற்பட்ட மாற்றம் மிகத் 
தெளிவாகப் புலனாயிற்று . பணக்காரர்களும் ஏழைகளும் சமயப் 
பிரசங்கங்களைக் கேட்க முன்வந்ததுடன் , சமயச் சடங்குகளில் 
பங்கு கொள்ளவும் முற்படத் தொடங்கினர் . ஒருவருக்கொருவர் 
தொண்டுபுரியும் நோக்கோடு அவர்கள் நேரத்தையும் உழைப் 
பையும் நல்கினர் . திருச்சபைக் குருமார்களும் கடமையும் கட்டுப் 
பாடும் நிறைந்த தூயவாழ்வு வாழத் தலைப்பட்டனர் . மடாலயத் 
துறவிகள் தம் இயக்க விதிகளைத் தவறாது காத்து ஒழுகுவதைக் 
கண்காணிக்கப் பிஷப்புகள் முற்பட்டனர் . திருமணம் செய்து 
கொண்ட திருச்சபைக் குருமார்கள் மனைவிமார்களை விட்டுவிட்டு 
வாழவேண்டுமென்று கோரப்பட்டார்கள் . மக்களைச் சமயப் 
பிரசாரங்களில் முழுமனதுடன் ஈடுபடத் தூண்டி நாட்டுப்புறப் 
பாதிரிகள் பணியாற்றினர் . நாட்டில் புதியதொரு சமய 
வாழ்க்கை மறுமலர்ச்சியுற்றதை மக்கள் கண்டார்கள் . எல்லா 
வகுப்பு மக்களும் தொண்டில் அக்கறை காட்டினர் : இத்துறவிகள் 
தொடர்ந்து மக்களிடையே வாழ்ந்து , ஏழைகளினூடே ஏழை 
களாய் , சாதாரணக் குடும்பங்களில் பிறந்தவர்களாய் , அரசாங் 
கத்தைப் பற்றியும் , முக்கிய நிருவாகஸ்தர்களைப் பற்றியும் மக்கள் 
ஆங்காங்கு என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் 
அறிவித்தார்கள் . ஆக்ஸ்ஃபோர்டு அறிஞர்களும் , திரி துறவியர் 
களும் நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்க்கும் கவிதைகளின் 
வாயிலாகத் திருச்சபையிலும் , அரசாங்கத்துறையிலும் எழுந்த 
தவறுகளைச் 

சுட்டிக்காட்டினர் . அத்துடன் அரசர் , பாரன் 
பிரபுக்கள் , போப்பாண்டவர் , பிஷப்புகள் ஆகியோர் செய்யும் 
தவறுகளையும் இக்கவிதைகளின் மூலம் எள்ளி நகையாடினர் . 
ஃபிரான்சிஸ்கன் - டாமினிகன் துறவிகள் மூன்றாம் ஹென்றி 
மன்னரின் முறைகேடான ஆட்சியைத் தங்கள் சக்தியனைத்தையும் 
கொண்டு சாடினர் . சீர்திருத்த இயக்கத்தின் வெற்றிக்கு அவர் 
களின் தொண்டு பெரிதும் உதவிற்று . 


மூன்றாம் ஹென்றி மன்னரின் ஆட்சிக் காலத்தில் சமயத் 
துறையில் திருச்சபைப் பெரியார்கள் பலர் தோன்றினர் . 
எட்மண்ட் ரிச் , கிராஸ் டெஸ்ட் , கான்டிலூப் வால்ட்டர் போன்ற 
பெரியார்கள் பொதுவாழ்வில் தென்பட்டக் குறைகளை ஒளிவு 
மறைவின்றிக் கண்டித்துப் பேசினார்கள் . போனாவென்சர் , ராபர்ட் 
கில்வார்ட்பீ போன்ற திரிதுறவிகள் திருச்சபையில் உயர்ந்த பதவி 
வகித்த பெரியார்கள் ; அலெக்சாண்டர் ஹேல்ஸ் , ரோஜர் 
பேகன் , டன்ஸ் ஸ்காடஸ் போன்ற அறிஞர்கள் இலக்கியத் 


216 


பிரிட்டன் வரலாறு 


துறையில் சிறந்து விளங்கினர் . அவர்கள் இங்கிலாந்தின் சிந்தனை 
வளர்ச்சிக்குப் பெரிதும் பாடுபட்டனர் . மேற்கூறிய பெரியார்கள் 
அனைவரும் திருச்சபைச் சார்புடையவர்கள் . எனவே மூன்றாம் 
ஹென்றி மன்னரின் ஆட்சிக் காலத்தில் அறிஞர்களுக்குப் பஞ்ச 
மேற்படவில்லை . இத்தகைய தலைசிறந்த சீர்திருத்தக்காரர்களைத் 
தம் தந்தையாரின் காலத்தில் கண்ட முதலாம் எட்வர்டு சீரிய 
மரபுகளின் பின்னணியில் அரசரானார் . 


15. முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 

( 1272-1307 ) 


எட்வர்டு மன்னர் பெற்ற பயிற்சி : கி.பி. 1274- ஆம் ஆண்டு 
ஆகஸ்டு மாதம் 19 ஆம் நாள் தம் மனைவி எலியனாருடன் முதலாம் 
எட்வர்டு முடிசூட்டப் பட்டார் . யாதொரு பிரச்சினையுமின்றி 
வாரிசாக அங்கீகரிக்கப்பெற்ற முதல் மன்னர் அவர் தான் . அவர் 
தம் தந்தையார் மரணமுற்ற கணத்திலிருந்து அவருடைய 
பரம்பரை உரிமையை யாரும் மறுக்கவில்லை . இதற்கு முன்னர் 
ஆண்ட அரச வாரிசுகளைவிட அவரை மக்கள் நன்கு அறிந்திருந் 
தன்ர் ; அவரை மக்கள் நேசித்தனர் . இளமையில் துடிப்பும் , 
கொடுமையும் , நிறைந்திருந்த அவர் அனுபவம் என்னும் பள்ளியில் 
நன்கு கற்றுணர்ந்து உண்மையும் , மதிப்பும் மிக்க மாவீரர் ஆனார் . 
வாக்குறுதியை மீறாதவர் ; நீதியை நிலைநாட்டியவர் என்ற பெயர் 
பெற்ற அவர் , தவறு செய்தவர்களைக் கடுமையாகத் தண்டித்தார் . 
இருப்பினும் மக்களுக்கும் , நாட்டிற்கும் சரியானதையே செய்ய 
ஆவல் கொண்டிருந்தார் முதலாம் எட்வர்டு மன்னர் . மாபெரும் 
அரசராவதற்கு வேண்டிய பயிற்சிகளை எட்வர்டு பெற்றிருந்தார் . 
நாட்டிற்குள்ளும் , வெளியேயும் அவர் போர் புரிந்தார் . வேல்ஸ் , 
ஃபிரான்ஸ் , பாலஸ்தீனம் போன்ற நாடுகளில் அவர் போரிட்டி 
ருந்தார் . பல்வேறு மக்களையும் , மாநகரங்களையும் நேரில் பார்த்து 
வந்தவர் அவர் . வெளிநாடுகளில் வாழ்ந்து வந்த மாமன்னர்களை 
அவர்கள் எப்படி அறிந்திருந்தாரோ அங்ஙனம் தம் சொந்த 
நாட்டிலிருந்த பெரும் பிரபுக்களையும் , பெரும் சமயப் பெரியார் 
களையும் , வழக்குரைஞர்களையும் அவர் அறிந்திருந்தார் . 
நார்மானிய வெற்றிக்குப் பின்னர் இங்கிலாந்தை ஆண்ட அரசர் 
களில் அவரே பெரும்பாலும் அந்நியரல்லாதவர் . 

அவர் 
வெஸ்ட்மின்ஸடரில் பிறந்தார் . தம் வாழ்நாளின் பெரும்பகுதியை 
அவர் ஆங்கில மக்களினூடேயே கழித்தார் . 


218 


பிரிட்டன் வரலாறு 


எட்வர்டின் இலட்சியங்கள் : சிலுவைப் போரில் பங்குகொண்டு 
நாடு திரும்பி அரசாங்கத்தைத் தாமே நிர்வகிக்கத் தொடங்கிய 
போது எட்வர்டு இருபெரும் இலட்சியங்களைக் கொண்டு அவர் தம் 
ஆட்சியைத் தொடங்கினார் . பிரிட்டிஷ் தீவு முழுவதையும் ஒரே 
ஆட்சியின் கீழ்க்கொண்டு வருவது எட்வர்டின் முதல் இலட்சியம் . 
முடிந்தால் அவ்வாட்சியும் ஒரே 

அரசரின் 

கீழ் - அதாவது 
தம்முடைய ஆட்சியின் கீழ் வரவேண்டும் . நாடு தழுவிய 
அவ்வாட்சி உண்மையில் செயல்படும்போது , பண்டைக்கால 
ஆங்கில அரசர்கள் அழைக்கப்பட்ட முறையில் அவரையும் 
" பிரிட்டனின் பேரரசர் 

பேரரசர் என்று கருதப்படவேண்டும் . தம் 
மக்களுக்கு நாட்டின் அரசாங்க நிர்வாகத்தில் இதுவரையிலும் 
அவர்கள் அனுபவித்தறியாத பெரும் பங்கைக் கொடுக்க வேண்டு 
மென்பது அவருடைய இரண்டாவது இலட்சியம் . கடந்த முப்ப 
தாண்டுகளின் பாடம் வறிதே வீணாகக் கூடாது . நாட்டு மக்கள் 
ஒவ்வொருவரும் நீதிமன்றங்களைச் சுதந்திரமாகப் பயன்படுத்த 
வேண்டுமென்றும் , எல்லா மக்களுக்கும் , எல்லாவிதமான 
சூழ்நிலையிலும் உதவும் பாராளுமன்றக் குழுவொன்றும் இருக்க 
வேண்டுமென்றும் அவர் உறுதி பூண்டார் . எதுவொன்று 
அனைவரையும் பாதிக்கின்றதோ , அஃது அனைவராலும் ஏற்றுக் 
கொள்ளப்படவேண்டும் என்ற குறிக்கோளை இங்கிலாந்தின் 
இலட்சியமாக வைத்தார் எட்வர்டு . வாய்மையைக் கடைப்பிடிக்க 
வேண்டுமென்ற குறிக்கோளை அவர் தமக்கு வைத்துக் கொண்டார் . 
மேற்கூறிய இலட்சியங்களும் , அவற்றை மாறுபடா உணர்ச்சி 
யோடு செயல்படுத்த வேண்டு மென்று அவர் தம் வாழ்வு முழுவதும் 
உழைத்த உழைப்புமே முதலாம் எட்வர்டு மன்னரை இங்கிலாந்து 
அரசர்களில் தலைசிறந்தவர் என்று கொள்ளக் காரணங்களாயின . 


அவருடைய குணவியல்புகள் : எட்வர்டு மன்னர் தம்மைப் 
பொறுத்தவரையில் தலைசிறந்தவர் மட்டுமன்று ; 

அவர் 
நல்லவர் . அவர் சிக்கனமாக வாழத் தெரிந்தவர் ; எளிமையான 
பழக்கவழக்க சீலர் ; அடக்கவொடுக்கமானவர் ; உண்மையான 
சமயநோக்குள்ளவர் . மற்றெல்லாவற்றையும்விட அவர் ஒரு 
போர் வீரர் ; மற்றும் விளையாட்டு வீரர் . போரை விரும்பிய அவர் 
வேட்டையாடுவதிலும் பிரியமானவர் ; கல்விகற்றவர் . எல்லாப் 
பேரரசர்களைப் போன்று தம்முடன் பழக வந்தவர்களுடன் 
அவர்களுடைய மொழியிலேயே பேசியவர் . ஆங்கிலம் , இலத்தீன் , 
ஃபிரெஞ்சு , ஸ்பானிய 

ஆகிய 

மொழிகளில் பேசும் திறம் 
படைத்தவர் எட்வர்டு . தம் தந்தையாரைப் போன்று எட்வர்டும் 
கலைகளைப் போற்றும் காவலரானார் . தமக்குத்தாமே அவர் 
வழக்குரைஞராகவும் , அரசியல் ஞானியாகவும் இருந்தார் . 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


219 


மூர்க்கத்தனமும் , இம்சையும் அவருடைய குணவியல்பிலிருந்தக் 
குறைபாடுகளாகும் . அவர் துணிச்சல் மிக்கவர் ; உணர்ச்சி வயப் 
பட்டவர் ; பழிக்குப்பழிவாங்கும் பண்பினர் . தாம் எப்போதும் 
சரியானதையே பின்பற்றுவதாக அவர் நம்பினார் . சில சமயம் 
தந்திரங்களில் ஈடுபட்டாலும் , அவர் எப்போதும் நேர்மை 
யானவர் . அச்சத்திற்கும் , அன்பிற்கும் இருப்பிடமானவர் என்று 
அவரைக் குறிக்கும் கதைகள் பல அவரைச் சுற்றி எழுந்தன . 
கோபம் கொண்ட நிலையில் அவரைக் 

காணச் 

சகிக்காது . 
அவருடைய வெகுளியின்போது உரையாட வந்த சமயத் 
தலைவர் ஒருவர் அச்சத்தால் செத்து வீழ்ந்தார் எனின் அவருடைய 
கோபத்தை உணர 

முடியுமன்றோ? கோபம் வந்தபோது 
பதட்டமான செயல்களில் அவர் ஈடுபட்டார் . எச்சரிக்கை 
யில்லாத பணியாளன் ஒருவனைத் தண்டிக்க அவர் ஆற்றை நீந்திக் 
கடந்தார் ; மலையுச்சியேறி அதை 

அளந்தார் . வீணனான 
நிலக்கிழார் ஒருவனை அவர் தம் கைகளினாலேயே நையப் 
புடைத்தார் . தாம் செய்த இம்சையை அறிந்தபோது அவர் 
அவனுக்கு வெகுமதியளித்துப் பாவத்தைப் போக்கிக்கொண்டார் . 
ஏழை எளியவர்க்கும் , பணக்காரர்களுக்கும் நல்ல தோழனான 
அவர் , கூட்டாளிகளின் கூட்டத்தில் கூடி நின்று கேளிக்கை 
செய்தவர் . அன்பு நிறைந்த கணவரும் , ஆதரவு காட்டும் 
தந்தையுமானவர் எட்வர்டு . மேற்கூறிய பண்புகளின் நிலைக்களனான 
அவர் தலைசிறந்த மனிதர்கள் வாழ்ந்த காலத்தின் மாபெரும் 
மனிதராவார் . சிறந்த அரசியல் ஞானி , வழக்குரைஞர் , போர் 
வீரர் என்று போற்றப்பட்ட எட்வர்டு அவர் காலத்தில் வெளி 
நாடுகளில் வாழ்ந்த மாமன்னர்களுடன் தம்மை ஒப்பிட்டுக் 
கொண்டார் . அவர் மறைந்தபோது , இங்கிலாந்தின் வரலாற்றில் 
என்றுமே அழிக்கமுடியாத அடையாளச் சின்னத்தைப் பொறித்து 
அழியாதவராகி நின்றார் . 


எட்வர்டின் ஆலோசகர்கள் : முடிசூட்டிக்கொண்ட உடனேயே 
அரசாங்க நிர்வாகத்தைத் திறம்படச் செயலாற்ற எட்வர்டு 
முனைந்தார் . அவருடைய நீண்டநாள் நண்பரான ராபர்ட் 
பர்னெல் என்பார் தலைசிறந்த வழக்குரைஞர் ; அரசியல் வல்லுநர் . 
அவரை அரசர் சான்ஸ்சலராக்கினார் . பின்னர் அவர் பாத் , வேல்ஸ் 
ஆகிய இடங்களின் பிஷப்பாகவும் பொறுப்பேற்றார் . ஈலியின் 
பிஷப்பான ஜான் கிர்க்பி என்பார் அரசருடைய பொருள் 
காப்பாளரானார் . போலக்னாவைச் சார்ந்த சட்ட வல்லுநரான 
ஃபிரான்சிஸ்கோ அக்கர்சி என்பாரிடமிருந்து அவர் பலவற்றைக் 
கற்றறிந்தார் . வேறு பல பெரும் வழக்குரைஞர்கள் அவரைச் 
சூழ்ந்திருந்தனர் . பெரும் பிரபுக்களும் , பிஷப்புகளும் அவருடைய 


220 


பிரிட்டன் வரலாறு 


அமைச்சர்களாகப் பணியாற்றினர் . டர்ஹாமின் பிஷப்பான 
அந்தோனி பெக் சிறந்த பிஷப்புகளில் ஒருவர் ; அத்துடன் 
அவர் போர்வீரரும் , அரசியல்வாதியும்கூட . அவருடைய 
கண்காணிப்பால் வடக்கு ஷயர்களில் அமைதி நிலவியது . லிங்கன் 
பிரபு ஹென்றி - டி - லாசி என்பார் லௌகீகப் பெரியார்களுள் 
நேர்மை மிக்கவர் . அரசருக்குப் போர்க்காலங்களிலும் சரி , 
அமைதிக்காலங்களிலும் சரி - தளராது தொண்டு செய்தவர் 
அவர் . லிங்கன் பிரபுவைத் தவிர ஏனைய பெரும் பிரபுக்களும் 
அரசரைச் சுற்றி நின்று அவருக்கு அருந்தொண்டாற்றினர் . 
கிளௌஸ்டர் பிரபு கில்பர்ட் - டி -கிளார் பிரபுக்களின் போரின் 
போது அரசருக்கு வெற்றி தேடித்தந்தவர் . அவருடைய உறவினள் 
ஒருத்தியைக் கில்பர்ட் மணந்திருந்தார் . அவள் காலமானபோது 
எட்வர்டு தம்மகள் ஜோன் என்பாளை அவருக்கு 

மணம் 
புரிவித்தார் . சிலுவைப் போரில் ஈடுபட்டிருந்த எட்வர்டுக்கு 
ஏக்கர் நகரில் ஜோன் பிறந்தாள் . 

அரசரின் 

சகோதரர் 
எட்மண்டு லங்காஸ்டர் , லீசெஸ்டர் , டெர்பி ஆகிய பகுதிகளின் 
பிரபுவாகியிருந்தார் . அவருக்குச் சிசிலி இராச்சியம் கிடைக்காமற் 
போயிற்று . ஹெரிபோர்டு பிரபு ஹம்ப்ரி - டி -போஹன் என்பாரும் , 
நார்போக் பிரபு ரோஜர் பிஹாடு என்பாரும் நாட்டில் நிலவிய 
பெரும் நெருக்கடியின்போது அரசருக்கெதிராக எதிர்ப்பாளர் 
களைத் தலைமை தாங்கி நடத்தவேண்டி வாழ்ந்து வந்தவர்கள் . 
கார்ன்வால் பிரபு எட்மண்ட் அரசரின் நெருங்கிய உறவினர் ; தம் 
வாழ்நாள் முழுவதும் அரசருடன் இணைபிரியாதிருந்து உதவினார் . 
பெரும் பிரபுக்களை அமைச்சர்களாகவும் , படைத் தளபதிகளாகவும் 
எட்வர்டு பயன்படுத்திக்கொண்டார் . இருப்பினும் அவர் 
களுடைய அரசியல் செல்வாக்கு தமக்கு ஊறு விளைவிக்க முடியாத 
வாறு அவர் மிகுந்த எச்சரிக்கையாகத் தம்மைக் காத்துக் 
கொண்டார் . முடிந்த போதெல்லாம் பிரபுக்களின் குடும்பங் 
களுடன் திருமண - உடன்படிக்கைகளைச் செய்து கொள்ளவும் , 
வாரிசின்றி இறந்துபட்டோர்களின் பரம்பரைச் சொத்துக்களை 
அரசரின் நிலங்களுடன் இணைத்துக் கொள்ளவும் அவர் முயன்றார் . 
பிரபுக்களின் எண்ணிக்கை வெகுவாகக் குறைந்து போனதே 
அவருடைய மகன் காலத்தில் நடைபெற்ற பானக்பர்ன் போரில் 
தோல்வியுற்றமைக்குக் காரணமாகும் என்று பின்னர் மக்கள் 
கூறிக்கொண்டனர் . அப்போது ஐந்து அல்லது ஆறு பிரபுக்களே 
அரசருக்கு உதவ எஞ்சியிருந்தனர் . 


வேல்ஸ் இளவரசர்கள் : வேல்ஸில் தம் முதற்பணியைத் 
தொடங்கினார் எட்வர்டு . வேல்ஸ் இளவரசர்களின் போர்த் 
திறமையை அவர் ஏற்கெனவே அறிந்திருந்தார் . இங்கிலாந்தில் 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


221 


ஏற்பட்ட சச்சரவுகளின் போது வேல்ஸிலும் தொடர்ந்து அவை 
மூண்டன என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார் . வடவேல்ஸின் 
இளவரசரான லெவ்லின் என்ற புதிய அரசர் எட்வர்டின் 
சினத்தைத் தூண்டிவிடக் காரணமாயிருந்தார் . அரசருக்கு இறை 
வணக்கம் செலுத்தவேண்டி அவர் கேட்டுக் கொள்ளப்பட் 
டிருந்தார் . ஆனால் , அவர் மறுத்துவிட்டார் . கி.பி. 1273 லிருந்து 
1275 ஆம் ஆண்டுவரை அரசரால் வேல்ஸிற்கு வர முடியவில்லை . 
கி.பி. 1276 லும் 1277 லும் எட்வர்டு லெவ்லின்மீது போர் 
தொடுத்தார் . லெவ்லின் ஸ்நோடன் காடுகளுக்கு விரட்டப் 
பட்டார் . காலப்போக்கில் அவர் சரணடைந்தார் . பின்னர் 
சைமன் பிரபுவின் மகளும் , அரசரின் உறவினளுமான எலியனார் - டி 
-மான்ட்ஃபோர்ட் என்பாளைத் திருமணம் செய்து கொள்ள 
லெவ்லின் அனுமதிக்கப்பட்டார் . எனினும் , தண்டனையாக டி 
ஆற்றின் மேல்பாலிருந்து கான்வே வரையிருந்த அவருடைய 
ஆட்சிப் பிரதேசத்தின் பகுதி துண்டிக்கப்பட்டது . இருவரிடை 
யேயும் அமைதி நீண்டநாள் நீடிக்கவில்லை . கி.பி. 1282 ஆம் 
ஆண்டு மீண்டும் போர் மூண்டது . முன்னர் 

எட்வர்டுக்குத் 
தொண்டாற்றியவரும் லெவ்லினின் சகோதரருமான டேவிட் 
என்பார் - இப்போது லெவ்லினுடன் சேர்ந்து 

கொண்டார் . 
அவரிடமிருந்து கைப்பற்றப்பெற்ற வேல்ஸின் பகுதியில் அரசர் 
ஆங்கிலச் சட்டத்தையும் , அக்காடுகளில் வாழ்ந்த பண்பாடற்ற 
மக்களுக்கு ஆங்கில வணிகர்கள் மூலம் அச்சட்டங்களைப் பற்றிய 
போதனையையும் , வலிமைவாய்ந்த கோட்டைகளில் வாழும் பெரும் 
பிரபுக்களின் ஆட்சியையும் புகுத்தினார் . இதன் விளைவாக 
வேல்ஸ் பகுதியெங்கும் ஆங்கிலேயரை 

மக்கள் வெறுத்தனர் . 
வடக்கையும் , தெற்கையும் இணைத்து ஆங்கில அரசருக்கெதிராகக் 
கலகத்தைத் தூண்டிவிடுவதும் இதனால் எளிதாயிற்று . எட்வர்டு 
உடனே பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் . பெரும் 
படையொன்றைத் திரட்டி , திருச்சபையைத் தூண்டி லெவ்லினைத் 
துரோகி என்று கூறிச் சமயவிலக்கம் செய்வித்தார் அரசர் . அரச 
மன்றத்தை வேல்ஸின் எல்லைப்புறத்திலிருந்த ஸ்ரூஸ்பரி என்ற 
நகருக்குக் கொணர்ந்து வேல்ஸை வெற்றி காணும் பணியில் தம் 
முழு கவனத்தையும் எட்வர்டு செலுத்தினார் . போர் மெதுவாக 
நடைபெற்ற போதிலும் , வெற்றியென்னவோ 

முழுமையாக 
இருந்தது . சரணடைய மறுத்த லெவ்லின் , அயர்லாந்தில் 
பிரபுவாக நியமிக்கப்படுவதாக அறிவித்ததையும் ஏற்க மறுத்த 
போது ப்யூலித் ( Builth ) என்னுமிடத்தில் கொல்லப்பட்டார் . 
லெவ்லினின் சகோதரர் டேவிட் அவருடைய மரணத்திற்குப்பின் 
தம்மை இளவரசராக அறிவித்துக்கொண்டார் . அவரும் 
எட்வர்டின் படைகளால் கைப்பற்றப்பட்டார் . ஸ்ரூஸ்பரியில் 


222 


பிரிட்டன் வரலாறு 


நடைபெற்ற பாராளுமன்றத்தால் டேவிட் விசாரிக்கப்பெற்று 
கி.பி. 1283 ஆம் ஆண்டு அக்டோபர் 3 ஆம் நாள் துரோகியெனக் 
கருதப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பெற்றார் . இந்தத் தேதியி 
லிருந்து இங்கிலாந்து வேல்ஸை வெற்றிகண்ட படலம் 
தொடங்குவதாகக் கொள்ளலாம் . வேல்ஸை இங்கிலாந்துடன் 
இணைக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இப்போது 
அரசர் முனைந்தார் . 


வேல்ஸ் சட்டம் , 1284 : கி.பி. 1284 ஆம் ஆண்டில் ருட்லான் 
( Ruddlan ) என்னுமிடத்தில் வேல்ஸ் சட்டம் ஒன்றை அரசர் 
வெளியிட்டார் . அதன்படி , லெவ்லினிடமிருந்து கைப்பற்றப் 
பட்ட நிலப்பகுதிகள் ஐந்து ஷயர்களாகப் பிரிக்கப்பட்டன . 
அவை கார்னார்வன் , ஆங்கில்சி , மெரியானத் , கார்டிகன் , 
கார்மார் தன் என்பனவாம் . அந்த ஷயர்கள் அனைத்திலும் 
இங்கிலாந்தில் நடைபெறுவது போன்ற நீதிமன்றங்கள் நிறுவப் 
பெற்றன . கி.பி. 1284 இல் கார்னார்வனில் பிறந்த எட்வர்டின் 
மகன் கி.பி. 1301 ஆம் ஆண்டில் வேல்ஸ் இளவரசராக அறிவிக்கப் 
பட்டார் . எனினும் , வேல்ஸின் எல்லைப்புற நிர்வாகம் எல்லைப்புறப் 
பிரபுக்கள் என்போரிடம் ஒப்படைக்கப்பட்டது . வேல்ஸ் மக்களை 
எட்வர்டு ஆங்கிலப் பாராளுமன்றத்தில் 

அனுமதிக்கவில்லை . 
அத்துடன் , பண்டைய வேல்ஸிய சட்டத்தையும் அவர் தீண்ட 
வில்லை . இங்கிலாந்தையும் , வேல்ஸையும் ஒரு 

குடைக்கீழ்க் 
கொண்டுவந்த அரசர் , அப்பகுதிகளிலும் ஆங்கில மரபுப்படி 
அமைந்த நல்லாட்சிக்கு வழிவகுத்தார் . அதைத்தவிர அவர் 
வேறொன்றையும் செய்யவில்லை . எட்வர்டின் ஆட்சியின் பயனாகத் 
தான் வேல்ஸில் பூமாரிஸ் , பாங்கர் , கார்னார்வன் , ஹார்லே 
போன்ற நகரங்களும் கோட்டைகளும் எழுந்தன . அவை 
ஆங்கிலச் 

செல்வாக்கின் நிலைக்களன்களாயின . கான்டர்பரி 
ஆர்ச்பிஷப் வேல்ஸ் திருச்சபையைத் திருத்தியமைத்து , சமய 
போதனைக்கு 

வழிவகுக்கும் பணியைச் செய்தார் . வேல்ஸில் 
இருக்கும் அழகான நகரங்களும் , கோட்டைகளும் , திருச்சபை 
களும் எட்வர்டின் வெற்றிக்குப்பின் எழுந்தவையாம் . 


பெரும் வழக்குரைஞர்கள் : வேல்ஸ் போர்களிலும் , உடன் 
படிக்கையிலுமாக எட்வர்டு மன்னரின் ஆட்சியின் முதல் 
பத்தாண்டுகள் கழிந்தன . பின்னர் சட்டச் சீர்திருத்தங்களை 
மேற்கொள்ள எட்வர்டு சிந்திக்கலானார் . சட்டச் சீர்திருத்தத்தை 
மேற்கொள்ளத் தேவையான ஆயத்தங்களை அவர் ஏற்கனவே 
செய்திருந்தார் . இடைக்காலத்தின் தலைசிறந்த ஆங்கிலச் சட்ட 
மன்ற உறுப்பினராக அவர் கருதப்படுவதுடன் , 


ஒருவகையில் 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


223 


அவரையே முதல் சட்டமன்ற உறுப்பினராகவும் கருதவேண்டும் . 
அவருக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த சட்டங்கள் பெரும்பாலும் 
பண்டைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் 

எழுந்து , 
அவற்றைப் பல்வேறு அரசர்கள் தமக்கேற்ற முறையில் திருத்தி 
யமைத்திருந்தார்கள் . அவற்றில் பெரும்பான்மையான சட்டங்கள் 
நிலையான செல்வாக்கைப் பெறும் தகுதி பெற்றிருக்கவில்லை . 
எட்வர்டைச் சுற்றி நன்கு பயிற்சிபெற்ற சட்ட வல்லுநர்கள் 
இருந்தனர் . ஏற்கனவே கிலான்வில்லி ( Glenville ) என்பாரும் 
பிராக்டன் (Brocton ) என்பாரும் அக்காலச் சட்டங்கள் பலவற்றின் 
சாரத்தையும் சுருக்கி ஒரே நூல்வடிவில் வடித்துக்கொடுக்க முயன் 
றிருந்தார்கள் . அவற்றையே நீதிபதிகள் பயன்படுத்தினர் . 
எட்வர்டு மன்னரின் 

மன்னரின் ஆட்சிக்காலத்தில் இப்பணி தொடர்ந்து 
நடைபெறலாயிற்று . பிராக்டனையடுத்துப் பிரிட்டான் என்பவர் 
சட்ட வல்லுநராகப் பொறுப்பேற்றார் . சட்டத் தொகுப் 
பொன்றை உருவாக்க மன்னரே திட்டமிட்டிருந்தார் என்று 
கருதவும் இடமுண்டு . அரசர் பல சீர்திருத்தங்களைச் செய்யும் 
பணியில் ஈடுபட்டார் . 

அச்சீர்திருத்தங்கள் அடிப்படையில் 
சட்டத்திற்கு உதவுவனவாய் அமைந்தன . 


முதலாம் எட்வர்டு மன்னரின் சட்டச் சீர்திருத்தங்கள் : கி.பி. 
1275 ஆம் ஆண்டில் அரசர் முதல் வெஸ்ட்மின்ஸ்டர் சட்டத்தை 
வெளியிட்டார் . இச்சட்டம் நாட்டில் அமைதியையும் , சமாதா 
னத்தையும் வலியுறுத்தியது . அரசருக்கு நிலையான வருமானத் 
திற்கு வழிசெய்யும் வகையாக உரோமம் , தோல் ஆகியவற்றின் 
ஏற்றுமதியின் பேரில் வரியொன்று விதிக்கப்பட்டது . 
அரசருக்கு நிலையான வருமானத்தின் அடிப்படையாயிற்று . 


யொன்றை 


சிலுவைப் போரிலிருந்து இங்கிலாந்து திரும்பிய சில மாதங் 
களுக்குள் ( 1274 ) கவுன்டிகளின் பொதுவான நிலைமைகளைக் 
கண்டறிய விசாரணை 

நிகழ்த்த எட்வர்டு 
ஆணையிட்டார் . இவ்விசாரணைக் குறிப்பு வெற்றி வீரர் 
வில்லியத்தின் காலத்து டூம்ஸ்டே புத்தகத்தைப் போன்றதொரு 
பெரிய குறிப்பாகத் திகழ்ந்தது . ஷெரிப்புகளின் விசாரணை பற்றிய 
குறிப்பு மற்றொன்றாகும் . அரசருடைய உரிமைகள் , நிலங்கள் 
முதலியவைபற்றியும் , அவற்றை முறைதவறிப் பறித்துக்கொண்ட 
வர்களைப் பற்றியும் , அரசருடைய அதிகாரிகளின் நடத்தையைப் 
பற்றியும் , நாட்டின் நீதியைத் தடைப்படுத்திய குறுக்கீடுகளைப் 
பற்றியும் ஜூரிகள் விசாரணை செய்து , அவற்றைக் குறிப்புகளில் 
பதிய வைத்தார்கள் . இக்குறிப்புகளிலிருந்தும் , இதற்குப் பின்னர் 
வந்த விசாரணைக் குறிப்புகளிலிருந்தும் நமக்குப் பல செய்திகள் 


224 


பிரிட்டன் வரலாறு 


தெரியவருகின்றன . 

அவற்றை 

* நூறு சுருள்கள் என்பர் . 
அவ்விசாரணைகளின் மேல் அவர் எடுத்த நடவடிக்கைகள் பாராளு 
மன்றச் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவை . அவை அரசருடைய 
நிர்வாக ஆணைகளைப் போன்று முக்கியத்துவம் வாய்ந்தவை அன்று . 
நீதிபதிகளுடைய தீர்ப்புகளின் சக்தியையும் அவை பெறவில்லை . 
எனவே அச்சட்டங்களின் தோற்றுவாயைத் தெரிந்து கொள்வது 
கடினம் . 


கி.பி. 1276 ஆம் ஆண்டில் ரேஜ்மன் சட்டம் நிறைவேற்றப் 
பட்டது . குற்றத்திற்கும் , தகாத நடத்தைக்கும் , அத்துமீறி 
நடக்கும் செயல்களுக்கும் , களவுக்கும் , சதிக்குற்றம் பற்றிய 
சட்டங்களுக்கும் உள்ள அவசியமான வேறுபாடுகள் 
இச்சட்டத்தால் தெளிவாக்கப்பட்டன . 

கி.பி. 1278 ஆம் ஆண்டில் வந்த கிளௌஸ்டர் சட்டம் பிரபுக் 
களின் அதிகாரத்தையும் , தல நீதிமன்றங்களின் ஆளுமையையும் 
கட்டுப்படுத்தின . இச்சட்டத்தின் விதிகளைச் செயல்படுத்த 
வேண்டி நாடு முழுவதும் சுற்றிவருமாறு ஆணையர்கள் அனுப்பப் 
பெற்றனர் . பிரபுக்கள் அனுபவித்து வரும் 

சலுகைகள் 
குறித்து ஆராய்ந்து அறிவது இவ்வாணையர்களின் பணியாகும் . 
பிரபுக்களுக்கு அரசர் விடுத்த இந்த ஆணைகளுக்கு “ க்வொ 
வாரன்டோ ஆணைகள் என்று பெயர் . க்வொ வாரன்டோ 
என்ற சொற்களை எத்தகுதி பற்றி என்று தமிழில் கூறலாம் . 
அவ்வாணைகள் எத்தகுதி பற்றி என்னும் சொற்களில் தொடங் 
கினமையால் அச்சட்டத்தையும் ‘ க்வொ வாரன்டோ என்று 
அழைத்தனர் . பெரும் பிரபுக்களின் அதிகாரங்களின் மூலத்தைக் 
கண்டுபிடிக்க இவ்வாணைகள் பெரிதும் பயன்பட்டன . பிரபுக் 
களின் நீதிமன்றங்கள் , அப்பிரபுக்களின் பிறசலுகைகள் ஆகிய 
வற்றை எத்தகுதி பற்றி அவர்கள் பெற்றனர் என்று வினவப் 
பெற்றன . இச்சட்டத்திற்கு எதிர்ப்பு எழுந்தது . தாம் பரம்பரை 
யாகவும் , சந்தேகமறவும் அனுபவித்து வரும் இவ்வுரிமைகளிலும் 
சலுகைகளிலும் 

குறுக்கிடுவதாகப் பலர் கருதினர் . 
இச்சட்டத்தின் மூலம் முதலாம் எட்வர்டு மன்னர் அரசாங்கச் 
சாசனத்தின் மூலம் வழங்கப் பெறாத நிலமானிய உரிமைகள் 
அனைத்தையும் பிரபுக்களிடமிருந்து பறித்துக்கொள்ள எண்ணினார் . 
பட்டா எங்கே ? என்று அரசர் வினவிய கேள்விக்கு 

இது தான் 
என் பட்டா என்று துருப்பிடித்த பழையகால வாளை உருவிக் 
காட்டினார் வாரன் என்ற பிரபு . என்னுடைய மூதாதையர் 
இந்த வாளின் உதவியினால் தான் அவர்களுடைய நிலங்களைப் 
பெற்றனர் . என்னிடமிருந்து அவற்றைப் பறிக்க நினைப்பவர்களைத் 
தடுத்து நிறுத்தி என் உடைவாளைக் கொண்டே காத்துக் 


அரசர் 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


225 


கொள்வேன் என்று அப்பிரபு கூறினார் . மேற்கூறிய கூற்றிலிருந்து 
பிரபுக்களின் மனப்பான்மையை ஒருவாறு அறியலாம் . எட்வர்டு 
பிரபுக்களுடன் உடனடியாகச் சண்டைபோட விரும்பவில்லை . 
முதலாம் ரிச்சர்டு மன்னர் முடிசூட்டிக் கொண்ட நாளிலிருந்து 
உரிமைப் படுத்திக்கொண்ட நிலங்களை அச்சட்டம் பாதிக்காது 
அரசர் கூறிவிட்டுப் பிரபுக்களுடன் சமரசம் 

செய்து 
கொண்டார் . 


என்று 


கி.பி. 1279 ஆம் ஆண்டில் மார்ட்மெயின் சட்டம் அல்லது 
மரித்த மானியச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது . 

இச்சட்டம் 
திருச்சபையைக் கட்டுப்படுத்த வந்தது . நல்லெண்ணமுள்ள 
பெரியார்கள் கொடுத்த மானியங்களால் திருச்சபை செல்வ 
வளமுற்றுத் திகழ்ந்தது . பன்னிரண்டு , பதின்மூன்றாம் நூற்றாண்டு 
களில் சமய இல்லங்களும் , மடாலயங்களும் ஏராளமான நிலங்களை 
மானியமாகப் பெற்றிருந்தன . திருச்சபையின் செல்வாக்குக்குட் 
பட்ட நிலங்களின் வருவாயைப் பெற முடியாமையால் , அந் 
நிலங்கள் அரசருக்குப் பெருத்த நஷ்டமாகக் கருதப்பட்டன . 
திருச்சபைக்குச் சொந்தமல்லாத பிற நிலங்களிலிருந்து படை 
மானிய வரிகள் கிடைத்து வந்தன . இவ்வரிகள் திருச்சபைக்குச் 
சொந்தமான நிலங்களிலிருந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை . 
ஏனெனில் திருச்சபை ஒரு கார்ப்பரேஷன் ; தனி மனிதர் இறப்பது 
போல் கார்ப்பரேஷன் அல்லது பொதுக்குழு இறப்பதில்லை . 
எனவே திருச்சபைக்குக் கொடுக்கப்பட்ட நிலங்கள் இறந்தவர் 
கைகளுக்குச் சென்றது போல் கருதப்பட்டன . இதனால் இந்நிலங் 
களிலிருந்து கிடைக்கும் வருமானம் அரசருக்குக் கிடைக்காமற் 
போயிற்று . இதைத் தவிர்க்க வந்ததே மார்ட்மெயின் அல்லது 
மரித்த மானியச் சட்டமாகும் . இதன்படி , எந்தவொரு நிலத் 
தையும் திருச்சபைச் சம்பந்தப்பட்ட தனி மனிதனுக்கோ அல்லது 
அரசருடைய அனுமதி பெறாத மனிதருக்கோ வழங்கப்படக் 
கூடாது . சுருங்கக்கூறின் , முதலாம் எட்வர்டு மன்னர் 
இச்சட்டத்தின் மூலம் திருச்சபையை மேலும் தம்முடைய கட்டுப் 
பாட்டின் கீழ்க் கொண்டு வந்தார் . திருச்சபை நீதிமன்றங்களில் 
கடன் , ஒப்பந்தம் ஆகியவற்றுக்காக வழக்காடி வெற்றி 
பெற்றிருந்த திருச்சபை ஊழியர்களை அரசரின் நீதிபதிகள் மீண்டும் 
விசாரித்து அவசியம் என்று தோன்றினால் தண்டிக்கலாயினர் . 
திருச்சபையினர் ஆத்திரமடைந்தனர் . எனவே எட்வர்டு அவர் 
களுக்குச் சில சலுகைகள் அளித்தார் . அதற்காகக் கி.பி. 1286 ஆம் 
ஆண்டில் ஸர் கம்ஸ்பெக்டே அகாடிஸ் என்னும் சட்டத்தைக் 
கொணர்ந்தார் . அதன்படித் திருச்சபையினரை நீதிமன்றங்களில் 
விசாரிக்கும் முறைகளில் 

மிகுந்த 

விழிப்புடன் நடந்து 


226 


பிரிட்டன் வரலாறு 


* 


கொள்ளுமாறு நீதிபதிகளை எச்சரித்தார் . சமயச்சீர்திருத்த இயக்க 
காலம்வரை திருச்சபையினர் எட்வர்டு மன்னர் அளித்த 
இச்சலுகைகளை அனுபவித்து வந்தனர் . ஒழுக்க வீழ்ச்சி 
சம்பந்தமான குற்றங்கள் , உதாசீனப்படுத்தப்பட்ட திருக் 
கோயில்கள் , கோயில் முற்றங்கள் ஆகியவை பற்றிய குற்றங்கள் 
இறந்தவர்களை அடக்கம் செய்யுமுன் பாதுகாத்து வைத்த 
இடங்கள் , தைத் என்னும் வரிகள் , ( பத்திலொரு பங்கு ) உயில்கள் , 
திருமணங்கள் பற்றியு வழக்குகள் , பழிதூற்றல் சம்பந்தமான சில 
வழக்குகள் ஆகியவற்றில் திருச்சபையினர் சம்பந்தப்பட்டிருந்தால் 
அவ்வழக்குகள் திருச்சபை நீதிமன்றங்களிலேயே விசாரித்து முடிவு 
காணும் உரிமையைப் பெறத் திருச்சபையினருக்கு வழி செய்தது 
இச்சட்டம் . திருச்சபையினர் அரசருக்குப் பொருளை மானியமாகக் 
கொடுக்க வேண்டுமென்பதையும் எட்வர்டு - வற்புறுத்தினார் . 
இதைப் போப்பாண்டவரும் , ஆர்ச்பிஷப்பும் எதிர்த்தனர் . 


த 


கி.பி. 1283- ஆம் ஆண்டில் வணிகர்கள் சட்டம் வெளியிடப் 
பீட்டது . ( Statute of . Merchants ). வர்த்தகத்திற்கு 

வாங்கிய 
கடன்களைச் சுலபமான தவணைகளில் திரும்பப் பெறுவதற்கு , 
வழிவகை செய்தது இச்சட்டம் . 


கி.பி. - 1.284 ஆம் : ஆண்டில் வந்த ருட்லான் சட்டம் 
அரசருடைய நீதிபதிகள் , நிதிவிவகாரத்துறை வல்லுநர்கள் 
ஆகியோரின் பணிகளை எளிமையாக்கியது . 


. கி.பி. 1285 ஆம் ஆண்டில் இரண்டாம் - வெஸ்ட்மின்ஸ்டர் . 
சட்டம் வெளியாயிற்று . எட்வர்டு மன்னர் கொணர்ந்த நிலச் 
சட்டங்களில் இது மிகச் சிறப்பானது . இச்சட்டத்தின் தோற்று . 
வாயாக அமைந்துள்ள விதி டி - டோனிஸ் கன்டிஷனாலிபஸ் 
( De Donis Conditionalibus) அல்லது நிபந்தனைகளுக்குட்பட்ட 
மானிய வெகுமதிகள் பற்றி 

என்று 

தொடங்குகிறது . 
மரபுரிமையைக் 

கட்டுப்படுத்தும் வகையான் இச்சட்டம் 
உருவாக்கப்பட்டது . அதன்படி , பெரும் பண்ணைகளைச் சொந்த 
மாகக் கொண்ட அதன் சொந்தக்காரர்கள் தாம் விட்டுச்செல்லும் 
பண்ணைகளை எப்போதும் பிரிக்கக் கூடாது என்ற நிபந்தனையின் 
பேரில் தம்முடைய மூத்த மகனிடம் அப்பண்ணைகளை 
ஒப்படைத்தார் . அப்படிக் கொடுக்கப்பட்ட பண்ணை நிலம் 
பிரிக்கப்படாமல் பாரம்பரியமாக ஒரு வாரிசுக்குப் பின்னர் 
மற்றொரு வாரிசுக்குச் சென்றது . இம்முறையால் ஊதாரிகள்கூட 
தம் நிலத்தைப் பங்குபோட முடியாதபடிக் கட்டுப்படுத்தப் 
பட்டனர் . இன்றுவரை இச்சட்டப்படியே இங்கிலாந்தில் நிலங் 
களின் சொந்தம் பற்றிய அமைப்பு முறை நீடித்து வருகின்றது . 


காண 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 

227 
இதன் விளைவாகத்தான் இங்கிலாந்தில் பெரும் பண்ணைகள் 
இன்றும் நிலவிவருகின்றன . இல்லையேல் மக்கள் அனைவருக்கும் 
நிலம் பகிர்ந்து கொடுக்கப் பெற்றிருந்தால் பெரும் பண்ணைகளுக்கு 
மாறாகச் சிறு பண்ணைகள் உருவாகி 

நிலம் பிரிவுப்பட்டுப் 
போயிருக்கக்கூடும் . 

அதே ஆண்டில் - ( 1285 ) : வின்செஸ்டர் சட்டம் இயற்றப் 
பட்டது . அதன்படி , போலீஸ் , பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட 
சட்டங்கள் தொகுக்கப்பெற்றன . ஜூரிகள் ஒரே ஷயரைச் 
சேர்ந்தவர்களாக இருந்தமையால் , அதே ஷயரில் குற்றம் 
புரிந்தவர்களைத் தண்டிக்க அஞ்சினர் . அன்றியும் , பண பலமும் , 
வலிமையும் பெற்ற நிலச் சொந்தக்காரர்களை அவர்கள் பகைத்துக் 
கொள்ள 

விரும்பவில்லை . வின்செஸ்டர் . . சட்டத்தின்படி , 
ஒவ்வொரு கிராமமும் , ஹன்டிரடும் , சுதந்திரக் - குடிமகனும் 
குற்றங்கள் யாவற்றிற்கும் கூட்டுப் பொறுப்பாளிகளாக இருக்க 
வேண்டும் ; ஹன்டிரடுகளும் , சுதந்திரக் குடிமக்களும் படைக் 
கலம் தரித்த காவலர்களை ஆண்டிற்கு இருமுறை அவர்தம் படை 
-களுடன் 

வேண்டும் . மேலும் போர்க் காலங்களில் 
அரசருக்கு மஸ்டர்ரோல்ஸ் என்ற போர் வீரர்கள் பட்டியலைத் 
தயாரித்து உதவவேண்டும் . செல்வம் படைத்தோர் பெருஞ் 
சாலைகளைச் சுத்தம் செய்து சாலைகளின் இருமருங்கிலும் இருநூறு 
அடிக்குச் சாக்கடைப் பள்ளங்களோ , புதர்களோ , இல்லாமல் 
அவற்றைத் துப்புரவு செய்ய வேண்டும் . இப்பள்ளங்களிலும் , 
புதர்களிலும் திருடர்கள் மறைந்திருந்து இரவு நேரங்களில் 
தொல்லைகள் கொடுத்தனர் . அறுபது . வயதுக்குட்பட்டவர் 
தத்தம் செல்வ நிலைக்கேற்ப ப்டைவீரர்களை வைத்துக்கொள்ள 
வேண்டும் . செல்வந்தர் குதிரைப்படை வீரர்களையும் , ஏழை 
எளியவர்கள் வில் அம்புகளையும் வைத்திருக்க வேண்டும் . 
போலீஸ்காரர்கள் நாட்டில் நிலவிய குற்றங்கள் பற்றிய 
விவரங்களை நைட் வீரர்களிடம் கூற வேண்டும் . அந்நைட் 
வீரர்கள் பாராளுமன்றத்தில் அரசர் கேட்கும்போது அவற்றிற்குப் 
பதிலிறுக்க வேண்டும் . அந்நியர்களைக் கண்காணிக்க வேண்டு 
மென்றும் , இரவு நேரத்தில் நகரத்தின் கோட்டைக் கதவுகளை 
அடைத்துவிட வேண்டுமென்றும் இச்சட்டம் வற்புறுத்தியது . 

கி.பி. 1290 ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட மூன்றாம் 
வெஸ்ட்மின்ஸ்டர் சட்டம் . : நிலங்களை மானியமாகப் பெற்ற 
வர்கள் அதை மற்றவர்களுக்கு விற்கும்போது கடைப்பிடிக்க 
வேண்டிய முறைகளை வலியுறுத்தியது . 

இதைக் பக்வொ 
எம்ப்டோரிஸ் ( Quo Emptores ) என்றும் கூறுவர் . இச்சட்டம் 
நிலமானியப் பிரபுவின் சலுகைகளை மேலும் குறைத்தது . 


228 


பிரிட்டன் வரலாறு 


பிரபுவின் மானியதாரர் எவரும் தம்முடைய நிலங்களைக் 

கீழ் 
மானியதாரருக்கு விற்கக்கூடாது . நிலத்தைச் சம அந்தஸ்து 
உள்ளவர்களுக்கு விற்கலாமேயன்றி , தம்மைவிட தாழ்ந்த நிலையி 
லுள்ளவர்களுக்கு விற்கக்கூடாது . இந்தத் தேதியிலிருந்து 
வழங்கப்பெற்ற புதிய மானியங்கள் அரசரால் வழங்கப்பட்டவை 
போன்று . ஆயின . புதிய 

ஆயின . புதிய மேனர்ப் பண்ணைகளை இச்சட்டம் 
உருவாக்க முடியாமற் தடுத்துவிட்டது . நிலமனைத்திற்கும் 
சொந்தக்காரர் அரசரே என்பதை வலியுறுத்திய இச்சட்டம் , 
நிலமானிய அமைப்பு முறையில் கடைநிலை மானியதாரர்களை 
உருவாக்க முடியாமற் தடுத்தது . அதற்கு மாறாக மானிய 
தாரர்கள் அரசரையே நேரிடையாக அணுக வேண்டியவராயினர் . 
அவர்கள் அரசரிடம் நேரிடையாக நிலமானியங்களைப் பெற்றவர் 
களாய் அரசருக்குக் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவராயினர் . 
இதனால் பிரபுக்களின் அதிகாரம் குறைந்து , அரசரின் அதிகாரம் 
பெருகியது . 

கி.பி. 1305 ஆம் ஆண்டில் வந்த டிரையல்பாஸ்டன் ஆணை 
( Trailbaston Writ ) நாட்டின் அமைதியைக் குலைத்தத் திருடர் 
களையும் , கொள்ளைக்காரர்களையும் கடுமையாகத் தண்டித்து 
அவர்களை அடக்க வழி செய்தது . 

கி.பி. 1307 ஆம் ஆண்டில் பிறந்த கார்லைல் சட்டம் ( Statute 
of Garlisle ) போப்பாண்டவருக்கு நிதி திரட்டுவதைத் தடுத்தது . 


அவர் 


எட்வர்டு மன்னருக்கு இங்கிலாந்து நாட்டினர் நன்றி 
செலுத்தக் கடமைப்பட்டவர்கள் . 

இங்கிலாந்திற்கு 
எண்ணற்ற சட்டச் சீர்திருந்தங்களைச் செய்தார் . அவர் செய்த 
சீர்திருத்தங்களின் அளவைப் போன்று ஆங்கில வரலாற்றில் 
எட்டாம் ஹென்றியைத் தவிர , பிறிதொருவர் செய்யவில்லை . 
மேலும் , அச்சட்டங்கள் இன்றும் தொடர்ந்து பலனளித்து 
வருகின்றன . எனினும் அச்சட்டங்கள் தாராள மனப்பான் 
மையால் எழுந்தவையன்று . அவர் இரண்டாம் ஹென்றியின் 
காலச் சட்டங்களின் அடிப்படையில் தம் சட்டங்களை உருவாக் 
கினார் . அச்சட்டங்கள் வழக்கறிஞர்களாலும் , அரசியல் 
ஞானிகளாலும் , கூறப்பெற்ற பல்வேறு திருத்தங்களையும் 
பரிகாரங்களையும் கொண்டு வாழையடி வாழையாக வளர்ந்தது . 
நிலமானியக் காலத்துச் சட்டங்களை , மாறிவந்த சமூக வாழ்வுக் 
கேற்ப திருத்தியமைத்த பெருமை 

முதலாம் 

எட்வர்டு 
மன்னரைச் சாரும் . 

நீதிமன்றங்கள் : நீதிமன்றங்களைச் சீர்திருத்தும் பணியிலும் 
எட்வர்டு முனைந்திருந்தார் . நேரிடையாகவும் , மறைமுகமாகவும் 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


229 


சட்டமன்றங்களின் மூலமாகவும் , சட்டத்தை விஞ்ஞான ரீதியாக 
வளர்க்க அவர் காட்டிய பேரார்வத்தாலும் , வழக்குகள் பெருகி 
வளர்ந்தமையாலும் சட்டங்களைச் சீரான முறையில் உருவாக்கி , 
நீதிமன்றங்களைச் செம்மைப்படுத்த அவர் வகை செய்தார் . நன்கு 
பயிற்சிபெற்ற வழக்குரைஞர் குழாம் ஏற்படவும் அவர் வழி 
செய்தார் . அட்டர்னி வழக்கறிஞர்களும் பிற வழக்கறிஞர்களும் 
நாட்டில் உருவானார்கள் . நீதிபதிகள் பிற பணிகளில் ஈடுபாடு 
கொள்ளாமல் நீதித்துறையையே கவனிக்கலாயினர் . தத்தம் 
நீதிமன்றங்களைச் சீரான முறையில் கண்காணிக்கவும் அவர்கள் 
முற்பட்டனர் . நீதிமன்றங்களை அணுகும் முறையும் எளிதாக்கப் 
பட்டது . அவை விரைவாகவும் , வேகமாகவும் செயலாற்றின . 
சாத்திரரீதியான முறையில் நீதிமன்றங்களின் பணி அமையலா 
யிற்று . மேலும் அவை தொடர்ந்து பணியாற்றும் பழக்கமும் 
விரிவாக்கப்பட்டது . 

நாட்டில் அமைதி நிலைபெறலாயிற்று . 
மக்கள் நிம்மதியாக வாழத் தலைப்பட்டனர் . அவர்கள் அரசருக்கு 
நன்றி - விசுவாசத்தைக்காட்டி நாட்டின் ஒற்றுமையில் நம்பிக்கை 
யுள்ளவர்களாக மாறினர் . 


முதலாம் எட்வர்டும் பாராளுமன்றமும் : எட்வர்டு மன்ன 
ருடைய சட்டங்கள் பேரவையின் ( Great Council ) கூட்டமன்றங் 
களில் சமர்ப்பிக்கப்பட்டன . பேரவைக் கூட்டம் நடைபெற்ற 
ஊரின் பெயராலேயே அச்சட்டங்கள் பெரும்பாலும் அழைக்கப் 
பெற்றன . அவருடைய ஆட்சிக் காலத்தில் முழு பாராளு 
மன்றங்கள் பல கூடியிருந்தன . கி.பி , 1275 , 1295 போன்ற 
ஆண்டுகளில் அவை கூட்டப்பட்டன . எளிமையாகத் தொடங்கப் 
பெற்றுப் பேரும் புகழும் பெற்றுப் பெருகி வளர்ந்த பல்வேறு 
நிறுவனங்களைப் போன்றே பாராளுமன்றத்தின் மூலத்தையும் 
ஆராய்வது கடினம் . பாராளுமன்றம் என்ற சொல் பல அர்த்தங் 
களைக் கொண்டு மாறி வந்திருக்கிறது . பார்லமெண்ட் ( Parlement ) 
என்ற பண்டைய ஃபிரெஞ்சுச் சொல்லுக்குப் பேசுதல் என்று 
பொருள் . தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் பேசப்பட்டதைக் 
குறித்த இச்சொல் நாளடைவில் சட்டமன்றத்தையே 
குறிப்பிட்டது . 

பதின்மூன்றாம் நூற்றாண்டில் பாராளுமன்றத்தின் இன்றி 
யமையாத உறுப்பினராக அரசர் திகழ்ந்தார் . அவருக்கு அடுத்த 
படியாகத் திருச்சபைப் பிரபுக்களும் , லௌகீகப் பிரபுக்களும் 
அரசரால் அழைப்பாணை விடப்பெற்று பாராளுமன்றக் கூட்டத்தில் 
அரசரைச் சந்திக்க வேண்டும்படிக் கோரப்பட்டனர் . கடைசியாக , 
பொதுமக்களின் பிரதிநிதிகள் வந்தனர் . நாட்டின் பேரவையே 
( Great Council ) பாராளுமன்றமாக ஆரம்ப காலத்தில் கருதப் 


230. 


பிரிட்டன் வரலாறு 


பெற்றது . இங்கிலாந்து - முழுவதிலுமிருந்து வந்த பிரபுக்களிடம் 
பேரவைக் கூட்டத்தின்போது அரசர் அவர்களிடம் ஆலோ-சனை. 
பெற்றார் ; அவர்களுடன் பேச்சு , வார்த்தைகள் நடத்தினார் . 
இப்பேரவையே பெருகி வளர்ந்தபோது க்யூரியா - ரெஜிஸ் என்று 
அழைக்கப்ட்டது . இக் க்யூரியா ரெஜிஸ் மன்றமே அரசாங்கத்தின் 
ஆதாரமாகவும் , ஆணிவேராகவும் , சட்டம் , நீதி ஆகியவற்றின் 
இருப்பிடமாகவும் கருதப்பட்டது . பேரவைக்கு அழைக்கப்படும் 
உறுப்பினரின் தகுதி குறித்துத் தொடக்க காலத்தில் , எந்தவொரு 
கட்டுப்பாடும் இருக்கவில்லை . சாக்சானிய அரசர்களுக்கு விட்டான் 
என்னும் அறிஞர் சபை அறிவுரை பகன்றது போன்று , நார்மானி 
யர்களும் , பிளான்ட்ஜெனட்டுகளும் 

தாம் விரும்பியவரைப் 
பேரவைக்கு அழைத்தனர் . 

பேரவைக் கூட்டத்தின்போது 
அரசாங்க அதிகாரிகளும் , அமைச்சர்களும் அவசியம் வருகைதர 
வேண்டுமென வற்புறுத்தப்பட்டனர் . அத்துடன் சில பிஷப்புகள் 
சில் மடாலயத் தலைவர்கள் , சில ஏர்ல் பிரபுக்கள் , சில பாரன் 
பிரபுக்கள் ஆகியோரும் சிறப்பாணையொன்றினால் . அழைக்கப்பட்டு 
இக்கூட்டங்களில் 

கொண்டனர் . மேற்கூறியவர்கள் 
அனைவரும் நிலச் சொந்தக்காரர்கள் என்பதை நினைவிற்கொள்ள 
வேண்டும் . 

காமன்ஸ் என்னும் சாமானிய உறுப்பினர் : மூன்றாம் ஹென்றியின் 
ஆட்சிக்காலத்தில் தான் இப்பேரவைக்குப் பாராளுமன்றம் 
என்ற பெயர் வழங்கலாயிற்று . தேவைப்படும்போது இச்சபையின் 
கூட்டத்திற்கு ஷயர்களிலிருந்து இருவரோ அல்லது அதற்கு மேற் 
பட்ட உறுப்பினர்களோ அழைக்கப்பட்டனர் . இம்முறையில் தான் 
கி.பி. --1213ஆம் ஆண்டு ஜான் - மன்னரின் ஆட்சியின்போதும் , 
கி.பி. 1254 ஆம் ஆண்டில் மூன்றாம் ஹென்றியின் ஆட்சிக்காலத் 
திலும் ஷயர்களிலிருந்து பிரதிநிதிகள் வரவழைக்கப்பட்டனர் . 
ஷயர்களின் பிரதிநிதிகளான நைட்டுகள் அரசருடைய அதிகாரிகளை 
ஷயர் மன்றங்களில் சந்திக்கும் பழக்கம் ஏற்கனவே நடைமுறையி 
லீருந்தது , அவர்கள் நேரிடையாக அரசரைச் சந்திக்க வெஸ்ட் 
மின்ஸ்ட்ருக்கு வந்தார்கள் . பின்னர் , வாணிகப் பெருக்கத்தால் 
நகரங்கள் வளர்ச்சியடையவே முக்கிய நகரங்களிலிருந்தும் இரு 
பிரதிநிதிகள் மூன்றாம் ஹென்றியின் ஆட்சியின்போது பாராளு 
மன்றத்திற்கு வந்தனர் . அவர்கள் சைமன் - டி - மான்ட்ஃபோர்டினால் 
கி.பி. 126.5 ஆம் ஆண்டில் அழைக்கப்பட்டிருந்தனர் . ஷயர்களி 
லிருந்தும் நகரங்களிலிருந்தும் வந்த இப்பிரதிநிதிகளிடம் உதவிப் 
பணமாக , அரசர் மானியம் கேட்டார் . உதவிப் பணம் பெறக் 
செய்யப்பட்ட இம்முயற்சி எளிமையானதாக இருந்தது . ஏனெனில் 
நைட்டுகளும் , பிற பிரதிநிதிகளும் ஷயர் , நகர் ஆகிய பகுதிகளின் 
சாமானிய மக்கள் . அவர்களைக் காமன்ஸ் என்றனர் . இதிலிருந்து 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 

231 
தான் காமன்ஸ் அல்லது சாமானியர் என்னும் சொல் பிறந்தது . 
சாமானியரின் சபையே பிற்காலத்தில் காமன்ஸ் சபை எனப் 


வரி விதிப்பு : நாட்டை அரசாட்சி செய்யும் அரசருக்கு உதவ. 
பொருளை மானியமாகப் பெற இப்பேரவை அல்லது பாராளு 
மன்றக் கூட்டம் எளிய சாதனமாக அமைந்தது . பொருளை மானிய 
மாக வழங்கும் பொறுப்பு திருச்சபையினர் , பிரபுக்கள் , சாமா 
னியர் என்ற முத்தரப்பினரையும் சார்ந்ததாயிற்று . 

எனவே 
ஷயரின் பிரதிநிதியாகப் பொறுப்பேற்கப் பலர் அஞ்சினர் . அது 
பெறற்கரிய சலுகையாகக் கருதப்படவில்லை . வெஸ்ட்மின்ஸ்டரில் 
கூடிய பாராளுமன்றக் கூட்டங்களிலிருந்து தம் கவுன்டிகளுக்குத் 
திரும்பிய நைட்டுகள் , மக்களுக்குப் பிடித்தமில்லாத செய்தியான 
புதிய வரிவிதிப்புகளையே கூறவேண்டியவராயினர் . ஒரு சமயம் 
ஆக்ஸ்ஃபோர்டு ஷயரிலிருந்து பாராளுமன்றத்திற்குத் தேர்ந் 
தெடுக்கப்பட்ட செய்தியைக் கேட்ட இரு நைட்டுகள் மகிழ்ச்சி 
அடையாமல் , அப்பொறுப்பேற்க அஞ்சி நாட்டைவிட்டே ஓடி 
விட்டனர் என்றால் அப்பதவியின் சிறப்பைக் கூறவும் வேண்டுமோ ! 
இக்கடினமான பொறுப்பைப் பயன்படுத்தி அரசரைக் கட்டுப் 
படுத்தியும் , அவருக்குக் கொடுக்கும் உதவிப்பணத்தையும் கட்டுப் 
படுத்தி , அரசரின் கொள்கைகளையே கட்டுப்படுத்தும் - காலம் 
அப்போது வந்திருக்கவில்லை . 


*** பாராளுமன்றத்தின் உயர்நீதிமன்றம் : ஆனால் , பாராளு 
மன்றம் பேரவையைப்போன்று வெறும் வரிவிதிக்கும் இயந்திரமாக 
மட்டும் - நின்றுவிடவில்லை , க்யூரியா ரெஜிஸ் மன்றத்தி 
லிருந்து தோன்றியமையால் அது ஒரு நீதிமன்றமாகவும் இருந்தது . 
அதனால் தான் அதை இன்றும் நாம் பாராளுமன்றத்தின் உயர்நீதி 
மன்றம் என்கிறோம் . இறுதியாக இவ்வதிகாரம் பிரபுக்களினிடம் 
மட்டும் சென்று நிலைத்துவிட்டது . தலமக்களின் சார்பாக அவர் 
களுடைய கோரிக்கைகளைப் பாராளுமன்றக் கூட்டங்களுக்கு 
வரும்போது நைட்டுகள் விவரித்ததை அரசர் செவிகொடுத்துக் 
கேட்பதும் வழக்கமாயிற்று . அதை அவர் அங்கீகரித்து ஏற்றுக் 
கொண்டபோது அரசர் அதை விரும்புகிறார் என்றும் , அவர் 
அங்கீகரிக்க : மறுத்தபோது அரசர் 

அதைக் 

கவனிக்கிறார் 
என்றும் சொல்லப்பட்டது . அரசர் அதைக் கவனிக்கிறார் என்றால் 
அக்கோரிக்கையை ஏற்க முடியாது என்பதே அதன் பொருள் . 


பாராளுமன்றத்தின் பல்வேறு பணிகள் : உறுப்பினர்களைக் 
கொண்டிருந்தாலும் உறுப்பினர்கள் இல்லாவிட்டாலும் பாராளு 
மன்றம் பல்வேறு பணிகளைச் செய்ய அழைக்கப்பட்ட மன்ற 


பிரிட்டன் வரலாறு 


மாயிற்று . அது நீதிமன்றமாகவும் , வரிகளின் மூலம் அரசருக்கு 
நிதி வழங்குவதாகவும் , நாட்டின் கொள்கைகளை ஆராயும் 
விவாத மன்றமாகவும் , காலப்போக்கில் சட்டமன்றமாகவும் 
ஆகியது . நைட்டுகளையும் , குடிமக்களையும் இப்பல்வேறு பணிகளில் 
பங்குகொள்ள அழைக்கப்படுவது மூன்றாம் எட்வர்டின் காலத்தில் 
தான் பழக்கமாக மாறியது . அவர் காலத்தில்கூட , நைட்டுகளும் , 
குடிமக்களும் பிரபுக்களினின்றும் தனியாகப் 

தனியாகப் பிரிந்து தனி 
மன்றமாக அமர்ந்தனர் . அதையே காமன்ஸ் சபை என்றனர் 
( House of Commons ). 


மாதிரிப் பாராளுமன்றம் , 1295 : கி.பி. 1295 ஆம் ஆண்டில் 
கூடிய முழு பாராளுமன்றத்தை மாதிரிப் பாராளுமன்றம் என்று 
வரலாற்று ஆசிரியர்கள் பொதுவாகக் குறிப்பிடுவர் . வருங்காலப் 
பாராளுமன்றங்களுக்கு அது மாதிரி யாக அமைந்தது என்பதை 
அறிந்திருந்தால் முதலாம் எட்வர்டு வியப்பில் ஆழ்ந்திருக்கக் 
கூடும் ! ‘ எதுவொன்று அனைவரையும் பாதிக்கின்றதோ அது 
அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சமயக் 
குருமார்களுக்கு இப்பாராளுமன்றத்தில் பங்குகொள்ள அனுப்பப் 
பெற்ற அழைப்பாணைகள் கூறுகின்றன . கி.பி. 1295 ஆம் ஆண்டில் 
நாட்டைப் பெரும் அபாயங்கள் சூழ்ந்திருந்தன . ஃபிரான்ஸ் அரசர் 
நான்காம் பிலிப்புடன் போரில் இறங்கியிருந்தார் எட்வர்டு : 
காஸ்கனியின்மீது உரிமை கொண்டாடி அதனைப் பிடிக்க 
ஃபிரெஞ்சு மன்னர் படையெடுத்ததே இப்போருக்குக் காரணம் . 
அத்துடன் ஃபிரெஞ்சியர் டோவரைச் சூறையாடித் தீக்கிரை 
யாக்கினர் . மற்றும் எட்வர்டு மன்னரால் ஸ்காட்லாந்து அரசுக் 
கட்டிலேற்றப்பட்ட பாலியல் ( Balliol ) என்ற அதன் அரசரை 
ஸ்காட்டியப் பிரபுக்கள் பதவியிலிருந்து நீக்கினர் . அவ்வாண்டு 
கோடை காலத்தில் பாலியல் ஃபிரான்ஸ் மன்னருடன் உடன் 
படிக்கை செய்துகொண்டார் . எனவே கி.பி. 1295 ஆம் ஆண்டில் 
கூடிய பாராளுமன்றத்தில் பங்குகொள்ள வேண்டித் தம் குடி 
மக்களின் எல்லா வகுப்பினரையும் அழைத்து , நாட்டை எதிர் 
நோக்கியுள்ள தேசிய அபாயத்தைச் சமாளிக்க நிதியுதவி 
கேட்டார் , அவ்வுறுப்பினர்களில் சமயப் பிரபுக்கள் , லௌகீகப் 
பிரபுக்கள் , நைட்டுகள் , குடிமக்கள் , திருச்சபையின் பிரதிநிதிகள் 
ஆகியோர் அடங்கியிருந்தனர் . இவ்வனைவரும் ஒரே நாளில் ஒரே 
இடத்தில் - அதாவது வெஸ்ட்மின்ஸ்டர் மண்டபத்தில் கூடினர் . 
நிதிகோரிய அரசருக்கு இப்பாராளுமன்றம் போதுமான அளவு 
பொருளை வரியாக அளிக்கத் தவறிவிட்டது . பாரன் பிரபுக்களும் 
நைட்டுகளும் தம் பொருள்களின் மீது பதினொன்றில் ஒரு 
பங்கையும் , திருச்சபையினர் பத்திலொரு பங்கையும் , நகரங்களைச் 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


23.3 


சார்ந்தவர்கள் ஏழிலொரு பங்கையும் வரியாகக் கொடுக்க இசைந் 
தனர் . எட்வர்டு மன்னர் இன்னும் அதிகம் தருவார்கள் என்று 
எதிர்பார்த்தார் ; இருப்பினும் தம் மேற்கொண்ட இரு போர் 
களிலும் ஈடுபட அவர் தவறவில்லை . 


எட்வர்டு மன்னரின் காஸ்கனி படையெடுப்பு தோல்வியில் 
முடிவுற்றது . ஆங்கிலப் படை முழுவதும் அழிக்கப்படுவதினின்றும் 
தற்செயலாய்த் தப்பியது . ஃபிரெஞ்சியக் கப்பற்படையொன்று 
இங்கிலாந்தின்மீது படையெடுக்க ஆயத்தமாயிருந்தது . அடுத்த 
ஆண்டில் அரசர் பிலிப்புடன சமாதான உடன்படிக்கை செய்து 
கொண்டார் . காஸ்கனியின் பெரும்பகுதி ஃபிரெஞ்சியர் 
கைகளுக்குச் சிக்கியது . ஆனால் , ஸ்காட்லாந்துடன் நடந்த போரில் 
வெற்றி கிட்டியது . கி.பி. 1296 ஆம் ஆண்டில் டன்பார் என்னு 
மிடத்தில் ஸ்காட்டியப் படை தோல்வியுற்றது . தோல்வியின் 
விளைவாகப் பாலியலும் பதவியிலிருந்து நீக்கப்பெற்றார் . 
தற்காலிகமாக ஸ்காட்லாந்து இங்கிலாந்துடன் இணைந்தது . 


சாலிஸ்பரியில் கூடிய பாராளுமன்றம் , 1297 : ஃபிரான்ஸ் நாட்டின் 
மீது மீண்டும் படையெடுக்கும் நோக்கம் பற்றிய விவகாரங்களை 
வெளியிட சாலிஸ்பரியில் ( 1297 ) மற்றொரு பாராளுமன்றத்தைக் 
கூட்டினார் எட்வர்டு . ஆனால் , அரசருக்கு எதிராகப் பிரபுக்களில் 
ஒரு பிரிவினர் வெகுண்டெழுந்தனர் . இப்பிரிவினர் அரச அதிகாரம் 
பெருகுவதை நீண்டகாலமாகவே எதிர்த்து வந்திருந்தனர் . 
இங்கிலாந்தின் மார்ஷல் பிரபுவும் நார்போக் பிரபுவுமான பிஹாடு 
அப்பிரபுக்களின் தலைவரானார் . பிஹாடு 

ஆங்கிலப் 

படை 
யொன்றுடன் காஸ்கனியின்மீது படையெடுக்க வேண்டுமென 
அரசர் எட்வர்டு கோரினார் . அரசர் பிளாண்டர்ஸ்மீது படை 
யெடுத்துச் சென்றார் . மார்ஷல் பிரபுவாகப் பொறுப்பேற்றிருப்ப 
வரும் அரசருடனேயே செல்லவேண்டுமென்ற மரபைச் சுட்டிக் 
காட்டிக் காஸ்கனிக்குத் தம்மால் செல்ல முடியாதென பிஹாடு 
மறுத்துவிட்டார் . காஸ்கனிக்கு அரசரும் வருகை புரிவாராயின் 
தாமும் உடன் வருவதாக அவர் கூறினார் . எட்வர்டு மிகுந்த 
கோபம் கொண்டார் . ‘ பிஹாடு பிரபு அவர்களே ! நீங்களே 
படையை நடத்திச் செல்லவேண்டும் ; இல்லையேல் உம்மைத் தூக்கி 
லிடுவேன் என்று கூறிய அரசருக்கு என்னால் போகவும் முடியாது ; 
சாகவும் முடியாது என்று அமைதியாகப் பிஹாடு பதிலிறுத்தார் . 
எனவே இப்பாராளுமன்றம் குழப்பத்தில் முடிவுற்றது . மீண்டு 
மொரு முறை பிரபுக்கள் போருக்கெழுவது திண்ணம் போன்ற 
சூழ்நிலை நாட்டில் நிலவியது . 


* 234 


பிரிட்டன் வரலாறு 


சட்டத்திற்குப் புறம்பாகப் பல்வேறு வரிகளை விதித்து 
வசூலித்துக்கொண்ட எட்வர்டு , பிளாண்டர்ஸ் நோக்கிக் கப்பலில் 
புறப்பட்டார் . அரசர் பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி 
வரிவிதித்ததைக் கண்டிக்கவேண்டுமெனப் பிரபுக்கள் தீர்மானித் 
தனர் . அரசர் நாட்டிலில்லாத சமயத்தில் அவருடைய மகன் 
கார்னார்வன் இளவரசர் எட்வர்டை அவர்கள் வற்புறுத்தி கி.பி. 
1215 ஆம் ஆண்டின் மகாசாசனத்தை உறுதிசெய்து மீண்டும் 
வெளியிட வைத்தனர் . கி.பி. 1215 க்கும் 1297 க்கும் இடைப்பட்ட 
எண்பத்திரண்டாண்டு காலத்தில் பாராளுமன்றம் வெகுவாக 
வளர்ச்சியுற்று , மகாசானத்தின் காவலனாக மாறியது . அரசர் 
பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி - வசூலித்த வரிகளைத் 
துறந்துவிட ஊர்ஜிதம் செய்தது வரலாற்றுச் சிறப்புமிக்கதாகும் . 
அப்போது ஜெண்டிலிருந்த ( Ghent ) 

அதை உறுதி 
செய்தார் . 


அரசர் 


எட்வர்டின் வெளிநாட்டுக் கொள்கை : (i ) - ஃபிரான்ஸ் ; 
ஃபிரான்சில் தமக்கிருந்த அக்குவிடெயின் பகுதிகளுக்காக எட்வர்டு 
தம் ஆட்சியின் தொடக்க காலத்தில் ஃபிரெஞ்சு அரசருக்கு இறை 
வணக்கம் செலுத்தி - வத்தார் . ஃபிரெஞ்சு அரசர் எட்வர்டின் 
உறவினரும்கூட , கி.பி. 1279 ஆம் ஆண்டில் அவர் மனைவியின் 
சீதனமாக சோம் ( Somme ) ஆற்றுக் கழிமுகப் பிரதேசம் கிடைத்த 
போது , ஃபிரான்சின் வடபகுதியில் இங்கிலாந்திற்கு மற்றொரு 
பற்றிடம் கிடைத்தது . ஆமியன்ஸ் உடன்படிக்கை இரு அரசர் 
களினிடையே திருப்திகரமான முடிவை உண்டாக்கியிருந்தது 
( 1.297 ) . ஆனால் , அடுத்த பத்தாண்டு காலத்தில் . போர் 
ஏற்படாவிடினும் , தொடர்ந்து இருநாடுகளுக்குமிடையே அரசியல் 
சச்சரவுகள் இருந்து வந்தன . அப்போது புதிதாகப் பதவியேற்ற 
ஃபிரெஞ்சு - மன்னர் நான்காம் பிலிப்புக்கு எட்வர்டு இறை 
வணக்கம் செலுத்தினார் . ஐரோப்பாவில் - சமாதானத்தைக் 
செய்துகொண்டு , -சிலுவைப் போரில் ஈடுபட அரசர் தம்மை 
ஆயத்தம் செய்து கொண்டுமிருந்தார் . போர்டோவில் 
வர்ணிகத்தைப் பெருக்கித் தமக்குச் சொந்தமான பகுதியில் 
புதிய நகரங்களை நிர்மாணிக்கவும் அவர் முயன்றார் .... ஆனால் , 
ஃபிரெஞ்சு மன்னருடன் அவர் செய்து . கொண்ட உடன்படிக்கை 
நீண்டகாலம் நீடிக்கவில்லை .. எட்வர்டினால் தென்பாகத்தில் 
வளர்க்கப்பெற்ற வாணிபம் வடபாகத்துடன் போரை மூட்டக் 
காரணமாயிற்று . காஸ்கனிக் கடற்படையினரும் , நார்மண்டிக் 
கடற்படையினரும் ஆங்கிலக் கால்வாயில் தொடர்ந்து சண்டை 
யிட்டுக் கொண்டனர் . ஃபிரெஞ்சியக் கப்பல்கள் * கைப்பற்றப் 
பட்டதற்கு ஈடு செய்யுமாறு பிலிப் எட்வர்டைக் கோரினார் . , 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


23.5 


தவறு செய்தவர்கள் - எல்லோரும் ஆங்கில நீதிமன்றங்களில் 
விசாரிக்கப்பெற்று உரிய தண்டனையைப் பெறுவர் என்று ஆங்கில 
அரசர் பதில் விடுத்தார் . பிலிப் மன்னர் . அவரைப் பாரிஸ் 
மாநகருக்கு வரவேண்டுமென்ற கோரிக்கையை விடுத்து அது 
நிராகரிக்கப்பட்டபோது அக்குவிடெயின் மாநிலத்தைப் பறித்துக் 
கொண்டதாகப் பிலிப் அறிவித்தார் . வேண்டுமென்றே காலந் 
தாழ்த்தும் நோக்குடன் பேச்சு வார்த்தைகளில் ஈடுபட்ட பிலிப் , 
நயவஞ்சகமாகப் பல்வேறு - கோட்டைகளைக் கைப்பற்றிக் 
கொண்டதுடன் , காஸ்கனி முழுவதையும் பிடித்துக் கொண்டார் . 
பிலிப்புக்கு எதிராக ஐரோப்பியக் கூட்டணியொன்றை 
உருவாக்கினார் எட்வர்டு . ஸ்காட்லாந்திலும் , வேல்ஸிலும் மூண்ட 
கலவரங்களும் , இங்கிலாந்தின் உள்நாட்டிலே எழுந்த இடர்ப்பாடு 
அவரை ஃபிரெஞ்சியப் போரில் , 

முழு மனதுடன் 
ஈடுபடாதவாறு குறுக்கிட்டன . இருப்பினும் , பல்லாண்டுகள் 
போர் - நடைபெற்றது . வெற்றி - பன்முறை கைமாறியது . 
இத்தருணத்தில் ஃபிரெஞ்சியர் ஸ்காட்டியருக்குத் தொடர்ந்து 
உதவி செய்தனர் . எட்வர்டு பிளமியருடன் ஃபிரான்சுக்கெதிராகச் 
சேர்ந்து கொண்டார் . கி.பி. 1299 ஆம் ஆண்டில் இருதரப்பாரும் 
போர் நிறுத்தம் செய்தனர் . இரண்டாம் தாரமாகப் பிலிப் 
மன்னரின் சகோதரி மார்க்கரெட் என்பாளை எட்வர்டு மணந்து 
கொண்டார் . கி.பி. 1303 ஆம் ஆண்டு மே மாதம் 20 ஆம் நாள் 
உடன்படிக்கை முடிவாயிற்று . - அதன்படி , ஆங்கில 
காஸ்கனியைத் திரும்பப்பெற்றார் . 


களும் 


அரசர் 


(ii ) ஸ்காட்லாந்து வாரிசுரிமை ! ஃபிரான்சுடன் நடத்திய 
போரில் காட்டியதைவிட எட்வர்டு " ஸ்காட்லாந்து விவகாரத்தில் 
மிகுந்த அக்கறை காட்டினார் . கி.பி. 1286 ஆம் ஆண்டில் 
பண்டைய ஸ்காட்டிய அரச வமிசத்தைச் சார்ந்த கடைசி 
அரசரான மூன்றாம் அலெக்சாண்டர் காலமானார் . அவருடைய 
வாரிசாக இருந்தவர் அவருடைய பேத்தி ஒருத்திதான் . அவள் 
அலெக்சாண்டரின் மகள் மார்க்கரெட்டுக்கும் , நார்வேயின் மன்னர் 
எரிக் என்பாருக்கும் பிறந்தவள் . அவள் ஸ்காட்லாந்திற்கு வர 
வேண்டுமென்று கோரப்பட்டதுடன் , இங்கிலாந்தின் இளவரசர் 
எட்வர்டை ( அரசரின் மூத்த மகன் ) அவள் திருமணம் செய்து 
கொள்ள வேண்டுமென்றும் ஏற்பாடாயிற்று . ஆனால் , நார்வேயி 
லிருந்து ஸ்காட்லாந்திற்கு வரும் வழியில் அவள் கி.பி. 1290 ஆம் 
ஆண்டில் இறந்து போனாள் . 

இப்போது , ஸ்காட்லாந்தின் 
அரியணையேறும் உரிமை பெற்றவர் 

ஒருவரும் இல்லை . 
ஸ்காட்லாந்தின் அரசுரிமைக்கு வாரிசாகப் பலர் தங்களைக் கூறிக் 

போட்டியிட்டனர் , போட்டியிட்ட அனைவரும் 


கொண்டு போ 


236 


பிரிட்டன் வரலாறு 


முதலாம் எட்வர்டைத் தலைவராக ஏற்றுக்கொண்டு , அவருடைய 
முடிவின்படி நடப்பதாகவும் தீர்மானித்தனர் . அப்போது 
இங்கிலாந்திற்கு ஸ்காட்லாந்து மீதிருந்த உரிமை 

முடிவான 
தாகவும் , சந்தேகமற்றதாகவும் இருக்கவில்லை . ஸ்காட்லாந்தின் 
உரிமை வல்லவன் வைத்ததே வாய்க்கால் என்றபடி போட்டி 
யிட்ட அரசர்களின் சக்தி சாமர்த்தியத்தைப் பொறுத்ததா 
யிருந்தது . போட்டியிட்ட அனைவரையும் சட்டப்படித் தகுதி 
பெற்றவர்கள் என்று நம்பி , எட்வர்டு தம்மை நடுவர் என்ற 
நிலையில் எல்லாத் தரப்பு வாதங்களையும் ஆய்ந்தார் . 
ஸ்காட்லாந்தின் அரியணைக்கு மூவர் போட்டியிட்டனர் . 
ஹேஸ்டிங்ஸ் - பிரபுவான ஹென்றி , ஜான்பாலியல் , ராபர்ட் 
புரூஸ் ஆகியோர் அம்மூவர் . கி.பி. 1292 ஆம் ஆண்டு நவம்பர் 
30 ஆம் நாள் ஸ்காட்லாந்தின் அரசுரிமை 

அரசுரிமை ஜான்பாலியலைச் 
சேரவேண்டுமென எட்வர்டு அறிவித்தார் . தாம் பெற்ற 
அரசுரிமைக்கு நன்றி செலுத்தும் வகையாக அவர் எட்வர்டுக்கு 
இறைவணக்கம் செலுத்தினார் . இங்கிலாந்தின் அடிமையாக 
ஜான்பாலியல் ஸ்காட்லாந்தைச் சிறிதுகாலம் ஆண்டார் . ஆனால் , 
ஃபிரெஞ்சியப் போரும் , எட்வர்டின் பொருளாதார நெருக்கடி 
களும் நாட்டில் பெரும் கலவரத்தை மூட்டக் காரணங்களாயின . 


எட்வர்டு மன்னரின் பொருளாதார நெருக்கடி : பொருள் 
பற்றாக்குறையால் எட்வர்டு சொல்லொணாத் துயருற்றார் . தம் 
தந்தையாரின் கடன்கள் காரணமாகவும் , சிலுவைப்போரில் அவர் 
பங்கெடுத்ததன் விளைவாகவும் , பெரும் பொருள் நெருக்கடியுடன் 
எட்வர்டு தம் 

தம் . ஆட்சியைத் தொடங்கியிருந்தார் . தேவைக் 
கதிகமாகப் பொருள் தேவைப்படாது சிலகாலம் சமாளித்தார் . 
எனினும் , அரசர் அக்கிரமமான வரி விதிப்புகளில் ஈடுபடவில்லை . 
கி.பி. 1290 ஆம் ஆண்டில் பொது மக்களின் கருத்துக்குச் செவி 
சாய்த்து யூதர்கள் அனைவரையும் எட்வர்டு இங்கிலாந்திலிருந்து 
விரட்டியடித்தார் . யூதர்கள் அரசருக்குத் தேவையான, 
பொருளுதவி செய்து வந்தார்கள் . அவர்களை விரட்டியடித்ததால் 
அரசருக்குப் பொருள் கொடுக்க ஆள் இல்லை . யூதர்களை 
விரட்டியது தவறான செயல் என்று கருதப்பட்டது . சில ஆண்டு 
களுக்குப் பின்னர் தமக்குப் பொருள் கொடுத்து உதவியவர்களை 
விரும்பினாலும் , யூதர்களைத் திரும்பவும் நாட்டில் வரவழைக்க 
முடியாத சூழ்நிலையில் தவித்தார் எட்வர்டு . 

இத்தருணத்திலிருந்து அரசருக்கு மேலும் பல தொல்லைகள் 
நேரலாயின . அரசரின் அன்புக்குப் பாத்திரமான அவருடைய 
மனைவி காஸ்டைல் இளவரசி எலியனார் , கி.பி. 1290 ஆம் 
ஆண்டில் காலமானார் . எலியனாரை அமைதிக் காவலர் என்று 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


237 


மக்கள் அழைத்தனர் . அதேயாண்டில் அவருடைய பொருள் 
காப்பாளரான பிஷப் கிர்க்பியும் காலமானார் . கி.பி. 1292 ஆம் 
ஆண்டில் தலைசிறந்த சட்டவல்லுநரான பர்னெல் காலமானார் . 
கி.பி. 1294 ஆம் ஆண்டில் வேல்ஸில் பெரியதொரு புரட்சி 
மூண்டது . வேல்ஸியருடன் ஃபிரான்ஸ் மன்னர் பிலிப் உறவு 
கொண்டிருந்ததுடன் , ஸ்காட்லாந்து மன்னராகியிருந்த ஜான் 
பாலியலையும் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு தூண்டினார் . 
எட்வர்டு மன்னர் ஸ்காட்லாந்தின் உள் நாட்டு விவகாரத்தில் 
தலையிட்டதையடுத்து அவருடைய அதிகாரத்தைப் புறக்கணிக்கத் 
தொடங்கியிருந்தார் ஸ்காட்டிய அரசர் . ஸ்காட்டிய வழக்கு 
களைத் தீர்த்துக்கொள்ள ஸ்காட்டியரை வெஸ்ட்மின்ஸ்டர் நீதி 
மன்றத்திற்கு எட்வர்டு அழைத்தார் . இதன் விளைவாக , அரசர் 
ஸ்காட்லாந்தின் உள் நாட்டு விவகாரத்தில் 

விவகாரத்தில் தலையிட்டதாகக் 
குற்றம் சுமத்தப்பட்டார் . 


+ 


ஸ்காட்டிய போர் , 1296 : மேற்கூறிய இடர்ப்பாடுகளின் 
இடையில் தான் கி.பி. 1295 ஆம் ஆண்டில் எட்வர்டு தம்முடைய 
மாதிரிப் பாராளுமன்றத்தைக் கூட்டினார் . நாட்டிற்கேற்பட்ட 
இந்நெருக்கடியில் பொருளுதவியும் , அறிவுரையும் அளிக்குமாறு 
எட்வர்டு , தம் மக்களைக் கேட்டுக் கொண்டார் .. அரசருக்கு 
உதவி கிட்டியது . திருச்சபையினர் , பிரபுக்கள் , நைட்டுகள் , 
நகரவாசிகள் ஆகியோர் 

தாராளமாக வரிகளின் மூலம் 
ஏராளமான பொருள்களை வாரி வழங்கினர் . தம் வருமானத் 
திலிருந்து பதினொன்றிலொரு பங்கிலிருந்து ஏழிலொரு பங்குவரை 
மக்கள் நிதியாக வழங்கினர் . இப்பொருளுதவியுடன் தம்மை 
எதிர்த்திருந்த அபாயங்களைச் சாட எட்வர்டு ஆயத்தமானார் . 
காஸ்கனிக்கும் பெரும் படையொன்று அனுப்பப்பட்டது . 
பின்னர் அவர் ஸ்காட்டியரைச் சந்திக்கத் தயாரானார் . 
தம்முடைய பிரபுக்களுடன் அவரைத் தாம் கி.பி. 1296 ஆம் 
ஆண்டு மார்ச் மாதம் 1 ஆம் தேதி நியூகாசில் என்ற நகரில் சந்திக்க 
ஏற்பாடாயிற்று . அங்கு நடைபெற்ற பாராளுமன்றக் கூட்டத்தில் 
பங்குகொள்ள ஸ்காட்டிய அரசர் பாலியல் வரவேண்டுமென 
முதலில் எட்வர்டு கோரினார் . அவர்கள் அரசரின் கோரிக்கையை 
மதிக்கவில்லை . எனவே , அவர்களுக்கெதிராகப் படையுடன் 
செல்வதென முடிவு 

செய்தார் 

அரசர் . இதனிடையில் 
நாற்பதினாயிரம் வீரர் கொண்ட ஸ்காட்டிய படை கம்பர் 
லாந்தின் மீது படையெடுத்து அதனைச் சுற்றியிருந்த பிரதேசங் 
களைச் 

சூறையாடியது . அவர்கள் எண்ணற்ற கொடுமைகளை 
யிழைத்தனர் . வலிவுற்றோரைக் கைப்பற்றத் தவறிய ஸ்காட்டியர் 
வலிவற்றோர் , நோயுற்றோர் , பச்சிளங்குழந்தைகள் 

என்று 


கைக்குப் பின்னர் எடின்பரோவும் 
பிடிபட்டது. னையடுத்து 
258 

பிரிட்டன் வரலாறு 
பாகுபடுத்தாது பழிவாங்கினர் . மூன்று வயதுக் குழந்தைகளை 
ஈட்டியால் குத்தி வானத்தில் வீசினர் . திருச்சபைகள் தீக்கிரை 
யாயின . மாதர்களைக் கொன்று குவித்த அந்தப் பாவிகள் அவர்களை 
இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதாகக் கூறினர் . கார்லைல் நகர 
மக்கள் மட்டும் ஸ்காட்டிய படைகளுக்குப் பலத்த எதிர்ப்புகாட்டி 
அவர்களை முன்னேறாது தடுத்திருந்தனர் . 

ஸ்காட்லாந்து கைப்பற்றப்படல் : எட்வர்டும் படையுடன் 
சென்றார் . பெர்விக் என்ற 

நகரை அவர் 

எளிதாகக் 
கைப்பற்றினார் . இருதரப்பிலும் பெரும்படையினர் இறந்து 
மடிந்தனர் . டன்பார் கோட்டை அரசருக்கெதிராக நின்றது . 
அக்கோட்டையின் சீமாட்டி எட்வர்டை எதிர்த்தாள் . 

ஆனால் 
அவள் கணவரோ படையுடன் எட்வர்டுடன் இருந்தார் . டன்பார் 
கோட்டையைக் காக்க ஸ்காட்டியர் பெரும் படையொன்றை 
அனுப்பினர் . ஆனால் எட்வர்டின் தளபதிகள் வெற்றிபெற்றனர் . 
கோட்டையும் கைப்பற்றப்பட்டது ( ஏப்ரல் 27 , 1296 ) . மூன்று 
ஸ்காட்டிய ஏர்ல் பிரபுக்கள் , நான்கு பாரன் பிரபுக்கள் , எழுபது 
நைட் வீரர்கள் ஆகியோர் சிறைப்பிடிக்கப்பட்டனர் . அங்கிருந்து 
புறப்பட்ட எட்வர்டு , ராக்ஸ்பரோ , டம்பார்ட்டன் , ஜட்பரோ 
ஆகிய இடங்களைக் கைப்பற்றினார் . எட்டு நாட்கள் முற்று 
ஸ்டர்லிங் , பெர்த் ஆகிய இடங்கள் பிடிபட்டன . ஜூலை 10 ஆம் 
நாள் பாலியல் பிரிசின் ( Brechin ) என்ற ஊரில் எட்வர்டைச் 
சந்தித்து அவருக்குக் கீழ்ப்படிந்தார் . நன்றிகெட்டத்தனமாக 
நடந்துகொண்டதை : ஒப்புக்கொண்ட பாலியல் ஸ்காட்லாந் 
தையும் எட்வர்டுக்குக் கொடுத்துவிட வேண்டியவரானார் . 


பெர்விக்கில் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் கூடிய பாராளு 
மன்றத்தில் ஸ்காட்டிய பாரன் பிரபுக்கள் விசுவாசப் பிரமாணம் 
எடுத்துக் கொண்டதோடு , ஃபிரான்சுடன் தமக்கிருந்த 
உறவையும் கத்தரித்துக்கொள்ள அவர்கள் ஒப்புக்கொண்டனர் . 
எடின்பரோ , ராக்ஸ்பரோ , ஜட்பரோ , பெர்விக் போன்ற 
இடங்களை எட்வர்டு தம் கையிலேயே வைத்துக்கொண்டு , பாரன் 
பிரபுவை ஸ்காட்லாந்தின் காவலராக நியமித்தார் . அரசர் 
ஒருவரையும் பழிவாங்கவில்லை . பாலியலும் மூன்று ஆண்டுகள் 
கௌரவமாகச் சிறையில் நடத்தப்பட்டார் . பின்னர் , நார்மண்டி 
யிலிருந்த தம் பண்ணைகளுக்குச் சென்றுவிட அவர் அனுமதிக்கப் 
பட்டார் . 

வாக்குறுதியை மீறிய பாரன் பிரபுக்களையும் அரசர் 
மன்னித்துவிட்டார் . இங்கிலாந்து திரும்புமுன் எட்வர்டு 
ஸ்காட்டியரது கல்லால் ஆன சிம்மாசனத்தைத் தம்முடன் கொண்டு 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


239 


வந்தார் . இன்றும் அதை வெஸ்ட்மின்ஸ்டர் திருக்கோயிலில் 
காணலாம் . இச்சிம்மாசனத்தின்மீது அமர்ந்து ஆங்கில அரசர்கள் 
முடிசூட்டிக்கொண்டார்கள் . இறுதியில் , ஸ்காட்லாந்து பணிந்து 
விட்டது .. 
வ திருச்சபையுடன் சச்சரவு : ஸ்காட்லாந்து போருடன் 
எட்வர்டின் இடர்ப்பாடுகள் ஓய்ந்து விடவில்லை . போப்பாண்ட 
வருக்கும் அரசருக்கும் இடையே சச்சரவேற்பட்டது . எட்டாம் 
பானிபேஸ் (Boniface VIII ) என்பார் அப்போது போப்பாண்ட 
வராகத் திகழ்ந்தார் . போப்பாண்டவரின் அனுமதியின்றித் 
திருச்சபைச் சொத்துகளுக்கு வரி ஒன்றையும் கொடுக்கக்கூடா 
தென்று அவர் .. ஆணை ஒன்றின் மூலம் - தடுத்திருந்தார் - ( DE 
clericis laicos ) . - எட்வர்டின் 

எட்வர்டின் வேறு சில நடவடிக்கைகளின் 
நிமித்தமாக ஏற்கனவே திருச்சபையினர் கோபமுற்று இருந்தனர் . 
அரசருடைய அதிகாரத்தைக் குறைகூறும் திருச்சபை விதிகள் 
சிலவற்றை விலக்கிக்கொள்ள வேண்டுமென எட்வர்டு ஆர்ச் பிஷப் 
பெக்ஹாமை வற்புறுத்தியிருந்தார் . மரித்தமானியச் சட்டத்தால் 
( Statute of Martmain ) திருச்சபைக்கு மானியமாக நிலம் 
வழங்கப்படும் அதிகாரத்தை அவர் ஏற்கனவே பெற்றிருந்தார் . 
பெருந்தொகைகளைத் திருச்சபைக் குருமார்கள் கொடுக்க 
வேண்டுமென அரசர் கோரியிருந்தார் . கி.பி. 1294 ஆம் ஆண்டில் 
இத்தொகை குருமார்களின் வருமானத்தில் பாதியாக இருந்தது 
என்றால் திருச்சபைக் குருமார்களின் கோபத்திற்கான காரணத்தை 
நம்மால் அறிய முடியும் . கி.பி. 1295 ஆம் ஆண்டில் கூடிய தேசிய 
பாராளுமன்றத்தில் பங்குகொள்ள திருச்சபையினர் தொடக் 
கத்தில் ஆர்வம் காட்டாததும் இதனால் தான் . 

போப் 
பாண்டவரின் ஆணை , திருச்சபையுடன் அரசரின் நேரிடையான 
மோதலுக்கு வழிவகுத்தது . கி.பி. 1294 இல் பெக்ஹாமை 
அடுத்து ஆர்ச்பிஷப்பான வின்செல்சி ( Winchelsey ) மேலும் 
மானியமாகப் பொருள் கொடுக்க , அனுமதி மறுத்தார் . இதனை 
யடுத்து அரசரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார் . தாம் 
கேட்ட பொருளை மானியமாக வழங்கத் தவறிய திருச்சபைக் 
குருமார்கள் அனைவரும் நாடுகடத்தப்படுவரென்று 

அரசர் 
அறிவித்தார் . இத்தருணத்தில் ஏனைய வகுப்பைச் சார்ந்தவர் 
களும் பெரும்பாலும் அரசருக்கெதிராக நின்றனர் . 
அனுபவிக்கும் சலுகைகளையும் , உரிமைகளையும் விசாரித்துக் 
கட்டுப்படுத்த எண்ணிய அரசரின் நடவடிக்கைகளைப் பிரபுக்கள் 
எதிர்த்தனர் . சுங்க வரிகளை 

உயர்த்தியதை வணிகர்கள் 
கண்டித்தனர் . குறிப்பாக , உரோம ( கம்பள ) ஏற்றுமதிக்கு 
அதிக வரியைக் கட்டவேண்டியவர்கள் ஆனார்கள் . இதனால் 
வணிகர்களும் அரசரை எதிர்த்தனர் . 


தாம் 


240 


பிரிட்டன் வரலாறு 


பிரபுக்களுடன் சச்சரவு : கி.பி. 1297 ஆம் ஆண்டில் அரசர் 
பிரபுக்களை அழைத்தார் . திருச்சபையினரை நாட்டைவிட்டு 
வெளியேற்றியதாலும் , காமன்ஸ் பிரதிநிதிகளை அழைக்காத 
தாலும் அவருடைய மாதிரிப் பாராளுமன்றம் உடைந்துபோய் 
விட்டதோ என்று எண்ணப்படலாயிற்று . காஸ்கனியைத் திரும்பப் 
பெற , பிரபுக்கள் தமக்குப் பணிபுரிய வேண்டுமென எட்வர்டு 
கோரினார் . வடக்கிலிருந்து ஃபிரான்ஸைத் தாக்க அரசரே 
பிளாண்டர்ஸ் சென்றார் . நார்போக் பிரபு பிஹாடு அரசருடன் 
செல்ல மறுத்தனத ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் . பிரபுக் 
களுடன் போர் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது போன்ற 
சூழ்நிலை நிலவியது . 1207 ஆம் ஆண்டு ஜூலையில் அனைவர்மீதும் 
வரியொன்றைப் போட்டபோது சமாதானம் ஏற்படுவது போன்ற 
நிலை ஏற்பட்டது . திருச்சபையினர் தாம் விரும்பிய தொகையை 
மானியமாக வழங்கப் போப்பாண்டவர் அனுமதித்தார் , 
அரசருக்கும் திருச்சபையினருக்கும் உடன்பாடு ஏற்பட்டது . 
அதற்குப் பின்னர் அரசர் பிளாண்டர்ஸ் சென்றார் . 

அரசர் 
இல்லாத சமயத்தில் அவருடைய மகன் எட்வர்டு மகாசாசனத்தை 
ஊர்ஜிதம் செய்ததையும் அறிந்துள்ளீர்கள் . இதைச் சாசன 
ஊர்ஜிதம் என்பர் ( Confirmation of the Charter ) . ஆங்கில அரசியல் 
சாசனங்களில் இது முக்கியமானதாகக் கருதப்படுகிறது . பாராளு 
மன்றத்தின் அனுமதியின்றி இனி அரசர் வரிவிதிக்க மாட்டார் 
என்ற கொள்கையை இச்சாசனம் மீண்டும் ஊர்ஜிதம் செய்தது . 
பின்னர் எட்வர்டு மன்னரும் இதனை ஏற்றுக் கொண்டார் . 
கி.பி. 1300 ஆம் ஆண்டு வந்த ஆர்டிகுலி சூபர் கார்டாஸ் 
( Articuli Super Cartas ) என்ற சட்டம் அரச அதிகாரிகளின் 
அதிகாரத்தைக் கட்டுப்படுத்தியது . அது மற்றொருமுறை காடுகள் 
பற்றிய தணிக்கையை மேற்கொள்ள வழிசெய்தது . கி.பி. 
1301 ஆம் ஆண்டில் சாசனங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பெற்று , 
பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன . பாராளு 
மன்றத்தைத் தவிர , பொருள் சேகரிக்க அரசருக்குப் பல வழிகள் 
இருந்தபோதிலும் , தாம் கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் , தம் 
அதிகாரத்திற்குட்பட்டு அளவோடு பொருள் சேகரிக்கும் 
நேர்மையை எட்வர்டு 

எட்வர்டு பெற்றிருந்தார் . இருப்பினும் ஆர்ச் 
பிஷப்பும் , பாரன் பிரபுக்களும் அவரைச் சந்தேகப் பார்வையுடன் 
நோக்கினர் . அவர்களின் அவநம்பிக்கையினூடேயும் , எதிர்ப்பி 
னூடேயும் அரசரின் இறுதியாண்டுகள் இடர்ப்பாடுகளில் 
கழிந்தன . 

எட்வர்டு தம் கடைசி ஆண்டுகளிலும் ஸ்காட்லாந்துடன் 
மீண்டும் போர் செய்ய வேண்டியவரானார் . வேல்ஸ் மெதுவாக 
எட்வர்டுக்குக் கீழ்ப்படியச் சம்மதித்தது . தன் மகன் மூத்த 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


241 


எட்வர்டை அவர் வேல்ஸின் இளவரசாக்கினார் . கி.பி. 1296 ஆம் 
ஆண்டு போருக்குப் பின்னரும் ஸ்காட்டியர் அமைதியாக வாழ 
வில்லை . எட்வர்டின் அமைச்சரான வாரன் பிரபுவைக் கால்வேயைச் 
சார்ந்த ( Galloway ) வில்லியம் வாலஸ் என்பார் தாக்கி அவரைக் 
கி.பி. 1297 ஆம் ஆண்டு செப்டம்பர் 10 ஆம் நாள் ஸ்டர்லிங் 
என்னுமிடத்தில் படுதோல்வியடையச் செய்தார் . சிறிது காலம் 
வாலஸ் ஸ்காட்லாந்தின் அரசரானார் . 

ஸ்டர்லிங்கில் பெற்ற 
வெற்றிக்குப் பின்னர் ஸ்காட்லாந்து வாலஸின் வசம் சிக்குண்டது . 
அவர் ஒரு கொடுங்கோலர் . அவர் இங்கிலாந்துமீது படை 
யெடுத்தபோது ஆணென்றும் பெண்ணென்றும் பாராது , எல்லா 
வயதினரையும் பழிவாங்கினார் . ஆங்கில எல்லைப் பிரபுக்களும் 
அதேபோன்று அக்கிரமங்களைப் பதிலுக்குச் செய்தனர் . வாலஸின் 
படையெடுப்பை முறியடிக்க உறுதிபூண்டார் எட்வர்டு . வாலஸை 
‘ ஸ்காட்லாந்து கவர்னர் என்று கூறினர் . எட்வர்டு மன்னர் 
வாலஸைப் பழிக்குப்பழிவாங்க யார்க்கில் பெரும்படை 
யொன்றைத் திரட்டினார் . இருப்பினும் படைகள் உடனே புறப்பட 
முடியாமல் ஓராண்டு தாமதம் ஏற்பட்டது . இவ்விடைவெளியில் 
ஃபிரான்ஸுடன் எட்வர்டு உடன்படிக்கை செய்து கொண்டார் . 
எட்வர்டின் படை வாலஸைப் பாஃல்கிர்க் ( Falkirk ) காடுகள்வரைத் 
துரத்திச் சென்றது . கி.பி. 1298 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22 ஆம் 
நாள் வாலஸைப் படுதோல்வியுறச் செய்து மாபெரும் வெற்றி 
யொன்றை எட்வர்டு பெற்றார் . கவர்னர் பதவியைத் துறந்து 
விட்டு நாட்டைவிட்டே ஓடிப்போனார் வாலஸ் . 


ஸ்காட்லாந்தில் கலகம் : இருப்பினும் ஸ்காட்டியரை 
அடக்குவது அவ்வளவு எளிதாகப்படவில்லை . ஜான் பாலியலைத் 
தம் அரசர் என அவர்கள் கூறிக்கொண்டனர் . ஜான் பாலியலை 
எட்வர்டு சிறைப்பிடித்திருந்தார் . பாலியலின் பிரதிநிதிகளாக 
மூவரை ஸ்காட்டியர் நியமித்து இருந்தனர் . எட்வர்டுக்கும் 
ஸ்காட்டியருக்கும் தீர்மானமான முடிவு ஏற்படாமலேயே போர் 
தொடர்ந்து நடைபெற்று வந்தது . போப்பாண்டவர் எட்டாம் 
பானிபேஸ் ஸ்காட்லாந்து விவகாரத்தில் குறுக்கிட்டு ஜான் 
பாலியலே ஸ்காட்லாந்தின் அரசர் என அறிவித்தார் . கி.பி. 
1301 ஆம் ஆண்டில் கூடிய ஆங்கிலப் பாராளுமன்றம் போப் 
பாண்டவரின் தீர்ப்பு நியாயமற்றது என்று கூறியதுடன் , எட்வர்டு 
மன்னருக்கே ஸ்காட்லாந்தை ஆளும் உரிமை உண்டென்பதையும் 
வலியுறுத்தியது . பல்லாண்டுகள் போர் தொடர்ந்தது . வெற்றியும் 
பன்முறை கைமாறியது . கி.பி. 1303 ஆம் ஆண்டில் இறுதியாக 
எட்வர்டு ஸ்காட்லாந்து முழுவதையும் வெற்றி கண்டதுடன் 
பாலியலின் பிரதிநிதிகளும் அவருக்குக் கீழ்ப்படிய ஒப்புக் 


242 


பிரிட்டன் வரலாறு 


கொண்டனர் . கி.பி. 1304 ஆம் ஆண்டில் ஸ்டர்லிங்கை அரசர் 
கைப்பற்றிய பின்னர் ஸ்காட்லாந்தை ஆள திட்டமொன்றைத் 
தீட்டினார் . அதன்படி , ஸ்காட்டிய நீதிபதிகளுடன் ஆங்கில 
நீதிபதிகளும் சேர்ந்து பணியாற்ற வேண்டுமென்றும் , ஸ்காட்டிய 
பாராளுமன்றம் ஆண்டுதோறும் பிரதிநிதிகளை ஆங்கிலப் பாராளு 
மன்றத்திற்கு அனுப்ப வேண்டுமென்றும் ஏற்பாடாயிற்று . 


ஸ்காட்லாந்து இரண்டாம் முறையாக ஆங்கில அரசருக்குக் 
கீழ்ப்படிந்தது . அப்போது அரசரை எதிர்க்கத் துணிந்த 
தலைவர்கள் யாருமில்லை . வாலஸ் நாடு கடத்தப்பட்டிருந்தார் . 
அவரும் கீழ்ப்படிந்துவிட விழைந்தார் . அரசரும் வாலஸின் 
சரணாகதியை எதிர்பார்த்திருந்தார் . ஃபிரான்ஸிலிருந்து 
ஸ்காட்லாந்து திரும்பிய வாலஸ் எட்வர்டினிடம் சரணடைய 
மனமின்றி அங்குமிங்கும் ஒளிந்து திரியலானார் . வாலஸ் 
கைப்பற்றப்பட்டு இலண்டனில் சிரச்சேதம் செய்யப்பட்டார் . 
கொலை , கொள்ளை , வஞ்சகம் ஆகிய குற்றங்களுக்காக அவர் 
கழுவேற்றப்பட்டதாக , எட்வர்டு அறிவித்தார் . 


எட்வர்டின் கடைசிப் படையெடுப்புகள் : ஸ்காட்லாந்தில் 
இப்போது அமைதி நிலவியதாக எட்வர்டு நம்பினார் . எனினும் 
அது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை . கி.பி. 1305 ஆம் ஆண்டில் 
ஜான் பாலியலை எதிர்த்த ராபர்ட் புரூஸின் பேரரான ராபர்ட் 
புரூஸ் என்பார் அரசப் பிரதிநிதிகளில் ஒருவரைக் கொன்று 
விட்டு ஸ்காட்லாந்தின் அரசராக முடிசூட்டிக்கொண்டு , ஆங்கில 
அரசருக்கெதிராகக் கலகம் செய்தார் . தம் படைத் தளபதியாகப் 
பெம்ப்ரோக் பிரபுவான எய்மர் - டி - வாலன்ஸ் ( Aymer de Valence ) 
என்பாருடன் மீண்டும் வடக்குநோக்கிப் படையெடுத்தார் 
எட்வர்டு . சென்றவிடமெல்லாம் வெற்றிவாகை சூடிய அரசரால் , 
ராபர்ட் 

கைப்பற்ற முடியவில்லை . அடர்ந்த 
காடுகளடங்கிய வடபகுதிக்கு ஓடிச்சென்றார் ராபர்ட் புரூஸ் ; தம் 
படைகள் அனைத்தையும் திரட்டி ஸ்காட்லாந்து நாட்டையே 
அழித்துவிடும் நோக்குடன் எட்வர்டு புறப்பட்டார் . 
யெடுத்த அரசர் வழியில் நோயுற்றார் . கார்லைல் என்ற நகரத்தில் 
எட்வர்டு பல மாதங்கள் தங்க வேண்டியவரானார் . மீண்டும் 
முன்னேறிச் செல்ல முயன்றபோது பரோ - ஆன் - சான்ட்ஸ் (Burgh 
on - Sands ) என்னுமிடத்தில் கி.பி. 1307 ஆம் ஆண்டு ஜூலை 7 ஆம் 
நாள் எட்வர்டு மன்னர் காலமானார் . 


புரூஸைக் 


படை 


எட்வர்டு சிறந்த போர் வீரர் ; மாபெரும் சட்ட வல்லுநர் ; 
சீரிய பணியாளர் ; பணிபுரிந்துகொண்டே மறைந்த மாமேதை 


முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


24 ) 


அவர் . எட்வர்டு மன்னரின் ஆட்சிக் காலத்தில் ஆங்கில அரசிய 
லமைப்பு வெகுவாக மாற்றப்பட்டது . அடுத்த இருநூறு ஆண்டு 
களில் அத்தகைய மாற்றம் ஏற்படவேயில்லை . தம் மக்களுக்குச் 
செய்ய விரும்பியதை அவர் முழுமனதுடன் செய்ய முனைந்தார் . 
அதனால் ஒருவராலும் , என்றும் அழிக்க முடியாத அடையாளச் 
சின்னங்களை அவர் விட்டுச் சென்றார் . அவர் குற்றம் செய்தார் . 
அதிலும் அவர் நல்லவராகவும் , வல்லவராகவும் விளங்கினார் . 
மக்களை வாட்டும் கொடுமைகள் பலவற்றை அவர் புரிந்திருந்த 
போதிலும் அவர் தம் மக்களைப் பெரிதும் நேசித்தார் என்பதை 
மறுக்கவோ , மறைக்கவோ , மறக்கவோ முடியாது . 


16. இரண்டாம் எட்வர்டு 

மன்னரின் ஆட்சி 


( 1307-1327 ) 


இரண்டாம் எட்வர்டு தம் தந்தை முதலாம் எட்வர்டினின்றும் 
முற்றிலும் மாறுபட்டவர் . இங்கிலாந்தை ஆண்ட தம் மூதாதையர் 
களிலிருந்தும் அவர் வெகுவாக முரண்பட்டிருந்தார் . எல்லா 
ஆஞ்சுவின அரசர்களும் - அவர்கள் நல்லாட்சி நடத்தினும் சரி 
அல்லது கொடுங்கோலாட்சி புரியினும் சரி - ஆட்சி செய்வதைப் 
பெரிதும் விரும்பினர் . ஆனால் எட்வர்டுக்கு ஆட்சி செய்யும் 
ஆசைகூட இல்லாது போனது குறிப்பிடத்தக்கது . நாட்டுப்புற 
மேனர்ப் பண்ணைகளை வைத்திருந்த ஒரு பாரன் பிரபுவாகவோ , 
கலைவாணர்களையும் , தொழிலாளர்களையும் வைத்திருந்த 
வர்த்தகராகவோ இருந்திருப்பின் மகிழ்ச்சியாக இரண்டாம் 
எட்வர்டு வாழ்ந்திருக்கக்கூடும் . அரசராக இருப்பதற்கு அவர் 
முழுவதும் தகுதியற்றவர் ; பொருத்தமற்றவர் . அவருடைய 
தந்தையாரோ இடையறாது பணிபுரிவதில் இன்பம் கண்டார் ; 
ஆனால் இரண்டாம் எட்வர்டோ சும்மாயிருந்து சுகம் கண்டார் . 
அவருடைய முந்தையர் விறல் வீரர்கள் ; அவரோ பலவீனர் . 
வீம்புக்கும் வகையற்ற தன்மைக்கும் பெயர் பெற்றிருந்தாரேயன்றி 
வழுவாத ஒழுக்கத்தை அவரால் கடைப்பிடிக்க முடியவில்லை . 
எந்தவொரு அரசரும் சோம்பலற்று வாழ்க்கூடாத காலத்தில் , 
சோம்பலின் இருப்பிடமாக இருந்த இரண்டாம் எட்வர்டு , 
சோம்பலாலேயே அழிந்தார் . 


தந்தையைப் புறக்கணித்த தனயன் : 

தம் தந்தையாரின் 
இறுதிகாலக் கட்டளைகளைப் புறக்கணித்துவிட்டு ஆட்சியைத் 
தொடங்கினார் இப்புதிய அரசர் . சான்றோனாக்குவது தந்தையின் 
கடனாதலின் முதலாம் எட்வர்டு கடுமை நிறைந்த தந்தையாகக் 
காட்சியளித்திருந்தார் . தம் மகனின் 

குற்றங்களுக்கான 


இரண்டாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


245 


தண்டனையை விதிக்க அவர் தவறியதில்லை . வருங்காலத்தில் 
நல்லாட்சி நடத்தவேண்டி அதற்கான பயிற்சிகளை வகையாகக் 
கொடுக்க அவர் முயன்றிருந்தார் . அவரது மரணத்தால் தந்தை 
வாரின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலையடைந்திருந்த மகன் 
தந்தையாரின் நினைவையே அகற்ற முயன்றார் . ஸ்காட்டியருடன் 
நடத்திய போரைத் தீவிரமாகச் செயல்படுத்த வேண்டுமென அவர் 
ஆணையிட்டுச் சென்றார் . 

எய்மர் - டி- வாலன்ஸ் என்பாரின் 
தலைமையில் படைகளைவிட்டு மடிந்தார் முதலாம் எட்வர்டு . 

இரண்டாம் எட்வர்டின் இணைபிரியா நண்பர் பியர்ஸ் 
கேவஸ்டன் ; அவர் ஒரு காஸ்கானிய நைட் ; சாதாரணமானவர் ; 
வீணர் . அவர் இளம்பிராயத்திலிருந்து இரண்டாம் எட்வர்டுடன் 
வளர்ந்தவர் . முதலாம் எட்வர்டு அந்த வீணனை நாடுகடத்தி 
யிருந்தார் . தந்தையாரின் மரணத்திற்குப் பின் இரண்டாம் 
எட்வர்டு கேவஸ்டனைத் திரும்பவும் அழைத்துக்கொண்டார் , 
அவரைக் கார்ன்வால் பிரபுவாகவும் அரசர் நியமித்தார் . பின்னர் , 
ஃபிரெஞ்சு இளவரசி இஸபெல்லாவைத் திருமணம் செய்து 
கொள்ள ஃபிரான்ஸ் நாடு சென்றார் இரண்டாம் எட்வர்டு . 
இஸபெல்லா ஃபிரான்ஸ் நாட்டு மன்னர் எழிலோன் பிலிப் 
( Philip the Fair ) என்பாரின் மகள் . அரசர் நாட்டிலில்லாதபோது 
கேவஸ்டனே அரசப் பிரதிநிதியாய் ஆட்சி நடத்தினார் . கி.பி. 
1308 ஆம் ஆண்டு பிப்ரவரி 25 ஆம் நாள் அரசரும் அரசியாரும் 
வின்செஸ்டரில் முடிசூட்டப் பெற்றனர் . கிளாஸ்டர் பிரபுவின் 
சகோதரியை அரசர் கேவஸ்டனுக்கு மணம் முடித்தார் . 
ரிடம் தமக்கிருந்த அபிமானத்தைக் கேவஸ்டன் வெளிப்படை 
யாகப் பயன்படுத்திக் கொண்டார் . அதன் விளைவாகப் போர்டோ 
விலிருந்த தம் உறவினர்களை இங்கிலாந்திற்கு வரவழைத்து , 
கார்ன்வால் சுரங்கங்களில் அவர்களுக்கு வேலை கொடுத்து 
கேவஸ்டன் அவர்கள் பெரும் ஊதியம் பெற வழிகாட்டினார் . 
இன்னும் பலர் ஃபிரான்ஸ் நாட்டில் வேலை பெற்றனர் . பெரும் 
பிரபுக்களை நிந்தையான பெயர்களிட்டுக் கேலி செய்த கேவஸ்டன் 
லங்காஸ்டர் பிரபுவை நாடகமாடி என்றும் , பெம்ப்ரோக் 
பிரபுவை , யூத ஜோஸப் என்றும் வார்விக் பிரபுவை ஆர்டன் 
காட்டுக் கறுப்புநாய் என்றும் நிந்தைமொழிகளில் கேலி 
செய்தார் . 

பிரபுக்களின் பலம் : பலவீனமான அரசரைப் பயன்படுத்திக் 
கொண்டு தம் உரிமைகளை உறுதிப்படுத்திக்கொள்ள பிரபுக்கள் 
முயன்றனர் ; பிரபுக்களின் தலைவராக இருந்த லங்காஸ்டர் 
பிரபுவான தாமஸ் விறல்வீரர் ; அரசரின் உறவினரும் கூட . 
மூன்றாம் ஹென்றியின் காலத்தில் போப்பாண்டவர் சிசிலியை 


பிரிட்டன் வரலாறு 


ஆளும்படிப் பணித்த எட்மண்ட் என்பாரின் மகன் ஒக்காஸ்டர் 
பிரபுவான தாமஸ் . அவர் முதலாம் எட்வர்டு மன்னரின் விசுவாச 
மிக்க அமைச்சர் லிங்கன் பிரபு ஹென்றி - டி - லாசி என்பாரின் 
மகளை மணந்திருந்தார் . லங்காஸ்டர் , டெர்பி , லீசெஸ்டர் ஆகியு 
வற்றின் பிரபுவாயிருந்த அவர் , தம் மனைவியின் சீதனமாகச் 
சாலின்பரி , லிங்கன் ஆகிய பகுதிகளின் ஆட்சியையும் பெற்றி 
ருந்தார் . தாம் பெற்றிருந்த பரந்த நிலப்பரப்புகளைப் போன்றே 
அவருடைய பேராசையும் பரந்திருந்தது . சந்தர்ப்பத்தை நழுவ 
விடாது ஒவ்வொரு முறையும் - தம் அதிகாரத்தைப் பெருக்கிக் 
கொள்வதில் லங்காஸ்டர் பிரபு கண்ணுங் கருத்துமாயிருந்தார் . 
அரசருக்கெதிராகத் தம் எதிர்ப்பையும் அவர் வலியுறுத்தத் 
தவறவில்லை . 


கேவஸ்டனின் வீழ்ச்சி : இரண்டாம் எட்வர்டின் 

முதல் 
பாராளுமன்றக் கூட்டத்திலேயே பிரபுக்கள் அனைவரும் கேவஸ்ட 
னுக்கெதிராக ஒன்றிணைந்தனர் . கேவஸ்டன் நாடுகடத்தப் 
பட்டார் . பிரபுக்களின் வற்புறுத்தலின் பேரில் அரசர் அவரை 
நாடு கடத்த இசைந்தார் . கேவஸ்டன் அயர்லாந்தின் அரசப் 
பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் . தம்முடைய இணைபிரியா 
நண்பரின் வீழ்ச்சியாவது இரண்டாம் எட்வர்டை நல்லாட்சி 
நடத்தத் தூண்டியதா என்றால் அதுதான் இல்லை . - மீண்டும் 
பாராளுமன்றம் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்குக் கூட்டப் 
படவில்லை . பிரெஸ்கோபால்டி என்ப்படும் இத்தாலிய வங்கிச் 
சொந்தக்காரர்களிடமிருந்து அரசர் பெரும் தொகையைக் கடனாக 
வாங்கிச் - சுங்கவரிகளை வசூலித்துக்கொள்ளும் உரிமையை அவர் 
களுக்கு வழங்கினார் . மீண்டும் பாராளுமன்றம் கூட்டப்பெற்ற 
போது பிரபுக்களைப் போலவே காமன்ஸ் சபையினரும் அரசரின் 
முறைகேடான ஆட்சியைக் கண்டித்தனர் . நாடுகடத்தப்பட்ட 
கேவஸ்டனை அரசர் அறிவிலி போன்று திரும்ப அழைத்துக் 
கொண்டார் . மூன்று மாதங்களில் பெரும் பிரபுக்களின் வெறுப்புக் 
காளாக வேண்டியவரானார் கேவஸ்டன் . வார்விக் பிரபுவான 
கை போசாம்ப் (Guy Beauchamp ) அவருடைய பரமவைரியானார் . 
லங்காஸ்டர் பிரபு நடுநிலைமை வகித்திருந்தார் . இப்போது . 
அவரும் லிங்கன் , ஆக்ஸ்ஃபோர்டு , அருண்டேல் , ஹெரிபோர்டு , 
பெப்ம்ரோக் பிரபுக்களுடன் சேர்ந்துகொண்டு கேவஸ்டனுக்கு . 
எதிராகத் திரும்பினார் . 


கி.பி : 13.10 ஆம் ஆண்டில் பிரபுக்களின் குழுவினர் தம் 
குறைகளுக்குப் பரிகாரம் வேண்டினர் . இப்பிரபுக்கள் இருபது 
பேர் கொண்ட குழுவொன்றை நியமித்திருந்தனர் . திருச்சபை , 
அரசர் ,. மக்கள் ஆகியோரின் கருத்துக்களை மதித்து .. அரசர் முடி 


இரண்டாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


247 


சூட்டிக்கொண்டபோது கொடுத்த வாக்குறுதியின்படி நாட்டிற் 
கேற்ற சட்டங்களை உருவாக்க ஏற்பாடு செய்வது அக்குழுவின் 
பணியாகும் . இப்பிரபுக்களின் குழுவுக்கு ஆர்டெயினர் பிரபுக்கள் 
என்று பெயர் . நாடு கடத்தப்பெற்று அப்போது தான் நாடு திரும்பி 
யிருந்த ஆர்ச்பிஷப் வின்செல்சி , வார்விக் , லங்காஸ்டர் , 
லிங்கன் ஆகியவற்றின் பிரபுக்கள் ஆர்டெயினர் பிரபுக்களின் 
குழுவில் இடம் பெற்றிருந்தவர்களில் சிலர் ஆவர் . கி.பி. 
13.11 ஆம் ஆண்டில் அவர்கள் பாராளுமன்றத்தில் இலண்டன் 
அவசரச் சட்டங்களைக் கொணர்ந்தனர் ( Ordinances of London ) . 
அதன்படி , கேவஸ்டன் மீண்டும் நாடு கடத்தப்பட்டார் . 
அரசருக்குக் கடன் கொடுத்த பிராஸ்கோபால்டி வங்கிக்காரர்கள் 
நாட்டிலிருந்து விலக்கப்பட்டனர் . வருங்காலத்தில் எல்லா 
அரசாங்க அதிகாரிகளையும் பிரபுக்களின் அறிவுரைப்படியும் அவர் 
களின் அனுமதியின் பேரிலுமே நியமிக்கப் படவேண்டுமென்றும் , 
அவர்களின் அனுமதியின்றிப் போர்களில் ஈடுபடுவதோ அன்றிப் 
படைகளைச் சேகரிப்பதோ கூடாது என்றும் மேற்கூறிய அவசரச் 
சட்டம் வற்புறுத்தியது . நாட்டை ஆளும் உரிமை பிரபுக்களுக்கு 
இருந்ததைச் சுட்டிக்காட்டும் அரசியலமைப்புச் சான்றாக 
இவ்வவசரச் சட்டங்கள் திகழ்ந்தன . கி.பி. 1258 ஆம் ஆண்டில் 
வெளியான ஆக்ஸ்ஃபோர்டு ஏற்பாடுகளை அவை ஒத்திருந்தன . 
சட்டங்களை நிறைவேற்றுவதில் காமன்ஸ் 

சபையினருக்கும் 
பங்குண்டு என்பதை அனுமதித்த முதலாம் எட்வர்டு மன்னரின் 
அரும்பணியை இச்சட்டங்கள் உதாசீனப்படுத்திப் புறக் 
கணித்தன . 

அதிகாரமில்லாது சூன்யமாக்கப்பட்டுப் 
பாராளுமன்றத்தின் மூன்றாவது அங்கமான காமன்ஸ் சபை 
ஆலோசனை கூறும் உறுப்பாக இருப்பதற்குப் பதிலாக , பிரபுக்கள் 
கூறியதை ஆமோதிக்கும் சபையாகிக் குறைந்த அதிகாரத்துடன் 
திகழ வழி செய்தன இச்சட்டங்கள் . 


அரசர் 


கேவஸ்டன் கொலையாதல் : ஆர்டெயினர் பிரபுக்களின் 
கோரிக்கைகளை எதிர்க்கத் திறனற்றவராய் இருந்தார் இரண்டாம் 
எட்வர்டு மன்னர் . அதில் அவருடைய பல்வீனம் வெளிப்பட்டது . 
எனவே இலண்டன் அவசரச்சட்டங்களை கி.பி. 1311 ஆம் ஆண்டு 
அக்டோபர் மாதம் 5 ஆம் நாள் அவர் ஏற்றுக்கொண்டார் . 
அடுத்தாண்டின் தொடக்கத்தில் அவர் ஸ்காட்லாந்தின்மீது 
படைகளை நடத்திச்சென்றபோது கேவஸ்டனைத் திரும்ப அழைத்து , 
அவருடைய நிலங்களை அவருக்கு மீண்டும் அளித்தார் . உடனே 
அரசருக்கெதிராகப் போர் புரிய பிரபுக்கள் அணி திரண்டனர் . 
அவர்கள் யார்ஷயருக்குப் படையுடன் சென்று ஸ்கார்பரோ 
கோட்டையில் கேவஸ்டனை முற்றுகையிட்டு , கி.பி. 1312 ஆம் 


248 


பிரிட்டன் - வரலாறு 


ஆண்டு மே மாதம் 19 ஆம் நாள் சரணடைய வற்புறுத்தினர் . 
பின்னர் பாராளுமன்றக் கூட்டத்தில் .. தம் தேவைகளை 
அறிவிப்பான் வேண்டி தென்திசை சென்ற கேவஸ்டனை வார்விக் 
பிரபு கைப்பற்றிப் பிளாக்லோ ஹில் என்னுமிடத்தில் அவரைச் 
சிரச்சேதம் செய்தார் . இந்நகர் வார்விக்கிலிருந்து இரண்டு கல் 
தொலைவிலிருக்கிறது . 1312 , ஜூன் திங்கள் 19 ஆம் நாள் 
கேவஸ்டன் கொல்லப்பட்டார் . லங்காஸ்டர் பிரபுவின் 
முன்னிலையில் கேவஸ்டன் கொலையுண்டார் . அரசருடைய தவறு 
களும் கேவஸ்டனின் பேராசையுமே - அவருடைய கொலைக்குக் 
காரணங்களாயின . பிரபுக்களை நிந்தை மொழிகளால் அழைத்த 
கேவஸ்டன் சரியானபடி பழிவாங்கப்பட்டார் . 


கேவஸ்டன் மரணத்திற்குப் பிறகும் , கொலைக்குக் காரணமா 
யிருந்தவர்களைப் பழிவாங்கத் திறனற்றுப் பலவீனராய் இருந்தார் 
எட்வர்டு . போப்பாண்டவர் , கேவஸ்டனின் மனைவியின் 
சகோதரர் கிளாஸ்டர் பிரபு , அரசரின் மைத்துனரான ஃபிரான்ஸ் 
மன்னர் பிலிப் , ஆகியோர் அரசரை அமைதியாக இருக்க 
வேண்டினர் . கேவஸ்டனைக் கொன்ற பிரபுக்களின் நடத்தையை 
மறந்துவிட்டதாக எட்வர்டு கூறிக்கொண்டார் . ஒவ்வோராண்டும் 
தமக்கிருந்த ஒரு சிறிது சக்தியையும் அரசர் சிறிது சிறிதாக இழந்து 
வந்தார் . அவசரச் சட்டங்களை வெளியிடும் முறையைக் கையாண் 
டதால் தம் தந்தையார் செயல்படுத்திய அரசியல் அமைப்புச் 
சட்டத்தின் அடிப்படையில் அரசாங்கத்தை ஆளும் முறையை 
அவர் கை கழுவ வேண்டியவரானார் . கி.பி. 1313 ஆம் ஆண்டில் 
ஆர்ச்பிஷப் வின் செல்சி காலமானார் . அவரையடுத்து சான்ஸ்சல 
ராகப் பணியாற்றிய கிரெய்லாட்ஸ் என்பவர் ஆர்ச்பிஷப்பானார் . 
ஹென்றி - டி - லாசியும் காலமானார் . அவருக்குப்பின்னர் அவருடைய 
பிரதேசத்திற்கும் லங்காஸ்டர் தாமஸ் பிரபுவானார் . இப்படியாக 
இங்கிலாந்து அரசர் மேன்மேலும் பிரபுக்களின் கைப்பாவையாக 
மாறிவந்தார் . 


இரண்டாம் எட்வர்டும் , ஸ்காட்லாந்தும் : முதலாம் எட்வர்டின் 
மரணத்தால் பெரும் பயனடைந்தவர் ஸ்காட்லாந்தின் ராபர்ட் 
புரூஸ்தான் . முதலாம் எட்வர்டிடம் சண்டையிட்டு ஓரடி நிலத்தை 
வெல்வதில் இருந்த பெருமையும் மதிப்பும் அவருடைய மகனிட 
மிருந்து 

ஓர் இராச்சியத்தையே பறித்துக்கொள்வதில்கூட 
இருக்க முடியாது என்று புரூஸ் கூறிக்கொண்டார் . முதலாம் 
எட்வர்டை அவர் ஸ்காட்டியரை அடித்து நொறுக்கிய சுத்தியாகக் 
கருதியிருந்தார் . இரண்டாம் எட்வர்டைத் தம்முடைய பலவீன 
மான எதிரி என்று கணக்கிட்டுக் கொண்டார் புரூஸ் . 


இரண்டாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


249 


அவர் , 


4 ரூஸுக்கு 


அரசர் 


ஸ்காட்லாந்தில் இரண்டாம் எட்வர்டின் நிலை படுமோசமா 
யிருந்தது . படிப்படியாக புரூஸ் தம் நிலையை உயர்த்திப் பெருக்கி 
வந்திருந்தார் . அபர்டீனை 

கைப்பற்றியிருந்தார் . 
அவருடைய தமையன் எட்வர்டு புரூஸ் காலவேயைத் தம் வசப் 
படுத்தியிருந்தார் . 

ஃபிரெஞ்சு 

மன்னர்கள் 
இரகசியமாக உதவி செய்து வந்தனர் . சமய விலக்கம் செய்யப் 
பெற்றிருந்த புரூஸைக் கி.பி. 1310 ஆம் ஆண்டில் போப்பாண்டவர் 
ஸ்காட்லாந்தின் சட்டப்படியான 

என்று அறிவித் 
திருந்தார் . ஸ்காட்லாந்தில் 

ஆங்கிலேயரின் 

பிடியிலிருந்த 
கோட்டைகள் ஒவ்வொன்றாக அவரால் கைப்பற்றப்பட்டன . 
ஸ்காட்டியரான ஜேம்ஸ் டக்லஸ் பிரபு ராக்ஸ்பரோவைக் 
கைப்பற்றிக்கொண்டார் . முப்பது பேரைக் கொண்டு மோரேயின் 
பிரபுவான ரண்டால்ப் எடின்பரோவைத் தம் வசமாக்கிக் 
கொண்டார் . அப்படிப் பிடிக்கப்பட்ட கோட்டைகள் புரூஸ் 
வசமாயின . பின்னாக் ( Binnock ) என்ற குடியானவர் ஒருவர் 
நாட்டுப்புறவாசிகளின் துணைகொண்டு லின்லித்கோவைக் 
கைப்பற்றிக் கொண்டார் . 


பானக்பர்ன் போர் , 1314 : கி.பி. 1314 ஆம் ஆண்டில் 
ஸ்டர்லிங் கோட்டை ஒன்று மட்டும் தான் புரூஸுக்குக் கிட்டாமல் 
எஞ்சியிருந்தது . புரூஸ் ஸ்டர்லிங் கோட்டையை முற்றுகை 
யிட்டார் . அதை விடுவிக்க இரண்டாம் எட்வர்டு 20,000 பேர் 
கொண்ட படையொன்றுடன் வடபால் சென்றார் . ஸ்டர்லிங் 
நகருக்கு அருகில் அரசரின் படையை எதிர்ப்பார்த்து புரூஸ் 
காத்திருந்தார் . கி.பி. 1314 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22 ஆம் 
நாள் புரூஸின் படைகள் ஸ்டர்லிங் கோட்டையின் தென் திசையில் 
போர்த் ஆற்றுக்கும் அதன் உபநதியான பானக்பர்ன் ஆற்றுக்கும் 
இடையே வந்திருந்தன . புரூஸினிடம் 5000 படைவீரர்களே 
யிருந்தனர் . புரூஸின் சகோதரர் எட்வர்டு , ஜேம்ஸ் டக்லஸ் 
பிரபு , வால்ட்டர் , மோரேயின் பிரபு ரண்டால்ப் ஆகியோர் 
அவருடைய துணைவர்கள் . அத்துடன் 10,000 பேர் கொண்ட 

படையொன்றும் அவருக்குத் துணை நின்றது . 
அப்படையினர் பெரும்பாலோர் காலாட்படையினரேயாவர் . 
ஆங்கிலப் படையில் வலிமை வாய்ந்த குதிரைப் படையினர் 
இருந்தனர் . காலாட்படையினர் அவருக்குத் துணை நின்றனர் . 


குடியானவர் 


ஜூன் மாதம் 23 ஆம் தேதி ஆங்கிலேயர் பானக்பர்ன் அருகில் 
தென்பட்டனர் . கிளிப்போர்டு என்பாரின் தலைமையில் ஆங்கிலக் 
குதிரைப் படையின் ஒரு பிரிவினர் பானக்பர்ன் ஆற்றைக் கடந்து 
சென்ற போது அப்பிரிவினரை ரண்டால் சிதறடித்தார் . எஞ்சி 


பல்கிர்க் 
செல்லும் 
பாதை 


250 


பிரிட்டன் வரலாறு 


யிருந்த ஆங்கிலப் படையினர் செய்வதறியாது சீர்குலைந்தனர் . 
24 ஆம் தேதி காலையில் புரூஸின் படையினரை ஆங்கிலப்படை 
யினரால் விரட்ட முடியவில்லை . ஆங்கில 

வில்லாளிகளும் 
செயலிழந்து போகும்படி ஸ்காட்டியர் செய்தனர் . போர்க்களம் 


பி 


கோட்டை 


ஆறு 


படைவீரர்களின் 
துணைவர்கள் 


ஸ்பர்லிங் 


போட் 


சில்லிஸ் மலை 


பர்ன் 


பானக் 


சதுப்பு 


நிலம் 


அ 


48ARA 


பா 


10 


ஆங்கிலேயர் ஸ்காட்டியர் 

குதிரைப்படை 

காலாட் படை 
AAA வில்லாளிகள் 


பானக்பர்ன் போர் , கி.பி. 1314 
பெரும்படைக்கு ஏற்றதாக அமைந்திருக்காமையால் 
எட்வர்டால் தம் முழுப் படையையும் அங்குக் கொண்டுவர முடிய 
வில்லை. - ஸ்காட்டிய ஈட்டிப் படையினர் செய்த நாசத்தால் 
ஆங்கிலப்படையில் பெருங் குழப்பம் ஏற்பட்டது . இத்தருணத்தில் 
புரூஸ் தம்முடைய குடியானவர் படையை முன்னேறும்படி 
ஏவினார் . புதிய படையொன்று மற்றொருபுறம் தம்மைத் , 
தாக்கியதை அறிந்த ஆங்கிலப்படையினர் சித்தம் குலைந்து செயல் 
இழந்தார்கள் . எட்வர்டு மன்னர் போர்க்களத்தை விட்டு ஓடிப் 
போனார் . அவருடைய படையை ஸ்காட்டியர் நையப்புடைத் 
தனர் . பானக்பர்ன் 

போர் 

ஆங்கிலேயரின் தோல்வியில் 
முடிவுற்றது . ஆங்கிலேயரால் ஸ்காட்லாந்தைக் கைப்பற்ற 
முடியாது என்பதையும் இப்போர் அறிவித்தது . 


இரண்டாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


251 


ஸ்காட்டியர் இங்கிலாந்தைத் தாக்குதல் : பானக்பர்ன் போரில் 
ஏற்பட்ட தோல்வியை இரண்டாம். எட்வர்டு ஏற்க மறுத்து , 
மீண்டும் ஸ்காட்லாந்தைக் கைப்பற்ற எண்ணினார் . ஆனால் அப் 
போருக்குப் பின்னர் ஸ்காட்டியரின் கையே ஓங்கியிருந்தது . 
ஸ்காட்டியர் பெர்விக்கைக் கைப்பற்றினர் . அவர்களுடைய 
படையெடுப்பால் ஆங்கில எல்லைப்புறத்தில் படுநாசம் விளைந்தது . 
ரண்டால்ப்பின் தலைமையில் வந்த ஒரு படையெடுப்பின் விளைவாக 
யார்க்ஷயர் சூறையாடப்பட்டுத் தீக்கிரையானது . - அங்கு 
ஸ்காட்டியர் எண்ணற்ற ஆங்கிலேயரைக் கொன்று குவித்தனர் . 
கி.பி. 1322 ஆம் ஆண்டில் மேலும் பல ஸ்காட்டிய படையெடுப்பு 
களும் , அவற்றை எதிர்த்து ஆங்கிலப் படையெடுப்புகளுமாகக் 
காலம் கழிந்தது . ராபர்ட் புரூஸ் யார்க்ஷயர் வரை படை 
யெடுத்து , பைலாந்து ஆபி (Byland Abbey ) என்னுமிடத்தில் சிறு 
வெற்றியொன்றைப் பெற்றார் . 

கி.பி. 1323 ஆம் ஆண்டில் 
இறுதியாகப் போர் நிறுத்த உடன்பாட்டினால் போர் நின்றது .. 
அடுத்த பதின்மூன்றாண்டுகள் அமைதி நிலவியது . இருப்பினும் , 
ஸ்காட்லாந்தின் சுதந்திரத்தை இரண்டாம் எட்வர்டு அங்கீகரிக்க 
மறுத்துவிட்டார் . 

அயர்லாந்திலும் வேல்ஸிலும்கூட கலகங்கள் மூண்டன . 
வேல்ஸில் மூண்ட கலகம் விரைவில் அடக்கப்பட்டது . 

ஆனால் , 
அயர்லாந்தில் எட்வர்டு புரூஸ் அரசராக முடிசூட்டப் பெற்றார் 
முடிசூட்டு . விழாவில் ஸ்காட்டிய அரசரும் எட்வர்டின் 
சகோதரருமான ராபர்டு புரூஸும் கலந்து கொண்டார் . 
மூன்றாண்டுகள் அயர்லாந்து சூறையாடப்பட்டது . கி.பி. 
1318 ஆம் ஆண்டில் எட்வர்டு புரூஸை ஆங்கிலப் பிரபுக்கள் 
தோற்கடித்து டன்டால்க் (Dundalk ) என்னுமிடத்திற்கருகில் 
அவரைக் கொன்றனர் . 


இங்கிலாந்தில் லங்காஸ்டர் . பிரபுவின் ஆட்சி : பானக்பர்ன் 
தோல்வியை இங்கிலாந்தில் தமக்குச் சாதகமான தாக்கிக் 
கொண்டவர்களில் முக்கியமானவர் லங்காஸ்டர் பிரபு தாமஸ் . 
இவர் முதலாம் எட்வர்டு மன்னரின் தம்பி மகன் . தம் தந்தையின் 
மரணத்திற்குப் பிறகு லங்காஸ்டர் , லீசெஸ்டர் , டெர்பி என்ற 
பகுதிகளைப் பெற்றிருந்த அவர் தம் மனைவியின் சீதனமாக லிங்கன் , 
சாலிஸ்பரி , முதலான பகுதிகளையும் பெற்றார் கேவஸ்டனை 
அழித்ததும் , எட்வர்டுடன் - பானக்பர்ன் போருக்குச் செல்ல 
மறுத்ததுமே அவருடைய அரும்பணிகளாகும் . - பானக்பர்ன் 
போருக்கு லங்கஸ்டர் -- பிரபுவும் கூடச்சென்றிருந்தால் 
தோற்றதன் பழிபாவம் அவரையும் சார்ந்திருக்கும் . போருக்குச் 
செல்லாமையால் லங்காஸ்டர்- " அப்பழியின்றும் தப்பினார் . 


* 


232 


பிரிட்டன் வரலாறு 


இரண்டாம் எட்வர்டு அரசரே பானக்பர்ன் போரில் ஏற்பட்ட 
தோல்விக்கு முழுபொறுப்பையும் ஏற்க வேண்டியவரானார் . ஓரிரு 
ஆண்டுகள் லங்காஸ்டர் பிரபுவே அரசாட்சியைப் பெரும்பாலும் 
நடத்தினார் . காலப்போக்கில் லங்காஸ்டர் பிரபுவின் ஆட்சியை 
வெறுத்த எட்வர்டு அவருடைய பிடியிலிருந்து தம்மை விடுவித்துக் 
கொள்ள முயன்றார் . வேல்ஸ் எல்லைப்புறத்திலிருந்த ஹெரிபோர்டு , 
மார்ட்டிமர் பிரபுக்கள் லங்காஸ்டர் பிரபுவின் உற்ற நண்பர்களா 
யிருந்தனர்.. இதைக் 

இதைக் காணப் பெறாத இரண்டாம் எட்வர்டு 
தமக்கு - உற்ற நண்பர்களாக இருவரைத் தேர்ந்தெடுத்தார் . 
தந்தையும் மகனுமான அவ்விருவரையும் டெஸ்பென்ஸர் 
பிரபுக்கள் என்பார்கள் . அவர்கள் பெரும் செல்வத்தையும் , 
நிலபுலன்களைகளையும் பெற்றிருந்தனர் . இதன் விளைவாக 
நாட்டில் குழப்பம் ஏற்பட வழியுண்டாயிற்று . கி.பி. 1321 ஆம் 
ஆண்டில் டென்பென்ஸர்கள் பதவியிலிருந்து 

விலக்கப் 
பட்டார்கள் . கோபமுற்ற இரண்டாம் எட்வர்டு மன்னர் 
படையொன்றைத் திரட்டி லங்காஸ்டரின் நண்பர்களான 
ஹெரிபோர்டு , மார்ட்டிமர் பிரபுக்களைத் தோற்கடித்தார் . 
லங்காஸ்டர் பிரபு அச்சமுற்று வடதிசை நோக்கி ஓடினார் . 
அரசரின் படையினர் அவரைப் பரோ பிரிட்ஜ் என்னுமிடத்தில் 
தோற்கடித்தனர் . ஊர் ( Ure ) ஆற்றைக் கடந்து அப்பால் செல்ல 
விருந்த லங்காஸ்டர் பிரபு கைது செய்யப்பட்டார் . பான்டிப்ராக்ட் 
என்னுமிடத்தில் லங்காஸ்டர் பிரபு சிரச்சேதம் செய்யப்பட்டார் . 
அவரைப் பின்பற்றியவர்களில் பலர் கழுவேற்றப்பட்டோ 
சிறையிலடைக்கப்பெற்றோ தண்டிக்கப்பட்டனர் . அவ்வாறு 
கைது செய்யப்பட்டவர்களில் ரோஜர் மார்ட்டிமரும் ஒருவர் . 


எட்வர்டு மன்னரின் வீழ்ச்சி : அரசருக்கெதிராகப் போரோ 
கலகமோ மூள்வதற்குப் பல காரணங்களிருந்தன . இருப்பினும் 
சிறிது காலம் நாட்டு மக்கள் பொறுத்திருக்க வேண்டியவர் 
களாயினர் . , அரசர் வாக்குறுதியை அள்ளி வீசியிருந்தார். 
வாக்குறுதிகள் சொல்லளவில் இனித்தன . ஆனால் , அவற்றைச் 
செயல்படுத்தும் திறமை இரண்டாம் - எட்வர்டு மன்னருக்கு 
இருக்கவில்லை . கி.பி. 1322 ஆம் 

கி.பி. 1322 ஆம் ஆண்டு அரசரும் , மீண்டும் 
பதவியிலமர்த்தப்பட்ட டெஸ்பென்ஸர் பிரபுக்களும் , அவசரச் 
சட்டங்களைத் தள்ளி வைத்தனர் . பாராளுமன்றத்தை முறைப்படிக் 
கூட்டி நாட்டை ஆளப்போவதாக அரசர் அறிவித்தார் . 
எனினும் , அரசரின் பலவீனமும் , 

டெஸ்பென்ஸர்களின் 
பேராசையும், புதிய சதித்திட்டம் ஒன்றை அவர்களுக்கெதிராகக் 
கிளப்பிவிட்டது . இம்முறை இச்சதித்திட்டம் ஃபிரான்ஸ் 
நாட்டில் உருவாகியது . இறைவணக்கம் செலுத்த ஃபிரான்ஸ் 


இரண்டாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


253 


நாடு சென்றிருந்த எட்வர்டின் மனைவியும் அரசியாருமான 
இஸபெல்லாவும் , ரோஜர் மார்ட்டிமரும் இச்சதித்திட்டத்தைத் 
தயாரித்தனர் . அரசியாருடன் அவருடைய மகனும் வந்திருந்தார் . 
அரசியார் இஸபெல்லா இங்கிலாந்து திரும்ப மறுத்துவிட்டார் . 
திரும்ப மறுத்தது திருமண காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 
களுக்கு எதிரானது என்று கருதப்பட்டது . கி.பி. 1326 ஆம் 
ஆண்டில் சதித்திட்டம் வெளியாயிற்று . சதித்திட்டக்காரர்கள் 
ஃபிரான்சிலிருந்து வந்து இறங்கியபோது . இங்கிலாந்தில் 
இரண்டாம் எட்வர்டின் ஆட்சியால் அதிருப்தியுற்றவர்கள் 
அனைவரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் . இதையறிந்த 
அரசர் அயர்லாந்து நோக்கி ஓடித் தப்ப எண்ணினார் . ஆனால் 
வேல்ஸ் எல்லைப்புறத்தில் அவரும் அவருடைய நண்பர்களான 
டெஸ்பென்ஸர்களும் பிடிபட்டனர் . டெஸ்பென்ஸர்களிருவரும் 
தூக்கிலிடப்பட்டார்கள் . அரசர் பதவியிலிருந்து நீக்கப்பெற்று , 
சிறையிலடைக்கப் பெற்றார் . சிறிது காலத்திற்குப் பின்னர் - 
கிளௌசெஸ்டரிலுள்ள பெர்க்லி கோட்டையில் கி.பி. 1327 ஆம் 
ஆண்டில் அவர் கொலை செய்யப்பட்டார் . 


இரண்டாம் எட்வர்டின் வீழ்ச்சிக்கு அரசரின் சுயநலம் , 
கொடுமை , பேராசை 

ஆகியவையே 

காரணங்களாகும் . 
துரோகமும் , கொலையும் இரண்டாம் - எட்வர்டின் ஆட்சியின் 
போது ஆங்கில வரலாற்றைக் கறைப்படுத்தின . வருங்கால 
மக்களுக்கு அவை தவறான வழிகாட்டும் முன்னோடிகளாக 
அமைந்தன . அக்காலத்தில் , நாட்டில் நடைபெற்ற நாடகத்தின் 
பிரதான பாத்திரங்களான 

பாத்திரங்களான கேவஸ்டன் , லங்காஸ்டர் பிரபு 
தாமஸ் , டெஸ்பென்ஸர்கள் , அரசர் - இரண்டாம் எட்வர்டு 
ஆகியோர் கொலை செய்யப்பட்டோ அன்றித் தூக்கிலிடப்பட்டோ 
இறந்தார்கள் . நாட்டில் நிலவிய அரசியல் சச்சரவுகளை அவை 
படம் பிடித்துக்காட்டின . இக்காலத்தில் மேற்கூறிய அரசியல் 
சச்சரவுகளினூடேயும் , பாராளுமன்ற வளர்ச்சி குறிப்பிடத் 
தக்கதாயிருந்தது . சச்சரவுக்குக் காரணமாயிருந்த இருதரப் 
பினரும் தேசிய நோக்கையும் , தேசிய முன்னேற்றத்தையும் தம் 
கருத்திற்கொள்ளவில்லை . இருப்பினும் , வெற்றி பெற்றவர் 
யாராயினும் சரி , பதவிக்கு வந்தவுடன் அவர்கள் பாராளு 
மன்றத்தைக் கூட்டி , அவர்களின் வெற்றியை உறுதி செய்யும்படி 
வேண்டினர் . கி.பி. 1311 ஆம் ஆண்டில் பாராளுமன்றம் பல 
அவசரச்சட்டங்களை நிறைவேற்றியது . கி.பி , 1322 ஆம் ஆண்டில் 
பாராளுமன்றம் அதே . சட்டங்களை ரத்து செய்தது . பாராளு 
மன்றம் இரண்டாம் எட்வர்டைப் பதவியிலிருந்து நீக்கச் 
சம்மதித்தது . அதே பாராளுமன்றம் , மூன்றாம் எட்வர்டைப் 


254 


பிரிட்டன் வரலாறு 


பதவியில் அமர்த்தவும் முடிவு செய்தது . பாராளுமன்றம் 
செய்ததனைத்தும் இதுதான் : யார் பதவியிலிருந்தனரோ , 
அவர்களை அது அங்கீகரித்தது . அதில் , சிறப்பென்னவென்றால் 
பதவியில் இருந்தோர் பாராளுமன்ற அங்கீகாரத்தை அவசியம் 
என்று கருதியதுதான் . பாராளுமன்ற அதிகாரம் படிப்படியாகப் 
பெருகலாயிற்று . . போட்டியிட்ட கோஷ்டிகளின் சச்சரவுகளின் 
இடையே இங்கிலாந்தின் எதிர்காலத்தை உருவாக்கிய கருவியான 
பாராளுமன்றம் சக்தி படைத்ததாயிற்று . . எனினும் , பாராளு 
மன்றம் பெயரளவில் தான் இருந்தது ; அதனிடம் சட்டங்களைச் 
செயல்படுத்தும் திறமை இருக்கவில்லை . பாராளுமன்றத்தினிடம் 
கருத்துகள் இருந்தன ; ஆனால் , 

ஆனால் , அதனால் அக்கருத்துக்களை 
நடைமுறைப்படுத்த முடியவில்லை . 


17. இடைக்காலத்தின் நாகரிக 

மேம்பாடு 


* 


கால 


பன்னிரண்டு , பதின்மூன்றாம் நூற்றாண்டுகளில் நாகரிகம் 
மேம்பாடுற்றிருந்தது . இடைக்காலம் உன்னத நிலையுற்றிருந் 
ததும் இந்நூற்றாண்டுகளில் தான் . இருப்பினும் . டைக் 
காலத்தின் நாகரிக மேம்பாட்டைத் திட்டவட்டமான 
வரையறைக்குள் விளக்க நம்மால் முடியாது . இக்காலத்தில் தான் 
இடைக்கால நாகரிகம் 

இன்னரும் கலைகளில் சிறப்புற்று 
திருச்சபை , கல்வி , மடாலயம் , கட்டடக்கலை , 
நகரங்கள் அவற்றின் கூட்டுறவுக் குழுக்கள் ஆகியவை இக் 
காலத்தில் வளர்ச்சியுற்று மேம்பாடடைந்தன . 


விளங்கிற்று . 


( அ ) திருச்சபை 


இடைக்காலத்தில் தன் செல்வாக்கின் உச்சகட்டத்தைப் 
பெற்றுத் திருச்சபை இலங்குவதாயிற்று . ஐரோப்பாக் கண்டத்தின் 
முக்கியமான நாடுகளில் கத்தோலிக்கக் கிறிஸ்துவ சமயம் ஏற்றுக் 
கொள்ளப்பட்டிருந்தது . போப்பாண்டவர் கிரெகிரியின் 
காலத்திலிருந்து சமயச் சீர்திருத்த இயக்கக் காலம் வரை சற்றேறக் 
குறைய ஆயிரமாண்டுகள் கத்தோலிக்கத் திருச்சபை எதிர்ப் 
பெதுவுமின்றிச் சீரிய பணியாற்றியது . 


திருச்சபை சீரும் சிறப்பும் பெற்றுச் செல்வாக்குற பல 
காரணங்கள் 

இருந்தன . முதலாவது , திருச்சபை வழிபாடு 
களினால் ஆத்மாவைப் பீடித்திருந்த பிணிகள் தீர்ந்துவிடும் என்று 
ஆழ்ந்த நம்பிக்கை நாட்டில் நிலவியது . கிறிஸ்துவ நாடுகள் 
அனைத்திலும் இவ்வழிபாடுகள் இலத்தீன் மொழியிலேயே நடத்தப் 
பெற்றன . ரோமாபுரிப் போப்பாண்டவர் , கிறிஸ்துவ நாடுகள் 
அனைத்திற்கும் சமயத் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் , 


256 


பிரிட்டன் வரலாறு 


இரண்டாவது , கல்வி கற்பதும் , கற்பிப்பதும் திருச்சபையின் 
ஏகபோக உரிமையாயிருந்தது . அக்காலத்தில் எழுதவும் , 
படிக்கவும் தெரிந்திருந்த லௌகீகர்கள் ஒரு சிலரே . மூன்றாவதாக , 
எந்த வகுப்பைச் சார்ந்தவராயினும் சரி , திறமைசாலிகளும் மனத் 
திண்மை கொண்டவர்களும் திருச்சபையில் உயர்ந்த பொறுப் 
பேற்று அரும்பணியாற்றினர் . தாழ்நிலையிலிருந்தவர்களும் 
உழைப்பால் உயரமுடியும் என திருச்சபை வழி காட்டியது . 
ஹில்டிபிராண்ட் சாதாரணக் குடும்பத்தில் பிறந்தவர் . முதலாம் 
ரிச்சர்டு மன்னரின் சான்ஸ்சலராகவும் , ஈலியின் பிஷப்பாகவும் 
பதவியேற்றிருந்த லாங்சாம்ப் என்பார் ஓர் அடிமையின் பிள்ளை . 
திருச்சபை விவகாரங்களில் குற்றங்கள் புரிந்தோரைத் தண்டிக்கத் 
திருச்சபை நீதிமன்றங்களிருந்தன . திருமணச் சட்ட வழக்கு 
களையும் விசாரித்த இந்நீதி மன்றங்கள் மக்களின் ஒழுக்கத்தைக் 
காக்கும் பொறுப்பையும் பெற்றிருந்தன . 

மேற்கூறிய 
காரணங்களால் திருச்சபை செல்வாக்கு மிகுந்து விளங்கியதில் 
வியப்பொன்றுமில்லையன்றோ ? 


திருச்சபைக்கும் அரசுக்குமிடையே சச்சரவுகள் : திருச்சபை 
தேசியத்திற்கப்பாற்பட்டுச் சர்வ தேசியமாயிருந்த போது , 
அரசுகள் தேசிய நிறுவனங்களாயின . இதன் 

விளைவாகத் 
திருச்சபைக்கும் அரசுக்குமிடையே சச்சரவுகள் எழுந்தன . 
திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் ; அவர் சமயக் கர்வலர் ; 
அரசியல் துறையில் புனித ரோமானியப் பேரரசு ஒன்றுதான் 
சமயக் காவலனாக இருந்தது . பேரரசர் அதன் தலைவர் . 
போப்பாண்டவருக்கும் பேரரசருக்கும் இடையே எழுந்த 
சச்சரவின் விளைவாகப் போர் மூண்டது . இச்சச்சரவு ஏறக் 
குறைய இருநூறு ஆண்டுகள் நீடித்தன . இங்கிலாந்திலும் இதன் 
எதிரொலி ஒலித்தது . முதலாம் வில்லியமும் ஏழாம் கிரெகிரியும் 
சச்சரவிட்டுக் கொண்டனர் . ஆனால் , இது சுமுகமாக முடிவுற்றது . 
ஆன்ஸ்லெமுக்கும் , முதலாம் ஹென்றிக்கும் , பெக்கெட்டுக்கும் , 
இரண்டாம் ஹென்றிக்கும் , மூன்றாம் இன்னோசன்டிற்கும் , ஜான் 
மன்னருக்கும் இடையே எழுந்த சச்சரவுகள் பெரும் குழப்பத்தில் 
முடிவுற்றன . பேரரசர் இரண்டாம் ஃபிரெடிரிக் மன்னருக்கும் 
போப்பாண்டவர் ஒன்பதாம் கிரெகிரிக்கும் மூண்ட சச்சரவுகள் 
வரலாற்றுச் சிறப்பு பெற்றவை . 


இடைக்காலத்தில் திருச்சபையின் ஒற்றுமையை நிலைநாட்ட 
மற்றொரு வாய்ப்பும் கிட்டியது . சிலுவைப் போர்களைப் பயன் 
படுத்தி இவ்வொற்றுமையை நிறைவேற்றலாம் 
போப்பாண்டவர்கள் நம்பினர் . ஆனால் , அந்நம்பிக்கை தோல்வி 


எனப் 


இடைக்காலத்தின் நாகரிக மேம்பாடு 


2.57 


பட்டது . 


சமய 


யுற்றது . தொடக்கத்தில் இப்போர்களில் பங்குகொள்ள 
கிறிஸ்துவ நாடுகளுக்கிருந்த உற்சாகம் , ஆர்வம் , ஆகியவை 
காலப்போக்கில் சிலுவைப் போர்களில் பங்கு கொண்டவர்களின் 
சுயநலத்திற்காகப் பயன்படுத்தப்பட்டன . புனித தலங்களைத் 
தொடக்கத்தில் கைப்பற்றிய கிறிஸ்துவர்களால் அதைத் 
தொடர்ந்து கட்டிக் காக்க இயலவில்லை . சிலுவைப்போர் என்ற 
சொற்றொடரையே போப்பாண்டவர்கள் வெவ்வேறு பொருளைக் 
குறிக்கப் பயன்படுத்தினர் . கிறிஸ்துவரல்லாதவர்களுக்கெதிராகத் 
தொடுத்த போரும் சிலுவைப் போர் என்றே கூறப்பட்டது .. 
இங்கிலாந்து அரசர் ஜான் போப்பாண்டவரை எதிர்த்தபோது 
அவருக்கெதிராகவும் , அவர் சரணடையும் வரை சிலுவைப்போர் 
ஒன்று நடத்தப்பட்டது . அதைப் போன்றே இரண்டாம் 
* ஃபிரெடிரிக்கெதிராகவும் சிலுவைப் போர் ஒன்று நடத்தப் 

கத்தோலிக்க கிறிஸ்துவ சமயத்தை எதிர்த்த 
நிந்தனையாளருக்குக்கெதிராகவும் கடும் நடவடிக்கைகள் 
எடுக்கப்பட்டன . அவர்களைத் தண்டிக்கத் திருச்சபையினர் . 
இன்குவிசிஷன் - ( Inquisition ) நீதிமன்றத்தையும் நிறுவி 
யிருந்தனர் . 

சமய நிந்தனையாளர்களைச் சொல்லொணாக் கொடுமைகளுக்கு 
ஆளாக்கியது திருச்சபைக்குக் களங்கம் விளைவித்தது . எனினும் ,, 
திருச்சபை பல்வேறு அரும்பணிகளையும் செய்திருந்தது . திரி 
துறவியர் திருச்சபையைப் 

பொது மக்களுடன் தொடர்பு 
படுத்தினர் . , அவர்கள் கல்வி கற்பித்தார்கள் . தொடக்க 
காலப் பல்கலைக் கழகங்களை நிறுவும் பணியிலும் திருச்சபையின் 
தொண்டு சீரியது . அதன் விளைவாகப் போலக்னா, பாரிஸ் ,, 
ஆக்ஸ்ஃபோர்டு , கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக் கழகங்கள் 12 , 
13 ஆம் நூற்றாண்டுகளில் நிறுவப்பெற்றன . கோத்திய அமைப்பில் 
திருக்கோயில்கள் , திருச்சபைகள் , மடாலயங்கள் முதலியன 
கட்டப்பெற்றன . வெஸ்ட்மின்ஸ்டர் மடாலயமும் , சாலிஸ்பரி 
திருக்கோயிலும் பதின்மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பெற்ற இரு 
பெரிய கட்டடங்கள் ஆகும் . 

பரோக்களிலிருந்த கூட்டுறவுக் கழகங்கள் திருச்சபையோடு 
நெருங்கிய தொடர்புகொண்டிருந்தன . இத்தகைய கூட்டுறவுக் 
கழகங்கள் , பல்கலைக்கழகங்கள் , மடாலயங்கள் , நைட்வீரர் பெறும் 
பதவிச் சின்னம் ஆகியவை ஒரு நகரத்தை மற்றொன்றுடனும் , 
ஒரு மாணவனை மற்றொருவனுடனும் , ஒரு துறவியை மற்றொருவ 
ருடனும் , ஒரு நைட்வீரனை 

மற்றொருவனுடனும் இடைக் 
காலத்தில் தொடர்பு கொள்ள எழுந்த தலையாய நிறுவனங்கள் . 
இவ்வனைத்தும் திருச்சபையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந் 
ததுடன் , அவற்றைப் பிணைத்து இணைத்தன . 


258 


பிரிட்டன் வரலாறு 


பல 


( ஆ ) கல்வி : பள்ளிகளும் பல்கலைக் கழகங்களும் 

இடைக்காலத்தில் கற்றுத்தரப்பட்ட கல்வியனைத்தும் 
திருச்சபையையே சார்ந்திருந்தது . தம் மடாலயத்தில் பயிற்சி 
பெற வந்த புதிய நபர்களுக்குக் கற்றுத்தர மடாலயத் துறவிகள் 
பள்ளிக்கூடங்களை அமைத்தனர் . திருச்சபைக் 

குருமார்களில் 
மற்றொரு பிரிவினர் துறவியாக மாதை மாணவர்களுக்கு லௌகீகக் 
கல்வியைக் கற்றுக்கொடுத்தனர் . இப்பன்ளிக்கூடங்களில் திருக் 
கோவில்களும் இணைக்கப் பெற்றிருந்தன . 

தார்மானிய 
வெற்றிக்குப்பின் மேலும் பள்ளிகள் நிறுவப்பெற்றன . 
இப்பன்னிகளில் இலத்தீன் இலக்கணம் கற்றுத்தரப்பட்டது , 
இதனால் தான் இடைக்காலப்பள்னிகளை இலக்கணப் பள்ளிகள் 
என்று கூறுகிறோம் . இலக்கணத்தோடு , சொல்லாட்சிக்கலை , 
( அணியிலக்கணம் ) தர்க்க சாத்திரம் 

சாத்திரம் ஆகியவையும் கற்றுத் 
தரப்பட்டன . இவையே முக்கலைகள் ( Trivium ) எனப்பட்டன 
( இலக்கணம் , சொல்லாட்சிக்கலை , தருக்கம் ) . கணக்கு , வடிவியல் 
கணக்கு ( Geometry ) , இசை , வானசாத்திரம் ஆகிய நாற்கலைகளைக் 
கற்பது உயர் படிப்பாகக் கருதப்பட்டது . எல்லா நூல்களும் 
இலத்தீன் மொழியிலேயே எழுதப் பெற்றிருந்தமையால் இலத்தீன் 
இலக்கணக் கல்வி இடைக்காலப் பள்ளிகளில் வலியுறுத்தப் 
பட்டது . அனைவருக்கும் இம்மொழி தெரிந்திருந்தமையால் 
மொழிப் பிரச்சினையொன்றும் அக்காலத்தில் எழவில்லை . 

பல்கலைக் கழகங்கள் : முதன்முதலாகத் தொடங்கப் பெற்ற 
பல்கலைக் கழகங்கள் பன்னிரண்டாம் நூற்றாண்டில்தான் நிறுவப் 
பெற்றன . சாதாரணப் பள்ளியிலிருந்து பல்கலைக் கழகம் வரை 
தொடக்க காலத்தில் மாறுபட்டிருக்கவில்லை . பள்ளிகளைப் 
போன்று பல்கலைக் கழகங்களும் திருச்சபையையோ அன்றித் திருக் 
கோயிலையோ சுற்றி எழுந்தன . இக்கல்விக் 
பணியாற்றிய ஆசிரியர்களும் திருச்சபைக் குருமார்களே . நாட்டின் 
எல்லாப் பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் கல்விகற்க வந்தபோது 
இப்பள்ளிகள் பல்கலைக் கழகங்கள் என்றழைக்கப்பட்டன . பாரிஸ் 
பல்கலைக் கழகத்தில் தத்துவமும் , இறைமையியலும் கற்பிக்கப் 
பட்டன . போலக்னாவில் சட்டமும் , சலாரினோவில் மருத்துவமும் 
கற்பிக்கப்பட்டது . கற்றறிந்தவரின் கூட்டுறவுக் கழகமே பல்கலைக் 
கழகம் எனப்பட்டது . கற்போர் , கற்பிப்போர் ஆகியோரின் 
மன்றமே பல்கலைக் கழகமாயிற்று . அவற்றிற்கும் சட்டதிட்டங்கள் 
எழுந்தன . 

இரண்டாம் ஹென்றின் ஆட்சிக்காலத்தில் ஆக்ஸ்ஃபோர்டு 
பல்கலைக்கழகம் நிறுவப்பெற்றது . பெக்கெட்டுக்கும் அரசருக்கும் 


கூடங்களில் 


இடைக்காலத்தின் நாகரிக மேம்பாடு 


259 


சச்சர்வேற்பட்ட ஞான்று ஃபிரான்ஸ் நாட்டு மன்னர் 
பெக்கெட்டை ஆதரித்தார் . ஆனால் ஃபிரான்ஸில் கல்வி கற்று 
வந்த எல்லா மாணவர்களையும் இங்கிலாந்து திரும்பக்கோரி , 
கி.பி. 1167 ஆம் ஆண்டில் இரண்டாம் ஹென்றி ஆணையொன்றைப் 
பிறப்பித்தார் . இதன் பயனாக ஆங்கிலம் பேசத் தெரிந்த 
மாணவர்களும் ஆசிரியர்களும் திடீரென பாரிஸிலிருந்து 
ஆக்ஸ்ஃபோர்டு வந்து சேர்ந்தனர் . இங்ஙனம் வந்துற்றவர்களை 
ஆதாரமாகக் கொண்டுதான் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக் கழகம் 
தொடங்கப்பட்டது . ஆக்ஸ்ஃபோர்டிலிருந்து அங்ஙனம் 
வெளியேறிய அறிஞர்களை ஆதாரமாகக் கொண்டே கேம்பிரிட்ஜ் 
பல்கலைக் கழகம் நிறுவப்பெற்றது . 


என்ற 


ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக் கழகத்தில் ஒவ்வொரு துறைக்கும் 
தனித்தனி கல்லூரிகள் பல்கலைக் கழகக் கட்டடத்தினுள்ளேயே 
தொடங்கப்பட்டன . தொடக்க காலத்தில் மாணவர்கள் 
இல்லங்கள் என்று கூறப்பட்ட கட்டடங்களில் ஒன்று சேர்ந்தே 
வாழ்ந்தார்கள் . இவ்வில்லங்களிலிருந்தே பல்வேறு கல்லூரிகள் 
ஆக்ஸ்ஃபோர்டிலும் , கேம்பிரிட்ஜிலும் தொடங்கப்பட்டன . 
பல்கலைக் கழகப் பேரில்லம் 

இல்லத்திலிருந்து தான் 
ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக் கழகக் கல்லூரி பிறந்தது . வால்ட்டர் - டி 
மெர்ட்டன் என்பார் இங்கிலாந்தின் சான்ஸ்சலராகப்பணியாற்றிய 
போது தான் தற்கால அமைப்பில் கல்லூரியொன்று தொடங்கப் 
பட்டது . இப்படி உருவான கல்லூரிகளைச் செம்மையாக நடத்தப் 
பல்வேறு சட்டதிட்டங்கள் உருவாயின . கி.பி. 1264 ஆம் ஆண்டில் 
ஆக்ஸ்ஃபோர்டில் தொடங்கப்பெற்ற மெர்ட்டன் கல்லூரி 
முற்றத்தைச் சுற்றிக் கட்டப்பட்டுள்ள தற்காலக் கல்லூரிகளின் 
அமைப்பைப் போன்று கட்டப்பட்டதாகும் . 


இடைக்காலப் பல்கலைக் கழகங்களில் கட்டுப்பாடு துளியும் 
இருக்கவில்லை . கட்டுப்பாடு விதிகள் பிற்காலத்தில் எழுந்தவையாம் . 
ஆக்ஸ்ஃபோர்டு , கேம்பிரிஜ் போன்ற கல்விக் கூடங்களில் கற்ற 
பிள்ளைகளும் , இளைஞர்களும் கடினமான உழைப்பை மேற்கொண் 
டிருந்தனர் . தொழில் செய்வது , விளையாடுவது , வணிகர்களுடன் 
சண்டையிடுவது போன்ற 

போன்ற வேலைகளில் ஈடுபட்ட அவர்கள் , 
அறுவடைக் காலத்தின்போது நீண்ட விடுமுறை பெற்று வீடு 
திரும்பினர் . பதின்மூன்றாம் நூற்றாண்டில் ஆக்ஸ்ஃபோர்டு 
பல்கலைக் கழகத்திலும் அமைதி நிலவியிருக்கவில்லை . மாணவர்கள் 
ஆசிரியர்களுடன்கூடி வாழ்ந்தனர் . ஆசிரியர்களைப் போன்று 
மாணவர்களும் ஏழைகளாயிருந்தனர் . குடித்து , கூத்தாடி , 
விளையாடி , தெருவோரங்களில் பிச்சையெடுத்து ஆசிரியர்களும் 


260 


பிரிட்டன் வரலாறு 


மாணவர்களும் வாழ்ந்ததாகக் கிரீன் என்ற நூலாசிரியர் குறிப்பிடு 
கின்றார் . மாணவர்களின் வாழ்க்கை சிரமம் மிகுந்ததாயிருந்தது . 
சாளரங்களில்லாத அறைகளில் அவர்கள் படித்தும் , படுத்தும் 
உறங்கினர் . புகைபோக்கியாகச்சுவரில் ஒருதுளை போட்டிருந்தனர் . 


சொற்பொழிவாற்றி ஆசிரியர்கள் கல்வி கற்பித்தனர் . 
கற்றறிந்த ஆசிரியர்கள் இவ்வாறு சொற்பொழிவாற்றினர் . 
அரிஸ்டாடில் என்ற கிரேக்கப் பெரியாரின் போதனைகளும் , 
தத்துவங்களும் கல்வியின் அடிப்படையாய் இருந்தன . கிறிஸ்துவப் 
பாதிரிகள் ஆசிரியர்களாகப் பணியாற்றினர் . பாரிஸ் , ரோமாபுரி , 
போலக்னா போன்ற பல்கலைக் கழகங்களில் பணியாற்றியவர் தான் 
செயின்ட் தாமஸ் அக்குவினாஸ் என்ற திருச்சபைப் பேராசிரியர் . 


( இ ) இடைக்காலக் கட்டடக்கலை 


இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் கட்டப்பெற்ற திருக் 
கோயில்களை மக்களினத்தின் மாபெரும் சாதனைச் சின்னங்கள் 
என்று கூறுவது பொருந்தும் . இடைக்காலக் கட்டட வல்லுநர்கள் 
தாம் கட்டிய கோவில்கள் காலமெல்லாம் நிற்கும் என்று 
எண்ணியோ என்னவோ , சீரும் சிறப்புமுறக் கட்டினார்கள் . 
கட்டடக்கலை வல்லுநர்கள் தம் பணியில் பேரார்வம் 
காட்டினார்கள் . 


இங்கிலாந்திலுள்ள திருக்கோவில்களும் , திருச்சபைகளும் 
ஐரோப்பாவிலிருந்து புகுத்தப் பெற்ற கட்டடக்கலை நார்மானியப் 
பாணியைப் பெற்றிருந்தது .. நார்மானியத் திருக்கோவில்களின் 
சுவர்கள் தடித்து 

இருந்ததுடன் வட்டவடிவமான 
தூண்களையும் , வட்டவளைவுகளையும் கொண்டிருந்தன . சுவர்களில் 
சாளரங்கள் வைக்கப்பட்டன . பின்னர் அழகூட்டும் வேலைப்பாடு 
களையும் பெருமளவுக்கு அக்கோவில்களில் இணைத்தார்கள் . 


கனமாக 


இங்கிலாந்தில் இன்றும் நார்மானியப் பாணியில் அமைக்கப் 
பட்ட திருக்கோயில்களைக் காணலாம் . ஹாம்ப்ஷயரிலிருக்கும் 
ராம்சே மடாலயத் திருக்கோயில் அதற்கான சிறப்பான எடுத்துக் 
காட்டாகும் . 


பன்னிரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் நார்மானியக் 
கட்டடக்கலைக்கு மாறாகப் புதிய பாணியொன்று படிப்படியாக 
உருவாகத் தொடங்கியது . இப்புதிய பாணியில் அமைந்த 
கட்டடக் கலையைத்தான் கோத்தியக் கட்டடக்கலை என்கிறோம் 
( Gothic ) . இப்புதியகலை தொடக்கத்தில் வடஃபிரான்ஸில் 


இடைக்காலத்தின் நாகரிக மேம்பாடு 


261 


பிறந்தது . பன்னிரண்டு , பதின்மூன்றாம் நூற்றாண்டுகளில் இது 
உச்சகட்டத்தை அடைந்தது . சர்ர்ட்ரீஸ் , ரீம்ஸ் , ஆமியன்ஸ் , 
பாரிஸில் நாட்டர்டாம் 

முதலான திருக்கோவில்கள் கி.பி. 
1-140 - க்கும் 1250 - க்கும் இடைப்பட்ட காலத்தில் கட்டப் 
பட்டவையாம் . 


நார்மானியப் பாணியில் அமைக்கப்பெற்ற கோவில்கள் தடித்த 
சுவர்கள் , தூண்கள் , வட்டவளைவுகள் , சிறு சாளரங்கள் முதலிய 
வற்றுடன் பெரும் பரப்பையும் , உருவையும் கொண்டு விளங்கின . 
கோத்தியப் பாணியில் அமைக்கப்பெற்ற கோவில்களோ முனைப் 
புடைய வளைவுகள் , பெரும் சாளரங்கள் ஆகியவற்றுடன் பருமன் 
குறைந்த சுவர்களுடனும் , காற்றோட்ட வசதி கொண்டதாயும் , 
எளிமையான தோற்றத்துடனும் , கம்பீரமாயும் நின்றன . இவை 
கல்லால் கட்டப்பட்டன . குடைக்குக் கம்பிகள் இருப்பது 
போன்று இவ்வளைவுகளுக்கு ஏந்துகோல்கள் இருந்தன . பின்னர் 
அவற்றின்மீது சுவர்கள் எழுப்பப்பட்டன . பன்னிரண்டாம் 
நூற்றாண்டின் இறுதியில் முனைப்பு வளைவுகளைக் கொண்ட 
நார்மானியப்பாணி கோவில்களுக்கு மாறாக கோத்தியப்பாணி 
கோவில்களைக் கட்டுவது வழக்கமாகிவிட்டது . இத்துடன் 
சுவர்களின் சுமையைத்தாங்க சுவர் தாங்கிகளும் கட்டப்பெற்றன . 
இதனால் வெளிச்சம் புகுமாறு பெரும் சாளரங்கள் அமைக்கப்பட 
வழிபிறந்தது . 


இங்கிலாந்தில் கோத்தியக்கலைக் கட்டடத்தை மூன்று 
வகையாகப் பிரிக்கலாம் . அவை ( 1 ) பண்டைய ஆங்கிலப்பாணி , 
( 2 ) சித்திர அணி ஒப்பனைப்பாணி ( Decorated ) ( 3 ) செங்குத்தான 
கட்டடப்பாணி ( Perpendicular ) என்பனவாம் . 


என்று 


பண்டைய ஆங்கிலப்பாணியைப் பண்டைய கோத்தியப்பாணி 

கூறுவது பொருந்தும் . யார்க்ஷயர் , ரியிவால்க் , 
புவுன்டெயின்ல் ஆகிய பகுதியிலுள்ள சிஸ்டர்சிய மடாலயங்களில் 
இப்பாணியைக் கையாண்டனர் . பெரும்பாலான ஆங்கிலத் 
திருக்கோயில்களின் சில பகுதிகள் பண்டைய ஆங்கிலப் பாணியில் 
இருப்பதை இன்றும் காணலாம் . சாலிஸ்பரி , வெஸ்ட்மின்ஸ்டர் 
மடாலயம் , வெல்ஸ் ( Wells ). ஆகிய இடங்களிலுள்ள திருக் 
கோவில்கள் - இப்பாணியின் சிறந்த எடுத்துக் காட்டுகளாகும் . 
சித்திர அணி . ஒப்பனைப் பாணியில் இங்கிலாந்தில் எக்ஸிடார் 
திருக்கோவில் அமைக்கப் பெற்றுள்ளது . 

பதினான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் செங்குத்தான 
கட்டடப் பாணியைக் காண்கிறோம் . 

டெவன் , கீழ்நார்பக் , 


262 


பிரிட்டன் வரலாறு 


நார்த்லீச் , சிப்பிங் காம்ப்டன் ஆகிய இடங்களில் உள்ள திருக் 
கோவில்கள் இப்பாணியால் கட்டப்பட்டுள்ளவையாம் . 


கோட்டை வடிவத்தில் அமைக்கப்பட்ட அரண்மனை போன்ற 
கட்டடங்களுக்கு மாறாக வாழ வசதியான வீடுகள் அமைக்கப் 
பெற்றதும் இக்காலத்தில் தான் . 


களான 


( ஈ ) நகரங்களும் , கூட்டுறவுக் கழகங்களும் 
இடைக்காலத்தில் எழுந்த பெரும்பாலான 

நகரங்கள் 
சாக்சானிய ஆட்சியின்போது நிறுவப்பெற்றன . அவை தொடக் 
கத்தில் கிராமங்களாய் இருந்தன . பல்வேறு காரணங்களால் 
அந்தக் கிராமங்கள் நகரங்களாக மாறின . வாணிகக் கேந்திரங் 

கிராமங்கள் நகரங்களாயின . பிரிஸ்டலின் பாலம் 
பிரிஸ்டல் கிராமம் நகரமாக மாறக் காரணமாயிற்று . 
சவுத்தாம்ப்டன் , யார்மத் , போர்ட்ஸ்மத் , சிங்க் துறைமுகங்கள் 
போன்றவை சிறந்த துறைமுகங்களினால் நகரங்களாயின . ஆற்றங் 
கரையில் அமைந்திருந்த கிராமங்களும் நகரங்களாகப் பெருகி 
வளர்ந்தன . கிளௌசெஸ்டர் , ஆக்ஸ்ஃபோர்டு , ஸ்டார்ட்போர்டு 
முதலியவை ஆற்றங்கரை நகரங்களாம் . பெரும் மடாலயத்தைக் 
கொண்டிருந்த இடங்களும் பெருநகரங்களாயின. பியூரிசெயின்ட் 
எட்மண்ட்ஸ் , செயின்ட் ஆல்பன்ஸ் , ஆபிங்டன் முதலானவை 
மடாலய நகரங்கள் . வார்விக் அருண்டேல் , லங்காஸ்டர் 
முதலானவை கோட்டையைச் சுற்றி எழுந்த நகரங்களாகும் . 

சில நகரங்கள் மேற்கூறிய பல்வேறு காரணங்களையும் 
ஒன்றிணைத்துப் பெருகி வளர்ந்தன . ஆக்ஸ்ஃபோர்டு , டர்ஹாம் , 
செப்ஸ்டோவ் , இலண்டன் ஆகியவை இவ்வாறு சிறப்படைந்த 
நகரங்களாகும் . 


டேனியப் படையெடுப்பினால் 
பல நகரங்கள் அமைக்கப் 
பெற்றன . டேனியர் பெருநகரங்களை அமைத்தவர்கள் . டெர்பி , 
நாட்டிங்ஹாம் , லிங்கன் , லீசெஸ்டர் , ஸ்டாம்போர்டு ஆகிய 
பரோக்கள் டேனியர் காலத்தவை . 

நார்ஸ் குடியேற்ற 
நகரமாக எழுந்தது நார்விச் . பிரிட்ஜ்நார்த் , டாம்வொர்த் , 
வார்விக் , டெளசெஸ்டர் , பக்கிங்ஹாம் , 

மால்டன் 
போன்ற 

ஆல்ஃபிரட் அரசரும் , அவருடைய 
சந்ததியாரும் அமைத்தனர் . மரச் சுவர்களைச் சுற்றிப் 
பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட இடங்கள் பரோ எனப்பட்டன . 
டூம்ஸ்டே நூலில் சற்றேறக்குறைய நூறு பரோக்கள் கூறப்பட் 
டுள்ளன . இலண்டன் , பிரிஸ்டல் , நார்விச் , வின்செஸ்டர் , 
லிங்கன் , யார்க் முதலானவை பெரும் பரோக்கள் . இலண்டனைத் 


நகரங்களை 


இடைக்காலத்தின் நாகரிக மேம்பாடு 


263 


தவிர ஏனைய நகரங்களில் ஏழு அல்லது எட்டாயிரம் பேர்களுக்கு 
மேல் மக்கள் தொகையிருக்கவில்லை . 


I 


நகரங்கள் பல்வேறு படைமானிய வரிகளுக்காளாயின . 
வாணிகப் பெருக்கத்தால் இந்நகரங்கள் செல்வ வளம் பெற்று , 
படைமானிய வரித்தொல்லைகளிலிருந்து பெரும் பொருள் 
கொடுத்துத் தம்மை விடுதலையாக்கிக் கொண்டன . நார்மானிய 
வெற்றியின்போது பெரும்பாலான நகரமக்கள் படைமானிய 
அடிமைத் தளையிலிருந்து தம்மை விடுவித்துக்கொண்டனர் . 
சொந்தத் தொழில்களைச் செய்யவும் , எங்கு வேண்டுமானாலும் 
செல்வதற்குமான சுதந்திரத்தையும் நாளடைவில் அவர்கள் 
பெற்றார்கள் . ஆண்டானின் சேவகத்திலிருந்து தப்பியோடிய 
அடிமைகள் ஓராண்டும் ஒருநாளும் நகரமொன்றில் வாழ்ந்து 
விட்டார்களானால் அவர்களைச் சுதந்திரக் குடிமக்கள் எனக் 
கொண்டனர் . 


எனினும் சில நகரமக்கள் பல்வேறு பணிகளைச் செய்யவும் , 
வரிகளை ஏற்கவும் வேண்டியவராயினர் . இது பல நூற்றாண்டுகள் 
தொடர்ந்தது . நகரமக்கள் சுதந்திரம் பெற்றது அவர்களின் 
ஆண்டானையும் பொறுத்திருந்தது . அரசரையே ஆண்டானாகக் 
கொண்ட நகரங்கள் எளிதில் சுதந்திரம் பெற்றன. யார்க் , நார்விச் , 
வின்செஸ்டர் , சவுத்தாம்ப்டன் , கிளௌசெஸ்டர் போன்ற 
நகரங்கள் அரச சாசனம் பெற்று விடுதலையடைந்தன . 


நகரங்களுக்கும் மடாலயத் துறவிகளுக்கும் 

சச்சரவேற் 
பட்டது . நகரங்கள் விடுதலை பெறுவதை மடாலயங்கள் விரும்ப 
வில்லை . அதனால் சச்சரவேற்பட்டது . 


நகரங்களை ரீவு எனப்படும் அதிகாரி ஆண்டார் . அவர் 
அந்நகரம் அமைந்திருந்த கவுன்டியின் ஷெரிப்புக்கு அடங்கியவர் . 
ஷெரிப் அரசாங்கப் பிரதிநிதி . வரிகளை வசூல் செய்வதும் , 
நகரத்தைப் பாதுகாப்பதும் ரீவின் பணிகளாம் . 


சாசனம் பெற்ற நகரக்குடி மக்கள் பர்ஜஸ் எனப்பட்டனர் . 
தொடக்கத்தில் நிலபுலன் , வீடு ஆகிய வசதி பெற்றவர்களையே 
பர்ஜஸ் என்றனர் . நகரங்கள் வளர்ச்சியுற்றபோது பிற குடி 
மக்களின் எண்ணிக்கையை விடக் குறைவாக இருந்த இப்பர்ஜஸ் 
மக்கள் தங்கள் சலுகைகளைக் காத்துக்கொள்ள முயன்றனர் . 
சிறுபான்மையினரான அவர்களின் கையில் தான் நகரத்தின் 
நிர்வாகப் பொறுப்பு விடப்பட்டது . நகரத்தை ஆளும் முக்கிய 
அதிகாரிகளைத் தேர்ந்தெடுக்கும் - பொறுப்பும் அவர்கள் வசமே 


284 


பிரிட்டன் வரலாறு 


யிருந்தது . அப்படிப்பட்ட அதிகாரிகளில் தலையானவர் மேயர் 
எனப்பட்டார் . பிற உறுப்பினர்கள் ஆல்டர்மன் எனப்பட்டனர் . 
கி.பி. 1191 ஆம் ஆண்டு இலண்டன் மாநகர் அதன் முதல் 
மேயரைத் தேர்ந்தெடுத்தது . லின் என்ற நகர் கி.பி. 1204 ஆம் 
ஆண்டிலும் , பிரிஸ்டல் 1217 ஆம் ஆண்டிலும் தத்தம் மேயர்களைத் 
தேர்ந்தெடுத்தன . மடாலயத் தலைவர் படைமானிய உரிமைகளை 
நுகர விழைந்ததால் , காவன்ட்ரி என்ற மடாலய நகரம் கி.பி. 
1348 ஆம் ஆண்டு வரை மேயரைத் தேர்ந்தெடுத்துக்கொள்ள 
வில்லை . 


இடைக்கால ஆங்கில நகரங்கள் இத்தாலிய பிளாண்டர்ஸ் 
அல்லது ஜெர்மானிய நகரங்களைப்போன்று செல்வச் செழிப்பை 
யும் ,, சுதந்திரத்தையும் பெற்றிருக்கவில்லை என் 

பெற்றிருக்கவில்லை என்பதை நினைவிற் 
கொள்ளவேண்டும் . இங்கிலாந்தில் அரசியல் ஒற்றுமை உணர்வு 
வளர்ந்து வந்ததால் சுதந்திரவகுப்புகள் ஏற்படுவதை அவ்வுணர்ச்சி 
தடுத்துவிட்டது . இருப்பினும் இங்கிலாந்து நகரங்கள் உண்மை 
யிலேயே நல்ல முறையில் தல சுயாட்சி நிறுவனங்களால் ஆளப் 
பட்டன . நகரங்களும் , ஷயர்களும் சேர்ந்து காமன்ஸ் எனப் 
பட்டது . காமன்ஸ் பிரதிநிதிகள் தான் - காமன்ஸ் சபைக்குத் தேர்ந் 
தெடுக்கப்பெற்றனர் . காமன்ஸ் உறுப்பினர்கள் நகரங் 
களிலும் ஷயர்களிலும் தல 

ஆட்சி 

முறையைக் கற்றுக் 
கொண்டனர் . 


சபை 


பர்ஜஸ் - குடிமக்கள் நகரங்களில் 
கட்டுவதில் பெருமை கொண்டனர் . 


பொதுக்கட்டடங்களைக் 


நகரவாழ்வில் சில குறைபாடுகளும் இருந்தன . முதலாவது , 
மக்கள் இந்நகரங்களில் நரக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் . 
அவர்கள் சொல்லொணாத் துயர்களுக்கு ஆளாயினர் . பணக்காரர் 
க்ளின் வீடுகளைத் தவிர , ஏனையோர் மரத்தாலும் , கூரையாலும் 
வேயப்பட்ட வீடுகளில் வாழ்ந்தனர் . இவ்வீடுகள் - சுலபமாகத் 
தீப்பற்றி எரியக் கூடியவை . குறுகிய தெருக்களையும் , அசுத்தமான 
சுற்றுப்புறங்களையும் இவ்வீடுகள் கொண்டிருந்தன . இரண்டாவது , 
இந்நகரங்களில் சுகாதார வாழ்க்கை என்பதே தெரிந்திருக்க 
வில்லை . மூன்றாவது , . இந்நகரங்களில் பொருள் விற்போர் , 
போக்கிரிகள் , திருடர்கள் ஆகியோர் வாழ்ந்து வந்தனர் . பெருங் 
கூச்சல்களாலும் இந்நகரங்கள் அவதியுற்றன . போலீஸ் படை 
யினர் அப்போது 

உருவாக்கப்படவில்லை . மக்கள் பல்வேறு 
வண்ணங்களினாலான அழகிய உடைகளை உடுத்திருந்தனர் . 
எனினும் வறியோரும் வாழ்ந்து வந்தனர் . தொற்று நோய்களுக்கு 
ஆளான இம்மக்கள் சுத்தமாக வாழும் முறையை அறிந்திருக்க 
வில்லை : 


இடைக்காலத்தின் நாகரிக மேம்பாடு 


265 


* நகரத்தின் வாணிபத்தைக் கில்டு எனப்படும் கூட்டுறவுக் 
கழகம் கண்காணித்து - வந்தது . தொடக்கத்தில் எல்லா வணிகர் 
களையும் உறுப்பினர்களாகக் கொண்டு இக்கூட்டுறவுக் கழகம் 
செயல்பட்டது . ஒவ்வொரு பரோவிலும் பொருள்களை விற்பதும் 
வாங்குவதும் இக்கழகத்தின் சிறப்பான பணியாகும் . இக்கழக 
விதிகளை வணிகர் ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க வேண்டுமென 
வற்புறுத்தப்பட்டனர் . நியாயவிலைக்குப் பொருள்களை விற்பதும் , 
நியாயமான இலாபத்தைப் பெறுவதும் இக்கழகத்தின் இலட்சி 
யங்கள் . ரொட்டி , சாராயம் , ஆகியவற்றை விற்க தனிக்கழகங்கள் 
இருந்தன . கோதுமை , 

பார்லி ஆகியவற்றின் விலைக்கேற்ப 
இவற்றின் விலைகள் நிர்ணயிக்கப்பட்டன . மக்களை ஏமாற்றிய 
வணிகர்கள் தண்டிக்கப்பட்டனர் . குற்றவாளிகளான வணிகர் 
களைத் தண்டிக்கச் சந்தைக் கடையிலேயே மரச்சட்டம் ஒன்று 
வைக்கப்பட்டிருந்தது . 


வணிகர் கழகம் நகரத்தின் வர்த்தகத்தையும் , விலையையும் 
கட்டுப்படுத்தி வந்தது என்பதை இதனால் அறிகிறோம் . 


வணிகர் கழகத்தைப் போன்று தொழிலாளர் கழகமும் 
அமைக்கப்பெற்றிருந்தது . பொற்கொல்லர் , நெசவாளிகள் , மீன் 
பிடிப்போர் , ஜவுளிக் கடைக்காரர்கள் , சிறு பொருள் விற்போர் , 
ஆகியோருக்குத் தனித் தனியான தொழிற் கழகங்கள் அமைக்கப் 
பட்டிருந்தன . இத்தொழில்களில் இறங்குபவர்களைப் பயிற்று 
விக்கப் பல படிகள் இருந்தன . இளம் வயதில் தொழிலைக் கற்றுக் 
கொள்ளச் சென்ற ஏழு வயது பிள்ளைகளைக் கற்றுக்குட்டிகள் 
என்றனர் ( Apprentice ). சில காலம் தொழிலைக் கற்றுக்கொண்ட 
பின்னர் அவர்களைக் கூலிக்கு உழைக்கும் தொழிலாளிகள் என்றனர் 
(journeymen ) . இந்நிலையிலிருந்து கடும் உழைப்பினால் முன்னேறிய 
தொழிலாளர்களை எசமானத் தொழிலாளர்கள் என்றனர் . 


தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியத்தையும் , கூலியையும் 
இத்தொழிலாளர் கழகங்கள் நிர்ணயித்தன . தொழிலின் தரத் 
தையும் அவை தீர்மானித்தன . சீரிய தொழில் திறனையே 
இக்கழகங்கள் குறிக்கோளாகக் கொண்டன . தொழிலில் தவறும் 
தொழிலாளியை அவனுடைய நண்பர்கள் பழித்தனர் . இருப் 
பினும் தொழிலாளர்கள் பல முறை மக்களை ஏமாற்றினர் . 


இக்கழகங்கள் பல சமூகத் தொண்டுகளைச் செய்தன . வயதான 
வர்களுக்கும் , பிணியுற்றோர்க்கும் நிதியுதவின . இறந்துபோன 
தொழிலாளியின் குடும்பத்தினர் வறுமையால் வாடாதிருக்கப் 
பொருளுதவி - செய்தன . இளம்பிள்ளைகளுக்கான கல்வியைக் 


265 


பிரிட்டன் வரலாறு 


கற்றுக்கொடுக்கத் தேவையான ஏற்பாடுகளையும் 
கழகங்கள் செய்தன . அவைகளின் முயற்சியால் பல இலக்கணப் 
பன்னிகள் தொடங்கப்பட்டன . கார்பஸ் கிறிஸ்டி கழகம் 
கேம்பிரிட்ஜில் கல்லூரியொன்றை நிறுவியது . இன்றுகூட 
இலண்டன் ஜவுளி வியாபாரிகள் கழகமும் , பொற்கொல்லர் 
கழகமும் மாணவர்களுக்கு உதவிப் பணம் கொடுத்து வருகின்றன . 


இவற்றைத் தற்காலத் தொழிற் சங்கங்களுக்கு ஒப்பிடலாம் . 
இருப்பினும் தொழிலாளர் கழகமும் இன்றைய தொழிற்சங்கமும் 

வேறுபாடுகளைக் கொண்டுள்ளன . தொழிற் சங்கம் 
தரத்தைப் பற்றி அக்கறைப்படுவதில்லை . ஆனால் , தொழிலாளர் 
கழகம் தரத்தைக் காத்து வந்தது . 


பல 


18. மூன்றாம் எட்வர்டு 
மன்னரின் ஆட்சி 


மூன்றாம் எட்வர்டு அரசராக முடிசூட்டப்பட்டபோது 
அவருக்குப் பதினான்கு வயதே நிரம்பியிருந்தது . தம் தந்தையால் 
புறக்கணிக்கப்பட்டிருந்த அவரை அவருடைய தாயரர் கண் 
காணித்து வந்தார் . அரசியார் தம் கணவனை வெறுத்து ரோஜர் 
மார்ட்டி மருடன் காதல் கொண்டிருந்தார் என்பதை அறிந்த 
எட்வர்டு வெட்கமும் வேதனையும் உற்றார் . கி.பி. 1327 இல் கூடிய 
பாராளுமன்றம் இளம் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்யக் 
குழுவொன்றை நியமித்தது . இக்குழுவில் 4 ஏர்ல் பிரபுக்களும் , 
4 பிஷப்புகளும் , 6 பாரன் பிரபுக்களும் உறுப்பினராய் 
நியமிக்கப்பெற்றனர் . இருப்பினும் அரசியார் இஸபெல்லாவே 
அரசரின் பிரதிநிதியாக நிர்வாகம் முழுவதையும் கவனித்தார் . 
காலப்போக்கில் ரோஜர்மார்ட்டிமர் ஆட்டிவைத்தபடி அரசியார் 
ஆடினர் என்பது புரியலாயிற்று . அரசியாரும் , மார்ட்டிமரும் 
இளம் அரசருக்கு அரசியல் விவகாரங்களை அறிவிக்காமலும் , 
தம்மை எதிர்த்தவர்களுடன் அரசருக்கு நெருங்கிய தொடர்பு 
ஏற்படாமலும் தடுத்துவந்தனர் . பிரபுக்களுக்கும் , நாட்டு மக்க 
ளுக்கும் நாட்டின் உண்மை நிலவரம் புரிய நீண்ட நாட்கள் 
ஆயின ; அரசருக்கு அதைவிட அதிக காலம் தேவைப்பட்டது . 


தொடக்கத்தில் அரசியலமைப்பின் 

அடிப்படையிலேயே 
அரசாங்க நிர்வாகம் அமைந்திருந்தது . 

பழையசாசனங்கள் 
மீண்டும் 

உறுதி செய்யப்பட்டன . நல்லாட்சியை நிலை 
நிறுத்த அரசாங்கம் ஆவன செய்யுமெனப் பாராளுமன்றத்திற்கு 
வாக்குறுதிகள் வாரி வழங்கப்பட்டன. இரண்டாம் எட்வர்டு 
மன்னரின் ஆட்சிக் காலத்தில் தண்டிக்கப் பெற்றிருந்தவர்களின் 
பண்ணைகளும் , பதவிச் சின்னங்களும் திரும்பி வழங்கப்பெற்றன . 
மார்ட்டிமரின் அதிகாரம் இன்னும் வெளிப்படையாகத் தென்பட 


268 


பிரிட்டன் வரலாறு 


வில்லை . புதிய அரசர் முடிசூட்டிக் கொண்ட மூன்று மாதங்கள் 
பூர்த்தியாகும்முன் ஸ்காட்டியர் கி.பி. 1323 இல் செய்துகொண்ட 
போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இங்கிலாந்தின் வட எல்லையில் 
நார்த்தம்பர்லாந்து , டர் ஹாம் ஆகிய மாவட்டங்களைத் 
தாக்கினர் . உள் நாட்டிலும் நாட்டுப்புறங்கள் 

சூறையாடப் 
பட்டன . ஸ்காட்டிய அரசர் ராபர்ட் புரூஸ் இப்போது படை 
யெடுத்தவர்களின் தலைவராக இருக்கவில்லை . குட்ட நோயுற்றுப் 
படுத்த படுக்கையான அவர் சிறிது காலத்தில் காலமானார் . 
அவருடைய நண்பர்களான சர் ஜேம்ஸ் டக்லஸும் , மோரேயின் 
பிரபுவான ரண்டால்ப்பும் படையெடுப்பாளர்களின் தலைவர்களா 
யினர் . 20,000 பேர் கொண்ட இப்படையெடுப்பாளர்கள் 
இங்கிலாந்திற்குச் சொல்லொணாத்துயர் விளைவித்தனர் . 


நார்த்தாம்ப்டன் உடன்படிக்கை : இப்படையெடுப்பை முறிய 
டிக்கும் பொறுப்பினை இளம் அரசரே ஏற்றார் . மார்ட்டிமரும் 
அரசருடன் கூடச் சென்றார் . 

படைமானியப் 

படைகளும் , 
ஷயர்களிலிருந்து திரட்டப் பெற்றிருந்த படையினரும் அவர்களைப் 
பின்தொடர்ந்தனர் . இருப்பினும் அவர்களால் ஸ்காட்டியரை 
வெல்ல முடியவில்லை . ஸ்காட்டியர் அவர்களை அலைக்கழித்தனர் . 
பானக்பர்ன் தோல்வி ஆங்கிலேயரின் நினைவில் நின்றதால் 
அவர்கள் மற்றொரு தோல்வியை விரும்பவில்லை. அரசியாரும் 
மார்ட்டிமரும் ஸ்காட்டியருடன் உடன்படிக்கை செய்துகொள்ளத் 
தீர்மானித்தனர் . ஸ்காட்டியருடன் பேச்சு வார்த்தைகள் 
தொடரப்பட்டன. இதன் விளைவாகக் கி.பி. 1328 ஆம் ஆண்டில் 
நார்த்தாம்ப்டன் உடன்படிக்கை இங்கிலாந்திற்கும் ஸ்காட்லாந் 
திற்குமிடையே முடிவாயிற்று . இதன்படி , ஸ்காட்லாந்தின் 
சுதந்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது . முதலாம் எட்வர்டு அரசரின் 
காலத்தில் ஸ்காட்லாந்திலிருந்து இலண்டன் மாநகருக்குக் 
கொண்டுவரப்பட்டிருந்த சிம்மாசனமும் , பொக்கிஷமும் அவர் 
களுக்குத் திரும்பக் கொடுக்கப்பட்டன . ராபர்ட் புரூஸின் இளம் 
வயது மகன் டேவிட்டிற்கு இங்கிலாந்து அரசர் தன் சகோதரி 
ஜோன் என்பாளை மணம் முடிக்கவும் வர்க்கு கொடுத்தார் . 
ஆங்கிலப் பிரபுக்களால் கைப்பற்றப்பட்டிருந்த பகுதிகளைத் 
திரும்பக் கொடுக்கவும் , தம் படையெடுப்பினால் விளைந்த சேதத் 
திற்கு நட்டஈடாக 20,000 பவுன்களை - மூன்று தவணைகளில் 
கொடுத்துவிடவும் ஸ்காட்டியர் ஏற்றுக்கொண்டனர் . இவ்வுடன் 

. 
படிக்கையை மானங்கெட்ட உடன்படிக்கை என்று மக்கள் 
கருதினர் . 


ஸ்காட்டியர் அபாயம் இவ்வாறு நீங்கியவுடன் மார்ட்டிமர் 
தம் முரட்டுச்சுபாவத்தையும் , சட்டத்தை மதியாத தன்மை 


மூன்றாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


269 


யையும் வெளிப்படையாகக் காட்டத் தொடங்கினார் . தம்மை 
எல்லைப்புறப் பிரபுவாக ஆக்கிக்கொண்ட அவர் செல்லுமிடங் 
களுக்கெல்லாம் , அவரைச் சுற்றி 180 படைக்கலம் தரித்த 
வீரர்கள் பின்சென்றனர் . ஏனைய பிரபுக்களை அச்சுறுத்தவும் , 
தம்மை எதிர்த்தவர்களை அடக்கவும் முற்பட்டார் மார்ட்டிமர் . 
கி.பி. 1328 ஆம் ஆண்டில் சாலிஸ்பரியில் நடைபெற்ற பாராளு 
மன்றத்திற்கும் படைவீரர்களுடன் வந்த அவரைக் கண்ட ஏனைய 
பிரபுக்கள் மார்ட்டிமர் தம்மைக் கைது செய்து விடுவாரோ என்று 
அஞ்சி , வின்செஸ்டருக்கு ஓடிப்போனார்கள் . மேலும் அரசியா 
ருக்கும் அவருக்குமிருந்த தொடர்பை மக்கள் அறியத் தொடங் 
கினர் . அவர்களின் கள்ளக் காதல் மக்களுக்குத் தெரிந்தபோது 
அவர்கள் சொல்லொணா வேதனைப்பட்டனர் . 


இருப்பினும் மேலும் மூன்று ஆண்டுகள் 

ஆண்டுகள் அவர் பதவி 
வகித்தார் . அரசரின் உறவினர்களான கென்ட் பிரபு எட்மண்டும் , 
நார்பக் பிரபு தாமஸும் , லங்காஸ்டர் பிரபு ஹென்றியுடன் 
சேர்ந்து 

கொண்டனர் . இவர்களனைவரும் மார்ட்டிமரின் 
செல்வாக்கை வெறுத்தவர்கள் . அரசாங்கத்தை நிர்வகிப்பதில் 
தம் செல்வாக்கைப் பெரிதும் விரும்பிய அவர்கள் மார்ட்டிமரின் 
ஆதிக்கத்தை எதிர்த்தனர் . கென்ட் பிரபு இவர்களின் தலைவ 
ரானார் . எனவே கென்ட் பிரபுவைத் தொலைக்க மார்ட்டிமர் 
சதியொன்றில் ஈடுபட்டார் . இரண்டாம் எட்வர்டு சாகவில்லை 
யென்றும் , அவருக்குப் பின்னர் கென்ட் பிரபுவை அரசராக்க 
அவர் நினைத்திருந்தார் என்றும் கென்ட் பிரபுவை நம்பும்படிச் 
செய்தார் . அவரைக் கடிதம் எழுதும்படித் தூண்டிய மார்ட்டிமர் 
அக்கடிதத்தைக் கைப்பற்றிக் கொண்டு , துரோகக் குற்றத்திற்காக 
கென்ட் பிரபுவைச் சிறையில் அடைத்தார் . பின்னர் விசாரணை 
செய்யப்பட்டுக் கென்ட் பிரபு சிரச்சேதம் செய்யப்பட்டார் . 
தம்மைக் கொலை செய்ய கென்ட் பிரபு எண்ணியிருந்தார் எனக் 
கூறி மூன்றாம் எட்வர்டையும் ஏமாற்றி , மார்ட்டிமர் கென்ட் 
பிரபுவின் மரண தண்டனைப் பத்திரத்தில் கையொப்பம் வாங்கினார் . 
கென்ட் பிரபுவின் நிலங்களை மார்ட்டிமர் பறித்துக்கொண்டு , 
நாட்டிலேயே பெரும் பணக்காரர் என்ற நிலைக்கு உயர்ந்தார் . 
கென்ட் பிரபுவை மக்களும் , பிரபுக்களும் விரும்பியிருந்தனர் . 
அவருடைய கொலையைக் கண்டு மனம் வெதும்பிய அவர்கள் 
செய்வதறியாது திகைத்கனர் . மார்ட்டிமரின் அடாத செயல்கள் 
தெளிவாகத் தொடங்கின . இருப்பினும் மார்ட்டிமரின் வீழ்ச் 
சிக்கு மக்கள் காரணமாகவில்லை; அரசரே காரணமானார் . 


மூன்றாண்டு காலம் தம் தாயாரும் அரசியுமான இசபெல் 
லாவும் , மார்ட்டிமர் பிரபுவும் தம்மை ஆட்டிப் படைத்ததை 


270 


பிரிட்டன் வரலாறு 


அரசர் 


உணர்ந்த அரசர் இனி தாமே நேரிடையாக ஆட்சி செய்ய 
விரும்பினார் . அவருக்கு அப்போது வயது 18 ; ஹைனால்டைச் 
சார்ந்த பிலிப்பா என்பாளை அவர் மணந்திருந்தார் . அவர்களுக்கு 
ஆண் குழந்தையொன்றும் பிறந்திருந்தது . அக்குழந்தையின் 
பெயரும் எட்வர்டே . அவரே பின்னர் கருப்பு இளவரசர் 
( Black Prince ) என்றழைக்கப்பட்டார் . அரசர் தம் தாயாரின் 
சொற்களைக் கேட்காமல் தாமே ஆட்சி செய்யத் தலைப்பட்டார் . 
மார்ட்டிமரின் கைப்பாவையாகத் தாம் ஆக்கப்பட்டிருப்பதையும் 
அவர் மெல்ல உணர்ந்து கொண்டார் . இத்தகைய சூழ்நிலையைத் 
தவிர்க்க அரசர் முற்படலானார் . 

மார்ட்டிமரின் வீழ்ச்சி : கி.பி. 1330 ஆம் ஆண்டில் 
நாட்டிங்ஹாமில் பிருந்தார் . அரசியாரும் மார்ட்டிமரும் 
கோட்டையில் தங்கியிருந்தனர் . அவர்களுடைய கோட்டையைக் 
காவலர் நன்கு பாதுகாத்து நின்றனர் . சர் வில்லியம் எலாண்டு 
என்ற 

கவர்னர் எட்வர்டு மன்னருக்குச் சுரங்கப்பாதை 
யொன்றைக் காட்டினார் . அதன் வழியே நள்ளிரவில் தம் நண்பர் 
மாண்டாகூட் பிரபு வில்லியம் என்பாருடன் மார்ட்டிமரும் 
அரசியாரும் தங்கயிருந்த கோட்டைக்குச் சென்றார் எட்வர்டு . 
லிங்கன் பிஷப்புடன் உரையாடிக் கொண்டிருந்த மார்டிமர் , அரசர் 
கோட்டைக்குள் வருவதைக் கண்டு வியப்புற்றார் . மார்ட்டிமர் 
பிரபு கைது 

செய்யப்பட்டார் . உடனே இருதரப்பாருக்கு 
மிடையே கைகலப்பும் மோதலும் ஏற்பட்டன . அரசருடைய 
ஆட்களின் 

கைஓங்கும்முன் இரு நைட் வீரர்கள் கொல்லப் 
பட்டனர் . சச்சரவைக் கண்ட அரசியார் தம் அறையைவிட்டு 
ஓடோடி வந்தார் ; மார்ட்டிமரை விட்டுவிடுமாறு அவள் 
வேண்டினாள் . ஆனால் அரசியார் இழுத்துச் செல்லப்பட்டாள் . 
மார்ட்டிமர் பிரபு விலங்கிடப்பட்டார் ( அக்டோபர் 19 , 1330 ) . 

ஒரு திங்கள் கழிந்த பின்னர் அரசர் பாராளுமன்றத்தின் 
இரு சபைகளையும் ஒன்றாகக் கூட்டி மார்ட்டிமர் பிரபுவின்மேல் 
விசாரணை நடத்தினார் . இரண்டாம் எட்வர்டைக் கொன்றதும் , 
சாலிஸ்பரி பாராளுமன்றத்தை அச்சுறுத்தியதும் , பல கோட்டை 
களையும் , மேனர்ப் பண்ணைகளையும் அரசருடைய அனுமதியின்றிப் 
பறித்துக் கொண்டதையும் , ஸ்காட்டியர் கொடுத்த 20,000 
பவுன் தொகையில் பெரும் பகுதியைத் தம் சொந்த உபயோகத் 
திற்குப் பயன்படுத்திக் கொண்டதையும் , குற்றங்களாகச் சுட்டிக் 
காட்டினார் அரசர் . அரசத் துரோகக் குற்றத்திற்காக அவர் 
கழுவேற்றப்பட வேண்டுமென்று பிரபுக்கள் சபையினர் 
ஒருமன தாகத் தீர்ப்பளித்தனர் . கி.பி. 1330 ஆம் ஆண்டு நவம்பர் 
29 ஆம் நாள் டைபர்னில் மார்ட்டிமர் பிரபு தூக்கிலிடப்பட்டார் . 


மூன்றாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 

271 
குற்றம்புரிந்த அரசியாரின் முடிவு தீர்மானிக்கப்படாமலே 
இருந்தது . அவளை மூன்றாம் எட்வர்டு ரைசிங் கோட்டையில் 
தங்கும்படிச் செய்தார் . அங்கிருந்து வெளியே செல்ல அவள் 
அனுமதிக்கப்படவில்லை . அவளுக்கு 3000 மார்க்குகள் 
மானியமாக வழங்கப்பட்டது . இருப்பினும் அரசியார் கைது 
செய்யப்படவில்லை . மேலும் 28 ஆண்டு காலம் உயிரோடிருந்த 
அரசியார் கி.பி. 1358 ஆம் ஆண்டில் காலமானார் . 


- 


கி.பி. 1327 க்கும் 1330 க்கும் இடையே நடைபெற்ற முறை 
கெட்ட ஆட்சி மார்ட்டிமரின் வீழ்ச்சியால் முடிவுற்றது . 
மார்ட்டிமரால் கொலை செய்யப்பட்ட கென்ட் பிரபுவின் வாரிசு 
களும் , ஏனையோரும் தத்தம் நிலங்களையும் பதவிகளையும் திரும்பப் 
பெற்றனர் . மார்ட்டிமரால் நியமிக்கப்பட்டவர்களும் மன்னிக்கப் 
பெற்றனர் . 


இங்கிலாந்தின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் ஒன்று 
தொடங்கியது . 

இளம் அரசர் தாமே ஆட்சியை மேற் 
கொண்டார் . 


மூன்றாம் எட்வர்டின் குணவியல்புகள் : அழகும் , அடக்கமும் . 
பெருந்தன்மையும் கொண்டு விளங்கிய எட்வர்டு , தம் கவர்ச்சி 
யினால் மக்களின் மனதைக் கவர்ந்தார் . அவர் சிறந்த போர்வீரர் . 
ஆடம்பரத்தையும் , விளம்பரத்தையும் விரும்பிய அவர் , இசை 
வல்லுநர் ; கலையார்வம் மிக்கவர் ; சிறந்த கட்டடங்களை அமைக்கக் 
காரணமானவர் ; கற்றோரைக் காமுறும் பண்பினர் . தம்முடைய 
தந்தையாரின் பலவீனங்களை அவர் கொண்டிருக்கவில்லை 
யெனினும் , அவர் ஒழுக்கங்கெட்டவர் ; சொன்ன சொல்லைப் 
புறக்கணித்தவர் . அவசியமேற்பட்டபோது அவர் கொடூரமான 
செயல்களைச் செய்யத் தவறவில்லை. இறுதிக் காலத்தில் அவரைச் 
சுற்றி ஆண்களும் , பெண்களுமாகப் பலர் அவரின் அன்புக்குப் 
பாத்திரராகி நின்றனர் . பொருளாதாரத்தைப்பற்றி அவர் 
யாதொன்றும் அறிந்திருக்காதது தான் அவருடைய மாபெரும் 
குறையாகும் . போரில் ஆர்வமும் , வெற்றியில் மோகமும் 
கொண்டிருந்த அவருக்குப் போரினால் ஆகும் பெரும் போருள் 
நட்டத்தை அறிய நாட்டம் ஏற்படவில்லை . முன்கோபமும் , 
ஆக்கிரமிப்பு நோக்கமும் கொண்டிருந்த அவருக்குப் பழிவாங்கும் 
நோக்கும் , நெடுநோக்குடைய திட்டங்களை மேற்கொள்ளும் 
நாட்டமுமிருக்கவில்லை . சுயநலமும் , ஆராயாது துணியும் 
பண்பும் கொண்டிருந்தாலும் அவருக்குத் தீங்கு விளைவிக்கும் 
நோக்கிருக்கவில்லை . பேராசைக்கும் , ஊதாரித்தனத்திற்கும் 
இருப்பிடமாக இருந்த அவரை மக்கள் நேசித்தனர் . எனவே 


- 


272 


பிரிட்டன் வரலாறு 


பல்வேறு புதிய வரிகளை அவர்கள் கொடுக்க வேண்டியவராயினர் . 
ஆனால் , பாராளுமன்றத்தின் கோரிக்கைகளை அரசர் நிறைவேற்றி , 
சாசனங்களை அவர் ஊர்ஜிதம் செய்தபோது அவர்கள் மானியம் 
வழங்கினர் . 


உள்நாட்டுக் குழப்பங்கள் அடக்கப்படல் : கி.பி. 

1330ஆம் 
ஆண்டில் அவருடைய குணவியல்பு சீர்கெடாமல் இருந்தபோது , 
மக்கள் அவருடைய ஆட்சியை மெச்சினர் . இளம் வயதில் தாமே 
நேராட்சியை மேற்கொண்டபோது நாட்டில் அமைதியும் 
நல்லாட்சியும் மலரத்தொடங்கின . மார்ட்டிமரின் நிர்வாகத்தின் 
போது நாட்டில் குழப்பங்கள் அதிகரித்து , போர் ஏற்படும் சூழ்நிலை 
நிலவியது . நிர்வாகத்தைத் தாமே ஏற்றுக்கொண்டபோது , 

க்குழப்பங்கள் அடக்கப்பட்டன . நீதியின் காவலராக அரசர் 
நின்றார் . ஸ்காட்டியரின் தாக்குதல்களுக்கு ஆளான வடஷயர் 
களில் மீண்டும் அமைதி நிலவத் தொடங்கியது . வாணிபமும் 
பெருகத் தொடங்கியது . 


அரசர்கள் 


இருப்பினும் நாடு இருமுக்கிய பிரச்சினைகளை எதிர்நோக்கி 
நின்றது . முதலாவது , ஃபிரான்ஸ் நாட்டுடன் சச்சரவேற்பட்டது . 
ஆங்கிலேயர் ஃபிரான்ஸ் நாட்டில் அக்குவிடெயின் பகுதியின் 
ஆட்சியாளராக இருந்தனர் . அதற்காக ஆங்கில 
ஃபிரான்ஸ் மன்னருக்கு இறைவணக்கம் செலுத்தவேண்டுமெனக் 
கோரப்பட்டனர் . ஃபிரான்ஸ் நாட்டு அரசபரம்பரையில் இத்தரு 
ணத்தில் மாற்றமொன்று நிகழ்ந்தது . இதுநாள்வரை ஆண்ட 
அரசர்கள் ஆண்வழிவந்தவர்கள் . ஆண்வழிவந்த அரசபரம்பரை 
அற்றுப்போய் , வலாயைச் 

சார்ந்த 

பிலிப் என்பவர் ஆண்டு 
வந்தார் . அவர் வேறொரு வம்சவழியைச் சார்ந்தவர் . தம் 
தாயாரின் வழியாக மூன்றாம் எட்வர்டு முன்பு ஆண்ட ஆண்வழி 
அரசர்களுடன் சம்பந்தம் கொண்டவர் . எனவே , பிலிப்புக்கு 
இறைவணக்கம் செலுத்த மூன்றாம் எட்வர்டு தொடக்கத்தில் 
மறுக்க எண்ணினார் . இருப்பினும் அவ்வெண்ணத்தைக் கைவிட்டு 
இருமுறை எட்வர்டு தம்முடைய ஃபிரெஞ்சுப் பகுதிகளுக்காகப் 
பிலிப்புக்கு இறைவணக்கம் செலுத்தினார் . இருப்பினும் இறை 
வணக்கம் செலுத்திய எட்வர்டின் நிபந்தனைகளைப் பிலிப் ஏற்க 
மறுத்தார் . எட்வர்டின் பகுதிகளின் எல்லைகளை ஆக்கிரமித்தும் , 
காஸ்கனி பிரபுக்கள் பாரிஸ் நகரத்திற்கு மேல் முறையீடுகளை 
அனுப்பவேண்டுமென்று கோரியும் பிலிப் , இங்கிலாந்து அரசரைப் 
புறக்கணித்திருந்தார் . அத்துடன் இரண்டாம் எட்வர்டின் 
ஆட்சிக்காலத்தில் கைப்பற்றிக்கொண்ட ஈஜினாய் கவுன்டியையும் 
திருப்பித்தர பிலிப் மறுத்துவிட்டார் . தென் ஃபிரான்சிலிருந்து 
ஆங்கிலேயரை விரட்டும் நோக்கத்தை அவர் கொண்டிருப்பது 


மூன்றாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


213 


போல் தென்பட்டது . இருப்பினும் தம் திட்டத்தை நிறைவேற்ற 
உரிய காலம் வரும்வரை காத்திருக்க முடிவு செய்தார் பிலிப் . 
எல்லைகளில் சிறுசிறு சச்சரவுகள் ஏற்பட்டதைத் தவிர அவர்களின் 
உறவில் அத்தருணத்தில் பெருமாற்றம் ஏற்படவில்லை . 


என்று 


இரண்டாவது சச்சரவு ஸ்காட்லாந்துடன் நிகழ்ந்ததாகும் . 
நார்த்தாம்ப்டன் உடன்படிக்கையின் நிபந்தனையொன்று இச்சச்சர 
விற்குக் காரணமாயிற்று . மானங்கெட்ட உடன்படிக்கை யென்று 
கருதப்பட்ட அவ்வுடன்படிக்கையின்படி ஸ்காட்லாந்திலிருந்த 
ஆங்கிலக் கட்சியினரின் நிலங்களைத் திருப்பித் தரவேண்டுமென 
ஏற்பாடாயிருந்தது . ராபர்ட் புரூஸின் மரணத்திற்குப் பின்னர் 
பதவியேற்ற அவருடைய மகன் இரண்டாம் டேவிட் இவ்வுடன் 
படிக்கையின்படி நடக்க ஆர்வம் காட்டாததுடன் , அந்த 
ஷரத்தின்படி நடக்கவும் மறுத்துவிட்டார் . அந்நிலங்களை 
ஸ்காட்டிய 

பிரபுக்கள் பறித்துக்கொண்டிருந்தமையால் , 
அவற்றைத் திருப்பித்தர அவர்கள் இசையவில்லை . ஏற்கனவே 
அந்நிலங்களை வைத்திருந்த ஆங்கிலேயரை ஸ்காட்டியர் துரோகிகள் 

கருதினர் . நிலமற்ற பிரபுக்கள் என்று கருதப்பட்ட 
இந்நிலச் சொந்தக்காரர்கள் , மீண்டும் தத்தம் நிலத்தைப் 
பெறமுடியாமல் இங்கிலாந்தில் சுற்றியலைந்தனர் . இப்பிரபுக்கள் 
ஜான்பாலியலின் மகன் எட்வர்ட் 

பாலியலுடன் உறவு 
கொண்டனர் . எட்வர்டு பாலியலும் அவர்களைப் போன்று , 
நாடிழந்திருந்தார் . அவருடைய தந்தையார் ஜான்பாலியல் 
ஸ்காட்லாந்தின் அரசராக இருந்தவர் . இவர்கள் அனைவரும் 
ஒன்றுசேர்ந்து ஒரு சதித்திட்டம் வகுத்தனர் . அதன்படி , ஸ்காட் 
லாந்தில் எட்வர்டு பாலியலை 

அரசராக்குவதுடன் தத்தம் 
நிலங்களைத் திரும்பப்பெறவும் , அவர்கள் முடிவு செய்தனர் . 
எனவே , இரகசியமாகப் படைகளைத் தயாரித்துக்கொண்டனர் . 
இவர்களின் நடவடிக்கைகளை அறிந்த இங்கிலாந்து மன்னர் 
மூன்றாம் எட்வர்டு எல்லைகளுக்கப்பால் அவர்களை அனுமதிக்க 
மறுத்துவிட்டார் . எல்லைப் படையினருக்குக் கட்டளை பிறப்பித்து , 
அவர்களுக்கு எவ்வித உதவியும் தரக்கூடாது என்று தடுத்ததுடன் , 
அவசியம் ஏற்படின் படைபலத்தைக்கொண்டும் அவர்களை எதிர்க்க 
வேண்டுமென ஆணையிட்டார் எட்வர்டு . படையெடுப்பாளர் 
கப்பல்களை வாடகைக்கு அமர்த்தி ஹம்பர் ஆற்றுவழியாகச் சிறு 
படையொன்றுடன் ஸ்காட்லாந்து போய்ச் சேர்ந்தனர் . அவர்களை 
எதிர்த்த ஸ்காட்டியப் படைகளை அவர்கள் வென்றனர் . நிலமற்ற 
பிரபுக்கள் எட்வர்டு பாலியலுடன் தம் படைகளை டப்லின் மியூர் 
( Dupplin Muir ) என்னுமிடத்தில் தண்டு இறக்கினர் . ஸ்காட்டியப் 
படை அவர்களை எதிர்க்க முயன்றபோது பாலியலின் படையி 


274 


பிரிட்டன் வரலாறு 


லிருந்த வில்வீரர்கள் மறைந்திருந்து தாக்கி அப்படையைச் சிதற 
அடித்தனர் . அப்போரில் ஸ்காட்டியர் தோற்றனர் . அரசப் 
பிரதிநிதியான டோனாஸ்டுமார் என்பாரும் கொல்லப்பட்டார் . 


வெற்றிபெற்ற எட்வர்டு பாலியல் பெர்த் நகரையும் , பின்னர் 
ஸ்டர்லிங்கையும் கைப்பற்றிக்கொண்டார் .. அவர் ஸ்காட்டிய 
அரசராக முடிசூட்டிக்கொண்டார் . டேவிட் புரூஸ் நாட்டை 
விட்டு வெளியேறி ஃபிரான்ஸ் நாட்டிற்குச் சென்று பிலிப் அரச 

தஞ்சம் புகுந்தார் . பாலியல் , மூன்றாம் எட்வர்டின் 
உதவியைப் பெறவேண்டி எல்லைப்புறக் காவல் நிலையமாயிருந்த 
பெர்விக்கை அவருக்குக் கொடுத்துவிடவும் சம்மதித்தார் . 


, ரிடம் 


உள் 


பாலியல் விரட்டப்படல் : மூன்றாம் எட்வர்டு மன்னர் , 
எட்வர்டு பாலியலின் நிபந்தனைகளை ஆராயவேண்டும் என்ற நோக் 
குடன் பாராளுமன்றத்தைக் கூட்டினார் . இத்தருணத்தில் ஸ்காட் 
லாந்திலிருந்துவந்த செய்திகள் இப்பிரச்சினையைத் திசைதிருப்பின . 
தம்நாட்டைத் திரும்பபெற்ற அதே வேகத்தில் , பாலியல் ஸ்காட் 
லாந்தை மீண்டும் இழக்கவேண்டியவரானார் . எட்வர்ட் பாலியல் 
ஒரு சிறந்த போர்வீரர்தான் . எனினும் நிலமற்ற பிரபுக்கள் 
தம்முடைய நிலங்களைத் திரும்பப் பெறுவான் வேண்டி , 
நாட்டில் நிலைநாட்டப் பெற்றிருந்த அமைதி குலையக் காரண 
* மாயினர் . எனவே , நாடுமுழுவதிலும் பெருங்குழப்பான சூழ்நிலை 
நிலவியது . இதைப் பயன்படுத்திக்கொண்ட புரூஸின் கட்சியினர் 
சதித்திட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் . டம்ப்ரீஸ் என்ற நகருக்கு 
அருகில் அன்னான் என்னுமிடத்தில் பாலியலும் அவரைக் காத்து 
நின்ற சிறு காவல் படையினரும் மர்ரே பிரபு ஜான் என்பவராலும் 
சர் . ஆர்சிபால்டு டக்லஸ் என்பவராலும் திடீரெனத் தாக்கப் 
பட்டனர் . நள்ளிரவில் தாக்கப்பட்ட அவர்களில் பாலியலைத் 
தவிர , ஏனையோர் கொல்லப்பட்டனர் . கார்லைல் கோட்டையின் 
வாயில்வரை எட்வர்டு பாலியல் துரத்தப்பட்டார் . ஸ்காட் 
லாந்து முழுவதும் கலகங்கள் மூண்டன . பாலியலைப் பின்பற்றிய 
வர்கள் நாட்டைவிட்டு விரட்டப்பட்டனர் . இரண்டாம் டேவிட் 
ஊரிலில்லாததால் அவருடைய பிரதிநிதியாக ஆர்சிபால்ட் டக்லஸ் 
பதவியில் அமர்த்தப்பட்டார் . 

அவருடைய அதிகாரத்தை 
எல்லோரும் அங்கீகரித்தனர் . மீண்டும் இங்கிலாந்தின் எல்லைப் 
புறத்தை ஸ்காட்டியர் தாக்கினர் . 


ஸ்காட்லாந்தின் பதவிக்கு இருவர் போட்டியிட்டனர் . 
இரண்டாம் டேவிட்டும் , - எட்வர்டு பாலியலுமே அவ்விருவ 
ராவர் , மூன்றாம் எட்வர்டு - இவர்களில் யாரை ஸ்காட்லாந்தின் 


மூன்றாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


27-5 


அரசராகத் தேர்ந்தெடுப்பது என்பதைப்பற்றிச் சிந்தித்தார் . 
இளமைத் துடிப்பும் , பேராசையும் கொண்ட அவர் கி.பி. 1327 இல் 
தமக்கேற்பட்ட அவமானத்தைத் துடைக்க முயன்றார் . பாலியலே 
ஸ்காட்லாந்தின் அரசரென அங்கீகரிக்க முடிவு 

செய்தார் 
எட்வர்டு . படைபலத்தின் மூலம் அவரை அரசராக்குவதென 
உறுதிபூண்டார் . ஸ்காட்டியர் இங்கிலாந்தின்மீது அக்காலத்தில் 
படையெடுத்ததைக் காரணம்காட்டி எட்வர்டு ஸ்காட்லாந்தின் 
மீது படையெடுக்க முயன்றார் . 
பெர்விக் முற்றுகை : கி.பி. 1333 ஆம் ஆண்டு 

மார்ச்சு , 
மாதத்தில் பெரும் படையொன்றைத் திரட்டி வடவெல்லை 
நோக்கிப் புறப்பட்டார் மூன்றாம் எட்வர்டு . பாலியலும் , 
நிலமற்ற பிரபுக்களும் அவருடன் சேர்ந்துகொண்டனர் . பெர்விக் 
நகரம் முற்றுகையிடப்பட்டது . துறைமுகப்பட்டினமான பெர்விக் 
பத்துவார முற்றுகைக்குப்பின்னர் , உணவுப் பற்றாக்குறையின் 
விளைவாகச் சரணடைவது என்று முடிவு செய்து அதற்குப் பிணையாக 
ஆட்களையும் நிறுத்தியது . இது ஜூலை மாதத்தில் நிகழ்ந்தது .. 
சரணடைய தீர்மானித்த நாளுக்கு முன்னர் சர் வில்லியம் கீத் 
என்பாரின் தலைமையில் சிறுபடையொன்று முற்றுகையாளரை 
ஏமாற்றி , ஊருக்குள் நுழைவதில் வெற்றிகண்டது . எனினும் , 
அவர்களால் ஆங்கிலப் படையை விரட்டியடிக்க முடியவில்லை . 
இருப்பினும் , ஸ்காட்டிய அரசப் பிரதிநிதி பெரும் படையுடன் 
இருப்பதை அவர்கள் அறிவித்தனர் . குறிப்பிட்ட காலம் 
முடிந்தும் கோட்டைக் கதவுகள் திறக்கப்படாததை அறிந்த 
ஆங்கில அரசர் தம்மிடம் அனுப்பப்பெற்றிருந்த பிணையாளர்களைக் 
கோட்டைக் கதவின்முன் தூக்கிலிட்டுக் கொன்றார் . 

பத்து நாட்களுக்குப் பின்னர் டக்லஸ் 30,000 பேர் கொண்ட 
படையுடன் வந்து சேர்ந்தார் . போர் செய்வதா அல்லது 
முற்றுகையை நீடிப்பதா என்று ஆங்கிலேயர் முடிவு செய்ய 
முடியாது தத்தளித்தனர் . தம் படையில் ஒரு பகுதியைப் பெர்விக் 
நகரத்தைச் சுற்றிவளைத்துக்கொள்ள ஆணையிட்டுவிட்டு , எஞ்சிய 
படையுடன் பெர்விக் நகரத்திற்கு மூன்று கல் வடக்கில் 
ஹலிடான் ஹில் என்னுமிடத்தில் தங்கினார் அரசர் . போர் 
மூண்டது . அரசர் நடுவிலும் , 

இருமருங்கிலும் 
அவருடைய சகோதரரும் , பாலியலும் அணிவகுத்து நின்றனர் . 
இம்முறைதான் டப்லின்மியூரில் நிலமற்ற பிரபுக்கள் வெற்றி 
பெற்றனர் . இந்தத் தடவையும் . ஆங்கிலப் படையே வெற்றி 
பெற்றது . அரசப் பிரதிநிதி கொல்லப்பட்டார் . அவருடன் 
பல்வேறு பிரபுக்களும் , பதினாயிரம் படைவீரர்களும் கொல்லப் 
பட்டனர் . ஹலிடான் ஹில் போர் கி.பி. 1333 ஆம் ஆண்டு ஜூலை 
19 ஆம் நாள் நடைபெற்றது . 


. 


அரசரின் 


. 


276 


பிரிட்டன். வரலாறு 


அடுத்த நாள் பெர்விக் நகரம் சரணடைந்தது . பாலியலை 
எட்வர்டு ஸ்காட்லாந்தின் அரசராக்கினார் . இத்தருணத்தில் 
மூன்றாம் எட்வர்டின் கவனத்தை வேறு நிகழ்ச்சியொன்று திசை 
திருப்பியது . 


படை 


கடல் 


ஃபிரான்ஸுடன் சச்சரவு : இத்தருணத்தில் இங்கிலாந்திற்கும் 
ஃபிரான்ஸிற்கும் இடையே சச்சரவு மூண்டது .. ஃபிரான்ஸ் 
மன்னர் பிலிப் அக்குவிடெயினிலிருந்த ஆங்கிலப் பிரதேசங்களின் 
எல்லையில் இடையறாது தொல்லைகள் கொடுத்து வந்தார் . 
அத்துடன் நில்லாமல் ஸ்காட்லாந்து விடுதலைப் படையினருக்குத் 
தொடக்கத்தில் இரகசியமாயும் , பின்னர் வெளிப்படையாயும் 
உதவியளித்து வந்தார் . ஆயுதந்தரித்த ஃபிரெஞ்சுப் 
வீரர்கள் வடகடலைக்கடந்து பாலியலுக்கெதிராகப் போர் புரிய 
அனுப்பப்பட்டனர் . மேலும் , ஃபிரான்ஸ் நாட்டில் கப்பல் 
ப்டையுரிமை வைத்திருந்தவர்கள் இங்கிலாந்தின் கீழ்க்கரைப் 
பகுதிகளுக்குக் கப்பல்களில் சென்று , வணிகக் கப்பல்களைக் 
கைப்பற்றிக்கொண்டு , காலப்போக்கில் 

வாணிகமே 
மேற்கொள்ள முடியாதவாறு இங்கிலாந்திற்குத் தொல்லைகள் 
கொடுத்தனர் . ஸ்காட்டியரான டேவிட் புரூஸ் ஃபிரெஞ்சிய 
அரண்மனையில் வாழ்ந்து வந்தார் . அவரும் தம் படை வீரர்களை 
ஸ்காட்லாந்துக்கு அனுப்பிப் பாலியலுக்குத் தொல்லைகொடுத் 
தார் . இறுதியாக , ஃபிரெஞ்சியர் கலேயிலிருந்தும் , நார்மண்டித் 
துறைமுகங்களிலிருந்தும் இங்கிலாந்து மீது படையெடுக்கப் பெரு 
முயற்சியில் இறங்கியுள்ள வதந்தியை மன்னர் அறிந்தார் . 
இவ்வதந்தியை உறுதி செய்யும் வகையாக ஜெர்சி , குவர்ன்சி , 
வைட்தீவு ஆகிய இடங்களை ஃபிரெஞ்சியக் கடற்கொள்ளைக் 
காரர்கள் தாக்குவதாகச் செய்திகள் வந்தன . ஸ்காட்லாந்தில் தம் 
கவனத்தை வைத்திருப்பின் , இங்கிலாந்தும் தாக்குதலுக்கு 
ஆளாகக்கூடும் என்பதை எட்வர்டு தெளிவாக உணர்ந்தார் . 


எட்வர்டு ஃபிரான்ஸுடன் போர் ஏற்படும் எனக்கொண்டு 
அதனைத் தடுக்கப் பல பணிகளில் ஈடுபட்டார் . பவேரியாவின் 
பேரரசர் லூயி என்பாரிடம் தூதர்களை எட்வர்டு அனுப்பினார் . 
நெதர்லாந்து நாட்டு இளவரசர்களுக்கும் அவ்வண்ணமே தூதர்கள் 
அனுப்பப்பெற்றனர் . பிலிப் அரசருக்கெதிராக அவர்களுடன் 
உடன்படிக்கைகளை எட்வர்டு செய்துகொண்டார் . பிராபண்ட் 
( Brabant ), கில்டர்ஸ் ( Guelders ) ஆகிய டியூக்குகளுடனும் 
ஹாலண்டு , ஹைனால்ட் ஆகிய கவுன்டுகளுடனும் பெரும் பொருள் 
கொடுப்பதாக வாக்களித்து அவர்களையும் தம்முடன் சேர்த்துக் 
கொண்டார் . பிளாண்டர்ஸ் அரசர் - லூயி கவுன்ட் என்பார் 


மூன்றாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 


277 . 


ஃபிரெஞ்சு அரசரின் அடிமையும் ஆதரவாளரும் ஆவார் . ஆனால் 
லூயி கவுன்டின் ஆட்சியைப் பிளாண்டர்ஸ் மக்கள் வெறுத்து , 
அதிருப்தியுற்றிருந்தனர் . எட்வர்டு , பிளமிய நகரக்கூட்டணியுடன் 
பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் . இங்கிலாந்துடன் போர் 
ஏற்படுவதைப் பிளமியர் விரும்பவில்லை . ஏனெனில் பிளமியர் 
இங்கிலாந்துடன் பெரும் வணிகத்தொடர்பைக் கொண்டிருந்தனர் . 
குறிப்பாக இங்கிலாந்திலிருந்து விலைக்கு வாங்கிய உயர்ந்தரக 
உரோமத்தைக் கம்பளியாடைகளாக நெய்து அவற்றை 
ஐரோப்பாவில் விற்று அவர்கள் பெருலாபம் அடைந்துவந்தனர் . 
கி.பி. 1336 ஆம் ஆண்டில் ஃபிரெஞ்சுக்காரர்களின் தூண்டுதலால் 
லூயி கவுன்ட் 

கவுன்ட் தம் கைக்குச் சிக்கிய ஆங்கில வணிகர்களைக் 
கைப்பற்றிக் கைது செய்த பொழுது , பிளமிய மக்கள் அவருக்கு 
எதிராக ஆர்த்தெழுந்தனர் . போர் வருவதற்கான அறிகுறிகள் 
தென்பட்டபோது அவர்கள் ஆங்கில அரசருடன் கடிதத்தொடர்பு 
கொண்டு , தம் அரசருக்கு எதிராக எட்வர்டுக்கு உதவுவதாக 
வாக்களித்தனர் . பிளமிய மக்கள் ஜோகப்வான் ஆர்டிவெல்ட் 
என்பாரின் தலைமையில் கவுன்ட் லூயியை எதிர்த்தனர் . 

எட்வர்டு இத்துடன் நிற்கவில்லை . ஃபிரெஞ்சிய அரசரின் 
உறவினரான ஆர்டாயின் கவுன்டான ராபர்ட் என்பாருக்கு , 
எட்வர்டு புகலிடம் கொடுத்தார் . பிலிப் , ராபர்டை நாடு கடத்தி 
யிருந்தார் . மேலும் , ஆங்கிலக் கடற்கரையைக் கொள்ளையடித்த 
கடற்கொள்ளைக்காரர்களை விரட்டியடிக்கக் கப்பற்படை 
யொன்றையும் எட்வர்டு சேகரித்தார் . 

கி.பி. 1337 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் போர் 
ஏற்படுவது உறுதியாயிற்று . அப்போது எட்வர்டு ஃபிரான்ஸின் 
முடிக்குத்தாமே சரியான வாரிசு என்றும் , பிலிப் ஃபிரான்ஸை, 
அக்கிரமமாக ஆக்கிரமித்துக் கொண்டவர் என்றும் கூறி , 
ஃபிரான்ஸ் அரசுக்கு உரிமை கொண்டாடினார் . பிளமியர் 
தகைய உரிமையைக் கொண்டாடுமாறு அவரைத் தூண்டினர் . 
பிலிப் ஃபிரான்ஸ் அரசுரிமையைப் பெற்ற போதே அவர் வேறொரு 
பரம்பரையைச் சார்ந்தவர் என்பதைக் குறிப்பிட்டுள்ளோம் . 

எட்வர்டின் - வாரிசுரிமை நியாயமானதாகப் படவில்லை . 
தம்முடைய தாயார் . இஸபெல்லா அரசி ஃபிரெஞ்சு அரசர் 
நான்காம் சார்லஸின் சகோதரியாவர் . அவரே - ஃபிரான்ஸ் 
நாட்டை ஆண்ட மூத்த பரம்பரையின் இறுதி அரசர் . எனவே 
அவருக்குப் பின்னர் தாம்தான் கி.பி. 1328 ஆம் ஆண்டிலேயே 
பதவியைப் பெற்றிருக்கவேண்டும் என்றும் , பிலிப்பிற்குத் தகுதி 
யில்லை என்றும் அவர் விவாதித்தார் . ( வாரிசுரிமையைக் கீழ்க் 
காணும் பட்டியலில் காண்க . ) 





. 


ஜான் 


பிலிப்பை 
278 

பிரிட்டன் வரலாறு 
ஃபிரெஞ்சு வாரிசுரிமை 

மூன்றாம் பிலிப் 
( 1270-1285 ) 

| 
நான்காம் பிலிப் 
1285--1314 
| 

சார்லஸ் , 
| 

வலாய்கவுன்ட் 
ஐந்தாம்பிலிப் பத்தாம்லூயி நான்காம் இஸபெல்லா- இரண்டாம் 

சார்லஸ் 

எட்வர்டு 
1314-16 1316--22 1322-28 

ஆறாம்பிலிப் 

(1328-50 ) 
மூன்றாம் எட்வர்டு அரசராயிருந்தவர் 
(இங்கிலாந்து அரசர் ) | 

1350-64 
அப்போது அரசராயிருந்த ஆறாம் பிலிப் நான்காம் சார்லஸின் 
சிற்றப்பன் பிள்ளையேயன்றி , நேர்வாரிசு அல்லவென்றும் , தாமே 
நேர்வாரிசு என்றும் எட்வர்டு அறிவித்தார் . ஆனால் , ஃபிரெஞ்சு 
நாட்டு வரலாற்றில் பெண்வழியில் வந்தவர் ஒருவரும் இதுவரை, 
ஃபிரான்ஸின் 

அரசராக வாரிசுரிமையைப் பெற்றதில்லை ... 
வாரிசுரிமைபெற இறந்த அரசரின் உறவினரின் ஆண்வாரிசுக்கே 
உரிமையுண்டென ஃபிரான்ஸின் பிரபுக்கள் முடிவு கூறியிருந்தனர் .. 
ஆண் சந்ததியற்றவரின் சொத்து அப்பரம்பரையைச் சார்ந்த 
வேறு ஆண்களைச் சாருவதுதான் முறை என்பதற்குப் பண்டைய 
சட்டத் தொகுப்பிலிருந்தும் அவர்கள் ஆதார்த்தைக் காட்டினர் . 
இத்தகைய வழக்கு இதற்கு முன்னர் ஃபிரான்ஸ் நாட்டு 
வரலாற்றில் எழுந்ததில்லை . ஃபிரான்ஸ் நாட்டுக்கு அரசராக 
வரவேண்டியவரைத் தேர்ந்தெடுக்கும் உரிமை அந்நாட்டு 
மக்களுக்கும் இருந்தது . பிலிப்பே ஃபிரான்ஸின் அரசராக 
இருக்கத்தகுதி பெற்றவர் என்பதை அவர்கள் திட்டவட்டமாக 
ஃபிரான்ஸ் மன்னராக அங்கீகரித்து மூன்றாம் எட்வர்டு மன்னரே 
அவருக்கு இறைவணக்கம் செலுத்தியிருந்ததன்மூலம் , தமக்கு 
ஃபிரான்ஸின் அரசில் வாரிசுரிமை கிடையாது என்பதையும் அவர் : 
சூசகமாக ஏற்றுக் கொண்டிருந்தார் . எட்டாண்டுகளுக்குப் 
பின்னர் இவ்வுரிமையை எட்வர்டு சுட்டிக்காட்டியதில் அர்த்த 
மொன்றுமில்லை ; உண்மையில் அவ்வுரிமை அபத்தத்திலும் 
அபத்தமாகும் . அப்படியே அவருக்குப் பெண்வழி உரிமையிருப் 
பதாகக் கொண்டாலும் , எட்வர்டின் உரிமை செல்லுபடியாகாது 
எனக்கொள்ள வேறொரு காரணமுமிருந்தது . எட்வர்டின் : 


போகும்வரை இங்கிலாந்தின் அரசரே ஃபிரான்ஸின் அரசர் என்ற 
மூன்றாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சி 

279 
தாயாரின் சகோதரர்களுக்குப் பெண்பிள்ளைகள் இருந்தனர் . 
எனவே , அவர்களின் உரிமை எட்வர்டைவிடச் சிறப்பானதாகக் 
கருதப்பட்டது . எட்வர்டு கூறிய வாரிசுரிமையின்படியே ஆராய்ந்து 
பார்த்தாலும்கூட ஃபிரான்ஸ் நாட்டின் வாரிசுக்கு நான்காம் 
சார்லஸின் சகோதரர் ஐந்தாம் பிலிப்பின் மகள் ஜோன்னாவுக்கு 
எட்வர்டைவிட அதிகமாக இருந்தது . ஜோன்னா நவார் அரசியாக 
இருந்தாள் . . அவளுடைய மகன் நவார் இளவரசர் சார்லஸையே 
வாரிசுரிமை சாரவேண்டும் . 

மூன்றாம் எட்வர்டு ஃபிரான்ஸ் நாட்டின் வாரிசுரிமையை 
இப்போது கொண்டாடியதன் பயனாக இங்கிலாந்துக்கும் 
ஃபிரான்ஸுக்குமிடையே நீண்டதொரு போர் மூண்டது . 
அப்போர் கி.பி. 1453 ஆம் 

கி.பி. 1453 ஆம் ஆண்டுவரை விட்டுவிட்டு நடை 
பெற்றது . ஆங்கில அரசருக்குச் சொந்தமாயிருந்த ஃபிரெஞ்சுப் 
பகுதியின் கடைசித்துண்டும் ஆங்கில அரசர்களின் கையைவிட்டுப் 


போலிக் கௌரவத்தை ஆங்கிலேயர் விடவில்லை . 

அவர்கள் 
இப்பட்டத்தை - மூன்றாம் ஜார்ஜ் - மன்னரின் ஆட்சிக்காலம் 
வரையில் தம் பெயருடன் அடைமொழியாகப் பயன்படுத்திக் 
கொண்டனர் .. 





இங்கிலாந்திற்கும் , ஃபிரான்ஸிற்கும் நடைபெற்ற இப்போர் 
களைத்தான் நூற்றாண்டுப் போர் என்பர் . பிலிப்பின் ஆக்கிர 
மிப்புச் செயல்களைச் சகியாத மூன்றாம் எட்வர்டு . ஃபிரான்சுடன் 
போருக்குச் செல்லவேண்டியவரானார் . ஃபிரான்ஸின் 

அரசு 
உரிமையை எட்வர்டு, கொண்டாடியபோது போருக்கு மிக 
முக்கியமான காரணம் ஒன்றும் ஏற்பட்டது . 

இரண்டாம் 
எட்வர்டின் ஆட்சிக்கால அவலநிலையிலிருந்து இங்கிலாந்து தப்பி 
வெகுவாக முன்னேறிக் கொண்டிருந்தது . ஸ்காட்டிய போர் 
இங்கிலாந்தின் பொருள் வளத்தை அவ்வளவாகப் பாதிக்கவில்லை . 
ஆனால் ஃபிரான்ஸுடன் தொடங்கிய இப்போர் சொல்லொணாப் 
பொருட் சேதத்தையும் , ஆட்சேதத்தையும் 

விளைவித்தது . 
இப்போர் கி.பி. 1337 ஆம் ஆண்டு தொடங்கியது . 
இப்போரில் ஈடுபட்ட 
ஈடுபட்ட மூன்றாம் எட்வர்டின் 

குணாதசியம் 
தெளிவாகப் புலப்படலாயிற்று . அரசரின் அசட்டுத் துணிச்சலும் 
ஊதாரித்தனமும் நாட்டை வெகுவாகப் பாதித்தன : பானக்பர்ன் 
போர்த் தோல்வியை ஹலிடான் ஹில் போரில் வஞ்சந் தீர்த்துக் 
கொண்டவர் 

என்று 

போற்றப்பட்ட , கிறிஸ்துவ உலகின் 
தலைசிறந்த வீரர் என்றும் கருதப்பெற்ற மூன்றாம் எட்வர்டை 
வீணர் , முரடர் என்று மக்கள் தூற்றும்காலம் இப்போரிலிருந்து 
தொடங்கியது . 


19. நூற்றாண்டுப் போரின் 

முதற்கட்டம் 


பிளாண்டர்ஸில் போர் : இது நாள்வரை கடற்கொள்ளை , 
அதிகாரப்பூர்வமற்ற படையெடுப்புகள் ஆகியவற்றில் ஈடுபட் 
டிருந்த ஆங்கிலேயரும் ஃபிரெஞ்சியரும் கி.பி. 1337 ஆம் ஆண்டில் 
நேரிடையான போரில் இறங்கினர் . நெதர்லாந்திலிருந்து தம் 
நண்பர்களைப் போரில் ஈடுபடுத்த வேண்டுமாறு . எட்வர்டு , 
லங்காஸ்டர் பிரபு ஹென்றியின் மகன் டெர்பி . பிரபுவை 
பிளாண்டர்ஸுக்கு அனுப்பினார் . கேட்ஸாண்ட் ( Cadzand ) தீவு 
வந்து சேர்ந்த அவரை எதிர்க்கப் பிளமியக் கவுன்டின் படைகள் 
காத்து நின்றன . இருப்பினும் பிளமிய மக்கள் அவரை வரவேற் 
றனர் . கவுன்டின் படை வீரர்களை டெர்பி பிரபு எளிதாகத் 
தோற்கடித்தார் . ஆங்கில வில்லாளிகளை அவர்களால் எதிர்க்க 
முடியவில்லை . அவர்கள் நானாதிசையிலும் சிதறியோடினர் . 
கவுன்டின் சகோதரரான கைய் (Guy ) என்பாரை டெர்பி கைது 
செய்து கைப்பற்றினார் . ( அக்டோபர் , 1337 ) . 

பெரும் படையைத் திரட்டுவதற்குப் போதுமான பொருள் 
கிட்டாமையால் எட்வர்டால் விரைவாகப் பிளமியப்போரைத் 
தொடர்ந்து , ஃபிரான்ஸைத் தாக்க முடியவில்லை . பாராளுமன்றம் 
அரசருக்குப் புதிய வரியொன்றை விதிக்க அனுமதி வழங்கியது . 
அதன் மூலம் அவருக்குப் போதுமான பொருளைப் பெற வழி 
ஏற்பட்டது . உரோமத்தை விற்கும் வணிகர்களிடம் ஒரு கோணி 
மூன்று பவுன் வீதம் 20,000 கோணி உரோமத்தை வாங்கி , 
அதை வெளிநாட்டில் லாபத்திற்கு விற்று அதன்மூலம் கிடைக்கும் 
வருவாயைப் போருக்குப் பயன்படுத்த அனுமதி வழங்கியது . 
உரோம வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த பிறர் ஆங்கிலேயராயின் 
ஒரு கோணிக்கு நாற்பது ஷில்லிங்கும் , அந்நியராயின் அறுபது 
ஷில்லிங்கும் வரி செலுத்த வேண்டியவராயினர் . அத்துடன் 
பாரன் பிரபுக்களும் , நைட்டுகளும் தம் சொத்தில் பதினைந்தில் 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


28.1 


ஒன்றையும் நகரங்களும் திருச்சபையினரும் பத்திலொன்றையும் 
வரியாகக் கொடுக்கச் சம்மதித்தனர் . தாராள மனப்பான்மை 
யோடு வழங்கப் பெற்ற இப்பெரு வரிகளின் மூலம் வந்த வருவாய் 
ஊதாரித்தனமாகச் செலவு செய்த அரசருக்குப் போதுமானதாக 
இருக்கவில்லை . கி.பி. 1338 ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 
ஃபிரான்சுடன் போரில் இறங்க எட்வர்டு கப்பலில் பயணமானார் . 
அவருடைய படையில் 1600 ஆயுதந்தரித்த படை வீரர்களும் , 
10,000 வில்வீரர்களும் இருந்தனர் . அவர்களுக்காக எட்வர்டு 
மிகக் குறைந்த பொருளையே செலவிட்டார் . நெதர்லாந்து நாட்டு 
இளவரசர்களுக்கு அவர் பொருளுதவி செய்ய வேண்டியவரானார் . 
அவர்கள் ஆங்கிலேயருடைய பொருளைப் பெறுவதில் கண்ணுங் 
கருத்துமாய் நின்றனரேயன்றி , தம் படைகளைப் போரில் ஈடு 
படுத்தத் தயங்கினர் . பவேரியா சென்று அங்கு மாபெரும் 
மாநாடு ஒன்றைப் பெரும் பொருட் செலவில் நடாத்தி அதன் 
விளைவாக அரசர் பட்டம் ஒன்றை மட்டும் பெற்றார் . இப்பட்டம் 
அரசருக்குப் பொருள் பெற உதவவில்லை . மிகுந்த வற்புறுத்தலின் 
பேரிலேயே பிராபண்ட் டியூக்கும் அவருடைய நண்பர்களும் 
எட்வர்டின் துணைவர்களாயினர் . அவர்களைப் போருக்குப் புறப் 
படச் செய்யவே எட்வர்டுக்கு ஓராண்டு காலம் வறிதே கழிந்தது . 
இதனிடையில் அரசரும் அவருடைய அவையினரும் ஆண்ட் 
வெர்ப்பில் தங்கிப் பெரும் பொருளைச் செலவிட்டு மகிழ்ந் 
திருந்தனர் . 


அரசர் நேரத்தை வறிதே கழித்துக்கொண்டிருந்த இந்த 
வேளையில் ஃபிரெஞ்சு அரசர் பிலிப் இங்கிலாந்தின் தென் கடற் 
கரையைத் தாக்கினார் . நார்மண்டியிலிருந்தும் , பிக்கார்டிலிருந்தும் , 
புறப்பட்ட கப்பற்படையில் ஜினோவாவைச் சேர்ந்த கப்பற்படை 
யொன்றையும் கூலிக்கு அமர்த்திய பிலிப் , இங்கிலாந்தின் தென் - 
கடற்கரையைச் சூறையிட்டார் . அவர்கள் சவுத்தாம்ப்டனில் 
இறங்கினர் . பிலிப் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அங்கு இறங்கினார் . 
அப்போது . மக்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர் . - அந்நகரம் 
சூறையாடப் பெற்றுத் தீக்கிரையாயிற்று . அங்கிருந்து ஃபிரெஞ் 
சியர் போர்ட்ஸ்மத் சென்று . அதையும் சூறையாடி அங்கிருந்த 
கிராமங்களையும் கொள்ளையடித்தனர் . பின்னர் - ஃபிரெஞ்சியர் 
கொள்ளையடித்த பொருள்களுடன் ஃபிரான்ஸ் நாடு திரும்பினர் . 
இப்படையெடுப்பில் தான் ஃபிரெஞ்சியர் முதன் முதலாகத் 
துப்பாக்கியைப் பயன்படுத்தினர் . அவர்கள் வெடிமருந்தின் பயனை 
அறிந்திருந்தனர் . ஆங்கிலேயர் இதை இதற்குமுன்னர் அறிந்திலர் . 
போர் முறையில் புதியதொரு கருவியைப் பயன்படுத்திப் புதிய 
தொரு படலத்தைத் தொடங்கிய பெருமை ஃபிரெஞ்சியரையே 


282 


பிரிட்டன் வரலாறு 


முடியவில்லை . 


சாரும் . இது நடைபெற்றது கி.பி. 1338 ஆம் ஆண்டிலாகும் . 
ஆண்ட்வெர்பில் இருந்த அரசர் இச்செய்தியைக் கேட்டுத் 
திடுக்குற்றார் . 

எட்வர்டு ஃபிரான்சின் மீது படையெடுத்தல் : கி.பி. 1338 ஆம் 
ஆண்டில் கோடைகாலத்தில் தம் நண்பர்களின் உதவியைப் பெற்ற 
எட்வர்டு சற்றேறக்குறைய 1,00,000 ( ஒரு இலட்சம் ) பேர் 
கொண்ட படையுடன் ஃபிரான்சின்மீது படையெடுத்தார் . 
இப்பெரும் படையால் 

ஒன்றையும் சாதிக்க 
காம்ரேயை அவர்கள் முற்றுகையிட்டனர் . இருப்பினும் அவர் 
களால் அதைக் கைப்பற்ற முடியவில்லை . வழியெல்லாம் சூறை 
யாடிக்கொண்டு சென்ற அவர்களைப் பிலிப் மன்னரும் , ஏறத்தாழ 
அதே அளவு படையுடன் எதிர்க்க வந்தார் . தம்மை எளிதில் 
தாக்க முடியாதபடிக் காடுகளிலும் புதர்களிலும் , சதுப்பு நிலங் 
களிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் பிலிப் தம்படைகளை நிறுத்தி 
வைத்தார் ... எட்வர்டு பல தடவைகள் தம்படைகளை ஏவி 
ஃபிரெஞ்சியரைத் தாக்க முற்பட்டாலும் பயன் ஏற்படவில்லை . 
ஃபிரெஞ்சியர் தாம் நின்றிருந்த இடங்களைவிடவோ , ஆங்கிலே 
யரைத் தாக்கவோ முயலவில்லை . எட்வர்டின் படைக்கு வேண்டிய 
உணவுப் பொருள்கள் தீர்ந்து போகவே , அவருடைய அந்நிய 
நண்பர்கள் தத்தம் ஊர்களுக்குத் திருட்டுத்தனமாகத் தப்பி 
யோடினர் . எட்வர்டு பிராபண்டுக்குத் திரும்ப வேண்டியவரானார் . 
அத்துணை பெரிய படையைக் கொண்டிருந்தும் அவரால் ஒன்றும் 
சாதிக்க முடியவில்லை . 

இதனிடையில் பாராளுமன்றம் கொடுத்த மானியத் தொகை 
அனைத்தும் செலவழிக்கப்பட்டுவிட்டதால் , அரசர் வறுமையால் 
வாடவேண்டியவரானார் . அதிகப்பொருள் வேண்டுமெனக் கேட்டு 
அவர் இங்கிலாந்துக்குக் கடிதம் எழுதினார் . ஏற்கனவே அவர் 
30,000 பவுன் கடன் வாங்கியிருந்தார் . ஆனால் , அரசர் 3,00,000 
( மூன்று இலட்சம் ) பவுன்களைச் செலவழித்திருந்தார் . பதினான்காம் 
நூற்றாண்டில் இவ்வளவு பெரிய தொகையைச் செலவு செய்ய 
முடிந்ததைக் குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் ஆச்சரியமடை , 
கிறார்கள் . தம்முடைய அரச முடியைக்கூட ஆர்ச்பிஷப் டிரியர் 
( Archbishop Trier ) என்பாரிடம் 60,000 ப்ளாரின் தொகைக்கு 
அடகுவைத்திருந்தார் . கி.பி. 1340 ஆம் ஆண்டில் அரசரே 
இங்கிலாந்து வந்தார் . மேலும் பொருளைப் பெற்றுச் செல்வதே 
அவருடைய நோக்கமாகும் . பாராளுமன்றம் அவருக்குப் பெரும் 
பொருளை மானியமாக வழங்கியது . ஆட்டிறைச்சி , உரோமம் , 
கோதுமை ஆகியவற்றின் மீது - ஒன்பதிலொரு பங்கை வரியாகக் 
கொடுக்கப் பாராளுமன்றம் முடிவு செய்தது . அதை ஈராண்டு 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


283 


களுக்கு மட்டும் அது அனுமதித்தது . ஆனால் , அவர்களின் 
கோரிக்கைகளுக்குப் பரிகாரம் காணுவதாக அரசர் வாக்குறுதி 
அளித்ததன் பேரிலேயே இம்மானியம் வழங்கப்பட்டது என்பதை 
நினைவிற் கொள்ளவேண்டும் . அரசருக்குச் சொந்தமான நிலங் 
களில் அமைந்திருந்த 

நகரங்கள் , மேனர்ப் பண்ணைகள் 
ஆகியவற்றின் மீது விதிக்கப்பட்ட டாலேஜ் (Tallage ) வரியை வசூ 
லிப்பதில்லை என்று வாக்குறுதி கொடுக்குமாறு அவர் வற்புறுத் 
தப்பட்டார் . டாலேஜ் வரி நியாயமற்றதாகக் கருதப்பட்டது . 


மீண்டும் பொருளைப் பெற்றுக்கொண்ட 

எட்வர்டு 
பிளாண்டர்ஸ் நோக்கிப் புறப்படத் தீர்மானித்தார் . இங்கி 
லாந்தின் தென்கடற்கரைப் பகுதியைச் சூறையாடிய ஃபிரெஞ்சியக் 
கடற்படை மீண்டும் கடலில் தென்படுவதாகவும் , 

அரசரின் 
வழியை மறிக்கப் போவதாகவும் கூறப்பட்ட செய்தியை அரசர் 
ஏற்கனவே கேட்டிருந்தார் . இச்செய்தி நூற்றுக்கு நூறு உண்மை 
யாகிவிட்டது . 

குறுகிய கடல்களைத் தம் ஆதிக்கத்தின் கீழ்க் 
கொண்டுவருவது அரசருக்கு அவசியமென்று தோன்றியது . 
இங்கிலாந்திலிருந்த எல்லாத் துறைமுகங்களையும் தத்தம் 
பாதுகாப்புக்கேற்ப கப்பற்படையை ஆயத்தப்படுத்திக்கொண்டு 
அவற்றைச் சப்போஷயரிலிருந்து , ஆர்வெல் - துறைமுகத்திற்கு 
அனுப்பவேண்டுமென்றும் அரசர் கட்டளையிட்டார் . அங்கிருந்து 
தான் அரசர் புறப்படுவதாக இருந்தார் . கி.பி. 1340 ஆம் ஆண்டு 
ஜூன் மாதம் . 22 ஆம் நாள் சிறியதும் பெரியதுமாக இருநூறு 
கப்பல்களுடன் பிளாண்டர்ஸ் நோக்கி எட்வர்டு புறப்பட்டார் . 
ஃபிரெஞ்சியக் கப்பல்கள் கடல்களில் தென்படவில்லையாயினும் , 
பிளமியக் கடற்கரையை நெருங்கும் சமயத்தில் ஸ்லூயிஸ் 
துறைமுகத்தில் பெருங் கப்பற்படையொன்று நிற்பதைக்கண்டார் 
எட்வர்டு . அரசருக்கு இருந்த கப்பல்களின் தொகையளவே 
பிலிப்பும் வைத்திருந்தார் . . அவரிடம் 190 கப்பல்கள் இருந்த 
தாகக் கூறப்பட்டது . அவற்றுள் 19 கப்பல்கள் மிகப் பெரியவை 
என்று கருதப்பட்டன . அவை ஜினோவா நகரத்தைச் சார்ந்தவை 
என்றும் சொல்லப்பட்டது . -- அவை : உண்மையிலேயே போர்க் 
கப்பல்கள் . ஆங்கிலேயரின் கப்பல்களும் ஃபிரெஞ்சியரின் ஏனையக் 
கப்பல்களும் ஆயுதந்தரித்த வாணிகக் கப்பல்கள் . 


ஸ்லூயிஸ் போர், 1340 : ஃபிரெஞ்சியர் தம் கப்பல்களை மூன்று 
வரிசையில் அருகருகே கடலில் நிறுத்தி அவற்றின் குறுக்கே 
தடுப்புச்சுவர்களைப் போன்று தடைகளையும் வைத்திருந்தனர் . 
அவற்றின் வழியாக ஆங்கிலப்படை நுழைய முடியாதவாறு 
தடுக்கவே அத்தகைய ஏற்பாடு . ஆனால் எட்வர்டு ஒரு தந்திரம் . 


284 


பிரிட்டன் வரலாறு 


செய்தார் . தாம் தப்பியோடுவதாகப் பாசாங்கு , செய்து , 
ஃபிரெஞ்சியர் தம்மைத் தொடரும்படித் தூண்டினார் . பின்னர் 
திடீரெனத் தம் கப்பல்களைத் திருப்பி எதிரியரின் கப்பல்களை 
மோதினார் . 

இதை ஃபிரெஞ்சியர் எதிர்பார்க்கவில்லை . 
குழப்பமான சூழ்நிலை நிலவியது . ஆங்கில வில்லாளிகள் குறுக்குவில் 
ஏந்திய ஃபிரெஞ்சிய . வீரர்களை வீழ்த்தினர் . பின்னர் ஆங்கில 
நைட் வீரர்கள் ஒவ்வொரு கப்பலாக ஏறி ஃபிரெஞ்சியரின் 
கப்பல்களைச் சூறையாடினர் . எட்வர்டே போரின் முன்னணியில் 
நின்று , வீரமாகப் போரிட்டார் . அவருடைய தீரத்தைப் படை 
வீரர்கள் போற்றிப் 

புகழ்ந்தனர் . பகல் நேரத்திற்குள் 
ஃபிரெஞ்சியக் கப்பற்படை முழுவதும் நாசமாக்கப்பட்டது . 
மூன்றிலிரண்டு பங்கு கப்பல்கள் கைப்பற்றப்பட்டன . ஏறக்குறைய 
20,000 பேர் கடலில் மூழ்கியோ அன்றிக் கொல்லப்பட்டோ 
இறந்தனர் . இப்போரில் பெற்ற வெற்றி இங்கிலாந்தின் கடலாதிக் 
கத்தைத் தெளிவாக நிரூபித்துவிட்டது . கி.பி. 1340 ஆம் ஆண்டு, 
ஜூன் மாதம் 24 ஆம் நாள் முடிவுற்ற இப்போர் வரலாற்றுச் 
சிறப்புமிக்கதாகும் . 

ஸ்லூயிஸ் போரில் ஏற்பட்ட மாபெரும் வெற்றி சிறப்புமிக்க 
தாயினும் , போரில் பெரும் திருப்பம் ஏற்பட்டது . ஃபிரெஞ்சியர் 
இங்கிலாந்தின் மீது படையெடுக்கும் வாய்ப்பை இப்போர் தடுத்து 
விட்டது . அதேபோல் நெதர்லாந்து அரசர்களின் உதவியுடன் , 
வடஃபிரான்ஸ் நாட்டைக் கைப்பற்ற எண்ணிய - எட்வர்டு 
மன்னரின் திட்டமும் நிறைவேறவில்லை . பிளாண்டர்ஸ் திரும்பிய 
எட்வர்டு தம் - படைகளைத் திரட்டி , டூர்னே ( Tournay ) என்ற 
ஃபிரெஞ்சிய - நகரை முற்றுகையிட்டார் . இருப்பினும் அவரால் 
டூர்னேயைக் கைப்பற்ற முடியவில்லை . இரண்டுமாத முற்றுகைக்குப் 
பின்னர் . தம் பொருள் அனைத்தும் தீர்ந்துபோனதை எட்வர்டு 
உணர்ந்தார் . அதன் விளைவாக அவருடைய நண்பர்களும் அவரை 
விட்டு , விலகினர் . இதனிடையில் , ஃபிரெஞ்சிய அரசர் பிலிப் 
பெரும் படையொன்றுடன் தொலைதூரத்தில் நின்று எட்வர்டின் 
முயற்சிகளைக் கவனித்து வந்தார் . எனினும் போர்புரிய அவர் 
மறுத்துவிட்டார் . மழைகாலம் தொடங்கிவிடவே எட்வர்டும் 
போர் புரிய முடியாமல் தவித்தார் . அவருக்குப் போதுமான 
பணவசதியும் இருக்கவில்லை .. அக்குவிடெயின் - எல்லைப்புறத்தில் 
ஃபிரெஞ்சியர் ஒவ்வொரு கோட்டையாகப் பிடித்துவரும் 
செய்தியையும் , ஸ்காட்டியர் மீண்டுமொருமுறை 

எட்வர்டு 
பாலியலை நாட்டைவிட்டுத் துரத்திய - செய்தியையும் மூன்றாம் . 
எட்வர்டு மன்னர் அறிந்தார் . ஸ்காட்டியப் படைகள் ட்வீட் 
ஆற்றைக் கடந்து இங்கிலாந்தின் எல்லைகளைச் சூறையாடிய 
செய்தியை அறிந்த எட்வர்டு செய்வதறியாது திகைத்தார் . போர் 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


285 


நிறுத்த உடன்படிக்கையைச் செய்துகொள்ள அரசர் விரும்பினார் . 
டூர்னே நகரம் உணவுப் பற்றாக்குறையால் தவித்ததை அறிந்த 
பிலிப் , அந்நகர் எந்த நிமிடத்திலும் சரணடையும் என்பதையும் 
உணர்ந்துகொண்டார் . அவர் மகிழ்ச்சியோடு போர் நிறுத்தத்திற்கு 
ஒப்புக் கொண்டார் . இப்போர் நிறுத்தம் ஸ்காட்லாந்திலும் , 
அக்குவிடெயினிலும் ஒன்பது மாதகாலம் நீடிக்க வேண்டும் என்ற 
முடிவுடன் கையொப்பமாயிற்று ( செப்டம்பர் , 1340) . தம் 
படைகளை உடனே கலைத்துவிட்டுச் சினம் மிகுந்தவராய் எட்வர்டு 
இங்கிலாந்து திரும்பினார் . தம்முடைய முற்றுகை தோல்வி 
யுற்றதற்கு அவர் எல்லோரையும் 
எல்லோரையும் குறை கூறினார் . 

தாமே 
அத்தோல்விக்குக் காரணம் என்பதை எட்வர்டு உணரவில்லை 
என்பதை இங்குக் குறிப்பிடுவது அவசியம் . 


ஸ்டார்ட்போர்டுடன் எட்வர்டின் சச்சரவு : இலண்டன் திரும்பிய 
உடன் தம் சினத்தைத் தணித்துக்கொள்ள தம் அமைச்சர்கள் 
அனைவரையும் பதவியிலிருந்து நீக்கியோ அல்லது சிறை செய்தோ 
தண்டித்தார் எட்வர்டு . பாராளுமன்றம் கொடுத்த மானியத்தை 
வீணடிக்க அவர்களே காரணமென்று எட்வர்டு நியாயமற்ற 
முறையில் அவர்களைக் குற்றஞ்சாட்டினார் . சான்ஸ்சலராகவும் , 
வின்செஸ்டர் பிஷப்பாகவும் பணியாற்றிய ராபர்ட் ஸ்டார்ட் 
போர்டின் பதவியை அரசர் பறித்துக் கொண்டதுடன் , லீச்பீல்டு 
பிஷப்பும் தம்முடைய பொருளாளருமான நார்த்பரோவைச் 
சிறையில் அடைத்தார் . அத்துடன் தலைமை நீதிபதி ஸ்டோனோர் 
(Stonor ) என்பாரையும் வேறுசில நீதிபதிகளையும் அவர் கைது 
செய்தார் . சான்ஸ்சரியின் தலைமைக் குமாஸ்தாவும் , இலண்டன் 
மா நகர் மேயரும் , வேறுபலரும் கைது செய்யப்பட்டவர்களில் 

இவ்வனைவரையும்விட அரசர் ஆர்ச்பிஷப் ஸ்டார்ட் 
போர்டின்மீது தான் கடுங்கோபம் கொண்டார் . ஆர்ச்பிஷப் 
ஸ்டார்ட்போர்டு , சான்ஸ்சலர் ஸ்டார்ட்போர்டின் சகோதரர் . 
ஆர்ச்பிஷப் ஸ்டார்ட்போர்டு கடந்த சில ஆண்டுகளாகப் 
பிரதம மந்திரி போன்று பணியாற்றியவர் . எனவே 
தோல்விக்கு ஆர்ச்பிஷப் ஸ்டார்ட்போர்டே மூலகாரணம் என 
அரசர் அவர்மீது குற்றம் சாற்றினார் . முறைகேடான நிர்வாகத் 
திற்காக அவரை விசாரணைக்குக் கொணர அரசர் முயன்றார் . 
ஆனால் , தம்மைப் பிரபுக்கள் சபையினால் மட்டும் விசாரிக்கும் 
உரிமையை ஸ்டார்ட்போர்டு கோரினார் . ஸ்டார்ட்போர்டுக்குப் 
போதுமான ஆதரவு இருந்தது . பிரபுக்கள் சபையின் குழுவொன்று 
ஸ்டார்ட்போர்டின் வாதத்தை ஏற்றுக் கொண்டமையால் , 
எட்வர்டு பணிய வேண்டியவரானார் . அத்துடன் பாராளு 
மன்றத்தின் ஆணையினாலன்றிப் பிரபுக்கள் கைது செய்யப் 


சிலர் . 


தம் 


286 


பிரிட்டன்- வரலாறு 


படுவதையோ , விசாரிக்கப்படுவதையோ , அல்லது நாடு கடத்தப் 
படுவதையோ அவர்கள் விரும்பவில்லை . இவ்வுரிமையை அவர்கள் 
வலியுறுத்தி நிலைநாட்டினர் . அரசரின் கோபம் தணிந்து தாமே 
தவறு செய்தவர் என்பதையும் ஏற்றுக்கொண்டு , ஸ்டார்ட் 
போர்டையும் அங்கீகரிக்க வேண்டியவரானார் . கைது செய்யப் 
பெற்றவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பெற்றனர் . அரசர் 
மேலும் மானியம் வழங்குமாறு பாராளுமன்றத்தைப் பணிவன் 
புடன் வேண்டினார் . மூன்று முக்கிய அரசியலமைப்புத் தனி 
யுரிமைகளை - ( Constitutional Privileges ) வழங்க அரசர் ஒப்புக் 
கொண்டபோது , பாராளுமன்றம் மானியம் கொடுக்க இசைந்தது . 
முதலாவது , பிரபுக்களின் உரிமையை 

அரசர் அங்கீகரிக்க 
வேண்டும் . ஆர்ச்பிஷப் - அப்போதுதான் தம் உரிமையை 
வலியுறுத்தி வெற்றி பெற்றிருந்தார் . எனவே பிரபுக்களின் 
உரிமையை அரசர் அங்கீகரிக்க வேண்டியவரானார் . இரண்டாவது , 
அரசருடைய அமைச்சர்கள் வருங்காலத்தில் பாராளுமன்றத்தி 
லிருந்தே நியமிக்கப்பட வேண்டுமென்பதுடன் . அவர்கள் நாட்டில் 
நிலவிவரும் சட்டங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் . 
மூன்றாவது , அரசரின் பணிகளுக்காக மானியமாக வழங்கப்பட்ட 
தொகைக்கான கணக்குகளைத் தணிக்கை செய்ய பாராளுமன்றம் 
ஆணையர்களை நியமிக்கவேண்டும் . இம்மூன்று கோரிக்கைகளையும் 
எட்வர்டு ஏற்றுக்கொள்ள 

வேண்டியவரானார் . மேற்கூறிய 
கோரிக்கைகளை அரசர் ஏற்றுக்கொண்டமையால் பிரபுக்கள் 
சபையும் , காமன்ஸ் சபையும் இரண்டு மிக முக்கிய உரிமைகளைப் 
பெற்றன . 

முதலாவது , அரசருடைய கண்மூடித்தனமான 
நடவடிக்கைகளைத் தடுக்க உரிமை பெற்றதாகும் . இரண்டாவது , 
அமைச்சர்களை நியமிக்கும்போதும் நாட்டு வருமானத்தைச் 
செலவிட்டால் செலவிட்ட கணக்கைத் தணிக்கை செய்யும் 
போதும் இச்சபைகளுக்கும் பங்குண்டு என்பதை ஏற்றுக்கொண்ட 
தாகும் ( மே , 1341 ) . 


பாராளுமன்றத்திற்கு எட்வர்டின் துரோகம் : ஆனால் , எட்வர்டு 
தாம் சொன்ன சொல்லை மீறினார் . தொடக்கத்தில் தனியார் 
சிலரிடத்தில் மேற்கூறிய பாராளுமன்றக் கட்டுப்பாட்டிற்கு 
எதிர்ப்பு தெரிவித்த அரசர் , சில மாதங்கள் கழிந்ததும் வெளிப் 
படையாகவே அதை எதிர்த்தார் . பாராளுமன்றக் கட்டுப் 
பாட்டைத் தாம் தற்காலிகமாகவே ஏற்றுக்கொண்டார் என்றும் , 
அரச அதிகாரத்தையும் , தனிச் சிறப்புரிமைகளையும் கட்டுப் 
படுத்தும் எந்தவொரு சட்டமும் செல்லுபடியாகாதெனவும் . 
கி.பி. 1341 ஆம் ஆண்டு அக்டோபரில் அரசர் அறிவித்தார் . 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


287 


மேற்குறித்த அவதூறான இத்தந்திரத்தை வெளியிட்டபின் , 
இரண்டாண்டு காலம் எட்வர்டுக்குப் பாராளுமன்றத்தைக் 
கூட்டும் துணிச்சல் ஏற்படவில்லை . இதனிடையில் பொருள் தட்டுப் 
பாட்டினால் ஃபிரெஞ்சுப் போரும் ஊசலாடிக்கொண்டிருந்தது . 
பொருள் .. தட்டுப்பாட்டைத் தவிர போரை நடத்த முடியாமல் 
தத்தளித்தமைக்கு வேறொரு காரணமுமிருந்தது . எட்வர்டுக்கு 
உதவி செய்வதாக வாக்களித்திருந்த பேரரசர் லூவீஸும், ஏனைய 
பிற நண்பர்களும் இப்போது உதவி செய்ய மறுத்ததோடன்றி , 
ஃபிரான்ஸுடனும் தனித்தனியாகப் போர் நிறுத்த உடன்படிக்கை 
யையும் செய்து கொண்டனர் .. ஸ்காட்டிய எல்லைப்புறத்திலும் 
போர் நிலை மேலும் மோசமாயிற்று . கி.பி. 1341 ஆம் ஆண்டில் 
ஸ்காட்டிய சுதந்திர வீரர்கள் ஸ்டர்லிங்கையும் , எடின்பரோ 
வையும் கைப்பற்றிக் கொண்டனர் . பாலியல் அரியணையை 
இழந்து இங்கிலாந்திலேயே நிலையாகத் தங்க வேண்டியவரானார் . 

பிரிட்டானியில் உள்நாட்டுப் போர் : ஃபிரான்சுடனும் , ஸ்காட் 
லாந்துடனும் சமாதான உடன்படிக்கை செய்துகொள்வதே 
சரியான செயலாக இருந்திருக்கும் . ஆனால், எட்வர்டு மன்னர் 
ஃபிரெஞ்சு மன்னருக்கு இடையூறு விளைவிக்கும் மற்றொரு பணியில் 
இறங்கினார் . இத்தருணத்தில் பிரிட்டானியில் வாரிசுரிமைப் 
போர் மும்முரமாக நடைபெற்றுக்கொண்டிருந்தது . பிரிட்டானி 
ஃபிரான்ஸ் நாட்டின் பகுதியாகும் . ஃபிரான்ஸ் நாட்டின் மீது 
எட்வர்டு மன்னர் எவ்வாறு உரிமை கொண்டாடினாரோ , அதே 
போல் இப்போது பிரிட்டானியின் மீதும் உரிமை கொண்டாடினார் . 
பிரிட்டானியின் டியூக்கான மூன்றாம் ஜான் 

கி.பி .1341 ஆம் 
ஆண்டில் காலமானார் . பிரிட்டானியின் உரிமையைக் 
கோரி இருவர் போட்டியிட்டனர் . மூன்றாம் . ஜானின் மூத்த 
சகோதரரின் மகளும் பிளாயின் சீமாட்டியுமான ஜீன் ( Jeane ) 
போட்டியிட்டவர்களுள் ஒருத்தி . இறந்த டியூக்கின் இளைய சகோ 
தரர் மான்ட்ஃபோர்டு ஜான் என்பவர் மற்றொருவர் . ஃபிரெஞ்சு 
மன்னர் பிலிப் , பிளாய் சீமாட்டியின் உரிமையை ஆதரித்தார் . 
மான்ட்ஃபோர்ட் ஜானின் உரிமையை எட்வர்டு ஆதரித்தார் . 

பிரிட்டானியில் ஏற்பட்ட உள்நாட்டுப் போரின் தொடக் 
கத்தில் பிளாய் சீமாட்டியின் கட்சியினரின் கை ஓங்கியிருந்தது . 
ஃபிரெஞ்சுப் படைகளின் உதவியால் அவர்கள் பிரிட்டானியின் 
தலைநகரான நாண்டெஸ் ( Nantes ) என்ற நகரத்தைக் கைப்பற்றிக் 
கொண்டனர் . மான்ஃட்போர்ட் ஜான் கைது செய்யப்பட்டார் . 
அவர் நாண்டெஸ் நகருக்குள்ளேயே அகப்பட்டுக் கொண்டார் . 
எனினும் கைது செய்யப்பெற்ற மான்ட்ஃபோர்ட் 
மனைவியான ஜீன் - டி - நெவர்ஸ் (Jeanne de Nevers ) என்பாள் தம் 


ஜானின் 


288 


பிரிட்டன் வரலாறு 


முடியவில்லை . 


கணவனின் உரிமையை நிலைநாட்ட வீரமாகப் போரிட்டாள் . 
ஹென்னிபாண்ட் ( Hennebont ) என்ற கோட்டை வீழாமல் வீரத் 
துடன் அதனை அவள் காத்து வந்தாள் . இதனிடையில் அவளுக்கு 
ஆதரவு கொடுக்க சர் வால்ட்டர் மேனி ( Sir Walter Manny ) 
என்பாரின் தலைமையில் ஆங்கிலப் படையொன்று வந்துசேர்ந்தது . 
சிறிது நாட்களுக்குப் பின்னர் எட்வர்டு அரசரே பெரும் படை 
யொன்றுடன் பிரிட்டானி வந்து சேர்ந்தார் . வடபிரிட்டானியை 
ஃபிரெஞ்சியரிடமிருந்தும் , பிளாய் சீமாட்டியினிடமிருந்தும் அரசர் 
விடுவித்தார் . - இருப்பினும் அவரால் நாண்டெஸ் நகரத்தையும் , 
ரென்ஸ் - ( Rennes ) 

( Rennes ) நகரத்தையும் விடுவிக்க 
பிரிட்டானியின் கிழக்குப் பகுதி இன்னும் பகைவர் கைவசமே 
இருந்தது . 

மூன்றாண்டு போர் நிறுத்தம் : மேற்குறிப்பிட்ட போரில் 
இருதரப்பினரும் வெற்றி பெறவில்லை . எனவே போர் நிறுத்த 
உடன்படிக்கைக்கு இரு தரப்பினரும் ஆர்வம் காட்டிச் 
செய்து கொண்டனர் . பிலிப்புக்கும் எட்வர்டுக்குமிடையேயிருந்த 
பகைமையின் 

காரணமாகவே இருவரிடையேயும் நிலையான 
அமைதி ஏற்பட முடியாமற் போயிற்று . ஒருவராலும் பிரிட்டானி 
முழுவதும் கைப்பற்ற முடியாதுபோகவே நிலையான முடிவும் 
ஏற்பட வழிபிறக்கவில்லை . தாம் செய்துகொண்ட போர் நிறுத்த 
உடன்படிக்கைக்கெதிராகப் பிலிப் மான்ட்ஃபோர்ட் ஜானைக் கி.பி. 
1395 ஆம் ஆண்டு வரைச் சிறையில் அடைத்து வைத்திருந்தார் . 
அவ்வாண்டு அவர் தப்பியோடினார் .. 

ஓடிய மான்ட்ஃபோர்ட் 
ஜான் ஹென்னிபாண்ட் போய்சேர்ந்தார் . இப்போர் நிறுத்த 
உடன்படிக்கை மூன்றாண்டுகள் நீடித்தது . இருப்பினும் பிரிட்டா 
னியின் எல்லையிலும் , அக்குவிடெயினின் எல்லையிலும் இவ்வுடன் 
படிக்கைக்கு எதிராகப் போர் தொடர்ந்து 

நடைபெற்றுக் 
கொண்டேயிருந்தது என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும் . : 

போப்பாண்டவருடன் சச்சரவுகள் : கி.பி. 1343 ஆம் ஆண்டில் 
எட்வர்டு மீண்டும் பாராளுமன்றத்தைக் கூட்டினார் . அப்பாராளு 
மன்றம் போர் நிறுத்த உடன்படிக்கையை உறுதிசெய்து ஏற்றுக் 
கொண்டது . சாதகமான சூழ்நிலையாக இருந்தால் ஃபிரான் 
ஸுடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்றும் , 
இல்லையேல் நேரிடையான போரில் இறங்குவதே நலம் என்றும் 
பாராளுமன்றம் கருத்தை அறிவித்தது . இதனிடையில் பாராளு 
மன்றத்திற்கும் போப்பாண்டவருக்குமிடையே சச்சரவு மூண்டது . 
இச்சச்சரவில் பாராளுமன்றம் அரசருக்கு முழு 

ஆதரவு 
கொடுத்தது . கி.பி. 1310 ஆம் ஆண்டிலிருந்து போப்பாண்ட 
வர்கள் ஃபிரான்ஸ் நாட்டில் அவிக்னான் என்ற நகரில் குடியேறி 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


28 ) 


வாழ்ந்து வந்தனர் . ஐந்தாம் கிளமெண்ட் என்ற போப் 
பாண்டவரின் காலத்தில் போப்பாண்டவர்கள் ஃபிரான்ஸ் 
நாட்டில் தஞ்சம் புகுந்தனர் . இதனால் போப்பாண்டவர்கள் 
ஃபிரெஞ்சு அரசரின் கைப்பாவையாகத் திகழ்ந்தனர் . இங்கி 
லாந்து நாட்டில் இருந்த திருச்சபைப் பதவிகளில் புரோவிசர்ஸ் 
என்னும் பிரதிநிதிகளை நியமிப்பது குறித்தே போப்பாண்ட 
வருக்கும் அரசருக்குமிடையே கருத்து வேறுபாடு தோன்றியது . 
இப்பதவிகளுக்குப் போப்பாண்டவர் அந்நியர்களையே நியமித்து 
வந்தார் . அரசருடைய 

உரிமைகளும் , இங்கிலாந்திலிருந்த 
ஏனையவர்களின் உரிமைகளும் இப்பதவி விஷயத்தில் புறக்கணிக்கப் 
பட்டு வந்தன . இவ்வாறு பதவிக்கு நியமிக்கப்பட்ட திருச் 
சபைப் பிரதிநிதிகள் ஏராளமான செல்வத்தைப் பெற்றுப் போக 
வாழ்வு வாழ்ந்தனர் . அவ்வாறு பதவியேற்றிருந்தவர்கள் , இங்கி 
லாந்து வராமலே பொருளை மட்டும் பெற்றுக்கொண்டு இன்ப 
வாழ்வு வாழ்ந்தனர் . மக்களுக்காற்றும் சமயப் பணிகளைச் 
செய்யாமல் வெறும் பொறுப்பேற்றிருந்த இவர்கள் திருச்சபைக்குப் 
பெரும் ஊறு விளைவித்தனர் . திருச்சபைப் பணிகள் செய்வா 
ரற்று , செயலற்று நின்றமையால் திருச்சபை பேரிழப்புக்கு 
ஆளாயிற்று . இத்தருணத்தில் ஆறாம் கிளமெண்ட் என்பார் 
போப்பாண்டவராயிருந்தார் . அவரும் அந்நியர்களையே திருச் 
சபைப் பதவிக்கு நியமித்ததுடன் , அவ்வாறு நியமிக்கப் பெற்றவர் 
களில் பெரும்பாலோர் பல்வேறு குற்றங்களுக்கு ஆளானவர் 
களாயும் இருந்தனர் . அவர்கள் இங்கிலாந்திலும் வாழாமல் , 
தாங்கள் தொண்டு செய்யக் கடமைப்பட்டவர்கள் என்பதையும் 
அறியாது , தாம் ஏற்ற பதவியால் பாதுகாக்கப்பட வேண்டிய 
வர்களை அறியாதவர்களாயும் இருந்தனர் . சமயப் பணியைப் 
புறக்கணித்த அவர்கள் பொருள் சேர்க்கும் பணியில் பொழுதைப் 
போக்கினர் . இதைக்கண்டு வெறுப்புற்ற அரசர் , கி.பி. 
1344 ஆம் ஆண்டில் ஆணையொன்றைப் பிறப்பித்து , அரசரின் 
அனுமதியின்றிப் போப்பாண்டவரின் ஆணையையோ அன்றிப் பிற 
ஆவணங்களையோ கொண்டு வந்தவர்களைப் பதவி வகிக்கக்கூடா 
தெனத் தடுத்தார் . இப்படிப்பட்ட ஆணை ஏற்கனவே இருந்ததை 
இங்குச் சுட்டிக்காட்ட வேண்டும் . பதினோராம் நூற்றாண்டில் 
வெற்றி வீரர் வில்லியம் அரசராக இருந்தபோது , இப்படிப்பட்ட 
ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது . அவ்வாணையை அரசர் மீண்டும் 
வலியுறுத்தினார் . கி.பி. 1352 ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட 
புரோவிசர்ஸ் சட்டம் அதை உறுதிப்படுத்தியது . நாட்டு 
மக்களின் நலனுக்கும் , அரசரின் நலனுக்கும் 

முரணாகப் 
போப்பாண்டவரின் ஆணையைக் கூட்டிப் பதவிவகித்த திருச்சபை 
ஊழியர்கள் கைது செய்யப்படலாம் என்ற அதிகாரத்தை இச் 


பிரிட்டன் வரலாறு 


290 


சட்டம் அளித்திருந்தது . எனினும் அதை அவரால் உடனே 
செயல்படுத்த முடியவில்லை . அரசர் 1352 ஆம் ஆண்டு வரை 
அதற்காகக் காத்திருக்க வேண்டியவரானார் . 

எட்வர்டு நார்மண்டியின்மீது படையெடுத்தல் : கி.பி. 1345 ஆம் 
ஆண்டின் இறுதியில் ஃபிரான்ஸுடன் நிலையான சமாதான உடன் 
படிக்கையைச் செய்து கொள்ள முடியாது என்பது தெளிவாகப் 
புலனாயிற்று . மீண்டும் படையெடுப்பைத் தொடருவது என்ற 
முடிவுக்கு வந்தார் எட்வர்டு . இம்முறை நெதர்லாந்திலிருந்து 
புறப்படுவதற்கு மாறாக அவர் வேறொரு திசையிலிருந்து புறப்படத் 
தீர்மானித்தார் . பிளமிய நகரங்கள் எட்வர்டு அரசருக்குத் துணை 
நின்றாலும் , அதனைச் சார்ந்திருந்த பிற அரசுகள் ஃபிரான்ஸ் 
அரசர் பிலிப்புடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தன . 
மேலும் , எட்வர்டின் நண்பர்களாயிருந்தவர்கள் நன்றி கெட்டவர் 
களாயிருந்தனர் . எட்வர்டு பிரிட்டானியில் இறங்குவதையும் 
தவிர்த்துவிட்டு , நார்மண்டியிலிருந்து மத்திய ஃபிரான்ஸைத் 
தாக்குவதெனத் தீர்மானித்தார் . நார்மண்டியிலிறங்கிப் பாரிஸ் 
நகரத்தைத் தாக்குவது என்பது அரசரின் முடிவாயிற்று . டெர்பி 
பிரபு லங்காஸ்டர் ஹென்றியைச் சிறு படையொன்றுடன் 
அக்குவிடெயினைக் காக்க அனுப்பி விட்டு , அரசர் பெரும் படை 
யுடன் தாமே பாரிஸைத் தாக்கத் தீர்மானித்தார் . டெர்பி 
பிரபுவின் தலைமையில் சென்ற ஆங்கிலப் 

பெரும் 
வெற்றிகளைப் பெற்றது . ஃபிரான்ஸ் மன்னர் பிலிப்பின் மகன் 
ஜானின் தலைமையில் வந்த பெரும் ஃபிரெஞ்சியப் படையை 
டெர்பி பிரபு எதிர்த்துப் போராடி வத்தார் . சேன் ஆற்றின் 
இருமருங்கிலுமிருந்த இடங்களைத் தாக்குவதில் எட்வர்டு ஈடு 
பட்டார் . 


படை 


பாரிஸ் நகர்நோக்கி ஆங்கிலப் படைகள் : 

கி.பி. 1346 ஆம் 
ஆண்டு ஜூலை 

மாதம் 11 ஆம் நாள் அரசர் லா ஹோக் 
முனையில் 

வந்து இறங்கி 

அரசருடைய 

படையில் 
ஆங்கிலப் படைவீரர்கள் இருந்தனர் . ஆயுதந்தரித்த 4000 
போர் வீரர்களும் , 12000 ஆங்கில வில்லாளிகளும் , 6000 
வேல்ஸியப் படையினரும் , அயர்லாந்திலிருந்து வந்த சிறு படை 
யினரும் அப்படையில் இருந்தனர் . நார்மண்டியில் எட்வர்டு 
இறங்கியதை யாரும் எதிர்பார்க்கவில்லை . தம் நோக்கத்தை 
வெளியிடாது மறைத்த எட்வர்டு தம்முடன் வந்த படைகள் 
டெர்பி பிரபுவிற்கு உதவ வந்தவையே என்று நம்ப வைத்தார் . 
இப்பகுதியில் வந்திறங்கிய ஆங்கிலேயரைத் தகர்க்க ஃபிரெஞ்சி 
யரால் முடியவில்லை . எனவே பல நாட்கள் ஆங்கிலப்படை 
எதிர்ப்பவர் ஒருவருமின்றி முன்னேறியது . பார்ப்புளூர் , 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


291 


எனவே 


வாலோஜனஸ் , காரன்டன் , செயின்ட் லோ ஆகிய நகரங்கள் 
ஒன்றன்பின் ஒன்றாக வீழ்ச்சியடைந்ததுடன் , நாட்டுப்புறங்களும் 
சூறையாடப்பட்டன. ஆங்கிலப் படை நார்மானியப் படையைக் 
கெய்ன் ( Caen ) என்ற இடத்தில் எதிர்த்துத் தோற்கடித்தது . 
நார் மானியப் படைத் தலைவர்கள் கைது செய்யப் பெற்றனர் . 
செல்வவளம் மிகுந்த அந்த நகரம் சூறையாடப்பட்டது . ஆங்கிலட் 
படை ரூவனை நோக்கி முன்னேறியது . இருப்பினும் சேன் ஆற்றைச் 
கடக்க முடியாதபடி ஃபிரெஞ்சியர் ஆற்றுப் பாலங்களை உடைத்து 
விட்டனர் . எனவே ரூவனைக் கைப்பற்றுவது பிரச்சினையாக 
இருந்தது . இத்தருணத்தில் எட்வர்டு கொள்ளையடித்த பொருள் 
களுடன் தம் கப்பல்களை இங்கிலாந்து செல்ல அனுமதித்தார் . 
எட்வர்டு படையுடன் பாரிஸ் நகரைத் தாக்க முன்னேறினார் . 
ஆற்றைக் கடப்பதற்கு 

கடப்பதற்குப் பதிலாக அதன் தென் திசையிலிருந்த 
பாரிஸைத் தாக்க எட்வர்டு புறப்பட்டார் . பயங்கர விளைவுகளை 
எதிர்நோக்கியிருந்தது இம்முயற்சி . இதனிடையில் ஃபிரெஞ்சி 
யரும் பெரும் படைகளைத் திரட்ட முயன்றிருந்தனர் . நார்மண்டி 
யிலும் எட்வர்டு தம் நிலையை உறுதி செய்து கொள்ளவில்லை . 

அபாயம் சூழும் நிலையிலேயே எட்வர்டு தீரமாக 
முன்னேறினார் . ஆபத்து வந்தால் தம் படைகளைக் காப்பாற்ற 
அரசருக்குச் சாதகமான பிரதேசமொன்றும் அப்போது கைவசம் 
இருக்கவில்லை . மேலும் , திடீர் தாக்குதலினால் பாரிஸ் நகரத்தைச் 
கைப்பற்றுவதும் அவ்வளவு எளிதான காரியமன்று . ஏனெனில் 
அது பலத்த காவலால் காக்கப்பட்டது . இம்முன்னேற்றத்தினால் 
ஃபிரெஞ்சு அரசரை அவருடைய தலைநகரிலேயே சந்திக்க 
வழிபிறந்தது . சிங்கத்தை அதன் குகையிலேயே அடக்க 
முயல்பவன்போல் 

பிலிப்பை 

அவருடைய தலைநகரிலேயே 
தோற்கடிக்க எட்வர்டு முயன்றார் . எட்வர்டுக்கோ வழியில் பெரும் 
எதிர்ப்பொன்றுமிருக்கவில்லை . ஆனால் படையெடுப்பாளர்கள் 
பாரிஸ் நகரத்தின் தென் திசைக் கதவுகளை நெருங்கியபோது பிலிப் 
60,000 பேர் கொண்ட படையுடன் ஆயத்தமாக இருப்பதாக 
வந்த செய்தியை எட்வர்டு அறிந்தார் . அத்துடன் அக்குவிடெயின் 
பகுதியிலிருந்த பிலிப் அரசரின் மகன் ஜானின் படைகளும் பாரிஸ் 
நகரத்தைக் காக்க வந்த செய்தியும் தெரிய வந்தது . எட்வர்டின் 
ஆமை வேக முன்னேற்றம் பிலிப்புக்குப் படைகளைத் திரட்ட 
வாய்ப்பளித்தது . மேலும் படையுடன் முன்னேறுவது கடினம் 
என்பதை அறிந்த எட்வர்டு , தம் படைகளைப் போர்டோவுக்கோ 
அன்றிப் பிளாண்டர்ஸுக்கோ செலுத்த வேண்டிய நிர்ப்பந்தம் 
ஏற்பட்டது . 

பிளாண்டர்ஸுக்குச் செல்வதும் அவ்வளவு 
எளிதாகப் புலப்படவில்லை . ஏனெனில் ஆங்கிலப்படை சேன் 
ஆற்றைக் கடந்தாக வேண்டும் . அதன் பாலங்கள் அனைத்தும் 


292 


பிரிட்டன் வரலாறு 


ஏற்கனவே உடைபட்டுவிட்டன . எனவே சேனைகளைக் கடக்க 
வைப்பது கடினம் . இருப்பினும் எட்வர்டு பிளாண்டர்ஸ் பக்கம் 
போவதையே தேர்ந்தெடுத்தார் . பாய்சி ( Poissy ) என்ற 
பாலத்தைக் கடக்கலாம் என்ற நோக்குடன் , பாரிஸிலிருந்து 
பத்து கல் கிழக்கேயிருந்த அந்த இடத்திற்கு அவசரமாகத் தம் 
படைகளைச் செலுத்த எட்வர்டு தீர்மானித்தார் . 

பாய்சி 
பாலத்தைக் காத்து நின்ற ஃபிரெஞ்சியக் காவலர்களைத் தம் 
வில்லாளிகளைக் கொண்டு விரட்டுவது என்றும் அவர் முடிவு 
செய்தார் . பழுதடைந்திருந்த பாலங்கள் 

பழுது பார்க்கப் 
பட்டன . ஃபிரான்ஸ் மன்னர் பிலிப் வருவதற்குள் , ஆங்கிலப் 
படை சேன் ஆற்றைக் கடப்பதில் வெற்றி கண்டது . 


ஆற்றைக் கடந்த எட்வர்டின் படை வேகமாக வடபால் 
முன்னேறியது . ஃபிரெஞ்கப் படை ஆங்கிலப் படையைப் பின்னி 
ருந்து துரத்தி வந்தது . ஆங்கிலப் படை சோம் ஆற்றங்கரையை 
நெருங்கும் வரை இரு படைகளுக்குமிடையே இடைவெளி இருந்து 
வந்தது . பாலங்கள் உடைபட்டு விட்டதால் சோம் ஆற்றைக் 
கடப்பது கடினமாக இருந்ததுடன் , அப்பாலங்களைக் காத்து வந்த 
ஃபிரெஞ்சியப் படையினரும் போருக்கு ஆயத்தமாயிருந்தனர் . 
ஆற்றைக் கடக்க மூன்று முறை அரசர் முயற்சி செய்தார் . ஆனால் , 
மும்முறையும் அம்முயற்சிகள் தோல்வியுற்றன . எனவே , துரத்தி 
வந்த ஃபிரெஞ்சியப் படைகளுக்கும் , சோமைக் காத்து நின்ற 
காவல் படைகளுக்குமிடையே எட்வர்டின் படைகள் அகப்பட்டுக் 
கொண்டன . அதிர்ஷ்டவசமாகக் குடியானவன் ஒருவன் ஆற்றைக் 
கடக்க அரசருக்கு வழியொன்றைக் காட்டினான் . அங்கும் காவல் 
படையினர் இருந்தனர் . இருப்பினும் , ஆற்றைக் கடக்க அதைத் 
தவிர வேறு வழி தென்படவில்லை . எட்வர்டு தம் படையினரை 
நீரில் இறங்கி ஆற்றைக் கடக்க ஆணையிட்டார் . ஆங்கில 
வில்லாளிகள் எதிர்க் கரையிலிருந்த காவல் படைகளை விரட்டி 
யடித்தனர் . 


சோம் ஆற்றைக் கடந்த எட்வர்டின் படைகளுக்கு ஒரு நாள் 
ஓய்வு கிட்டியது . பிளாண்டர்ஸ் நோக்கிச் செல்லும் வழியில் 
அவர்கள் இருந்தனர் . அரசர் தம் படைகளைக் கிரேசி ( Crecy ) 
என்ற கிராமம் வரை நடத்திச் சென்றார் . அங்குப் படைகளை 
நிறுத்திப் போருக்கு ஆயத்தமானார் எட்வர்டு . கடவுள் தான் 
அவரைக் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் தவித்தார் அரசர் . 
எனினும் , எட்வர்டு போர் செய்ய வசதியான இடத்தைத் தேர்ந் 
தெடுத்தார் . தோல்வியடைய நேரிட்டால் பிளாண்டர்ஸுக்குத் 
திரும்புவதற்கும் வழியிருந்தது . 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


293 


கிரேசி கிராமத்தின் கிழக்கிலிருந்த மலைப்பாங்கான 
பகுதிக்கு ஃபிரெஞ்சுப் படைகள் வந்து சேர்ந்தன . மயே ( Maye ) 
என்ற ஓடையின் பக்கத்திலிருந்த அடர்ந்த காடுகளுக்கிடையே 
ஃபிரெஞ்சுப் படையின் ஒரு பகுதியினர் தண்டு இறங்கினர் . 
மற்றொரு பிரிவினர் வாடிகோர்ட் என்ற பகுதியிலிருந்த பழத் 
தோட்டங்களில் தங்கியிருந்தனர் . அப்படைகளுக்கு எதிரே ஒரு 
பள்ளத்தாக்கு இருந்தது . பள்ளத்தாக்கின் மேட்டில் 
ஃபிரெஞ்சியப் படைகள் தென்பட்டன . ஆங்கிலப் படை மூன்று 
அணிகளாக நிறுத்தப்பட்டது . 

முன்னணியில் இரு படைப் 
பிரிவுகளும் இடப்புறம் ஒன்றும் வலப்புறம் ஒன்றுமாக நின்றன . 
மூன்றாவது பிரிவினர் 

ஆபத்துக்குதவும் உதவிப் படையாக 
அப்படைகளுக்குப் பின்னால் தங்கினர் . வலப்புற அணியின் 
தலைவராக அரசர் எட்வர்டின் மூத்த மகன் வேல்ஸ் இளவரசரான 
எட்வர்டு இருந்தார் . வேல்ஸ் இளவரசர் எட்வர்டுக்கு அப்போது 
பதினாறு வயது . முதன் முறையாகப் போரைப் பார்க்க வந்தவர் 
ஆவார் . அவருக்கு உதவி செய்ய வார்விக் , ஆக்ஸ்ஃபோர்டு 
பிரபுக்கள் நியமிக்கப்பட்டனர் . இடப்புற அணிக்கு 
நார்த்தாம்ப்டன் , அருண்டேல் பிரபுக்கள் தலைமை தாங்கினர் . 
அரசர் பின்னால் மலையுச்சியில் . உதவிப் படைகளுடன் நின்று 
இருந்தார் . ஒவ்வொரு அணியிலும் படைக்கலம் தரித்த வீரருக்குப் 
பின்னணியில் குதிரைப் படையினர் நின்றனர் . வில்லாளிகள் 
இருமருங்கிலும் நிறுத்தப்பட்டனர் . 

ஆங்கிலப் படையினர் பிளாண்டர்ஸ் நோக்கி ஓடிக்கொண் 
டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்திலிருந்தார் பிலிப் மன்னர் . 
ஆனால் கிரேசி குன்றுகளுக்கிடையே ஆங்கிலேயர் அணிவகுத்து 
நிற்பதைக் கண்ட பிலிப் வியப்பில் ஆழ்ந்தார் . நீண்ட தூரம் 
பயணம் செய்து வந்ததால் களைப்படைந்திருந்த ஃபிரெஞ்சியப் 
படையினரில் ஒரு பகுதியினர் ஆங்கிலேயரைச் சந்தித்தபோது , 
எஞ்சியவர் போர்க்களத்திற்கு வெகுதொலைவில் வந்து கொண்டி 
ருந்தனர் . அடுத்த நாள் வரை போராடுவதில்லை என்ற நல்ல 
முடிவுக்கு வந்திருந்தாரெனினும் முன்னணிப் படையிலிருந்த 
பிரபுக்கள் அன்றே போரைத் 

தொடங்க 

வேண்டுமென்று 
வற்புறுத்தினர் . எனவே போர் மூண்டது . பிலிப்பின் படையின் 
முன்னணியிலிருந்த 6000 குறுவில்லேந்திய போர் வீரர்கள் 
ஆங்கில வில்லாளிகளை விரட்ட ஏவப்பட்டனர் . ஃபிரெஞ்சிய 
வில் படையினர் ஜினோவாவிலிருந்து வந்த கூலிப்பட்டாளமாவர் . 
அவர்களுக்குப் பின்னால் ஆலன்கன் , பிளாண்டர்ஸ் கவுன்டுகளின் 
தலைமையில் படைக்கலம் தரித்த போர் வீரர்கள் அணிவகுத்து 
நின்றனர் . மெதுவாக வந்து சேர்ந்துகொண்டிருந்த எஞ்சிய 
படையினர் அடுத்தடுத்து அணிவகுத்து நின்றனர் . 


294 


பிரிட்டன் வரலாறு 


கிரேசி போர் , 1346 : ஜினோவிய குறுவில்லாளிகள் ஆங்கிலப் 
படை நின்றிருந்த மலைச்சரிவில் இறங்கிச் சரமாரியாக அம்பெய்யத் 
தொடங்கினர் . இதைக்கண்ட ஆங்கில வில்லாளிகள் பனிமழை 
பொழிவது போன்று அம்பு மழை பொழிந்தனர் . அவர்களின் 
குறிதப்பவில்லை . எதிரியின் வில்லாளிகளைவிட ஆங்கில 
வில்லாளிகள் ஐந்து அல்லது , ஆறு மடங்கு வேகத்துடன் 


கிரேசிப் போர்க்களம் , கி.பி. 1346 


-ரோமானியச்சாலை 


இங்கில்ல 
வாகன் 
பார்க் 


ரோவுக்கும் 
. 
தரோட்டாவுக்கும் 
செல்லும் 
வார் 
) 


கிரேசி 


MIN 


சர YPRS 


காடுகள் 


பான்பெயின் 


000 
o0o9o 


ஆங்கிலேயப் படை 

பிரெஞ்சுப் படை 
படைக்கலந்தரித்த 

படைக்கல வீரர்கள் 
போர் விரர்கள் 

குறுக்குவில் ஏந்திய வீரர்கள் 
வில்லாளிகள் 

காலாட் படையினர் 
அம்பெய்தனர் . சில நிமிடங்களில் ஜினோவிய வில்லாளிகள் 
சிதறடிக்கப்பட்டனர் . எஞ்சியிருந்தோர் அணிவகுப்பை நோக்கி 
அலறிக்கொண்டு ஓடினர் . ஓடிவந்த வில்லாளிகளைக் கோழைகள் 
என்று நிந்தித்த ஆலன்கன் கவுன்டு தம் படைக்கல வீரர்களைப் 
போருக்கு ஏவினார் . அவருக்கு ஆங்கில வில்லாளிகளின் 
திறமையைப் பார்த்தறிய வாய்ப்பிருந்ததில்லை . தம் படைகளைப் 
போர்புரிய பணித்தபோது குதிரைப்படைகள் காலாட்படைகளை 
மிதித்துத் தள்ளி முன்னேறினர் . இச்செயல் கொடுமையிலும் 
கொடுமை நிறைந்ததாகும் . ஆங்கில வில்லாளிகளின் இலக்குக்கு 
அவர்கள் ஆளானபோது , சிறுசிறு குழுக்களாகவந்த ஃபிரெஞ்சியப் 
படைவீரர்கள் ஒவ்வொருவரும் அம்பெய்யப்பெற்று . வீழ்த்தப் 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


295 


பட்டனர் . ஒரு சில ஃபிரெஞ்சிய வீரர்களே ஆங்கிலப்படை 
களுக்கு அருகில் வந்தனர் எஞ்சியோர் விண்ணுலகம் போந்தனர் ! 
வேல்ஸ் இளவரசரையும் , நார்த்தாம்ப்டன் பிரபுவையும் அச்சிறு 
ஃபிரெஞ்சியப் படைகள் தாக்க முற்பட்டன . ஆலன்கன் கவுன்டும் , 
பிளாண்டர்ஸ் லூவிஸும் கொல்லப்பட்டனர் . தம் படைகளின் 
கதியைக் கண்ணுற்ற பிலிப் சினமுற்று , படைக்களம் வந்துசேர்ந்த 
படைவீரர்களை அணியணியாக ஆங்கிலப் படையைத் தாக்க 
ஏவினார் . அவர்களுக்கும் அதே கதிதான் ஏற்பட்டது ; அனைவரும் 
செத்து மடிந்தனர் . இருப்பினும் ஃபிரெஞ்சியப் பிரபுக்கள் அந்தி 
மயங்கும் வரை தீரமாகப் போரிட்டனர் . ஒரே ஒரு முறைதான் 
ஃபிரெஞ்சுப் படைகள் வேல்ஸ் இளவரசரை நெருங்கின . 
அவருடைய படையில் பலத்த சேதமேற்பட்டது . இளவரசர் 
அரசரிடம் உதவ வேண்டியபோது அவர் உதவிப் படைகளை 
அனுப்ப 

மறுத்துவிட்டார் . போரில் இளவரசர் வெற்றி 
பெற பொருது நிற்கட்டும் ; உதவியின்றியே போர் புரிய அவருக்கு 
வாய்ப்பேற்பட்டது . ஃபிரெஞ்சியர் தோற்கடிக்கப்பட்டனர் . 


கதிரொளி வீழ்ந்து , இரவு வேளை படரத் தொடங்கியபோது 
ஃபிரெஞ்சியப் படையில் பெருத்த குழப்பமேற்பட்டு , எஞ்சிய 
அனைவரும் போர்க்களத்தை விட்டு ஓடி மறைந்தனர் . இரவு 
வேளையில் ஃபிரெஞ்சியரைத் துரத்தியடிக்க வேண்டாமென்று 
எட்வர்டு நின்றுவிட்டார் . அடுத்த நாள் காலையில் தான் ஆங்கி 
லேயர் பெற்ற வெற்றியின் மகத்துவம் விளங்கலாயிற்று . ஆங்கிலப் 
படைகளுக்கெதிரில் பதினாயிரம் பேர் மடிந்து கிடந்தனர் . அவர் 
களில் 1552 பேர்கள் கவுன்டுகளும் , பாரன் பிரபுக்களும் , நைட் 
வீரர்களுமாவர் . பொஹிமியாவின் அரசர் ஜான் , மாண்டவர் 
களில் ஒருவர் . அவர் ஃபிரான்ஸ் மன்னரின் நண்பர் . பெரும்பாலும் 
குருடரான் அவர் நைட்வீரர் படையை 

நடாத்திச் 

செல்ல 
வற்புறுத்தப்பட்டுக் காலன்வாய் வீழ்ந்தார் . இவ்வீரர்கள் 
அனைவரும் வேல்ஸ் இளவரசரின் கொடிக் கம்பத்திற்கருகில் 
மடிந்து கிடந்தனர் . லொராயின் டியூக்கும் , இன்னும் கவுன்டுகள் 
பதின்மரும் கொல்லப்பட்டிருந்தனர் . ஏறத்தாழ வடஃபிரான்ஸின் 
பிரபுக்களில் பாதிப்பேர் கிரேசி போரில் உயிரிழந்தனர் . 

ஆங்கில வில்லாளிகள் இப்போரில் ஃபிரெஞ்சுப் படையை 
விரட்டியடித்துப் பெருமை பெற்றார்கள் , - எட்வர்டு தம்மிஷ்டப் 
படியான நடவடிக்கைகளை , எதிர்ப்பார் யாருமின்றி , மேற்கொள்ள 
லானார் . கலே என்ற நகரை முற்றுகையிட்டுக் கைப்பற்ற எட்வர்டு 
தீர்மானித்தார் . கலே ஃபிரெஞ்சியரின் தலைசிறந்த துறைமுகங் 
களில் ஒன்றாகும் . ஆங்கிலக் கால்வாயின் இங்கிலாந்தின் பக்கம் 
டோவரும் , ஃபிரான்ஸ் நாட்டுப் பக்கம் கலேயும் எதிரெதிராக 


296 


பிரிட்டன் வரலாறு 


அமைந்திருந்தன . அந்நகரைக் கைப்பற்றினால் 

கைப்பற்றினால் ஃபிரான்ஸில் 
நுழைய நேர்வழி கிடைத்த மாதிரியாகும் . மேலும் அந்நகரத்தைச் 
சார்ந்த 

கப்பல் வணிகர்களும் , கடற் கொள்ளைக்காரர்களும் 
இங்கிலாந்தில் கென்ட் , சஸ்ஸெக்ஸ் பகுதிகளைச் சூறையாடி 
யிருந்தனர் . எட்வர்டு அதற்காக அந்நகரத்தைப் பழிவாங்க 
எண்ணினார் . 

நெவில்ஸ் கிராஸ் போர் : கலேயை முற்றுகையிடுவற்கு முன் 
மற்றொரு வெற்றிச் செய்தி ஆங்கிலேயரை மகிழ்வித்தது . 
ஸ்காட்லாந்து அரசர் டேவிட் , எட்வர்டு நாட்டிலில்லாததை 
நல்வாய்ப்பாகக் கருதி இங்கிலாந்தின் வட கவுன்டிகளின் மீது 
படையெடுத்தார் . இங்கிலாந்தில் ஆலைத் தொழிலாளரையும் , 
தொழுகை நடத்தும் பாதிரிகளையும்தவிர ஏனையோர் இங்கிலாந்தை 
விட்டு ஃபிரான்ஸில் போர் புரியச் சென்றுவிட்டனரென்று தவறாக 
எண்ணிய ஸ்காட்டியர் , இங்கிலாந்தின் எல்லைப்புறங்கள் பாதுகாப் 
பற்றிருக்கும் என்று நம்பினர் . டர்ஹாம்வரை அவர்கள் படை 
யெடுத்தனர் . அவர்களை நெவில்ஸ் கிராஸ் என்னுமிடத்தில் வட 
கவுன்டிகளின் காவல்படையினர் சந்தித்தனர் . அப்படைகளுக்குப் 
பெர்சி , நெவில் பிரபுக்கள் தலைமைதாங்கினர் . அவர்களுடன் 
ஆங்கிலப் பிரபுவைப்போன்று இங்கிலாந்திலேயே பெரும்பாலும் 
வாழ்ந்திருந்த எட்வர்டு பாலியலும் சேர்ந்திருந்தார் . எட்வர்டு 
பாலியல் ஸ்காட்லாந்தின் முன்னாள் அரசர் என்பதை மறக்கக் 
கூடாது . ஆங்கிலப்படை வீரர்கள் ஸ்காட்டிய அரசர் டேவிட்டைத் 
தோற்கடித்தனர் . ஆங்கில வெற்றிக்கு இங்கும் வில்லாளிகளே 
காரணமாயிருந்தனர் (கி.பி. 1346 ) . டேவிட் கைது செய்யப் 
பட்டார் . அவருடன் பல பிரபுக்களும் பத்தாண்டுகாலம் சிறையில் 
வாடினர் ; ஒரு சிலர் கழுவேற்றப்பட்டனர் . 


கலேயைக் கைப்பற்றல் : கிரேசி போருக்குப் பின்னர் எல்லாத் 
திக்கிலும் ஆங்கிலேயர் வெற்றி வாகை சூடினர் . டெர்பி பிரபு 
ஃபிரெஞ்சியரை அக்குவிடெயினிலிருந்து விரட்டியடித்தார் . 
சர் தாமஸ் டாக்வொர்த் என்பார் 

என்பார் - பிரிட்டானியில் பிளாய் 
சார்லஸ் என்பாரை ரோச் டேரியன் என்னுமிடத்தில் 
முறியடித்தார் . வடக்கில் கலே நகரமும் முற்றுகையிடப்பட்டது . 
பிலிப் அரசர் கலே முற்றுகையை முறியடிக்க விழைந்தாரெனினும் , 
கிரேசியில் அவர் அடைந்திருந்த தோல்வியால் ஆங்கிலப் படையை 
மீண்டும் தாக்க அவருக்குத் துணிச்சல் பிறக்கவில்லை . கலே 
ஆங்கிலேயர் வசமாயிற்று ( கி.பி. 1347 ) . 

தமக்கு அடிபணிந்த கலே நகரவாசிகளைத் தம் வீடுகளிலேயே 
தங்க அனுமதித்த எட்வர்டு அரசர் , ஃபிரெஞ்சியருக்குப் பரிந்து 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


297 


நின்ற 


எஞ்சியவரை அந்நகரத்தை விட்டு வெளியேற்றினர் . 
ஆயிரமாயிர ஆங்கில வணிகர்கள் அவர்கள் விட்டுச்சென்ற இடங் 
களில் குடியேற்றப்பட்டனர் . அடுத்துவந்த இருநூறு ஆண்டு 
களுக்குக் கலே முழுவதும் ஆங்கில நகரமாயிற்று . ஒருமுறை கலே 
பிரதிநிதிகள் வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்திற்கும் அனுப்பப் 
பெற்றனர் . அதற்குப் பின்னர் ஃபிரெஞ்சியருடன் நடைபெற்ற 
போர்களின் போது இந்நகரமே ஆங்கிலப்படைகளின் முக்கிய 
இடமாயிற்று . இங்கிருந்து பிளாண்டர்ஸுடன் பெரும் வாணிகம் 
நடைபெற்றது . எப்படியாவது கலேயைக் கைப்பற்ற நினைத்த 
ஃபிரெஞ்சியரின் கனவு பகற் கனவாயிற்று . 

கலேயின் வீழ்ச்சிக்குச் சிறிது காலத்திற்குப்பின் இரு நாடு 
களுக்குமிடையே மற்றொரு போர் நிறுத்த உடன்படிக்கை முடிவு 
செய்யப்பட்டது . அவரவர் கையிலிருந்த பிரதேசங்களை அவரவரே 
வைத்துக்கொள்ள இவ்வுடன்படிக்கை வழி செய்தது . கி.பி. 
1348 இல் இங்கிலாந்திலும் ஃபிரான்ஸிலும் பரவிய கொடிய 
தொற்று நோய் பல்லாயிரவரைக் கொன்று குடித்தது . இந்நோய் 
இந்தியாவிலிருந்தும் . யூபரெடீஸ் பள்ளத்தாக்கிலிருந்தும் கான்ஸ் 
டான்டிநோபிலை வந்தடைந்தது . கி : பி . 1348 இல் இத்தாலி 
யிலும் , மேற்கு ஐரோப்பாவிலும் பரவிய இக்கொடிய நோய் 
அவ்வாண்டின் கோடைகாலத்தில் இங்கிலாந்திலும் , ஃபிரான் 
ஸிலும் பரவலாயிற்று . இதைத்தான் கருங் கொள்ளை நோய் 
என்கிறோம் . 


போன்று 


கருங்கொள்ளை நோய் : இக்கொடிய பிளேக் நோய்க்குக் கருங் 
கொள்ளை நோய் என்று பெயர் . விஷக்காய்ச்சல் போன்று 
தொடங்கிய இந்நோய் உடலின்மேல் கொப்புளங்களை 
உண்டாக்கிய அது தொற்றுநோயாக மாறியது . சுகாதார 
விதிகளுக்குப் புறம்பாக அமைக்கப்பட்ட இடைக்கால ஐரோப்பிய 
நகரங்களில் , 

மக்கள் அறியாமையில் மூழ்கிக்கிடந்தனர் . 
இந்நகரங்களில் இந்நோய் காட்டுத்தீ 

பரவியது . 
கிராமங்களும் அதுபோலவே இந்நோய்க்கு இரையாயின . 
இந்நோயின் விளைவுகளிலிருந்து 

மாவட்டங்கள் பல 
நூற்றாண்டுகட்கு விடுபடவில்லை . 

கிரீன்லாந்திலிருந்த நார்ஸ் 
மக்களினத்தவர் அனைவரும் இந்நோய்க்கிரையாகி மாண்டு 
போயினர் . அப்பண்டைக்காலக் குடியேற்றப்பகுதி கவனிப்பாரற்று 
நினைவிலிருந்து மறைந்து போய்விட்டது . மாஸ்கோவின் மக்கள் 
தொகையில் 60,000 பேர் அந்நகரத்தின் கிராண்ட் டியூக்குடன் 
மாண்டு மடிந்தனர் . எட்டுமாத காலத்தில் ஃபிளாரன்ஸ் நகரம் 
மட்டும் ஒரு இட்சம் மக்களை இந்நோய்க்குப் பலிகொடுத்தது . 
இங்கிலாந்தும் மற்ற நாடுகளைப்போன்றே சொல்லொணாத் 


298 


பிரிட்டன் வரலாறு 


துயருற்றது . ஏறத்தாழ ஓராண்டுகாலம் இந்நோய் இங்கிலாந்தை 
வாட்டியது . குளிர்காலத்திலும் இந்நோய் விரைவாகப்பரவியது . 
காஸ்டைலைச் சார்ந்த டான் பெட்ரோ என்பாருக்கு மணஉறுதி 
செய்யப் பெற்றிருந்த அரசரின் மகள் 

அரசரின் மகள் ஜோனா இந்நோய்க்கு 
இரையானாள் . இரு கான்டர்பரி ஆர்ச்பிஷப்புகள் இந்நோய்க்குப் 
பலியாயினர் . திருச்சபையினரும் இந்நோயினால் பெரிதும் 
பாதிக்கப்பட்டனர் . நோயுற்றவர்களுக்குப் பணிவிடைகள் செய்த 
குருமார்களும் இந்நோய்க்கு ஆளானதில் வியப்பொன்றுமில்லை . 
நார்விச்சின் மூன்றிலிரண்டு பங்கினரின் நிலங்கள் பன்முறை 
கைமாறின என்று அந்நகர பிஷப்பின் குறிப்புகளிலிருந்து 
அறிகிறோம் . யார்க்ஷயரில் பாதிக்குமேற்பட்ட பாரிஷ் பாதிரிகள் 
இந்நோய்க்கு இரையானார்கள் . பிரிஸ்டலின் - சந்தைக்கடை 
நடப்பாரின்மையால் புல் முளைத்துப்போயிற்று . இலண்டன் மாநகர் 
50,000 பேர்களைப் புதைக்கப் புதிய கல்லறையொன்றைப் 
பதின்மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாக்கியது . கதிர்முற்றிய 
வயல்களில் மேய்ந்த கால்நடைகள் விரட்டுவாரின்றி மனம்போன 
போக்கில் அலைந்து திரிந்தன . வடகடலில் வந்த கப்பல்களின் 
மாலுமிகளும் , பணியாட்களும் - இறந்துபட்டதால் கப்பல்கள் 
திசைமாறிக் கரை சேர்ந்தன . இங்கிலாந்தின் மக்கள் தொகையில் 
பாதிப்பேர் இந்நோய்க்குப் பலியானார்கள் என்றால் மிகையாகாது . 
இக்கருங்கொள்ளை நோய் இங்கிலாந்தை ஏறத்தாழ பதின்மூன்று 
மாதங்கள் வாட்டியது . 


கருங்கொள்ளை நோயினால் ஏற்பட்ட விளைவுகள் : கருங்கொள்ளை 
நோயினால் ஏற்பட்ட சமூக , அரசியல் விளைவுகள் முக்கியமானவை . 
நிலச்சொந்தக்காரர்களுக்கும் , தொழிலாளர்களுக்குமிடையே 
இந்நோய் சுயநலத்திற்கும் , ஒழுக்க வீழ்ச்சிக்கும் வழி செய்தது . 
வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த பல்லாயிரவர் மடிந்ததால் , 
நிலத்தை உழுது பயிரிட ஆட்கள் இன்றி மேனர்ப் பண்ணைகளுக்குச் 
சொந்தக்காரர்களான பிரபுக்கள் சொல்லொணாத் துயருற்றனர் . 
உயிரோடிருந்தஎஞ்சியவர்கள் உழுதுபயிரிடப்பெரும் தொகையைக் 
குத்தகையாகக் கேட்டனர் . படைமானிய முறையில் பிரபுக்களுக்கு 
இலவசமாகப் பணிசெய்யும் கடமையிலிருந்தும் 

அவர்கள் 
விடுபட்டனர் . எனவே , பிரபுக்கள் கூலிக்கு வேலையாட்களை 
அமர்த்தும் முறை பிறக்கலாயிற்று . நிலத்தில் உழுதவர்கள் 
அடிமைகளாகக் கருதப்படுவதற்கு மாறாக , குத்தகை கொடுக்கும் 
மானியதாரர்களர்க மாறினர் . பழைய முறையை வற்புறுத்த 
முற்பட்ட பிரபுக்களுக்கெதிராகச் சச்சரவுகள் மூண்டன . விலென் 
களில் பலர் நாட்டைவிட்டே வெளியேறி மறைந்தனர் . ஏனையவர் 
பிரபுக்களுக்கு எதிராக இரகசிய சங்கங்களை ஏற்படுத்திக்கொண்டு 


நூற்றாண்டுப் போரின் முதற்கட்டம் 


299 


பிரபுக்களின் உரிமைகளை எதிர்த்தனர் . பாராளுமன்றம் பல 
சட்டங்களை நிறைவேற்றித் தொழிலாளர்களுக்கான கூலியை 
நிர்ணயித்தது . அளவுமீறி கூலி கேட்கும் தொழிலாளர்கள் 
தண்டனைக்காளாவர் என்று அச்சட்டங்கள் சுட்டிக்காட்டின . 
அரசியல் அடிப்படையில் எழுந்த பொருளாதாரச் சட்டங்கள் 
எதிர்ப்புக்காளாயின . 

1352 இல் நிறைவேற்றப்பட்ட 
தொழிலாளர்கள் சட்டங்களை வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த 
தொழிலாளர்கள் எதிர்த்து வெகுண்டெழுந்தனர் . முப்பது 
ஆண்டுகள் இவ்வெதிர்ப்புணர்ச்சியென்னும் எரிமலை வெடிக்க 
முப்பதாண்டுகாலம் பொறுத்திருக்க வேண்டியதாயிற்று . 


20. கருங்கொள்ளை நோயிலிருந்து 
பிரிடெக்னி உடன்படிக்கைவரை 


( 1349-1360 ) 


கருங்கொள்ளை நோயினால் இங்கிலாந்தும் , ஃபிரான்ஸும் 
ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டமையால் , அந்நாடுகளுக்கிடையே 
மூண்டிருந்த போர் ஏழாண்டுகள் நிறுத்தி வைக்கப்படலாயிற்று . 
கி.பி. 1348 இல் முடிவுசெய்யப்பட்ட போர் நிறுத்த உடன் 
படிக்கை அவ்வப்பொழுது புதுப்பிக்கப் பெற்றிருந்தாலும் , 
சில்லறைச் சச்சரவுகள் ஏற்பட்டே வந்தன . போர்நிறுத்த உடன் 
படிக்கையால் இச்சிறு பூசல்களைத் தவிர்க்கமுடியவில்லை . கி.பி. 
- 1349 ஆம் ஆண்டில் இவ்வுடன்படிக்கையையும்மீறி பிலிப் அரசர் 
கலேயைக் கைப்பற்றத் தந்திரம் ஒன்றைச் செய்தார் . இரவு 
நேரத்தில் கலே நகரத்திற்குள் ஃபிரெஞ்சியத் துருப்புகளை 
நுழையவிட அனுமதிக்கும்படி , அந்நகரத்தைக் காவல் புரிந்த 
அல்மெரிகோடா பேவியா என்ற கூலிப்பட்டாளத் தலைவனிடம் 
கேட்டார் பிலிப் . 

அவர் அவனுக்கு 20,000 

பவுன்களை 
வெகுமதியாக அளிப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்தார் . ஆனால் , 
அவனோ பிலிப்பின் தந்திரத்தையும் , சூதையும் எட்வர்டு 
மன்னருக்கு அறிவித்துவிட்டான் . இதையறிந்த அரசர் டோவரி 
லிருந்து 900 . பேர் கொண்ட படையுடன் புறப்பட்டுவந்து 
அந்நகரத்தின் நிர்வாகத்தைத் 

தாமே மேற்கொண்டார் . 
ஃபிரெஞ்சியப் படையினரில் ஒரு பகுதியினர் கலே நகரத்திற்குள் 
நுழைய அனுமதிக்கப்பட்டனர் . 

அப்படி நுழைந்தவர்கள் 
அனைவரையும் ஆங்கிலேயர் சிறைப்பிடித்தோ அன்றிக் கொன்றோ 
விட்டனர் ( டிசம்பர் 31 , 1349 ) . 

இச்சம்பவம் நிகழ்ந்த சில மாதங்களுக்குப் பிறகு பிலிப் அரசர் 
காலமானார் ( ஆகஸ்டு 1350 ) . அவருடைய மகன் 
ஃபிரான்ஸின் அரசரானார் . எனினும் இங்கிலாந்தோடு இருந்த 


ஜான் 


கருங்கொள்ளை நோய் - பிரிடெக்னி உ.டன்படிக்கை 


301 


உறவில் மாற்றம் ஒன்றும் ஏற்படவில்லை . ஜான் தம் தந்தையாரின் 
கொள்கையையே பின்பற்றி வந்தார் . அவர் பதவியேற்ற ஒரு 
வாரகாலத்திற்குள் ஆங்கிலேயரும் ஃபிரெஞ்சியரும் ஆங்கிலக் 
கால்வாயில் சண்டையிட்டுக் கொண்டனர் . பிஸ்கேகுடா 
விலிருந்து சென்ற கப்பல்கள் ஆங்கில வாணிகத்தைச் சீர்குலைக்கப் 
பல ஏற்பாடுகளைச் செய்தன . காஸ்டைஸ் இளவரசரைத் 
தூண்டிப் பெருங் கப்பற்படையொன்றுடன் வாணிகம் , செய்ய 
ஆங்கிலக் கால்வாய்வரை அவரை வரச்செய்து , பிளமிய நகரில் 
பொருளை இறக்கிவிட்டு அக்கப்பல்கள் திரும்பின . இப்படிச் 
செய்யும்படித் தூண்டியவர் ஃபிரெஞ்சு அரசரேயாவர் . 

இதை 
அறிந்த எட்வர்டு இக்கப்பற்படையைத் தாக்க எண்ணி , அவசர 
அவசரமாகக் கப்பற்படையொன்றைத் திரட்டினார் . அரசர் 
சான்ட்விச்சிலிருந்து ஒருசில 

ஒருசில கப்பல்களுடன் புறப்பட்டார் . 
ஆங்கிலக் கப்பற்படை எதிரிப்படையைவிட எண்ணிக்கையில் 
சிறியது . அது வெற்றி பெறாது என்றே பலரும் நம்பினர் . 
அரசருக்குத்துணைபுரிய வேல்ஸ் இளவரசரும் தம்கப்பற்படையுடன் 
வந்து சேர்ந்தார் . தொடக்கத்தில் பகைவர்களால் ஆங்கிலக் 
கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன . ஆனால் , மூழ்கிக்கொண்டிருந்த 
கப்பல்களிலிருந்த மாலுமிகள் ஸ்பானியக் கப்பல்களில் தாவிக் 
குதித்து அவர்களுடன் கடும்போர் புரிந்தனர் . ஸ்பானியர் அஞ்சி 
ஓடினர் . ஆங்கிலேயர்கள் அவர்களுக்குச் சொந்தமான இருபத்து 
நான்கு கப்பல்களைக் கைப்பற்றினர் . இப்போர் கி.பி. 1350 ஆம் 
ஆண்டு ஆகஸ்டு 29 ஆம் நாள் வின்செல்சி கடற்கரையை அடுத்த 
கடலில் நடைபெற்றது . 


பாராளுமன்றச் சட்டங்கள் : மீண்டும் ஃபிரான்ஸுடன் போர் 
தொடங்குவதற்கு இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் 
ஆங்கில . அரசியலமைப்பு வரலாற்றில் முக்கியமானவை ; 
இவ்விடைப்பட்ட காலத்தில்தான் தொழிலாளர்கள் சட்டம் 
வெளியாயிற்று . ஏற்கனவே இச்சட்டத்தைப் பற்றிக் குறிப்பிட்டு 
உள்ளோம் . போப்பாண்டவருடன் நடந்த நீண்ட சச்சரவுக்குப் 
பின்னர் உருவாக்கப்பட்டது தான் புரோவிஸர்ஸ் சட்டமாகும் . 
இச்சட்டப்படி , திருச்சபை விவகாரத்திலும் அரசரின் அதிகாரம் 
தலைசிறந்ததெனக் கருதப்பட்டது . கி.பி. 1350 - க்கும் 1355 - க்கும் 
இடையில் பல முக்கியமான சட்டங்களைப் பாராளுமன்றம் 
வெளியிட்டது . அவற்றுள் ஒன்று மூலப்பொருள்கள் பற்றிய 
சட்டமாகும் ( Statute of the Staple ) . அதன்படி , ஆங்கில 
ஏற்றுமதிப் பொருள்களான உரோமம் , தோல் , கம்பளம் , தகரம் , 
ஈயம் ஆகியவற்றைக் குறிப்பிட்ட சில நகரங்களுக்கு மட்டும் 
ஏற்றுமதி செய்ய வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டது . 


302 


பிரிட்டன் வரலாறு 


இங்கிலாந்தில் பத்து நகரங்கள் , அயர்லாந்தில் நான்கு , கலே , 
பர்ஜஸ் என்ற ஐரோப்பிய நகரங்கள் 

நகரங்கள் இரண்டு 

இரண்டு ஆகியவை 
அங்ஙனம் குறிப்பிடப்பட்டவையாம் . மூலப்பொருள்களை 
உற்பத்தி செய்த இந்நகரங்களிலிருந்து உரோம வரியை வசூலிக்க 
வசதி செய்யும் பொருட்டே இந்நகரங்கள் குறிப்பிடப்பட்டன . 
நகரங்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அரசருடைய 
அதிகாரிகளால் வரிவசூலிப்பைக் கவனமாகச் செய்ய முடியும் 
என்ற நோக்கில் தான் இம்மூலப்பொருள்கள் பற்றிய சட்டம் 
உருவாக்கப்பட்டது . இச்சட்டத்தில் இத்தகைய மூலப்பொருள் 
களின் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த சிறு நகரங்கள் சிறப்பிழந்து 
அது பெருநகரங்களின் சிறப்புரிமையாயிற்று . இதனால் மூலப் 
பொருள்களின் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த வணிகர்கள் 
முற்றுரிமை பெற்றவர்களாய் , வாணிபம் ஒரு சிலரது கைக்குள் 
முடங்கிப்போய்த் தத்தளித்தது . 


ஜானும் , 


பாராளுமன்றம் நிறைவேற்றிய மற்றொரு சட்டம் துரோகக் 
குற்றச் சட்டமாகும் . இச்சட்டம் , பழைய துரோகக் குற்றச் 
சட்டத்தைத் தெளிவாக விளக்கிக் கூறியதோடு , நிலப்பறியில் 
ஈடுபட்ட அரசருக்குச் சாதகமான தீர்ப்பளிக்கவும் 
வாய்ப்பளித்தது . 

ஃபிரான்ஸுடன் மீண்டும் போர் : கி.பி. 1348 ஆம் ஆண்டில் 
ஃபிரான்ஸுடன் செய்துகொண்ட போர் நிறுத்த உடன்படிக்கை 
கி.பி. 1355 ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் தேதியோடு முடிவுற்றது . 
1355 ஆம் ஆண்டின் கோடைகாலத்தில் ஆங்கிலேயர் மீண்டுமொரு 
முறை ஃபிரான்ஸின் மீது படையெடுத்தனர் . தம்முடைய பழைய 
நண்பர்களான பிரிட்டானியின் மான்ட்ஃபோர்ட் 
அவருடைய கட்சியினரும் உதவி செய்வார்கள் என்று நம்பியதோடு 
நவாரின் அரசரான கெட்டவர் சார்லஸ் ( Charles the bad , king 
of Navarre ) என்பாரும் நார்மண்டியில் அரசருக்கு உதவுவர் என்று 
எண்ணி இப்போரில் நார்மண்டியைக் கைப்பற்றலாம் என்று 
மனப்பால் குடித்திருந்த எட்வர்டின் ஆசையில் மண் விழுந்தது . 
அவருக்கு உதவவந்த கப்பல்கள் புயலால் சேதமுற்று அழிந்ததால் , 
அவர் ஃபிரான்ஸ் அரசர் ஜானுடன் சமாதான உடன்படிக்கை 
செய்து கொண்டார் . மற்றொரு ஆங்கிலப்படை வேல்ஸ் 
இளவரசரின் தலைமையில் போர்டேவுக்கு அனுப்பப்பட்டது . 
வேல்ஸ் இளவரசருக்கு அப்போது இருபத்தாறு வயதாயிருந்தது . 
வேல்ஸ் இளவரசர் வேறு யாருடைய 

துணையுமின்றியே 
சுதந்திரமாக அப்படையை நடத்திச் சென்றார் . போர்டே 
சென்றடைந்தவுடன் இப்படைக்கு உதவிசெய்ய காஸ்கனியப் 
படைகளும் சேர்ந்துகொண்டன . இருபடைகளும் லாங்குடாக் 


கருங்கொள்ளை நோய் - பிரிடெக்னி உடன்படிக்கை 


303 


(( Languedoc ) என்ற இடத்தைத் தாக்கி அழித்தன . வேல்ஸ் 
இளவரசருக்குக் கறுப்பு இளவரசர் என்ற பெயருமுண்டு . டூலூஸ் 
என்ற நகரை நோக்கிக் கறுப்பு இளவரசரின் படைகள் வேகமாக 
முன்னேறின . ஏறக்குறைய மத்திய தரைக்கடல்வரை அவருடைய 
படைகள் படையெடுத்துச் சென்றன . இதற்கு முன்னரும் , 
பின்னரும் ஃபிரெஞ்சியப் பிரதேசத்தில் இவ்வளவு தூரம் 
முன்னேறிய ஆங்கிலப்படை வேறொன்றும் இருக்கவில்லை . 
இப்படையெடுப்பு கொள்ளையடித்து நாசம் விளைவித்ததேயன்றிப் 
பிறிதொரு நற்பயனையும் அளிக்கவில்லை . இதனிடையில் எட்வர்டு 
அரசர் தம் படைகளுடன் கலே நகருக்குப் புறப்பட்டுச் சென்றார் . 
பிக்கார்டியை அவர் சூறையாடிக் கொண்டிருந்தபோது 
ஸ்காட்டியப்படை பெர்விக்கைக் கைப்பற்றியதோடு நார்த்தம்பர் 
லாந்திலும் நுழைந்த செய்தியைக் கேள்வியுற்றார் . சினங்கொண்ட 
எட்வர்டு ஃபிரான்சில் படையெடுப்பை உடனடியாகக் கைவிட்டு 
விட்டு இங்கிலாந்து சேர்ந்து ஸ்காட்டியரைத் தண்டிக்க வடதிசை 
நோக்கிப் புறப்பட்டார் . குளிர்காலமாயிருப்பினும் அதையும் 
பொருட்படுத்தாது அரசர் எட்வர்டு , எல்லைப்புறங்களைக் கடந்து 
எடின்பரோவரை இருந்த பகுதிகளைத் தாக்கி அழித்தார் . 
சொல்லொணாக் கொடுமைகளைப் புரிந்த ஆங்கிலப் படையெடுப்பை 
ஸ்காட்டியர் நீண்ட நாட்கள் , நினைவில் வைத்திருந்தனர் . 
அவருக்கு எதிராக ஸ்காட்டியர் முன்வர அஞ்சினர் . இருப்பினும் , 
அவருக்குப்பின்னால் ஆயுதத்தளவாடங்கள் கிடைக்கவொட்டதபடி 
ஸ்காட்டியர் துண்டித்தனர் . பெர்விக் நகரத்திற்கு ஆங்கிலப் 
படைகள் திரும்புவதற்குள் அவர்கள் படாதபாடு படவேண்டிய 
வராயினர் . 


கி.பி. 1356 ஆம் ஆண்டில் கறுப்பு இளவரசர் மற்றுமொரு 
முறை ஃபிரான்ஸின் பகுதியைத் தாக்க தீர்மானித்தார் . 3500 
படைக்கலம் தரித்த போர் வீரர்களும் , 4000 அல்லது 5000 பேர் 
கொண்ட காலாட்படையும் கொண்ட ஆங்கிலப் படையில் 
பாதிக்குமேற்பட்டவர்கள் ஆங்கிலேயர் ; எஞ்சியோர் அக்குவி 
டெயினிலிருந்து வந்தவர்கள் . இம்முறை கறுப்பு இளவரசர் 
தென் பகுதியைத் தாக்குவதற்கு மாறாக மத்திய ஃபிரான்ஸைத் 
தாக்கினார் . லூவார் ஆறுவரை படையெடுத்த அவருடைய 
படைகள் வழியெல்லாம் சூறையாடிக் கொள்ளையடித்து வந்தனர் . 
கறுப்பு இளவரசர் தம் தம்பி காண்ட் இளவரசர் ஜானுக்கு உதவி 
செய்யவே இப்படையெடுப்பை நடத்திச் சென்றார் . காண்ட் 
இளவரசர் ஜான் சிறுபடையொன்றுடன் பிரிட்டானியில் வந்து 
இறங்கியிருந்தார் . இப்படைக்கு எதிர்பார்த்த உதவிகிட்டா 
மையால் இப்படையெடுப்பு சரியானபடி நடத்தப்படவில்லை . 


304 


பிரிட்டன் வரலாறு 


என்று 


ஆனால் 


பாயிட்டர்ஸ் நோக்கி ஆங்கிலப்படை : டூர்ஸ்வரை படையெடுத்து 
வந்த எட்வர்டின் படைகளைத் தடுத்து எதிர்க்க யாரும் துணிய 
வில்லை . பின்னர் , ஃபிரான்ஸ் அரசர் ஜான் பெரும் படை 
யொன்றுடன் தமக்கு எதிராகப் புறப்பட்டு வரும் செய்தி அறிந்தார் 
இளவரசர் எட்வர்டு . ஃபிரெஞ்சியப்படை பிளாய்க்கருகில் 
ஆற்றைக்கடந்து படையெடுப்பாளர்களையும் அவர்தம் தளமான 
போர்டேவையும் குறுக்கிட்டுத்தடுக்க எண்ணியது . கறுப்பு 
இளவரசரின் படை ஃபிரெஞ்சியப் படையில் ஐந்திலொரு 
பங்குதான் இருந்தது . அப்ப்டையினிடம் 

கொள்ளையடித்த 
பொருள்கள் ஏராளமாக இருந்தன . எனவே , அவர் போர் 
புரிவதை விடுத்து ஊர் திரும்ப எண்ணிணார் . இருப்பினும் இருப்படை 
களும் பாயிட்டர்ஸ் என்ற ஊருக்கு அருகில் சந்திக்க நேர்ந்தது . 
ஃபிரெஞ்சியப் படையால் தாம் கொள்ளையடித்துக் கொண்டுவரும் 
பொருள்கள் மீண்டும் கொள்ளை போவதைத் தடுக்க எண்ணிய 
இளவரசர் எட்வர்டு , பாயிட்டர்ஸ் என்ற ஊருக்கருகிலிருந்த மலைப் 
பக்கத்தில் தம் படைகளை நிறுத்தினார் . அவருக்குப் பாதுகாப்பாக 
மலைப்பாங்கான பிரதேசமும் , ஆற்றுப்படுகையும் , காடுகளும் 
அமைந்து நின்றன . ஃபிரெஞ்சியர் உடனே ஆங்கிலப் படையைத் 
தாக்குவர் 

இளவரசர் எதிர்பார்த்தார் . 
ஃபிரெஞ்சியர் ஒரு நாளை வீணாகக் கழித்தனர் . அவர்களுக்கு 
ஆங்கிலப் படையின் அளவைக் கண்டுபிடிக்க அந்த ஒரு நாள் 
தேவைப்பட்டதுபோலும் ! ஆங்கிலப் படைகளைச் சரணடையும் 
கோரிக்கையையும் ஜான் அரசர் விடுத்தார் . ஆனால் அக்கோரிக்கை 
நிராகரிக்கப்பட்டது . அடுத்த நாள் இளவரசர் போரிடாமல் தம் 
படைகளைத் தப்புவிக்க எண்ணியபோது ஃபிரெஞ்சியர் அணி 
வகுத்துப் போருக்கு ஆயத்தமாக நின்றனர் . 

உடனே 
ஆங்கிலேயரும் போருக்கு ஆயத்தமாக வேண்டியவராயினர் . 
மீண்டும் போர் மூண்டது . 

கிரேசி போரில் ஃபிரெஞ்சியர் ஆங்கில வில்லாளிகளுக்கு 
இரையான கதையை நினைவிற்கொண்ட ஃபிரான்ஸ் அரசர் ஜான் 
காலாட்படைகளுடன் அணிவகுத்து வந்தார் . அவருடைய 
படையில் 4000 அல்லது 6000 வீரர்கள் இருந்தனர் . ஆர்லியன்ஸ் 
டியூக்கான டாபின் என்பாரும் ஜான் அரசரும் முறையே 
அப்படைகளைத் தலைமைதாங்கி நடத்தினர் . முன்னணி வீரர்களைக் 
கிளர்மாண்ட் , டி - ஆட்ரிஹெம் 

இரு ஃபிரெஞ்சியத் 
தளபதிகள் தலைமை தாங்கினர் . 

கறுப்பு இளவரசரின் படையில் ஏறத்தாழ 6000 பேர்கள் 
இருந்தனர் . கிரேசி போரில் அணிவகுத்ததைப் போன்றே 
முன்னணியில் இரு பிரிவுகளும் , பின்னணியில் உதவிப்படையுமாக 


என்ற 


கருங்கொள்ளை நோய் - பிரிடெக்னி உடன்படிக்கை 


305 


அணிவகுத்து நின்றது ஆங்கிலப்படை . வடபிரிவை நார்பக் , 
சாலிஸ்பரி பிரபுக்களும் , வலப்புறப்பிரிவை 

வார்விக் , 

ஆக்ஸ் 
ஃபோர்டு பிரபுக்களும் தலைமைதாங்கி நடத்திச் சென்றனர் . புதர் 
வெளிகளில் வில்லாளிகளும் , அவர்களை அடுத்துப் படைக்கலம் 
தரித்த வீரர்களும் உதவ நிறுத்தப்பட்டனர் . உதவிப்படையுடன் 
கறுப்பு இளவரசரும் , காஸ்கனியைச் சார்ந்த படைகளுடன் 
நின்றிருந்தார் . 

பாயிட்டர்ஸ் போர் : ஃபிரெஞ்சியத் தளபதிகள் தம் படைகளை 
ஏவிப் போரிட்டபோது அவர்கள் அனைவரையும் 

ஆங்கில 
வில்லாளிகள் சுட்டு வீழ்த்தினர் . டாபின் என்பாரின் படை 
ஆங்கிலப் படையைச் சுற்றி வளைப்பதில் வெற்றி கண்டது . 
ஆங்கிலப் படையினர் தோற்று வீழும் முன் இளவரசர் உதவிப் 
படையிலிருந்து படைகளை ஏவினார் . இத்தாக்குதலைச் சமாளிக்க 

மட்ரஸ்க்கு 


சி 


மாபார்டியஸ் 


ரோமனியச் 
சாலை 


நெளவாளி 


ஆங்கிலேயப்படை 
பிரெஞ்சியப்படை 

abel , Jotulubides 
பாயிட்டர்ஸ் போர் , கி.பி. 1356 
முடியாமல் ஃபிரெஞ்சியப் படை திக்குமுக்காடிப் பெரும் குழப் 
பத்தில் ஆழ்ந்து பின்னேறத் தொடங்கியது . ஆனால் அரசர் 
ஜான் எஞ்சிய படையினருடன் ஆங்கிலப் படைகளைத் தாக்க 
முனைந்தார் . ஜானிடமிருந்த ஃபிரெஞ்சியப் படை போர்புரியச் 
சிக்கமாக இருந்தது . ஆங்கிலேயர் இதுவரை சண்டை செய்து 


306 


பிரிட்டன் வரலாறு 


களைத்திருந்தனர் . தொலைவிலிருந்து கவனித்த கறுப்பு இளவரசர் 
ஆங்கிலப் படையைக் காக்க நட வடிக்கை மேற்கொண்டார் . 
கறுப்பு இளவரசர் தம்முடன் இருந்த உதவிப் படைகளைப் போரில் 
ஈடுபடுமாறு ஏவினார் . படையில் ஒரு சிறு பிரிவைச் சுற்றிவளைத்து 
எதிரியரைப் பின்னால் இருந்து தாக்கவும் இளவரசர் ஏற்பாடு 
செய்தார் . 

இளவரசரின் படைகள் மாபெரும் வெற்றி பெறும் நிலையில் 
இருந்தன . ஃபிரெஞ்சியப் படைகளுடன் போரிட்ட ஆங்கில 
வில்லாளிகள் கணைகள் இல்லாமையான் தம் கைகளால் போரிடத் 
தொடங்கினர் . இத்தருணத்தில் பின்னாலிருந்து தாக்க அனுப்பப் 
பட்ட படை திடீர் தாக்குதலை மேற்கொண்டது . இதைக் கண்ட 
ஃபிரெஞ்சியர் தம் படைகளை ஆங்கிலேயர் சுற்றி வளைத்துக் 
கொண்டனர் என்று கருதி பெரும் குழப்பத்தில் அங்குமிங்கும் 
சிதறியோடினர் . ஃபிரெஞ்சு அரசர் மட்டும் போராடி நின்றார் . : 
அவர் கைது செய்யப்பட்டார் . அரசருடைய இளையமகன் பிலிப் 
இளவரசரும் அவ்வாறு. கைதானார் . கிரேசியைப் போன்று பாயிட் 
டர்ஸ் போரில் எண்ணற்றவர்கள் கொல்லப்படவில்லையெனினும் , 
ஃபிரெஞ்சியத் தளபதிகளும் பல்வேறு பிரபுக்களும் மாண்டு 
மடிந்தனர் . இப்போரில் 14 கவுன்டுகளும் , 1900 நைட்டுகளும் 
சிறைப்பிடிக்கப்பட்டனர் . போர்க் கைதிகளின் எண்ணிக்கை 
பெருமளவில் இருந்தமையால் . மீட்சிப் பணம் கொடுப்பதாக 
வாக்களித்தவர்களையெல்லாம் விடுதலை செய்தனர் . பாயிட்டர்ஸ் 
போர் கி.பி. 1356 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 ஆம் நாள் 
முடிந்தது . 

ஃபிரெஞ்சிய அரசர் இப்போரில் கைதான தால் ஃபிரான்ஸ் 
நாட்டில் குழப்பமேற்பட்டது . ஜான் அரசர் கைதியாக இலண்டன் 
மாநகருக்குக் கொண்டுவரப்பட்டார் . தலைவரின்றி ஃபிரான்ஸில் 
உள் நாட்டுக் குழப்பம் மூண்டது . அரசப் பிரதிநிதியாக இருந்த 
டாபினால் அரச அதிகாரத்தைச் சரிவர நிர்வகிக்க முடியவில்லை . 
பாரிஸ்மா நகர மக்கள் புரட்சி செய்து கிளர்ந்தெழுந்தபோது 
டாபின் 

பெரும்பாலும் இறந்தவர்போல் காணப்பட்டார் . 
பாரிஸ் நகரப் பொதுமக்கள் நார்மண்டி , ஷாம்பெயின் தளபதிகளை 
டாபினின் முன்னிலையிலேயே கொன்றுவிட்டனர் . ஜான் அரசரின் 
படையில் வேலைக்கமர்த்தப்பட்ட கூலிப் பட்டாளத்தினருக்குச் 
சம்பளம் கொடுக்க வசதியில்லாமற் போகவே , அவர்களும் 
கொள்ளைக்கூட்டத்தினராகி , நாட்டுப்புறப் பகுதிகள் அனைத் 
தையும் கொள்ளையடித்தனர் . குடியானவர்களும் கலகத்தில் 
இறங்கினர் . அவர்கள் பல்வேறு கோட்டைகளில் வாழ்ந்த பிரபுக் 
களின் குடும்பத்தினரைக் கொன்று குவித்தனர் . நீண்ட போராட் 
டத்திற்குப்பின்னர் தான் பிரபுக்கள் இக்குடியானவர் கலகத்தை 


* 


கருங்கொள்ளை நோய் - பிரிடெக்னி உடன்படிக்கை 


307 


என்ற 


அடக்கினர் . 

இக்குடியானவர் கலகத்தை ஜாக்குரி ( Jacqueri) 
என்பர் . நாட்டில் இத்தகைய குழப்பமான 

குழப்பமான சூழ்நிலையிருந்த 
மையால் , ஆங்கிலேயரைத் தட்டிக் கேட்க ஆள் இல்லை . அவர்கள் 
பல நகரங்களையும் கோட்டைகளையும் தம்வசமாக்கிக்கொண்டனர் . 
சுருங்கக் கூறின் , ஃபிரெஞ்சியர் கி.பி. 1356 லிருந்து 1358 ஆம் 
ஆண்டுவரை இப்படிப்பட்ட கொடுமையான காலத்தைத் தம் 
வரலாற்றிலே கண்டிருக்க மாட்டார்கள் . 

பிரெடிக்னி உடன்படிக்கை 1360 : இங்கிலாந்துக்கும் , ஃபிரான் 
ஸுக்குமிடையே போப்பாண்டவர் அமைதியை நிலைநாட்ட 
அரும்பாடுபட்டார் . ஆனால் அவரால் போரை நிறுத்த முடிய 
வில்லை . ஃபிரெஞ்சு மக்கள் தாம் அடைந்த தோல்விகளுக்கு 
ஆங்கிலேயரைப் பழிவாங்கத் துடித்து நின்றமையால் , போப் 
பாண்டவரின் பேச்சைக் கேட்க மறுத்து , அவர்கள் போர் முரசை 
விரும்பினர் . 1359 ஆம் ஆண்டில் எட்வர்டு கலேயிலிருந்து ரீம்ஸ் 

இடத்திற்குப் புறப்பட்டுச் சென்றார் . எட்வர்டின் 
வருகையை அறிந்த நகரங்கள் தத்தம் கோட்டைக் கதவுகளை 
மூடிக்கொண்டதுடன் , உணவுப் பொருள்களைப் பாதுகாப்பான 
இடங்களில் பத்திரப்படுத்திக்கொண்டன . எனவே எட்வர்டு சுற்றி 
வளைத்துக்கொண்டு ரீம்ஸ் , பர்கண்டியின் வழியாக ஈஸ்டர் 
என்ற இடத்தைக் கி.பி. 1360 ஆம் ஆண்டில் அடைந்தார் . இந்த 
இடம் பாரிஸ் நகரத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது . 
ஃபிரான்ஸுடன் உடன்படிக்கை செய்துகொள்ள எட்வர்டு 
தீர்மானித்தார் . கி.பி. 1360 ஆம் ஆண்டு மே மாதத்தில் 
சார்ட்ரீஸ் என்ற இடத்திற்கருகில் பிரெடிக்னி என்ற இடத்தில் 
இவ்வுடன்படிக்கை முடிவுற்றது . அதன்படி , எட்வர்டும் 
அவருடைய சந்ததியினரும் ஃபிரான்ஸிலிருந்து கலே , கினி , 
பான் தியூ , தெற்கில் பாய்ட்டோ , செயின்டோங் , பெரிகோர்டு , 
லைமோசின் , குவெர்ஸி , ரூவார்கி , 

ரூவார்கி , பிகோர் ஆகியவற்றைப் 
பெற்றதுடன் காஸ்கனியையும் பெற்றனர் . அத்துடன் , அவர்கள் 
ஃபிரெஞ்சு அரசருக்கு இறை வணக்கம் செலுத்தவேண்டியதில்லை 
என்றும் 

முடிவாயிற்று . ஃபிரான்ஸில் எட்வர்டின் எல்லை 
வடமேற்கில் ஏறத்தாழ நாண்டெஸ் வரையிலும் , தெற்கில் 
ஏறத்தாழ டூலூஸ் வரையிலும் பரவியிருந்தது . சிறைப்படுத்தப் 
பெற்றிருந்த ஜான் அரசரை விடுவிக்க மீட்சிப் 
5,00,000 பவுன்களையும் ஃபிரான்ஸ் கொடுக்க ஒப்புக்கொண்டது . 
ஸ்காட்லாந்துடன் ஃபிரான்ஸ் செய்து கொண்டிருந்த உடன் 
படிக்கையை ரத்து செய்துவிடவும் இவ்வுடன்படிக்கை கோரியது . 
மேலும் , பிரிட்டானியின் வாரிசுரிமையையும் , ஃபிரான்சின் 
வாரிசுரிமையில் இங்கிலாந்து போட்டியிடுவதையும் விட்டுக் 
கொடுக்க எட்வர்டு சம்மதித்தார் . 


பணமாக 


308 


பிரிட்டன் வரலாறு 


மூன்றாம் எட்வர்டின் ஆட்சிக்காலத்தில் சற்றேறக்குறைய 
ஃபிரான்சின் அரைப்பகுதி ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தின் கீழ் 
வந்தது . 
இவ்வுடன்படிக்கையை ஃபிரெஞ்சுக்காரர்கள் 

ஏற்றுக் 
கொண்டது புத்திசாலித்தனமாகும் . நாட்டில் மூண்டிருந்த 
குழப்பமான சூழ்நிலையில் அமைதியைக் காப்பது அவசியமாயிற்று . 
இங்கிலாந்துக்கும் இவ்வுடன்படிக்கை ஒருவிதத்தில் துன்பத்தைக் 
கொடுத்தது . தென்ஃபிரான்சில் கிடைத்த பெரும் நிலப்பரப்பு 
ஆங்கிலேயருக்குப் பலத்தைவிட பலவீனத்தையே அளிக்கக் 
காரணமாய் அமைந்தது . ஃபிரெஞ்சு மக்கள் இங்கிலாந்தின் 
ஆட்சினய வேண்டாவெறுப்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் 
ஆயினர் . அவர்கள் இங்கிலாந்தின் ஆதிக்கத்தை முழுவதும் 
அகற்றிவிட வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தனர் . எனவே , இவ்வுடன் 
படிக்கை வெளித்தோற்றத்தில் இங்கிலாந்துக்குப் பெரும் இலாபம் 
கிடைத்ததைப் போன்று காட்சியளித்தாலும் , வருங்காலத்தில் 
இடர்ப்பாடுகளுக்கு இவ்வுடன்படிக்கை விதை விதைத்தது 
என்பதையும் நினைவிற்கொள்ளவேண்டும் . இருப்பினும் , 1336 ஆம் 
ஆண்டிலிருந்து நடைபெற்றுவந்த போரை இவ்வுடன்படிக்கை 
நிறுத்திவைப்பதில் வெற்றி கண்டது உண்மைதான் . 


ஸ்காட்லாந்திலும் போர் நிறுத்தம் ஏற்பட்டது . எட்வர்டு 
பாலியலுக்குச் சந்ததியின்மையால் தம்முடைய 

ஸ்காட்டிய 
அரசுரிமை அனைத்தையும் கி.பி , 1356 ஆம் ஆண்டில் இங்கிலாந்து 
அரசருக்கு நன்கொடையாகக் கொடுத்துவிட்டார் . கி.பி. 
1357 ஆம் ஆண்டில் மூன்றாம் எட்வர்டு தம்மிடம் சிறைப்பட்டிருந்த 
இரண்டாம் டேவிட்டையே ஸ்காட்லாந்தின் அரசராக 
அங்கீகரித்தார் . மீட்சித் தொகையாக 67,000 பவுன் கொடுக்க 
ஒப்புக்கொண்டதன் பேரில் இரண்டாம் டேவிட் விடுதலை செய்யப் 
பட்டார் . அத்தொகையை அவர் பத்தாண்டுகளில் கட்டிவிட 
வேண்டும் என்றும் கோரப்பட்டது . பெர்விக் நகரம் ஆங்கிலேயர் 
வசமேயிருந்துவந்தது . இங்கிலாந்து ஸ்காட்லாந்துடன் செய்து 
கொண்ட உடன்படிக்கை பிரெடிக்னி உடன்படிக்கையைவிட 
அரசியல் தந்திரம் மிக்கதாகும் . ஸகாட்லாந்தும் நீண்ட காலப் 
போர்களுக்குப் பின்னர் அமைதியை விரும்பியது . அடுத்த 
முப்பதாண்டுகளுக்கு ஸ்காட்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் 
இடையே போர் நிகழவில்லை . எல்லைப்புறங்களில் சில்லறைக் 
கலவரங்கள் ஏற்பட்டாலும் போர் அபாயம் ஏற்படவில்லை . 
ஸ்காட்லாந்தில் ஏற்பட்ட அமைதி எட்வர்டை - மீண்டும் 
ஃபிரான்ஸில் தொடங்கிய போரை முழுமனதுடன் கவனிக்க 
வழிவகை செய்தது . 


21. மீண்டும் ஃபிரான்சுடன் போர் 


( 1360-1369 ) 


1360 ஆம் ஆண்டில் முடிவுற்ற பிரெடிக்னி உடன்படிக்கையின் 
போது மூன்றாம் எட்வர்டின் பெருமை உச்சகட்டத்தை அடைந் 
திருந்தது . அப்போது நாற்பத்தெட்டு ஆண்டுகளே நிரம்பியிருந்த 
எட்வர்டு , ஓயாத போர்களினால் களைத்துப்போய் , நரைத்துக் 
காணப்பட்டார் . அவருடைய குடும்பம் பெருகி வளர்ந்திருந்தது . 
அவருக்குப் பதினொன்று குழந்தைகள் பிறந்திருந்தாலும் , அப்போது 
ஐந்து ஆண் மக்களும் , மூன்று பெண்களுமே உயிரோடிருந்தனர் . 
இங்கிலாந்தின் பெரிய பிரபுக்களின் குடும்பங்களோடு தம் 
மக்களுக்குத் திருமண உறவை ஏற்படுத்தி இங்கிலாந்தின் 
அரசுரிமையைத் திடமாக நிலை நாட்ட வேண்டுமென்பது 
எட்வர்டின் ஆசையாகும் . 


மூன்றாம் எட்வர்டின் மூத்தமகன் வேல்ஸ் இளவரசர் 
எட்வர்டைக் கறுப்பு இளவரசர் என்றும் கூறுவர் . அவருக்கு 
அப்போது முப்பதாண்டுகள் நிரம்பியிருந்தும்கூட அவருக்குத் 
திருமணம் நடைபெறவில்லை . எட்மண்ட் பிரபுவின் மகள் 
ஜோனாவை மனைவியாக்கிக்கொள்ள அவர் தம் 30 ஆம் வயதில் 
தீர்மானித்தார் . ஜோனாவுக்கும் ஏறத்தாழ் அதே வயதிருக்கும் . 
அவள் ஏற்கனவே 

வித 

தெவையானவள் . சர் ஜான் ஹாலந்து 
என்பாரை மணமுடித்து இரு குழந்தைகளுக்குத் தாயான அவளைக் 
கறுப்பு இளவரசர் திருமணம் செய்துகொண்டார் . அழகுமிக்க 
கென்ட் இளவரசி என்று பெயர் பெற்ற அவளைக் கறுப்பு இளவரசர் 
விரும்பியே மணந்து கொண்டார் . 

மற்ற பிள்ளைகள் தம் தந்தையாரின் சொற்படி , அவர் யாரை 
மணந்துகொள்ளச் சொன்னாரோ , 

அவர்களையே மணந்து 
கொண்டனர் . அவர்களில் பலர் இளம்வயதிலேயே திருமணம் 
செய்துகொள்ள வேண்டியவர்களாயினர் , 


310 


பிரிட்டன் வரலாறு 


உயிரோடு வாழ்ந்தவர்களில் இரண்டாவது மகன் லையனால் 
( Lionel ) என்பவராவர் . அவர் அயர்லாந்தின் வாரிசுரிமைக் 
காரியான எலிசபத்- டி - பர்க் என்பாளை மணந்திருந்தார் . அவள் 


இங்கிலாந்து 


கெலே 


போந்தியூ 


ஆங்கிலக் கால்வாய் ; 


ரூவன் 

ரீம்ஸ் 
நார்மண்டி பாரீஸ் 


சேன் 


ஆறு 
, 


பிரிட்டானி 


மெய்ன் .பிரெழகனி ஷாம்பெயின் 

ஆர்லியன்ஸ் , 
ஆஞ்சு 

பர்கண்டி 


லூவார் ஆறு 


பாயிட்டே 


2 லமோசின் 


லாராக்கேல் 
ஆங்கிலேயருக்குச் 
சொந்தமான பகுதிகள் கைான் 


காஸ்கனி 


நவார் 


மூன்றாம் எட்வர்டின் கால ஃபிரான்ஸ் , கி.பி. 1360 
அல்ஸ்டர் கவுன்டியையும் பெற்றிருந்தாள் . இளம்பிராயத்திலேயே 
அவள் காலமுற்றபோது , லையனால் மிலான் பிரபுவின் மகள் 
யோலாண்டி வைகாண்டி ( Yolande Visconti) என்பாளை 
இரண்டாம் தாரமாக மணம்புரிந்து கொண்டார் . காண்ட்பிரபு 


மீண்டும் ஃபிரான்சுடன் போர் 


311 . 


ஜான் அரசரின் மூன்றாவது மகன் . அவர் லங்காஸ்டர் பிளான்சி 
என்பாளை மணந்து பெருத்த செல்வந்தராகத் திகழ்ந்தார் . 
பிளான்சி சீமாட்டி லங்காஸ்டர் , டெர்பி , லிங்கன் , லீசெஸ்டர் 
ஆகிய பகுதிகளின் சீமாட்டியானவள் . அவளை மணந்து 
கொண்டமையால் காண்ட் ஜான் இங்கிலாந்தின் பெரும் பாரம் 
பரியத்தின் வாரிசானார் . நான்காவது பிள்ளை எட்மண்டு 
ஸ்பானிய இளவரசி ஒருத்தியை முதல் மனைவியாகவும் , தம் மூத்த 
சகோதரரின் மாற்றாள் மகளான ஜோனா ஹாலந்தை இரண்டாவது 
மனைவியாகவும் கொண்டிருந்தார் . எட்மண்ட் லாங்கிலியின் டியூக் 
ஆவார் . கடைசி பிள்ளையான தாமஸ் , ஹெரிபோர்டின் வாரிசு 
தாரியான எலியனார் போஹன் என்பாளை மணந்திருந்தார் . 
எட்வர்டு 

தம் மக்களுக்கு வெவ்வேறு காலங்களில் டியூக் 
பட்டத்தை வழங்கியிருந்தார் . வேல்ஸ் இளவரசர் கார்ன்வாலின் 
டியூக்காகவும் , லையனால் கிளாரன்ஸின் டியூக்காகவும் , ஜான் 
லங்காஸ்டரின் டியூக்காகவும் , எட்மண்டு யார்க்கின் டியூக்காகவும் , 
தாமஸ் கிளௌசெஸ்டரின் டியூக்காகவும் ஆக்கப்பட்டிருந்தனர் . 

திருமண வயதை எட்டியிருந்த எட்வர்டின் மூத்தமகள் மேரி 
ஐந்தாம் ஜான் மான்ட்ஃபோர்டை மணந்திருந்தாள் . ஜான் 
பிரிட்டானியின் வாரிசுரிமைக்குப் போட்டியிட்டவர் . இரண்டாம் 
மகள் மார்க்கரெட் பெம்ப்ரோக் பிரபு ஜான் ஹேஸ்டிங்ஸ் 
என்பாரை மணந்து கொண்டிருந்தாள் . மூன்றாம் மகள் 
இஸபெல்லா ஃபிரெஞ்சுப் பிரபுக்களில் ஒருவரான இங்கெல்ரம் - டி 
08679 ( Ingelram de Coucy ) TOT UIT OUT மணந்திருந்தாள் . 
இங்கெல்ரம் - டி - கௌசி எட்வர்டின் கூலிப்படைத் தளபதிகளில் 
ஒருவர் . அவர் பெட்போர்டு பிரபுவாக நியமிக்கப்பட்டார் . 

எட்வர்டின் ஆயுட்காலத்தில் தம் மக்களின் கைகளில் பெரும் 
நிலப்பரப்புகளை ஒப்படைத்தது அரசரின் சக்தியை எடுத்துக் 
காட்டினாலும் , வருங்காலத்தில் இவ்வுறவுகள் கொடுத்த 
தொந்தரவை அரசர் அப்போது அறிந்திருக்கவில்லை . வருங் 
காலத்தில் எட்வர்டின் வாரிசாக வந்தவர் , தம் தம்பியரோடும் , 
மாமன்மார்களோடும் அரசுரிமைக்குப் போட்டியிட்டபோது பல 
தொல்லைகள் ஏற்பட்டன . ரோஜாச்சின்னப் போர்கள் இப்படி 
ஏற்பட்டவைதான் . லங்காஸ்டர் குடும்பத்தினரின் அளவுகடந்த 
அதிகாரமே இரண்டாம் ரிச்சர்டின் அழிவுக்குக் காரணமாயிற்று . 
பின்னர் லங்காஸ்டரின் குடும்பம் அழிவுற்றமைக்கும் இத்தகைய 
அதிகாரமே மூலகாரணமாயிற்று . எட்வர்டு இத்தகைய 
துன்பங்களை முன்கூட்டியே அறியாதது துர்ப்பாக்கியம் தான் . 
எட்வர்டின் மக்கள் தம் தந்தைக்குக் கட்டுப்பட்டுக் கீழ்ப்படிந்து 
நடந்தபோதிலும் , எட்வர்டின் வாரிசாக வந்தவர் பட்டத்திற்கு 


312 


பிரிட்டன் வரலாறு 


வந்தபோது எட்வர்டின் பேரப்பிள்ளைகள் 
பொருட்டாக மதிக்கவில்லை . 


அவரை 


ஒரு 


ஆங்கிலேயரின் படைத்திறன் : மேற்கூறிய ஆபத்துகள் 
பின்னர் வர இருப்பினும் , கி.பி. 1360 ஆம் ஆண்டில் எட்வர்டு 
ஐரோப்பாவிலேயே 

வெற்றி பொருந்திய மாமன்னராகத் 
திகழ்ந்தார் என்பதை மறுக்கமுடியாது . அவர் ஒரு மாபெரும் 
வெற்றி வீரர் . அவருடைய ஆட்சிக்குமுன் ஆங்கிலேயரின் 
படைத்திறன் போற்றுதற்குரியதாய் இருக்கவில்லை . ஆனால் அவர் 
காலத்தில் ஆங்கிலப்படைத்திறன் கிறிஸ்துவ 

உலகத்தின் 
முன்னோடியாய் அமைந்திருந்தது . அவருடைய போர்களில் 
பயிற்சி பெற்ற வீரர்கள் அக்காலத்தின் மாபெரும் நைட்டுகளாகக் 
கருதப்பட்டனர் . காலாட்படையே அக்காலத்தில் சிறந்ததாகக் 
கருதப்பட்டது . ஆங்கிலேயரின் காலாட்படை ஐரோப்பாவிலேயே 
சிறந்ததெனப் புகழப்பட்டது . போர் முறையிலும் புதியதொரு 
மாற்றம் ஏற்பட்டது . குதிரைப்படை வீரர்களும் , விற்படை 
யினரும் பகைவரைக் கொன்று குவிப்பதில் பெரும் பங்கைப் 
பெற்றிருந்தனர் . - ஸ்காட்லாந்தில் பின்பற்றப்பட்ட இப்போர் 
முறை , 

கிரேசியிலும் , பாயிட்டர்ஸிலும் ஆங்கிலேயருக்கு 
மாபெரும் வெற்றிகளை வழங்கியிருந்தது . ஃபிரெஞ்சியர் , 
ஜெர்மானியர் , இத்தாலியர் ஆகியோரும் ஆங்கில முறையைப் 
பின்பற்றினர் . போரின்போது தம் உயரிய பதவியைப் பிரபுக்கள் 
இழந்தது , பதினான்காம் நூற்றாண்டின் போர் முறையில் ஏற்பட்ட 
மற்றொரு பெருமாற்றம் ஆகும் . துப்பாக்கிகள் இக்காலத்தில் 
போரில் பயன்படுத்தப்படலாயின . துப்பாக்கிப்படை 
இக்காலத்தில் சிறிதாக இருப்பினும் , படைமானிய முறையை 
ஒழித்துக்கட்ட இது பேருதவி செய்தது . துப்பாக்கியின் உதவியால் 
தகர்க்கமுடியாத 

கோட்டைகளைத் தகர்க்கும் திறமை 
ஏற்பட்டதால் , பிரபுக்களின் கோட்டைகள் சிறப்பிழக்கத் 
தொடங்கின . இதனால் அரசரின் அதிகாரம் பெருக வாய்ப்பேற் 
பட்டது . துப்பாக்கிப்படையினரை வைத்திருக்கும் உரிமையை 
அரசரே பெற்றமையால் கட்டுக்கடங்காப் பிரபுக்களை அடக்குவதும் 
இதனால் எளிதாயிற்று . துப்பாக்கிப்படையினரால் படைமானிய 
முறை அழியத் தொடங்கியதை மூன்றாம் எட்வர்டின் ஆட்சியின் 
பிற்பகுதியில் காண்கிறோம் . இருப்பினும் துப்பாக்கிப்படை 
பதினைந்தாம் நூற்றாண்டுக்குமுன் பெருவளர்ச்சி அடையவில்லை 
என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும் . 

வாணிபப் பெருக்கம் : மூன்றாம் எட்வர்டின் ஆட்சிக்காலத்தில் 
இங்கிலாந்தின் படைத்திறன் பெருகி வளர்ந்ததைப் போன்றே 
ஆங்கில வாணிகமும் பெருகி வளர்ந்தது . 

ஆனால் வாணிபப் 


மீண்டும் ஃபிரான்சுடன் போர் 


313 


பெருக்கத்திற்கு அரசருடைய முயற்சி காரணமாய் அமைந்திருக்க 
வில்லை ; வேறு காரணங்களிருந்தன . பிளாண்டர்ஸுடன் அவர் 
வாணிகத் தொடர்பை அரசியல் காரணங்களுக்காகவே நிலை 
நாட்டினார் . ஏற்றுமதி , இறக்குமதி வாணிகத்தால் பெரும் 
பொருளை வரியாகப்பெற வசதி ஏற்படும் என்ற நோக்கத் 
தோடு தான் பிள மியருடன் இத்தொடர்பை எட்வர்டு 
ஏற்படுத்தினார் . நெதர்லாந்துடனும் , ஜெர்மானியருடனும் 
ஏற்பட்ட இவ்வாணிபத் தொடர்பு தேசிய வாணிபத்தை நிலை 
நாட்டிப் பெரும் விளைவினை உண்டாக்கியது . வாணிபப் பெருக் 
கத்தின் பயனாக எட்வர்டு தங்க நாணயச் செலவாணியைத் தம் 
நாட்டில் முதன் முதலாகப் புகுத்தினார் . அவருடைய ஆட்சிக்கு 
முன்னர் வெள்ளி நாணயமான பென்னியே வாணிபத்தில் பயன் 
படுத்தப்பட்டது . 

பின்னர் ரோஸ் - நோபில் என்று கூறப்படும் 
தங்க நாணயத்தை எட்வர்டு செலவாணியில் கொணர்ந்தார் . 
இந்த நாணயம் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது . 
இதைப்பார்த்த ஐரோப்பிய நாடுகளும் தங்க நாணயத்தை 
அச்சடித்துக் கொண்டன . 


தங்க நாணயச் செலவாணியோடு நெருங்கிய தொடர்பு 
கொண்டது ஆங்கில வணிகர்கள் பிறநாடுகளுக்குச் செல்லத் 
தொடங்கியதாகும் . பிறநாடுகளுடன் ஏற்பட்ட வாணிகத் 
தொடர்பும் மூன்றாம் எட்வர்டின் ஆட்சிக்காலத்தில் தான் முதன் 
முதலாகத் தொடங்கியது . இறக்குமதிப் பொருள்களை 
அந்நியருடைய கப்பல்களில் 

வரவழைத்துக் கொள்வதால் 
அவ்வணிகர்கள் திருப்தியடையவில்லை . பதினான்காம் நூற்றாண்டில் 
இங்கிலாந்தின் கடல் வாணிபத்தின் பெரும்பங்கினை இத்தாலியக் 
கப்பல்களே சுமந்து வந்தன ; அல்லது ஜெர்மனியைச் சார்ந்த 
ஹான்ஸியாடிக் குழுவினரின் கப்பல்களில் அவை வந்துசேர்ந்தன . 
வாணிகத்தில் இப்படி வந்த இடை மனிதர்களை ( Middlemen ) 
விடுத்து , தாமே நேரிடையாக அத்தகைய வாணிபத்தில் இறங்க 
வேண்டுமென எட்வர்டு தம் மக்களைத் தூண்டினார் . இடை 
மனிதர்களாக வந்தவர்கள் சாமான்களை ஏற்றவும் இறக்கவும் 
பெரும் தொகைகளைக் கூலியாகக் கேட்டனர் . திறமைசாலிகளான 
அந்நிய வணிகர்களுடன் போட்டிபோடவே இங்கிலாந்து 
வணிகர்கள் மூலப்பொருள் வர்த்தகக்குழு என்னும் ஸ்டேபில் 
கம்பெனியை நிறுவினர் . பதினான்காம் நூற்றாண்டின் இறுதிக்குள் 
ஆங்கிலக் கடல் வாணிகம் லிஸ்பன் , ஹாம்பர்க் ஆகிய நகரங்கள் 
வரை பரவியிருந்தது . இருப்பினும் ஆங்கில வாணிகம் மத்திய 
தரைக் கடலிலும் பால்டிக் கடலிலும் நுழையவில்லை . பால்டிக் 
கடல் வாணிகம் ஹான்ஸியாடிக் குழுவின் கையில் இருந்தது . 


314 


பிரிட்டன் வரலாறு 


வாணிபத்தைப் - போன்றே செய்தொழில்களும் பல்கிப் 
பெருகின . பிளமிய நெசவுத் தொழிலாளர்களை நார்விச்சில் 
குடியேற வைத்ததால் , கம்பள நெசவுத்தொழில் இங்கிலாந்தில் 
சிறப்பாக வளரலாயிற்று . முன்னர் உரோமத்தை நெதர்லாந்துக்கு 
அனுப்பிக் கம்பள ஆடைகளை நெய்தனர் . 1337 ஆம் ஆண்டில் 
ஏற்பட்ட ஒரு பழக்கத்தின்படி அரண்மனையில் ஆங்கிலத் துணி 
மணிகளையே கட்டவேண்டுமேயன்றி அந்நியதுணிகளைக் கட்டக் 
கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்தது . நெசவுத் தொழிலைப் 
போன்று , உலோகப் பொருள்களின் செய்முறையும் திருத்தி 
அமைக்கப்பட்டது . வீடுகளில் கண்ணாடிகள் பெருமளவில் பயன் 
படுத்துவது சர்வசாதாரணமாயிற்று . 


கருங்கொள்ளை நோயினால் வாணிபமும் , விலைவாசியும் மாற்ற 
மடைந்தன . 

குடியானவர்களின் கூலி உயர்ந்ததுடன் , செய் . 
பொருள்களின் விற்கும் விலையின் மதிப்பும் வெகுவாக உயர்ந்தது . 
உணவுப் பொருள்களின் விலை உயராமல் அப்படியேயிருந்தது . கால் 
நடைகளின் விலை ஒரு சிறிது உயர்ந்தது . ஆனால் செயல் திறம்மிக்க 
கைத்தொழில் வினைஞர்களால் உருவாக்கப்பெற்ற பொருள்கள் 
40 - லிருந்து 60 சதவீதம் வரை அதிகமாய் விலை போயின . 
செயல்திறம்மிக்கத் தொழிலாளர்களின் எண்ணிக்கைக் குறைவாக 
இருந்தமையால் இப்பொருள்கள் அதிக விலைக்குப் போயின . 
உணவுப் பொருள்களின் விலை உயராமல் இருந்தபடியாலும் 
தொழிலாளர்களின் கூலியுயர்ந்திருந்தமையாலும் , அவர்கள் 
விலையுயர்ந்ததும் , தரமானதுமான உணவுப் பொருள்களை வாங்கி 
உண்டு மகிழ்ந்தார்கள் . அவர்களின் வாழ்க்தைத்தரம் உயர 
லாயிற்று . வணிகர்களும் பெரும் இலாபம் பெற்றார்கள் . அதற்கு 
மாறாக நிலச்சொந்தக்காரர்களான முதலாளிகள் கருங் கொள்ளை 
நோய்க்குப் பின்னர் சொல்லொணாத் துயருற்றனர் . அவர்கள் 
பயிரிடுவதற்கு அதிக பொருளைச் செலவு செய்ய வேண்டிய 
வராயினர் . தொழிலாளருக்கு அதிக கூலி கொடுக்கவேண்டி 
ஏற்பட்டதால் பயிரிடும் செலவுகள் அதிகமாயின . ஆனால் உணவுப் 
பொருள்களின் விலையில் மாற்றமின்மையால் குறைந்த விலைக்கு 
அவற்றை விற்று நஷ்டமடைந்தனர் . இதனால் 
வேளாண்மையையே கைவிட்டனர் ; அவர்கள் தம் நிலங்களை 
மேய்ச்சற்றரைகளாக்கிக் கொண்டனர் . சிலர் மற்றவர்களுக்கு 
நிலங்களைக் குத்தகைக்குவிட வேண்டியவராயினர் . உரோமம் 
நல்ல 

விலைக்கு விற்றமையால் பலர் நிலத்தை மேய்ச்சல் 
நிலங்களாக்கி ஆடுகளை வளர்த்தனர் . அதனால் உணவுப் பொருள் 
களின் விளைச்சல் குறையலாயிற்று . 

எனினும் இம்மாற்றங்கள் 
எட்வர்டின் ஆட்சிக் 

காலத்தில் அப்போதுதான் 

அப்போது தான் ஏற்படத் 
தொடங்கின , 


ஒரு சிலர் 


மீண்டும் ஃபிரான்சுடன் போர் 


315 


கருங்கொள்ளை நோயினால் எண்ணற்றவர் இறந்துபோயினர் . 
மக்கள் தொகையைச் சீர்செய்யவும் பல ஆண்டுகள் தேவைப் 
பட்டன . 


புரேமுனைர் சட்டம் : பிரெடிக்னி உடன்படிக்கைக்கும் 
ஃபிரான்ஸுடன் மீண்டும் போர் தொடங்குவதற்கும் இடைப் 
பட்ட ஒன்பதாண்டு காலத்தில் , இங்கிலாந்தில் அமைதியும் , 
செல்வச் செழிப்பும் நிலவின . போப்பாண்டவருக்கும் அரசருக்கும் 
இடையே பூசல்மூண்டது . இக்காலத்தில் தான் புரோவிஸர்ஸ் 
சட்டம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது . ஆங்கிலப் பிஷப்புக்களின் 
செல்வாக்கிற்குட்பட்ட பிரதேசங்களுக்கு அவர்களின் பதவி 
காலியாகும்போது போப்பாண்டவர் பிஷப்புகளை நியமிக்கக் 
கூடாது என்று இச்சட்டம் வற்புறுத்தியது . அதன்பயனாகப் 
போப்பாண்டவர்கள் இங்கிலாந்து திருச்சபைக்கு அந்நியர்களை 
நியமிப்பது நிறுத்தப்பட்டது . கி.பி. 1353- லும் , . 1365 லும் 
புரேமுனைர் என்னும் சட்டம் இயற்றப்பட்டது . இச்சட்டப்படி , 
ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்திற்கு வெளியேயுள்ள எந்தச் சட்ட 
மன்றத்திற்கும் வழக்குகளை எடுத்துச் செல்லலாகாது என்பது 
விதிக்கப்பட்டது . 

கி.பி. 1362 ஆம் ஆண்டில் மற்றொரு பழக்கம் இங்கிலாந்தில் 
தொடங்கியது . அவ்வாண்டிலிருந்து நீதிமன்றங்களில் ஆங்கில 
மொழியே பயன்படுத்தப்பட்டது . இதுவரை அம்மன்றங்களில் 
நார்மானிய - ஃபிரெஞ்சு மொழி பயன்படுத்தப்பட்டிருந்தது . 


ஃபிரான்ஸ் மன்னர் ஜான் காலமாதல் : பிரெடிக்னி உடன் 
படிக்கை வெறும் போர் நிறுத்த உடன்படிக்கையாய் இருந்ததே 
அன்றி , அதனால் நிலையான அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை . 
அவ்வுடன்படிக்கையின் நிபந்தனைகளை முழுவதுமாகக் கடைப் 
பிடிக்க இயலவில்லை . ஃபிரான்ஸ் அரசர் ஜானினால் தாம் கட்ட 
வேண்டிய மீட்சித் தொகையைக் கட்டமுடியாமல் தவித்தார் . 
அவரால் அவ்வளவு தொகையை வசூலிக்க முடியவில்லை . எனவே , 
உடன்படிக்கையில் கோரியிருந்தபடி 

இங்கிலாந்து 
திரும்பி மீண்டும் சிறையில் 

அடைக்கப்பட்டார் . 
கொடுத்த வாக்குறுதியைக் காப்பாற்ற முடியாத 
இங்கிலாந்திற்குத் திரும்பி வந்ததில் அவருடைய நேர்மையை 
உணரலாம் . சவாய் மாளிகையில் காவலில் வைக்கப் 
பட்டிருந்த ஃபிரான்ஸ் அரசர் ஜான் கி.பி. 1364 ஆம் ஆண்டு 
ஏப்ரல் மாதம் 8 ஆம் நாள் காலமானார் . அவருடைய 
மரணத்திற்குப் பிறகு அவருடைய மகன் ஐந்தாம் சார்ல்ஸ் 
ஃபிரான்ஸின் அரசரானார் . அவர் சூதும்வாதும் மிக்கவர் , 


ஜான் 


தாம் 
ஜான் 


318 


பிரிட்டன் வரலாறு 


பிரெடிக்னி உடன்படிக்கையைக் கடைப்பிடிக்க விரும்பாதவர் . 
இருப்பினும் , உள் நாட்டில் அமைதியை நிலைநாட்ட முயன்ற 
அவரால் , இங்கிலாந்துடன் போர் புரிய முடியவில்லை . அவருக்கு 
எதிராக அரசுரிமைக்கு நவாரைச் சார்ந்த கெட்டவர் சார்லஸ் 
என்பவர் போட்டியிட்டு , கோசெரல் என்ற இடத்தில் படுதோல்வி 
யடைந்து , ஐந்தாம் சார்லஸுடன் உடன் படிக்கை செய்து 
கொண்டார் . 


பிரிட்டானி வாரிசுரிமைப் போரும் கி.பி. 1341 ஆம் ஆண்டி 
லிருந்து நடைபெற்று , கி.பி. 1364 இல் முடிவுற்றது . மான்ட் 
ஃபோர்ட் ஜான் இங்கிலாந்தின் நண்பராக இருந்தார் . இறுதியில் 
மான்ட்ஃபோர்ட் ஜான் தம் பகைவரான பிளாய் சார்லஸைக் 
கொன்றுவிட்டு பிரிட்டானி 

முழுவதற்குமாக அதிபரானார் . 
ஆங்கிலேயர் அவருக்குப் பெரும் உதவி புரிந்தனர் . 


ஆனால் , ஸ்பானியப்போர் ஒன்றில் ஆங்கிலேயருக்கு எதிர் 
பார்த்த பலன் கிட்டவில்லை . இதற்குக் கறுப்பு இளவரசர் 
எட்வர்டே காரணகர்த்தர் . அவர் அக்குவிடெயினில் சுதந்திர 
அரசர் போல் ஆண்டு வந்தார் . கி.பி. 1362 ஆம் ஆண்டில் 
எட்வர்டு அரசர் தம் மகனுக்கு அக்குவிடெயினை ஆளும் பதவியை 
அளித்திருந்தார் . போர்டேவிலிருந்த அவருடைய அரண்மனையில் 
காஸ்டைலின் அரசரான பெட்ரோ என்னும் ஸ்பானிய இளவரசர் 
ஒருவர் புகலிடம் பெற்றுத் தங்கி வந்தார் . கொடுங்கோலன் 
பெட்ரோ என்று மக்கள் அவருக்கு அடைமொழி கொடுத்திருந் 
தனர் . இக்கொடுங்கோலனை அவருடைய தம்பி 

தம்பி ஹென்றி 
என்பார் ஃபிரெஞ்சியரின் உதவிகொண்டு பதவியிலிருந்து 
விரட்டினார் . பெட்ரோ , கறுப்பு இளவரசரைத் தூண்டித் தமக்கு 
உதவி செய்து , தம்மை மீண்டும் காஸ்டைலின் அரசராக்கி 
விட்டால் போருக்காகும் செலவனைத்தையும் கொடுத்து 
விடுவதாக வாக்களித்தார் . மேலும் தம்முடைய இரு பெண் 
குழந்தைகளையும் கறுப்பு இளவரசரிடம் பிணையப் பொருள்களாக 
ஒப்படைக்கவும் அவர் சித்தமானார் . சிறிது தயக்கத்துடன் கறுப்பு 
இளவரசர் , பெட்ரோவுக்கு உதவி செய்வதென்று முடிவு 
செய்தார் . போர் புரிவதில் பேரார்வம் , கொண்டிருந்த 
இளவரசருக்கு இஃது ஓர் அரும் வாய்ப்பாகத் தென்பட்டது . 

பெட்ரோவின் உதவிக்குச் சென்ற எட்வர்டு இளவரசர் 
ஸ்பானியப்போருக்குத் தயாரானார் . காண்ட் ஜான் ஒரு சிறு படை 
யுடன் இங்கிலாந்திலிருந்து வந்து சேர்ந்தார் . ஆனால் படையின் 
பெரும் பகுதி காஸ்கனிய வீரர்களைக் கொண்டிருந்தது .. போர் 
புரிவதில் வல்லவர்களையே கொண்டு அப்படை திகழ்ந்தது . 


மீண்டும் ஃபிரான்சுடன் போர் 


317 


எட்வர்டு பிரனீஸ் மலைத் தொடரைக் கடந்து ஸ்பெயினுக்குள் 
நுழைந்தார் . காஸ்டைல் போய்ச் சேர்ந்தபோது அவரை எதிர்க்கப் 
பெட்ரோவின் தம்பியான ஹென்றி பெரும் படையொன்றுடன் 
ஆயத்தமாக நின்றார் . ஃபிரெஞ்சியர் ஹென்றிக்கு உதவினர் . 
ஆனால் , இளவரசர் எட்வர்டு சாமார்த்தியமாக அவர்களுடைய 
படையை ஏமாற்றிவிட்டுப் பழைய காஸ்டைலுக்குள் புகுந்தார் . 
ஸ்பானியப் படை எட்வர்டைத்தாக்க ஓடிவந்தது . இருபடை 
களும் நவரெட் ( Navarette ) என்னுமிடத்தில் மோதின . 
இப்போரிலும் இளவரசர் எட்வர்டே பெரும் வெற்றி பெற்றார் . 
ஹென்றியின் படை எண்ணிக்கையில் பெரியதாக இருப்பினும் 
எட்வர்டின் படைகளுக்குமுன்னே சிதறி ஒடியது . ஹென்றியும் 
ஃபிரான்ஸ் நாட்டிற்குத் தப்பியோடினார் . 


பெட்ரோ காஸ்டைலின் அதிபரானார் . இருப்பினும் தாம் 
கொடுத்த வாக்குறுதிப்படி அவரால் பெரும் பொருளை எட்வர்டு 
இளவசரருக்குக் கொடுக்க இயலவில்லை . ஆங்கிலப் படை 
காஸ்டைலின் தலைநகரான பர்கோஸ் என்ற நகரில் அவதியுற்றது . 
படை வீரர்களை நோய் பற்றிக்கொண்டது . எட்வர்டும் காய்ச்ச 
லுற்றுப் படுத்தபடுக்கையானார் . இதனிடையில் 

பெட்ரோ 
எட்வர்டை ஏமாற்றும் கடிதங்களை அனுப்பினார் , இறுதியாக , 
வெறுப்புற்ற எட்வர்டு 

எட்வர்டு தம் படைகளுடன் அக்குவிடெயின் 
திரும்பினார் . நன்றி கெட்ட பெட்ரோவை அவருடைய தம்பி 
திரும்பி வந்து போரில் கொன்றார் . இப்படியாக முடிவுற்ற 
காஸ்டைல் போர் இங்கிலாந்துக்குப் பலனளிக்கவில்லை . இங்கி 
லாந்தின் பகைவன் காஸ்டைலின் அரசராகப் பதவியேற்றது தான் 
நவரெட்போரின் பலனாயிற்று . அக்குவிடெயினிலும் பல இடர்ப் 
பாடுகள் ஏற்பட்டன . 


பெட்ரோவுக்கு 

உதவி 

செய்யும் நோக்கோடு அக்குவி 
டெயினில் பெரிய தொகையைக் கடனாக வாங்கியிருந்தார் 
இளவரசர் எட்வர்டு , இளவரசர் தாம் வாங்கிய கடனை அடைக்க 
அரும்பாடுபட்டார் . அதற்காக அக்குவிடெயின் மக்கள் மீது வரி 
யொன்றை விதிக்க வேண்டியவரானார் . இவ்வரிக்கு மக்கள் 
எதிர்ப்புத் தெரிவித்தனர் . அக்குவிடெயினைத் தவிர பிறபகுதி 
மக்களும் இளவரசர் எட்வர்டுக்கு எதிராக , எதையும் செய்யத் 
துணிந்தார்கள் . அக்குவிடெயின் மக்கள் வரியைக் கொடுக்க மறுத் 
தனர் . எட்வர்ட் வரியைக் கொடுத்தே ஆகவேண்டும் . என்று 
வற்புறுத்தினார் . இதைத் தவிர்க்க அக்குவிடெயினைச் சார்ந்த 
பிரபுக்களில் சிலர் பாரிஸ்மாநகர் சென்று ஃபிரான்ஸ் அரசரிடம் 
முறையிடப் போவதாகக் கூறினர் . இது பிரெக்டினி உடன் 


318 


பிரிட்டன் வரலாறு 


படிக்கைக்கு முரணானதாக இருந்தது . அதன்படி அக்குவிடெயின் 
ஃபிரெஞ்சு அரசரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தது . 
எனவே , காஸ்கானியப் பிரபுக்கள் ஃபிரெஞ்சு அரசர் ஜந்தாம் 
சார்லஸிடம் முறையிட்டது முறைகேடான செயலாகும் . 
ஃபிரெஞ்சு அரசர் இங்கிலாந்துடன் போருக்குப் போவதா அல்லது 
தவிர்ப்பதா என்று சிந்தித்து வந்தார் . 


மீண்டும் ஃபிரான்சுடன் போர் : ஐந்தாம் சார்லஸ் இங்கிலாந் 
துடன் போர் புரியத் 
புரியத் தீர்மானித்தார் . கடந்த 

ஐந்தாண்டு 
காலத்தில் ஃபிரான்ஸில் அமைதி நிலவியது . அத்துடன் , இளவரசர் 
எட்வர்டுக்கு எதிராகக் கலகம் செய்ய அக்குவிடெயின் மக்களில் 
பாதிப்பேர் ஆயத்தமாக இருப்பதையும் அவர்கள் தம்முடன் 
சேருவார்கள் என்பதையும் ஃபிரான்ஸ் மன்னர் உணர்ந்து 
கொண்டார் . அதன்படி , கறுப்பு இளவரசர் எட்வர்டுக்கு ஆணை 
பிறப்பித்து , அவரைப் பாரிஸ் நகருக்கு வரவேண்டியும் , தென் 
பகுதியில் வாழும் பிரபுக்களுக்கு இளவரசர் எட்வர்டு இழைத்த 
கொடுமைகளுக்குப் பதில் கூறவேண்டுமென்றும் கட்டளையிட்டார் . 
ஜந்தாம் சார்லஸின் இக்கட்டளை சட்ட விரோதமானது ; எனவே 
கறுப்பு இளவரசர் அதைப் புறக்கணித்தார் . இதன் விளைவாக , 
இங்கிலாந்திற்கும் ஃபிரான்சிற்கும் மீண்டும் போர் மூண்டது . 
போருக்கு ஆயத்தமாயிருப்பதை அறிவிக்க வழக்கமான செய்தி 
அனுப்புவதற்கு மாறாக , கறுப்பு இளவரசர் தம் சமையல்காரர் 
ஒருவர் மூலம் இச்செய்தியைத் தெரிவித்து ஃபிரான்ஸ் அரசரை 
அவமதித்தார் . கி . பி . 1369 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29 ஆம் 
நாள் ஃபிரான்ஸ் மன்னரை அவமதித்த இச்சம்பவம் நிகழ்ந்தது . 


22. மூன்றாம் எட்வர்டின் 
கடைசி ஆண்டுகள் 

( 1369-1377 ) 


ஃபிரான்சுடன் போர் தொடங்கிய வினாடியிலிருந்து 
இங்கிலாந்து சொல்லொணாத் துயர்களை ஏற்க வேண்டியதாயிற்று . 
ஃபிரான்ஸ் அரசர் ஐந்தாம் சார்லஸின் திட்டங்கள் நிறைவேறு 
வதற்குமுன் , ஃபிரெஞ்சியர் பாந்தியூ என்ற பகுதியைப் 
படையெடுத்துக் கைப்பற்றிய செய்தி வந்துற்றது . அபிவில்லியும் 
அதன் ஏனைய நகரங்களும் , கோட்டைகளும் சரணடைந்தன . 
அக்குவிடெயினிலும் . நிலைமை படுமோசமாக இருந்தது . 
பாயிட்டோ , பெரிகோர்டு , ரூவார்க் போன்ற பகுதிகளின் பல்வேறு 
இடங்களிலிருந்த பாரன் பிரபுக்கள் இங்கிலாந்துக்குக் காட்டி 
யிருந்த விசுவாசத்தை மாற்றிக் கொண்டு , ஃபிரெஞ்சு அரசரின் 
சார்பாகப் போருக்குத் திரண்டிருந்தனர் . 


அரசரின் உடல் பலவீனம் : இப்போது மூண்டபோரில் ஆங்கிலே 
யருக்குப் பாதகமான குழ்நிலை நிலவியது . இதற்கு முன்னர் நடந்த 
போர்களில் இங்கிலாந்தின் தனிப் பெரும் தலைவராக மூன்றாம் 
எட்வர்டு திகழ்ந்திருந்தார் . ஆனால் , இப்போது எட்வர்டு போரில் 
பங்குகொள்ளவில்லை . அவருக்கு வயதென்னவோ ஐம்பத்தெட்டு 
தான் ஆகியிருந்தது . எனினும் அவர் உடலாலும் உள்ளத்தாலும் 
நைந்து காணப்பட்டார் . நாட்டு நடப்புகளை அவருடைய மூத்த 
மகன் கறுப்பு இளவரசர்தான் முன்னின்று வழி காட்டியிருக்க 
வேண்டும் . ஆனால் , ஸ்பானிய படையெடுப்பின்போது பீடித் 
திருந்த காய்ச்சலின் விளைவுகளிலிருந்து அவர் இன்னும் 
விடுபடாமலேயிருந்தார் . சிறிது தேறியிருந்த அவர் , உடலைச் சிறிது 
அலட்டிக்கொண்டபோது நோய் மீண்டும் அவரைப் பற்றிக் 
கொண்டது . அவர் படுத்த படுக்கையானார் . வாழ்நாள் முழுவதும் 
அவர் ஆளத் தகுதியற்றவர் ஆனார் . ஃபிரான்ஸுடன் தொடங்கிய 


320 


பிரிட்டன் வரலாறு 


போரில் முதல் ஈராண்டுகள் முன்னணியில் இருந்த போதிலும் 
அவரால் ஆங்கிலப்படைகளைச் சரிவர நடத்தமுடியவில்லை . கி.பி. 
1370 ஆம் ஆண்டில் கறுப்பு இளவரசர் போர்க்கள வாழ்விலிருந்து 
நிலையாக விலகவேண்டியவரானார் . எனவே படைகளை நடத்தும் 
பெரும் பொறுப்பு அவருடைய அடுத்த தம்பியான காண்ட் 
இளவரசர் ஜானின் வசம் ஒப்படைக்கப்பட்டது . ஜானுக்குப் 
பதவியைப் பிடிக்கும் ஆசையிருந்தது . ஆனால் , அவர் திறமையற்ற 
இளவரசர் . அவருக்குப் பகைவர்கள் பலர் இருந்தனர் . மற்றும் 
மூன்றாம் எட்வர்டைப் போன்றோ அல்லது கறுப்பு இளவரசரைப் 
போன்றோ படைகளைக் கட்டுப்பாட்டின் கீழ் நடாத்திச் செல்லும் 
திறமையை ஜான் காண்ட் பெற்றிருக்கவில்லை . 


கறுப்பு இளவரசர் தம்முடைய அரண்மனையைப் போர்டேயில் 
வைத்திருக்கும்வரை ஆங்கிலேயர் தொடர்ந்து அக்குவிடெயினைக் 
காப்பாற்றுவதில் ஓரளவு வெற்றி கண்டார்கள் என்று கூறலாம் . 
இளவரசரின் வலக்கை போன்று அவருக்குப் பணிபுரிந்த சர் ஜான் 
சாந்தோஸ் என்பார் கி.பி. 1369 ஆம் ஆண்டில் பாய்ட்டோவில் 
நடை பெற்ற சிறு கலவரமொன்றில் கொல்லப்பட்டார் . 
அவருடைய மரணத்திற்குப் பின்னர் அக்குவிடெயினின் நிலவரம் 
ஆங்கிலேயருக்கு எதிராகப் போகத்தொடங்கியது . கி.பி. 
1370 ஆம் ஆண்டில் ஃபிரெஞ்சியர் அக்குவிடெயின் பகுதியின் 
உள்ளே வெகு தூரம் படையெடுத்துச் சென்று , ஈஜினோவிலிருந்த 
அய்குலான் என்ற பெரு நகரைக் கைப்பற்றிக்கொண்டனர் . 
பின்னர் , லிமோஜஸ் என்ற நகரையும் பிடித்துக்கொண்டனர் . 
லிமோஜஸ் நகரமக்கள் நயவஞ்சகமாகத் தம் - கோட்டைக் 
கதவுகளைப் படையெடுப்பாளர்களுக்குத் 

திறந்துவிட்டனர் . 
லிமோஜஸ் நகரைக்கைப்பற்றக் கறுப்பு இளவரசர் போர்க்களம் 
சென்றார் . இது தான் அவருடைய இறுதிப் படையெடுப்பாகும் . 
அப்போரின் போது கறுப்பு இளவரசர் உடல் நலிந்து பலவீனமாக 
இருந்தார் . அவரால் போர்க் குதிரையின்மீதுகூட உட்கார 
முடியவில்லை . நோயாளிகளைத் தாங்கித் தூக்கும் சிவிகையில் 
அவரை அமர வைத்திருந்தனர் . . கடுமையான போருக்குப் 
பின்னர் இளவரசர் 

நகரைக் கைப்பற்றினார் . 
கோட்டைச்சுவரை வெடிமருந்து வைத்துத் தகர்த்து அந்நகரைப் 
பிடிக்க வேண்டியவரானார் கறுப்பு இளவரசர் . கோட்டையைத் 
தகர்த்து உள்ளே நுழைந்த படைவீரர்களை ஏவி , கண்ணில் 
எதிர்ப்படும் ஒவ்வொருவரையும் வெட்டி வீழ்த்துமாறு கட்டளை 
யிட்டார் கறுப்பு இளவரசர் . அந்நகர , மக்கள் செய்த 
கலவரத்தால் சினம் மூண்டிருந்த இளவரசர் அந்நகர மக்களுக்குப் 
பாடம் கற்பிக்க எண்ணினார் . இது நாள் வரை அக்கிரமங்களைப் 


லிமோஜஸ் 


மூன்றாம் எட்வர்டின் கடைசி ஆண்டுகள் 


32.1 


புரியாதவர் என்று பெயரெடுத்திருந்த இளவரசரின் பெயருக்கு 
இதனால் களங்கம் ஏற்பட்டது . அதுவும் அவருடைய இறுதிக் 
காலத்தில் இப்படுகொலை நிகழ்ந்தது வருத்தப்பட வேண்டிய 
தொன்றாகும் . நோயின் வேகம் அதிகரிக்கவே கறுப்பு இளவரசர் 
தாடு திரும்ப எண்ணினார் . மூன்று மாதங்களுக்குப் பின்னர் கடல் 
வழியாகக் கறுப்பு இளவரசர் இங்கிலாந்து திரும்பினார் . வழியில் 
எந்நேரமும் அவருடைய உயிர் பிரியலாம் என்ற நிலை நீடித்தது . 
இருப்பினும் , தாய் நாடு திரும்பிய கறுப்பு இளவரசர் , 
நோயுற்றவராகவே மேலும் ஐந்தாண்டுகள் பெர்க்ஹாம்ஸ்டெட் 

கோட்டைக்குள் தங்கியிருக்க வேண்டியவரானார் . 
அவரால் போரிலும் பங்குகொள்ள முடியவில்லை ; உள் நாட்டு 
நிர்வாகத்தையும் மேற்கொள்ள முடியவில்லை . 


என்ற 


கறுப்பு இளவரசர் இங்கிலாந்து திரும்பியதால் , ஃபிரான்சில் 
ஆங்கிலேயர் நிலை மேலும் மோசமாகியது . அக்குவிடெயினைத் 
தாக்கும் ஃபிரெஞ்சியரைத் தடுத்து நிறுத்த முடியாமல் 
ஆங்கிலேயர் அவதியுற்றனர் . கலேயிலிருந்து அனுப்பப்பட்டிருந்த 
ஆங்கிலப்படைகளால் ஃபிரெஞ்சியரை விரட்ட முடியவில்லை . 
ஆங்கில அரசர் இட்ட கட்டளையை வட ஃபிரான்சிலிருந்த 
பிரபுக்கள் ஏற்க மறுத்தனர் . அவர்கள் தம் கோட்டைகளுக்குள் 
அடைபட்டு நின்றனர் . அவர்கள் ஆங்கிலேயருக்கு உதவ முன் 
வரவில்லை . இதனைத் தவிர்க்க காண்ட் இளவரசர் ஜானும் , 
சர் ராபர்ட் நோலஸ் என்பாரும் முயற்சி - செய்தும் பயன் 
ஏற்படவில்லை . 

லா ராக்கேலில் தோல்வி : .கி.பி. 1372 ஆம் ஆண்டில் அக் 
குவிடெயினைக் காப்பாற்ற பெரும்படையொன்றை ஆங்கிலேயர் 
அனுப்பினர் . பாராளுமன்றம் அரசருக்கு 50,000 பவுன்களை 
மானியமாக வழங்கியது . எனவே , பெரும் படையொன்றும் ., 
கப்பற்படையொன்றும் திரட்டப்பட்டன. அரசருடைய மருமகன் 
பெம்ப்ரோக் பிரபு ஜான் , அப்படைகளை நடத்திச் சென்றார் . 
அவர் பிஸ்கே விரிகுடாவரை ஆபத்தின்றி முன்னேறிய போதிலும் 
அவருடைய இலக்கான லா ராக்கேலை அடைய முடியாதபடிச் 
சங்கடம் ஏற்பட்டது . அங்குப் பெரும் ஸ்பானியப் படையொன்று 
ஆங்கிலேயரை எதிர்க்க ஆயத்தமாக இருந்தது . ஸ்பானியப்படை 
ஃபிரெஞ்சியரது உதவிக்கு வரக் 

காரணம் 

இருந்தது . 
பெட்ரோவின் பெண் பிள்ளைகள் இருவரும் ஆங்கிலேயர் வசம் 
அடைக்கலப் பொருளாகப் போர்டேயில் இருந்தனர் . அவ்விரு 
வரையும் காண்ட் இளவரசர் ஜானும் , அவருடைய அடுத்த தம்பி 
லாங்கிலி இளவரசர் எட்மண்டும் திருமணம் செய்து கொண்டு 
இருந்தனர் . இத்திருமணத்தின் 

விளைவாக 

ஜான் தம்மைக் 


பிரிட்டன் வரலாறு 


காஸ்டைலின் நியாயமான அரசரென அறிவித்திருந்தார் . 
இதைக் கண்ட ஹென்றி ( பெட்ரோவின் சகோதரர் ; இப்போது 
காஸ்டைலின் 

அரசராக இருந்தவர் ) வெகுண்டெழுந்தார் . 
எனவே , ஸ்பானியர் ஆங்கிலேயரைத் தோற்கடிக்கும் நோக்குடன் 
ஃபிரெஞ்சியருக்கு உதவி செய்யக் 

கப்பற்படையொன்றை 
அனுப்பியிருந்தனர் . ஸ்பானியப்படைக்கும் ஆங்கிலக் கப்பற் 
படைக்கும் லா . ராக்கேல் என்ற இடத்தில் கடற்போர் ஒன்று 
கி.பி. 1372 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22 ஆம் நாள் மூண்டது . 
ஆங்கிலப்படை படுதோல்வியுற்றது . 

ஆங்கிலக் கப்பல்கள் 
சிறியவை ; அவற்றைப் பிஸ்கேயர்கள் பெருங்கற்களைக் கொண்டும் , 
இரும்புக் கம்பிகளைக் கொண்டும் அவர் தம் நீண்ட கப்பல் 
களிலிருந்து தாக்கி நாசப்படுத்தினர் . பெம்ப்ரோக் பிரபுவும் 
மற்றும் பல நைட்டுகளும் சிறைப்படுத்தப்பட்டனர் . 


அக்குவிடெயினைக் காப்பாற்றுவது இப்போது கடினமாகி 
விட்டது . அதன் உதவிக்கு வந்த படைகள் தோல்வியுற்றன . 
அக்குவிடெயினைக் காப்பாற்றும் பொறுப்பு 

காப்டல் - டி - புச் 
( Captal de Buch ) என்பாரின் வசம் ஒப்படைக்கப்பட்டது . அவர் 
காஸ்கானியப் பிரபுக்களில் ஒருவர் ; பாயிட்டர்ஸ் போரில் 
ஆங்கிலேயருக்குப் பெரும் உதவி செய்தவர் . அவர் தீவிரமாகப் 
போரிட்டார் . ஆயினும் என் ! முன்னேறி வரும் ஃபிரெஞ்சியப் 
படையை அவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை . அவருடைய 
படைகளோ எண்ணிக்கையில் மிகக் குறைந்தவை . நாட்டில் 
அதிருப்தியுற்றிருந்த அக்குவிடெயின் மக்கள் ஆங்கிலேயருக்கு 
உதவ முன்வரவில்லை . பாயிட்டர்ஸ் , நியோர்ட் , லா ராக்கேல் 
போன்ற ஊர்கள் பகைவர்கள் கைவசமாயின . அந்நகரமக்கள் 
ஆங்கிலேயருக்குத் துரோகம் செய்தார்கள் . அத்துடன் 
பாயிட்டோ , செயின்டாங் , அல்கோமாயிஸ் ஆகிய பகுதிகளும் 
ஃபிரெஞ்சியர் வசமாயின . ஸொபிசே என்ற இடத்தில் நடந்த 
போரில் காப்டல் - டி - புச்சும் கைது செய்யப்பட்டார் . அவருடைய 
தோல்விக்குப் பின்னர் அக்குவிடெயினைக் காப்பாற்றும் கடைசி 
நம்பிக்கையும் அழிந்து நொறுங்கியது . 

இத்தருணத்தில் 
பிரிட்டானியிலும் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு மூண்டது . 
பிரிட்டானியின் அரசரான ஐந்தாம் ஜான் , மூன்றாம் எட்வர்டு 
மன்னரின் நெருங்கிய 

நண்பர் . ஃபிரெஞ்சியப்படை 
பிரிட்டானியின் பெரும் பகுதியையும் கைப்பற்றியது . ஜானின் 
படைத்தளபதியாக இருந்த பெர்ட்ரான்டு - டி - குஸ்க்லின் ( Bertrand 
dn Guesclin ) ஃபிரெஞ்சியருடன் சேர்ந்து கொண்டு 

பெரும் 
பதவியைப் பெற்றிருந்தார் ( 1372-73 ) . 


மூன்றாம் எட்வர்டின் கடைசி ஆண்டுகள் 


323 , 


படை 


அதனை 


ஜான் 


காண்ட் இளவரசர் ஜானின் படையெடுப்பு : கி.பி. 1373 ஆம் 
ஆண்டு ஃபிரான்ஸுக்கெதிராக இங்கிலாந்து தன் இறுதிப் 
போரைத் தொடங்கியது . இப்போரில் எப்படியாவது வெற்றிபெற 
வேண்டுமென்று ஆங்கிலேயர் விரும்பினர் . இம்முறை காண்ட் 
இளவரசர் ஜான் ஆங்கிலப்படைத் தளபதியாக நியமிக்கப் 
பட்டார் . 3000 படைக்கலம் தரித்த போர் வீரர்களும் , 6000 
வில்லாளிகளும் அவருடைய படையில் இருந்தனர் . கலேயில் 
அவருடன் பெரும் எண்ணிக்கையில் நெதர்லாந்திலிருந்தும் , 
ஜெர்மனியிலிருந்தும் திரட்டப்பெற்ற 

கூலிப் 

பட்டாளத் 
தினரும் சேர்ந்து 

கொண்டனர் . 

அவருடைய படையில் 
300 ஸ்காட்டியரும் இருந்தனர் . எனவே , ஜானின் 
எண்ணிக்கையில் பெரியதாக இருந்தது . எனினும் 
நடாத்திச் செல்லத் தகுதி வாய்ந்த தலைவர் ஒருவர் இல்லாதது 
இப்படையின் பெருங்குறையாகும் ; தகுதியில்லாதாரான 

அதனை அப்போது நடத்திச் சென்றார் . மேலும் , 
அப்படையை அவர் தவறான வழியிலும் நடத்திச் சென்றார் . 
அவர்கள் போர்டேயிலிருந்து புறப்பட்டுச் சென்றிருந்தால் வெற்றி 
வாய்ப்புக்கு வழிபிறந்திருக்கக்கூடும் . அப்போது ஃபிரான்ஸ் 
நாட்டின் அரசராயிருந்த ஐந்தாம் சார்லஸ் திறமைசாலி ; 
அரசியல் தந்திரம் மிக்கவர் . அவர் ஆங்கிலேயரை எதிர்த்துப் 
போராட விரும்பவில்லை . ஆங்கிலேயரால் அவரைப் போரிடத் 
தூண்டவும் முடியவில்லை . போர் தொடங்கியபோது ஆங்கிலப் 
படைகள் பண்ணைகளையும் , குடிசைகளையும் தீக்கிரையாக்கிச் 
சூறையாடினர் . எனினும் ஐந்தாம் சார்லஸ் பார்த்துக்கொண்டே 
போரிடாமல் காலம் தாழ்த்தி வந்தார் . சார்லஸ் 

ஜானை 
முன்னேறும்படி விடவே ஆங்கிலப்படைகள் பிகார்டியையும் , 
சாம்பேயினையும் தாண்டி லூவார் ( Loire ) ஆறுவரை சென்றன . 
ஃபிரெஞ்சியர் அவர்களைப் பின்பற்றிச் சென்றதுடன் , அவர்களுக்கு 
வேண்டிய தளவாடங்கள் கிடைக்காமலும் தடுத்துவிட்டார் 
ஐந்தாம் சார்லஸ் . இருப்பினும் அவர் ஜானை எதிர்த்துப் போரிட 
வில்லை . பின்னர் பெர்ரிவரை படையெடுத்து , வழியெல்லாம் 
கொள்ளையிட்டும் சூறையாடியும் அப்படைகள் போர்டே நோக்கிச் 
சென்றன . 

இத்தருணத்தில் குளிர்காலம் தொடங்கியது . 
போர்டேவை அடுத்திருந்த மலைப்பாங்கான பகுதிகளில் ஆங்கிலப் 
படையினர் 

சொல்லொணாத் துயருற்றனர் . பெரும்பாலும் 
ஜானிடமிருந்த குதிரைகள் அனைத்தும் போதிய தீனியின்றிப் 
பட்டினியால் மாண்டு மடிந்தன . வழிநெடுகப் பலர் செத்து 
மாண்டார்கள் ; பொறுக்க முடியாத குளிரும் , தாங்க முடியாத 
சோர்வும் பலருடைய உயிரைக் குடித்தன . இறுதியாக , எஞ்சி 
இருந்தோர் வாடித் தளர்ந்து , வதங்கியவர்களாய்ப் போர்டே 


324 


பிரிட்டன் வரலாறு 


சென்றடைந்தனர் . மத்திய ஃபிரான்ஸில் ஆங்கிலப் படைகள் 
குடியானவர்களுக்கு இழைத்த கொடுமைகள் பல ; இருப்பினும் 
ஃபிரான்ஸ் மன்னர் ஐந்தாம் சார்லஸ் அதைப் பொருட்படுத்தவே 
இல்லை . ஆங்கிலேயர்கள் அக்குவிடெயினின். 

வடதிசையில் 
தாங்கள் இழந்த நகரங்களில் ஒன்றையேனும் கைப்பற்ற முடியாமல் 
திணறினர் ; திண்டாடினர் . கி.பி. 1374 ஆம் ஆண்டில் 
லங்காஸ்டர் பிரபு தம்மிடம் - இருந்த எஞ்சிய படையினருக்குச் 
சம்பளம் கொடுக்க வழியற்றவராய் , அப்படையையே கலைத்து 
விட்டு , இங்கிலாந்து திரும்பினார் . 





மேற்கூறிய படையெடுப்பு சரியான முறையில் நடத்தப்படா 
மையால் தோல்வியில் முடிவுற்றது . கைன் ( Guyenne) , காஸ்கனி, 
ஆகியவற்றின் பெரும் பகுதியை ஆங்கிலேயர் இழக்க வேண்டிய 
வராயினர் . இப்பகுதியில் வாழ்ந்த பொதுமக்கள் ஆங்கிலேயரின் 
தோல்வியை அறிந்து கொண்டமையால் , அவர்களுக்கு உதவி 
செய்ய முன்வரவில்லை . 

ஆங்கிலேயரின் கைவசமிருந்த 
ஃபிரெஞ்சுப் பகுதிகளிலிருந்த நகரங்கள் ஒவ்வொன்றாக ஃபிரெஞ்சி 
யருக்கு அடிபணியலாயின . கி.பி. 1374 ஆம் ஆண்டின் இறுதியில் 
போர்டே என்ற நகரமும் , பயோன் ( Bayonne ) என்ற நக்ரமுமே 
ஆங்கிலேயரின் ஆட்சிக்குட்பட்டிருந்தன . அத்துடன் காஸ்கனிக் 
கடற்கரை ஓரப்பகுதியும் ஆங்கிலேயரின் வசமிருந்தது . ஆயினும் 
உள்நாட்டுப் பகுதிகள் அனைத்தையும் ஃபிரெஞ்சியர் கைப்பற்றிக் 
கொண்டனர் . போர்டே , கைன் என்ற துறைமுகப்பட்டினங்கள் 
ஆங்கிலேயரிடம் தங்கியிருக்கக் காரணமிருந்தது . அத்துறை 
முகங்களிலிருந்து வாணிகத் தொடர்புகள் இங்கிலாந்துடன் 
நெருங்கியதாய் இருந்தமையே அதற்குக் காரணமாகும் . மேலும் 
அந்நகரங்கள் இங்கிலாந்தில் இருப்பதுபோன்ற 

அரசாட்சி 
முறையால் அமைதியான வாழ்க்கையைக் கொண்டிருந்தன . 
ஃபிரான்ஸ் மன்னரின் வசமாயிருந்தால் அந்நகரங்களுக்கு 
அவ்வளவு சுதந்திரம் கிட்டியிருக்காது . அத்துடன் அவ்விரு நகரங் 
களும் இரண்டாம் ஹென்றியின் ஆட்சிக் காலத்திலிருந்து கடந்த 
இருநூறு ஆண்டுகளாக ஆங்கிலேயரிடமே இருந்து வந்தன . 
அவ்விரு நகரங்களுக்கும் ஃபிரெஞ்சிய அரச குடும்பத்தோடும் 
வரலாற்றுத் தொடர்புகள் கிடையா . 


* 


1 . 


அக்குவிடெயினில் ஆங்கிலேயர் பெற்ற 

படுதோல்வியைக் 
கண்ணுறும்போது , ஃபிரான்ஸுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டது 
ஆங்கிலேயருக்கு நன்மை பயக்கும் . கி.பி. 1375 ஆம் ஆண்டில் 
ஃபிரான்ஸுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டது . இதை 
மூன்றாம் எட்வர்டின் அதிர்ஷ்டமே எனக் கொள்ளவேண்டும் .. 


மூன்றாம் எட்வர்டின் கடைசி ஆண்டுகள் 


320 


தொடக்கத்தில் இப்போர் நிறுத்த உடன்படிக்கை ஓராண்டு 
காலத்திற்கே செய்துகொள்ளப்பட்டாலும் , அடுத்த ஆண்டும் 
அதைத் தொடர்ந்து உறுதி செய்து கொண்டார்கள் . கூறப்போனால் 
இப்போர் நிறுத்தம் எட்வர்டு அரசரின் ஆட்சிக்காலம் முடிவுறும் 
வரை நீடித்தது . 


பாராளுமன்றத்தில் இடர்ப்பாடுகள் : படிப்படியாக அக்குவி 
டெயின் ஆங்கிலேயரைக் கைவிட்டுச் செல்லத் தொடங்கிய 
ஐந்தாண்டு காலத்தை ஆங்கில அரசியலமைப்பு வரலாற்றின் 
சிறப்பான காலம் என்று கூறலாம் . ஃபிரான்ஸுடன் நடந்த 
போரில் ஆங்கிலேயரின் தோல்வியால் பாராளுமன்றம் அதிருப்தி 
யுற்றிருந்ததை இவ்வைந்தாண்டு காலத்திலும் நம்மால் அறிய 
முடிந்தது . கி.பி. 1371 ஆம் ஆண்டில் பாராளுமன்றம் அரச 
ருடைய அமைச்சர்களுக்கெதிராக நடவடிக்கை எடுக்கத் 
தொடங்கியபோது , அரசருக்கும் பாராளுமன்றத்திற்குமிடையே 
சச்சரவு ஏற்படலாயிற்று . ஆங்கிலேயர் ஃபிரான்ஸில் பெற்ற 
தோல்விக்கு இங்கிலாந்தின் நிர்வாகத்தை மேற்கொண்டிருந்த 
அமைச்சர்களைச் சார்ந்ததென்றும் , கருதினார்கள் . அமைச்சர் 
களின் கையாலாகாத தன்மையே இத்தோல்விக்குக் காரணம் 
என்றும் பாராளுமன்றம் கருதத்தொடங்கியது . அவர்களில் 
இருவர் சமயக் குருமார்கள் . அவர்களில் ஒருவர் வின்செஸ்டரின் 
பிஷப்பான வைக்காமைச் சார்ந்த வில்லியம் ( William of Wykham) 
என்பார் ஆவர் . அவர் சான்ஸ்சலராகப் பதவி வகித்திருந்தார் . 
மற்றொருவர் , எக்சிடாரின் 

பிஷப்பும் பிரான்டிங்ஹாமைச் 
சார்ந்தவருமான தாமஸ் என்பார் . அவர் பொருள் காப்பாள 
ராகப் பதவி வகித்திருந்தார் . மேற்கூறிய இருவரும் திறமை 
சாலிகள் . விருப்பு வெறுப்பற்றவர்கள் . கட்டிடக்கலை நிபுணரா 
யிருந்த வைக்காமின் திறமையால் கவரப்பெற்ற எட்வர்டு , 
அவர் தலைசிறந்த அரசியல் ஞானியெனக் கருதினார் . 
வின்செஸ்டரில் இருந்த கல்லூரியை நிறுவியவரும் அவரேயாவர் . 
ஆக்ஸ்ஃபோர்டிலிருந்த புதுக் கல்லூரியைப் போன்று வின்செஸ்டர் 
கல்லூரியும் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட பொதுப் பள்ளி 
யாகும் . சான்ஸ்சலரும் , பொருள் காப்பாளரும் இங்கிலாந்தின் 
தோல்விக்குக் காரணம் என்று கூறுவது சரியானதன்று . ஆங்கிலப் 
படைகளை நடாத்திச் செல்லத் தகுதியும் திறமையும் வாய்ந்த 
படைத் தளபதி இல்லாமையாலே அக்குவிடெயினை இங்கிலாந்து 
இழந்தது . வட ஃபிரான்சின்மீது நடத்தப்பெற்ற ஆங்கிலப் 
படையெடுப்புகளால் ஆங்கிலேயர் பெரும் 

படைகளையும் , 
எண்ணற்ற பொருளையும் வாரி இறைத்ததும் அறிவீனமான செயல் 
களாகும் . ஆனால் , பாராளுமன்றத்தினர் திருச்சபை ஊழியத்தில் 


326 


பிரிட்டன் வரலாறு 


என்று 


இருந்தவர்களுக்குப் போர் முறைகள் தெரிந்திருக்க நியாயமில்லை 
எனக்கொண்டு , வின்செஸ்டர் , எக்சிடார் பிஷப்புகளின் திறமை 
யின்மையே ஆங்கிலேயரின் தோல்விக்குக் காரணம் 
நம்பினர் . அவர்களைப் பதவியிலிருந்து விலக்கக் கோரி , பாராளு 
மன்றம் அரசரிடம் விண்ணப்பித்தது . அவர்களுக்குப் பதிலாக 
லௌகீகர்களைப் பதவியில் அமர்த்துமாறும் அது 

கோரியது . 
எட்வர்டு பணிய வேண்டியவரானார் . சர் ராபர்ட் தோர்பே 
( Sir Robert Thorpe ) என்பார் சான்ஸ்சலராகவும் , சர் ரிச்சர்டு 
ஸ்கோர்ப் ( Sir Richerd Scrope ) என்பார் பொருள் காப்பாள 
ராகவும் நியமிக்கப்பட்டனர் . ஸ்கோர்ப் காண்ட் இளவரசர் 
ஜானின் நண்பர் . 


. 


காண்ட் 


தங்கள் 


லஞ்ச ஊழல் : புதிய நிர்வாகத்தினரின் ஆட்சி முந்தைய 
நிர்வாகத்தை விட மோசமாகக் காணப்பட்டது . 
இளவரசர் ஜான் இப்போது ஆட்சிப்பொறுப்பைக் கண்காணிக்க 
வேண்டியவரானார் . அவருடைய மூத்த சகோதரரான கறுப்பு 
இளவரசர் எட்வர்டு நோயுற்றுப் படுத்த படுக்கையானார் . 
அரசர் மூன்றாம் 

மூன்றாம் - எட்வர்டும் மூப்புற்று மனத்தளர்ச்சியுற்றி 
ருந்தார் . அரசரின் நம்பிக்கைக்குப் பாத்திரமாயிருந்த அவருடைய 
அன்பு மனைவி ஹைனால்டு பிலிப்பா என்பார் . கி.பி ... 1369 ஆம் 
ஆண்டில் காலமானார் . அவருடைய மரணத்திற்குப் பிறகு டேம் 
அலிஸ் பெரார்ஸ் (Dame Alice Perrers ) என்பாளின் கைப்பாவை 
யானார் அரசர் . அவளுடைய காதலுக்கு இரையான அரசர் 
நாட்டின் நிர்வாகத்தில் அவள் தலையிட்டுக் குறுக்கிடுவதையும் 
அனுமதிக்க வேண்டியவரானார் . அரண்மனையில் 
செல்வாக்கைப் பெருக்கிக்கொள்ள விரும்பிய சுயநலமிகள் அனை 
வரும் இலஞ்சம்கொடுத்து அவளைத்தம் கைக்குள் போட்டுக் கொண் 
டனர் . நீதி நிர்வாகத்துறையிலும் அவள் குறுக்கிட்டு நீதிபதிகளை 
அச்சுறுத்தியோ அல்லது இலஞ்சம் கொடுத்தோ சரிசெய்யத் திட்ட 
மிட்டாள் . காண்ட் இளவரசர் - ஜான் தம் தந்தையாரை இந்த 
அரக்கியின் வசம் விட்டுவிட்டு . 

வெளிநாட்டு விவகாரத்தில் 
முழுவதும் தம் . கவனத்தைச் 

செலுத்தியிருந்தார் . அக்குவி 
டெயினில் ஏற்பட்ட தோல்விக்கு முழுபொறுப்பும் 
இளவரசர் ஜானையே சாரும் . கைன் கையைவிட்டுப்போன பின்னர் 
ஜான் பாராளுமன்றத்தைக் கூட்ட வேண்டுமாறு வற்புறுத்தப் 
பட்டார் . இங்கிலாந்து ஃபிரான்சுடன் நடத்திய போரில் இழந்த 
பொருள்களைப்பற்றியும் . கைகூடி வந்த காரியங்கள் கைநழுவிச் 
சென்ற கதையினையும் , ஃபிரான்ஸ் நாட்டினர் கைப்பற்றிக் 
கொண்ட பகுதிகளைப் பற்றிய செய்திகளையும் அவர் பாராளு 
மன்றத்தில் விளக்க வேண்டியவரானார் . 


காண்ட் 


| 


மூன்றாம் எட்வர்டின் கடைசி ஆண்டுகள் 


327 


நற்பாராளுமன்றம் ( The Good Parliament ) : கி.பி. 1376 ஆம் 
ஆண்டில் கூடிய நற்பாராளுமன்றம் கடந்த மூன்று ஆண்டுகளாக 
இங்கிலாந்திற்கேற்பட்ட தோல்விகளால் 

தோல்விகளால் அதிருப்தியுற்று , 
லங்காஸ்டர் பிரபுவான ஜானைப் ( காண்ட் ஜான் ) பழிவாங்கியது . 
திறமையற்றவர் என்று அவர் பாராளுமன்றத்தால் தூற்றப் 
பட்டார் . வேறு பல நியாயமற்ற குற்றச்சாட்டுகளையும் மக்கள் 
அவர் மீது தூவினர் . தம் தந்தையின் மரணத்திற்குப் பின் கறுப்பு 
இளவரசரை நீக்கிவிட்டு அரியணையைக் கைப்பற்ற அவர் சதி 
செய்தார் என்றும் , கறுப்பு இளவரசரின் ஒன்பது வயதுப் பாலகன் 
ரிச்சர்டையும் பதவிக்கு வராமல் தடுக்க முயன்றார் என்றும் , 
மக்கள் ஜான் மீது குற்றஞ்சாட்டினர் . பாலகன் 

ரிச்சர்டை 
நஞ்சிட்டுக் கொல்லவும் ஜான் சதி செய்வதாக வதந்திகள் 
உலாவின . ஜானின் உயர்ந்த பதவியின் காரணமாகப் பாராளு 
மன்றம் அவரைக் குறை கூறத் துணியவில்லை . ஆனால் அவருடைய 
நண்பர்களும் துணைவர்களும் கடுமையாகத் தாக்கப்பட்டுத் 
தூற்றப்பட்டனர் . காமன்ஸ் சபையின் சபாநாயகரான பீட்டர் 
டி - லாமேர் என்பார் அரசர் துயருற்று நிற்கும் அவ்வேளையில் 
அவருக்கு உதவி செய்ய நாட்டு மக்கள் ஆயத்தமாக இருக் 
கிறார்கள் என்றும் , ஆனால் அரசரின் அவலநிலையைத் தம் சுயநலத் 
திற்குப் பயன்படுத்திக் கொள்ளும் உலுத்தர்களை நீக்கவேண்டு 
மென்றும் துணிச்சலாகக் கூறினார் . அரசரின் அரண்மனைக் 
காப்பாளரான வில்லியம் பிரபு லாட்டிமர் , அரசரின் பொருள் 
காப்பாளரான ரிச்சர்டு லயான்ஸ் , அரசரின் காமக்கிழத்தியான 
டேம் அலிஸ் பெரார்ஸ் ஆகிய மூவரையும் பாராளுமன்றம் குற்ற 
வாளிகளாகக் கருதியது . முதலிருவரும் லஞ்ச 

முதலிருவரும் லஞ்ச ஊழல்களால் 
அரசருக்குப் பெரும் கடனை ஏற்படுத்தக் காரணமாயிருந்தவர்கள் ; 
அவர்கள் அரசரை ஏமாற்றி 13,330 பவுன் கடனுக்கு 20,000 
பவுனாக எழுதி வாங்கிக் கொண்டதாகக் கூறப்பட்டது . இங்கி 
லாந்தின் நண்பரான பிரிட்டானியின் டியூக்கிடம் லாட்டிமர் 
லஞ்சம் வாங்கிக்கொண்டு பின்னர் அவருடைய கோட்டைகளான 
செயின்ட் சாவூரையும் பெச்ரீலையும் ஃபிரெஞ்சுக்காரர்களுக்கு 
விற்று , அவருக்குத் துரோகம் செய்திருந்தார் . இக்குற்றங் 
களுக்காக லாட்டிமரும் , லயான்ஸ்ஸும் காமன்ஸ் சபையால் 
குற்றஞ்சாட்டப்பட்டு , பிரபுக்கள் சபையால் விசாரிக்கப்பட்டு 
துரோகக் குற்றம் சுமத்தப்பட்டனர் . பிரபுக்கள் சபை விசாரணை 
செய்து அவ்விருவரையும் குற்றவாளிகள் என்று அறிவித்தது . அவர் 
களுக்கு அபராதம் விதித்துச் சிறையில் அடைத்து , அவர் தம் 
பதவிகளைப் பறித்துக்கொள்ள ஆணையிட்டது . சாதாரணக் 
குற்றங்கள் புரிந்த வேறு சிலரையும் அதேசமயத்தில் பாராளு 
மன்றம் தண்டித்தது . - நீதித்துறை விவகாரத்தில் பெண்கள் 


328 


பிரிட்டன் வரலாறு 


தலையிடக்கூடாது என்ற சட்டத்தை மீறி அதில் குறுக்கிட்டவள் 
என்ற காரணத்திற்காக அலிஸ் பெரார்ஸ் நாடுகடத்தப்பட்டாள் . 
அரசருக்கு 

அருகில் அவள் வரக்கூடாதென வாக்குக் 
கொடுக்கும்படியும் பாராளுமன்றம் வற்புறுத்தி அவ்வாக் 
குறுதியைப் பெற்றது . எனினும் அவள் அதை வெகுவிரைவில் மீறி 
விட்டாள் . 


மேற்கூறிய விசாரணைகள் நடந்துகொண்டிருந்த ஞான்று 
கி.பி. 1376 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8 ஆம் நாள் கறுப்பு 
இளவரசர் என்று பெயர் பெற்றவரும் , வேல்ஸ் இளவரசருமான 
எட்வர்டு காலமானார் . உடனே பாராளுமன்றம் வேல்ஸ் 
இளவரசர் எட்வர்டின் மகனும் , அரசர் மூன்றாம் எட்வர்டின் 
பேரருமான ரிச்சர்டை அரச வாரிசென அறிவிக்க வேண்டு 
மென்றும் , அரசாங்க நிர்வாகத்தைக் கண்காணிக்க நிலையான 
குழுவொன்றை நியமிக்க வேண்டுமென்றும் அரசரிடம் விண்ணப் 
பித்தது . அரசர் எட்வர்டும் 

அரசாங்க நிர்வாகத்தைக் 
கவனிக்கும் நிலைமையில் இல்லாததாலும் , காண்ட் இளவரசர் 
ஜான் அரச அதிகாரத்தைத் தம் கைகளுக்குள் - கைப்பற்றிக் 
கொள்ளாமல் - தடுக்கவும் இவ்வேற்பாட்டைப் பாராளுமன்றம் 
வற்புறுத்தியது . அதன்படி அரசர் எட்வர்டு பாராளுமன்றத் 
கோரிக்கைக்கு இணங்கி , ஒன்பது பேர் கொண்ட குழுவொன்றைப் 
பாராளுமன்றம் நியமிக்க வேண்டுமென்றும் , அந்த ஒன்பது 
பேரில் நால்வராவது அரசருடைய ஆட்களாக இருக்கவேண்டு 
மென்றும் கேட்டுக்கொண்டார் . அத்துடன் காமன்ஸ் சபையினர் 
நிர்வாகத்துறையில் காணப்பட்ட குறைகளைப் பட்டியலாக்கி 
140 கோரிக்கைகளைக் கொண்ட மனுவொன்றை அரசரிடம் 
சமர்ப்பித்து , அவற்றிற்குப் பரிகாரமும் கேட்டிருந்தனர் . 
இம்மனுக்களில் இரண்டு மிக முக்கியமானதாகும் . அவற்றில் 
ஒன்று , பாராளுமன்றம் குறைந்த பட்சம் 

ஆண்டுக்கு 
ஒரு முறையாவது கூட வேண்டுமெனக் கோரியது . மற்றொன்று , 
ஷயர்களிலிருந்து - நைட்டு 

வீரர்களின் தேர்தல்களின்போது 
ஷெரிப்புகளும் ஏனைய அரச அதிகாரிகளும் தலையிடக்கூடாது 
என்றும் , நாட்டு மக்கள் நியமிக்கும் உறுப்பினர்கள் வெற்றி 
பெறுவதைத் தடுக்கக்கூடாது என்றும் கோரியது . 


காண்ட் இளவரசர் ஜான் அதிகாரத்தைக் கைப்பற்றுதல் : கி.பி. 
1376 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6 ஆம் நாள் பாராளுமன்றம் 
கலைந்தது . லங்காஸ்டர் பிரபுவான ஜானை அடக்கி விட்டதாகவும் 
நாட்டின் வருங்காலத்தில் நல்லரசுக்கு வழிவகுத்து விட்டதாகவும் 
கருதிக்கொண்டு அப்பாராளுமன்றம் கலைந்தது . . பாராளுமன்றம் 


மூன்றாம் எட்வர்டின் கடைசி ஆண்டுகள் 


329 


கலைந்தவுடனே காண்ட் இளவரசர் ஜான் பழிக்குப் பழி வாங்கத் 
தீர்மானித்தார் . நோயுற்றுத் தளர்ந்து கிடந்த அரசர் எட்வர்டை 
ஜான் தம் கைக்குள் போட்டுக்கொண்டு , நற்பாராளுமன்றம் ? 

பாராளுமன்றமேயல்லவென்றும் , அதனால் நிறைவேற்றப் 
பட்ட சட்டங்கள் சட்ட விரோதமானவை என்றும் அறிவிக்க 
வைத்தார் . முன்னாள் சபாநாயகரான பீட்டர் - டி - லாமேர் 
என்பாரை ஜான் சிறையில் அடைத்தார் . புதிதாக நியமிக்கப் 
பட்ட ஒன்பது 

பேர் கொண்ட குழுவையும் பதவியிலிருந்து 
நீக்கினார் ; லயான்ஸ் மற்றும் ஏனைய கண்டிக்கப்பெற்றிருந்த 
குற்றவாளிகளைச் சிறையிலிருந்து விடுதலை செய்தார் . அலிஸ் 
பெரார்ஸையும் அரண்மனைக்குத் திரும்பிவர அனுமதித்தார் . 
எனவே , நற்பாராளுமன்றம் நிறைவேற்றிய பணிகள் அனைத்தும் 
அழித்தொழிக்கப்பட்டன . 

புதியதொரு பாராளுமன்றம் கூட வேண்டுமென ஏற்பாடு 
நடைபெற்றது . அரசருடைய தனிச்சிறப்பதிகாரத்தை மானங் 
கெட்ட முறையில் பயன்படுத்தியும் வாக்காளர்களை அச்சுறுத்தியும் , 
காண்ட் இளவரசரும் லங்காஸ்டர் பிரபுவுமான ஜான் , 
தம்முடைய ஆதரவாளர்களைப் பெரும் அளவில் வெற்றி பெறச் 
செய்திருந்தார் . கி.பி. 1377 ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 
இப்பாராளுமன்றம் கூடியது . மூன்றாம் எட்வர்டு அரசர் முடி 
சூட்டிக்கொண்டு ஐம்பது ஆண்டுகள் ஆனபடியால் , - அதைக் 
கொண்டாட பொன்விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது . 
அவ்விழாவின் நிமித்தமாகச் சிறு குற்றங்கள் புரிந்தோர்களும் , 
கடனுக்காகச் சிறையில் அடைபட்டுக் கிடந்தவர்களும் பொது 
மன்னிப்பு பெற்று விடுதலையானார்கள் . 


மேற்கூறிய நடவடிக்கைகள் 

அனைத்தும் சட்டவிரோத 
மானவை ; அவை உள் நாட்டுக் கலகத்திற்கு 

கலகத்திற்கு வழிவகுத்தன . 
சைமன் - டி - மான்ட்ஃபோர்ட் போன்ற பிரபுக்களின் தலைவரோ 
அல்லது முதலாம் எட்வர்டு மன்னரை - எதிர்த்த பிரபுக்கள் 
போன்றவர்களோ இருந்திருப்பின் , லங்காஸ்டர் பிரபு ஜான் 
கலவரத்தால் வீழ்ச்சியடைந்திருக்கக்கூடும் . ஆனால் , 
தருணத்தில் அத்தகைய புரட்சியோ , கலவரமோ நிகழவில்லை . 
அரசியலமைப்பின் அடிப்படையில் ஆட்சி அமைய வேண்டும் 
என்றவர்களின் கட்சித் தலைவராக இருந்த வைக்காம் பிஷப் 
வில்லியம் அமைதியையும் , எச்சரிக்கையுணர்வையும் கொண்டவர் . 
லௌகீகர்களின் தலைவராயிருந்த எல்லைப் பிரபு வயதில் இளையவர் ; 
அவரும் ஒரு மிதவாதி . எனவே , 

மிதவாதி . எனவே , ஜானுக்கெதிராக வெளிப் 
படையான எதிர்ப்பு தொடக்கத்தில் தென்படவில்லை . வைக்காம் 
பிஷப் , வில்லியத்திற்கெதிராகப் பொய்க் குற்றச்சாட்டு ஒன்றைச் 


330 


பிரிட்டன் வரலாறு 


சூட்டினார் ஜான் . அவர் பொதுப்பணத்தைக் கையாடியதாகக் 
குற்றம் சுமத்தி அவர்மீது நடவடிக்கை எடுக்க ஜான் முயன்ற 
போதும் . அவருக்கெதிராகக் கிளர்ச்சியொன்றும் மூளவில்லை . 
லாட்டிமரையும் , லயான்ஸையும் துரோகக் குற்ற விசாரணையில் 
ஈடுபடுத்தியதை எதிர்த்தார் என்பதற்காக பிஷப் வில்லியத்தின் 
மீது அத்தகைய பொய்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது . 

லங்காஸ்டர் பிரபுவான ஜான் குறுகிய நோக்கமுள்ளதோர் 
அரசியல் வாதியேயென்றாலும் , தம்முடைய நிலையைச் சீர்செய்து 
கொள்ளாவிடின் அவர் வீழ்ச்சியடைந்து தூக்கியெறியப்படுவார் 
என்பதையும் உணர்ந்திருந்தார் . தம் பக்கம் பொது மக்களின் 
அனுதாபத்தைப்பெற வழியுள்ளதா என்று 

ஆய்ந்தார் . 
போர்முரசு கொட்டி மக்களைத் தம்பக்கம் திருப்பலாம் . 
ஃபிரான்ஸுடன் 

தான் 

போர் புரிய வேண்டும் . ஆனால் , 
ஃபிரான்ஸுடன் 

-ன் போர் நிறுத்த உடன்படிக்கை - அப்போது 
அமுலிலிருந்ததால் போர் புரியும் நோக்கத்தையும் ஜான் கை 
விட்டார் . இருப்பினும் , மற்றொரு துறையைத் தமக்குச் 
சாதகமாகப் பயன்படுத்த முடியும் என்று காண்ட் இளவரசர் 
ஜான் நம்பினார் . திருச்சபையைத் தமக்குச் 

தமக்குச் சாதகமாகத் 
திருப்ப அவர் எண்ணினார் . 
திருச்சபைக்கெதிரான 

உணர்ச்சி : 

போப்பாண்டவருக்கு 
எதிரான இவ்வுணர்ச்சியைத் தமக்குச் சாதகமாக்கிக்கொள்ள 
ஜான் முயன்றார் . நாட்டில் போப்பாண்டவருக்கெதிராகக் 
கடுமையான எதிர்ப்புணர்ச்சி நிலவியது . அப்போது போப் 
பாண்டவர்கள் ஃபிரான்ஸ் நாட்டில் அவிக்னான் என்ற நகரில் 
குடி பெயர்ந்திருந்ததை ஏற்கெனவே அறிந்துள்ளோம் . 
போப்பாண்டவர் கேட்ட சொல்லொணா வரிகளும் , கோரிக்கை 
களும் தேசபக்த ஆங்கிலேயரை அவருக்கெதிராகக் கோபம் 
கொள்ளச் செய்தன . ஆனால் , திருச்சபை ஊழியர்களில் 
பெரும்பாலோர் போப்பாண்டவரையே ஆதரித்து நின்றனர் . 
இருந்தாலும் , இத்தருணத்தில் ஆங்கிலத் திருச்சபையிலும் 
பல்வேறு . முறைகேடுகளும் , அவதூறுகளும் நிலவி வந்தன . 
பிஷப்புகள் தம் சமயப் பணிகளைக் கைவிட்டு நாட்டில் நடை 
பெற்ற போர்களிலும் , அரசியல் பிரச்சினைகளிலும் தீவிரமாகப் 
பங்கு கொண்டனர் .. அத்தகைய பிஷப்புகள் எக்காலத்திலும் , 
திருச்சபையில் இருந்தார்கள் . 

பதினான்காம் 
நூற்றாண்டில் அப்படிப்பட்டவர்களின் எண்ணிக்கை மாபெரும் 
அளவுக்குப் பல்கிப் பெருகியிருந்தது . இந்நூற்றாண்டில் பாரன் 
பிரபுக்கள் தம் இளைய பிள்ளைகளைத் திருச்சபைச் சேவகத்தில் 
ஈடுபடுமாறு செய்திருந்ததுடன் , அவர்கள் எளிதில் முன்னேறி 


-- 


எனி 


மூன்றாம் எட்வர்டின் கடைசி ஆண்டுகள் 


331 


பதவியுயர்வு பெற வேண்டுமென்றும் கருதினர் . பாரன் பிரபுக் 
களின் குடும்பத்தினர் முந்தைய நூற்றாண்டுகளில் திருச்சபைச் 
சேவகத்தில் நுழைவது அருமையிலும் அருமை . 

ஆனால் , 
பதினான்காம் நூற்றாண்டில் இது சர்வ சாதாரணமாய்க் காணப் 
பட்டது . கி.பி. 1348 க்கும் 1400 க்கும் இடைப்பட்ட காலத்தில் 
கான்டர்பரி ஆர்ச் பிஷப்பாய் இருந்த எழுவரில் மூவர் பிரபுக் 
களின் பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள் . இவர்கள் பதவி 
பெற்றதால் தூய ஆன்மீக உணர்வும் , 

உணர்வும் , உலகப் பந்தபாசங் 
களிலிருந்து விடுபடவேண்டுமென்ற நோக்கமும் வளர்ச்சியுற 
வில்லை . திருச்சபை ஊழியத்தில் இருந்த பலர் தம் பதவிப் 
பொறுப்புகளைச் சரிவரக் கடைப்பிடிக்காதது மட்டுமன்றிப் பலர் 
கெட்டவழிகளில் வாழ்க்கை நடத்தினர் . மடாலயத் துறவிகளும் , 
திரிதுறவிகளும் மேலும் கேவலமான செயல்களில் ஈடுபட்டிருந் 
தனர் . லௌகீகப் பாதிரிகளைவிட திருச்சபைப் பாதிரிகளும் , 
மடாலயத் துறவிகளும் ஒழுக்கங்கெட்டவர்களாயும் , அறவாழ்வில் 
பற்றற்றவர்களாயும் விளங்கினர் . கருங்கொள்ளை நோய்க்குப் 
பலியான திருச்சபை ஊழியர்களின் பதவிக்கு ஒழுக்கங்கெட்டவர் 
களும் , வீணர்களும் நிரப்பப்பெற்றனர் . எனினும் , திருச்சபை 
முந்தைய நூற்றாண்டுகளைவிடச் செல்வக் கொழிப்பில் திளைத்தது . 
நாட்டின் மூன்றிலொரு பங்கு நிலபுலன்களும் , செல்வங்களும் 
திருச்சபையினரின் கைவசமாயிருந்தன என்பதிலிருந்து திருச் 
சபையின் செல்வாக்கை நன்கு உணரலாம் . நாட்டின் தேவை 
களுக்கு அவ்வப்போது திருச்சபையினர் 

தாராளமான 
நன்கொடைகளை மானியமாக வழங்கினும் , திருச்சபை நிலங்கள் 
படைமானிய வரிகளிலிருந்து . விதிவிலக்கு பெற்றிருந்ததைக் 
கண்டு மக்கள் அதிருப்தியுற்றனர் . நாட்டின் கருவூலத்திற்குத் 
திருச்சபையினர் கொடுத்த நிதி அவர்களின் நிலத்தின் பங்குக் 
கேற்ப அமைந்திருக்கவில்லை . இத்தருணத்தில் தான் இங்கிலாந்தில் 
ஜான் விக்லிஃப் ( John Wycliffe ) என்ற பெரியார் சமயச் சீர்திருத் 
தத்தின் அவசியத்தைப் பற்றிப் பேசி வந்தார் . 


விக்லிஃப் : திருச்சபைக்குள் நிலவிய மோசடிகளைக் குறித்து 
யாதாவது செய்யவேண்டும் ; போப்பாண்டவருக்கிருந்த சிறப் 
புரிமைகள் பலவற்றைத் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற 
உணர்ச்சி மக்களிடையே நீண்ட நாட்களாகவே இருந்து வந்தது 
ஒன்றாகும் . திருச்சபை ஊழியர்களில் பலரும் இவ் 
வுணர்ச்சியையே கொண்டிருந்தனர் . சமயச் சீர்திருத்தத்தின் 
அவசியத்தை வலியுறுத்திய பெரியாருள் ஜான் விக்லிஃப் என்பார் 
சிறப்பானவர் . தத்துவத்துறையிலும் , மெய்ப்பொருள் இயல் 
துறையிலும் மிகுந்த பற்றுகொண்டிருந்த அப்பெரியார் , திருச் 


332 


பிரிட்டன் வரலாறு 


சபையிலும் , போப்பாண்டவர்களிடத்தும் தென்பட்ட இலஞ்ச 
ஊழல்களைக் கண்டிக்கவேண்டும் என்ற நோக்குடன் அரசியல் 
துறைக்கு வரவேண்டியவரானார் . பெரும்செல்வமும் , அதிகாரமுமே 
திருச்சபையின் வீழ்ச்சிக்குக் காரணம் என அவர் உணர்ந்தார் . 
எனவே , திருச்சபையில் சீர்திருத்தம் வரவேண்டுமென்றால் 
திருச்சபை ஊழியர்கள் முன் காலத்தில் இருந்ததைப் போன்றே 
தூய , எளிய வாழ்வைக் கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் 
என்று அவர் கருதினார் . குறிப்பாக , போப்பாண்டவரை அவர் 
கடுமையாகத் தாக்கிப் பேசினார் . ஆங்கிலத் திருச்சபைக்கும் 
போப்பாண்டவருக்குமிடையே பேச்சு வார்த்தை நடத்துவான் 
வேண்டி விக்லிஃப் கி.பி. 1374 ஆம் ஆண்டு பர்ஜஸ் நகருக்கு 
அனுப்பப்பட்டார் . அங்குப் போப்பாண்டவர்களின் 

முறை 
கேடான நடத்தையைக் கண்ணுற்ற அவர் , 

அவர் , திருச்சபையின் 
சீர்திருத்தத்தை வலியுறுத்தினார் . திருச்சபை முழுவதிலும் காணப் 
பட்ட போப்பாண்டவரின் ஆன்மீக அதிகாரத்தை அவர் 
கண்டித்தார் . போப்பாண்டவரை இறைவனின் இவ்வுலகப் பிரதி 
நிதியாகக் 

கருதுவதையும் அவர் எதிர்த்தார் . அத்துடன் 
இயேசு நாதருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்துவனுக்கும் 
இடையே நிற்கும் . இடையீட்டாளராகப் போப்பாண்டவர் 
இருக்கிறார் என்ற கூற்றையும் அவர் அவதூறு என்று அறிவித்தார் . 
மனிதர்கள் பிரதான மானியதாரர்களைப்போன்று கடவுளுடன் 
நேரிடையான தொடர்பு கொண்டவர்களேயல்லாது போப் 
பாண்டவர்களின் குறுக்கீட்டால் அவர்களைத் - தடைப்படுத்தக் 
கூடாதென்றும் , ஆத்மார்த்த ஆதிகாரம் தூய மனிதர்களிடம் 
இருக்கவேண்டுமேயன்றி இயேசுநாதரின் சொல்லுக்குப் புறம்பாக 
நடப்பவர்களை மதிக்கக்கூடாதென்றும் விக்லிஃப் கூறினார் . 
போப்பாண்டவருடன் ஆங்கிலத்திருச்சபை ஊழியர்களில் பெரும் 
பாலோரும் விக்லிப்ஃபின் 

குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார்கள் . 
காலப்போக்கில் பொருள் மாற்றக் கோட்பாடுகளுக்கெதிராகவும் 
விக்லிஃப் போப்பாண்டவரைத் தாக்கினார் . 


போப்பாண்டவருக்கெதிராகப் பேசியதற்காகவும் அவருக்குக் 
கீழ்ப்படிய மறுத்த குற்றத்திற்காகவும் விக்லிஃப் 

விசாரணைக் 
குள்ளானார் . இக்குற்றத்தை இலண்டனைச் சார்ந்த பிஷப் 
கோர்ட்னே ( Courtenay ) என்பார் விசாரித்தார் . அவர் காண்ட் 
இளவரசர் ஜானின் பரமவைரி . எனவே , காண்ட் இளவரசர் 
ஜான் , விக்லிஃப்பை ஆதரித்தார் . விக்லிஃப்பைப்போன்றே ஜானும் 
திருச்சபையின் கட்டுக்கடங்கா அதிகாரத்தை வெறுத்தார் . 
இருப்பினும் அவ்விருவரிடையேயும் வேறுபாடுகளும் இருந்தன . 
காண்ட் இளவரசர் - ஜான் அரசியல் காரணங்களுக்காகவும் , 


மூன்றாம் எட்வர்டின் கடைசி ஆண்டுகள் 


சென்று 


சுயநலத்திற்காகவும் போப்பாண்டவரையும் 

போப்பாண்டவரையும் - திருச்சபையையும் 
வெறுத்தார் . ஆனால் விக்லிஃப்போ சமயத் திருத்தத்திற்காகவும் , 
தத்துவரீதியாகவும் திருச்சபை முறைகேடுகளைச் சாடினார் . 
விக்லிஃப்பின் சமயச்சீர்திருத்த வெறிக்கும் ஜானின் பதவி 
வெறிக்கும் ஒற்றுமை இருக்கவில்லை . இருப்பினும் விக்லிஃப்பை 
லங்காஸ்டர் பிரபு ஜான் ( காண்ட் இளவரசர் ) ஆதரித்தார் . 
ரோமாபுரியை எதிர்ப்பதால் பொதுமக்களின் ஆதரவு தமக்குக் 
கிட்டும் என்று லங்காஸ்டர் பிரபு நம்பினார் . எனவே , அவர் 
விக்லிஃப்பை ஆதரித்தார் . 

விக்லிஃப் விசாரணைக்காளாதல் : கி.பி. 1377 ஆம் ஆண்டு 
பிப்ரவரி மாதத்தில் செயின்ட் பால் திருச்சபை பிஷப் 
கோர்ட்னேயால் விக்லிஃப் விசாரிக்கப்பட்டார் . லங்காஸ்டர் பிரபு 
விசாரணை நடக்குமிடத்திற்குத்தாமே நேரில்வந்து கோர்ட் . 
னேயைக் கெட்டவார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்தினார் . வாக்கு 
வாதம் முற்றி , விசாரணை மன்றத்தில் குழப்பமும் கலவரமும் 
மூளவே , விக்லிஃப் விடுதலையானார் . பிஷப் கோர்ட்னேயின் நண்பர் 
களும் அவரைப் பின்பற்றியவர்களும் அடுத்தநாள் சவாயிலிருந்த 
ஜானின் மாளிகைக்குச் 

அதைச் சூறையிட்டனர் . 
இருப்பினும் ஜான் கோர்ட்னேக்கெதிராக மேலும் நடவடிக்கை 
எடுக்க முயலவில்லை . ஆனால் இலண்டன் மாநகருக்குக் கொடுக்கப் 
பட்டிருந்த சில சிறப்பு உரிமைகளைக் கட்டுப்படுத்துமாறு தம் 
தந்தையாரைத்தூண்டிச் சிறிதுகாலம் தொந்தரவு கொடுத்தார் 
ஜான் காண்ட் லங்காஸ்டர் . 

மூன்றாம் எட்வர்டு மன்னரின் மரணம் : அரண்மனைக்கட்சிக்கும் , 
அரசியலமைப்பின் அடிப்படையில் ஆட்சி நடத்தக் - கோரிய 
கட்சிக்குமிடையே அரசியல் சச்சரவுகள் மேன்மேலும் முற்றிக் 
குழப்பமுற்ற இந்நிலையில் கி.பி. 1377 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 
2 ஆம் நாள் மூன்றாம் எட்வர்டு மன்னர் ஷீன் மாளிகையில் 
காலமானார் . அரசரின் இறுதிக்காலம் நெருங்கிக் கொண்டிருக் 
கையில் அவருக்கருகிலிருந்த பணியாளர்கள் தம் கைகளுக்குக் 
கிடைத்ததைச் சுருட்டிக்கொண்டு ஓடினர் . காமக்கிழத்தியான 
அலிஸ் பெரார்ஸ் அரசர் சித்தசுவாதீனமிழந்த நிலையில் அவருடைய 
கைகளில் அணியப்பெற்றிருந்த மோதிரங்களைக் கழற்றிக் 
கொண்டாள் . அரசர் உயிரோடு இருந்த காலத்தில் அவரால் 
பயனடைந்தவர்கள் பலர் . ஆயினும் அரசரின் இறுதி மூச்சுப் 
பிரியும் வேளையில் ஏழைப்பாதிரி ஒருவர் மட்டும் அரசரின் அருகில் 
இருந்தார் . சுயநலத்தாலும் , பேராசையாலும் , இன்பநுகர்ச் . 
சியாலும் காலமெல்லாம் கழித்திருந்த மூன்றாம் எட்வர்டு 
மன்னரின் வாழ்க்கை சோகத்தில் முடிவுற்று மறைந்தது . 


23. விக்லிஃப்பும் திருச்சபையும் 

((Wycliffe ) 


ஜான் 


மார்ட்டின் லூதர் ஜெர்மனியில் ரோமாபுரி திருச்சபைக் 
கெதிராகச் சச்சரவிடுவதற்கு நூறாண்டுகளுக்கு 

முன்னரே 
இங்கிலாந்தில் சமயச் சீர்திருத்தத்தை ஆங்கிலத் திருச்சபையினர் 
தொடங்கினர் . விக்லிஃப் என்பாரும் 

அவருடைய 
சீடர்களான லோலார்டுகளும் போப்பாண்டவரின் அதிகாரத்திற்கு 
எதிராக அதிருப்தியுற்றுச் சமயச் சீர்திருத்தத்தை வேண்டினர் . 
இங்கிலாந்தில் அவர்களைப் பலர் ஆதரித்து நின்றதிலிருந்து 
திருச்சபைக்கு எதிராக இருந்த உணர்ச்சிகளை நம்மால் அறிந்து 
கொள்ளமுடியும் . ரோமாபுரியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு 
அங்குத் தேசியத் திருச்சபை ஏற்படுவதற்கு ஒரு நூறாண்டுக்கு 
முன்னரே இங்கிலாந்தில் சமயச் சீர்திருத்தம் தொடங்கியது 
என்பதை அறியும்போது ஆங்கிலேயரின் தேசிய உணர்ச்சியின் 
சிறப்பினையும் உணரலாம் . 


உணர்ச்சி 


இங்கிலாந்தில் போப்பாண்டவருக்கு எதிரான 
ஏற்படக் காரணங்கள் பல இருந்தன . இங்கிலாந்தின் விவகாரங் 
களில் போப்பாண்டவரின் குறுக்கீட்டையும் , போப்பாண்ட 
வருக்குக் கொடுக்கும் வரிகளைக் குறித்தும் சச்சரவு மூண்டது . 
இச்சச்சரவு மூன்றாம் ஹென்றி அரசரின் காலத்திலேயே தோன்றி 
இருந்ததை ஏற்கனவே அறிந்துள்ளோம் . கறக்கக் கறக்கப் பால் 
கொடுக்கும் காமதேனு போன்றது இங்கிலாந்து என்று கொண்டு 
போப்பாண்டவர்கள் இங்கிலாந்திலிருந்து பெரும் செல்வத்தைப் 
பெற்று இன்பம் நுகர்ந்தார்கள் . 

மேலும் 

இங்கிலாந்தின் 
நிலபுலன்களில் ஏறத்தாழ மூன்றிலொருபங்கு திருச்சபையினர் 
வசம் இருந்தது . திருச்சபையினரைப் போப்பாண்டவர்கள் கட்டுப் 
படுத்தினரேயன்றி , அரசர்கள் திருச்சபையைக் கட்டுப்படுத்த 
முடியாதவாறும் அவர்கள் காண்காணித்து - வந்தனர் . திருச் 


விக்லிஃப்பும் திருச்சபையும் 


335 


சபையினர் அரசருக்கு வரி கொடுக்கக்கூடாது என்றும் போப் 
பாண்டவர் எட்டாம் பானிபேஸ் ஆணைவிதித்திருந்தார் . வரி 
கொடுக்கும்முன் போப்பாண்டவரைக் கேட்டு , அவருடைய 
அனுமதியின்பேரில்தான் வழங்க வேண்டுமென்றும் அவ்வாணை 
குறிப்பிட்டது . முதலாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சிக் காலத்தில் 
போப்பாண்டவரின் இச்சைப்படி நடந்த திருச்சபையினரை அரசர் 
நாடுகடத்தியபோது பானிபேஸ் அச்சட்டத்தை விலக்கிக்கொள்ள 
வேண்டியவரானார் . இருப்பினும் திருச்சபையினரின் சுதந்திரத்தை 
வலியுறுத்த ஒவ்வொரு போப்பாண்டவரும் முயன்று வந்தனர் . 
இதை அரசர்கள் எதிர்த்ததும் இயற்கையே . 

மூன்றாம் எட்வடின் காலத்தில் திருச்சபையினருக்கெதிராக 
எழுந்த உணர்ச்சியை ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் . அந்நியர் 
களைப் பதவியில் அமர்த்தும் முயற்சியை எதிர்த்துச் சட்டங்கள் 
இயற்றப்பட்டதையும் தெரிந்திருக்கிறீர்கள் . இக்காலத்தில் 
திருச்சபைக்கெதிராக இருந்த உணர்ச்சிகளை கான்டர்பரி 
கதைகள் என்ற நூலில் சாசர் என்ற பெரியார் இடித்துரைத்தார் . 
திருச்சபையினரின் குறைபாடுகளை அவர் தம் நூலில் சுட்டிக் 
காட்டியிருக்கிறார் . மடாலயத் துறவிகள் கொழுத்து , வேட்டை 
யாடியும் , ஆடம்பரமாக உடையுடுத்தும்வறிதே காலம்கழித்ததை 
அவர் குறைகூறினார் . இப்படிக் கூறும்போது இங்கிலாந்திலிருந்த 
எல்லாத் திருச்சபை ஊழியர்களும் பொறுப்பற்றவர்களாயும் 
அக்கறையில்லாதவர்களாயும் இருந்தார்களோ என்று நாம் 
நினைக்கக்கூடாது . அவர்களில் பலர் தூயவர்களாயும் , கருமமே 
கண்ணாயினார்களாகவும் இலங்கினர் என்பதையும் நினைவிற் 
கொள்ளவேண்டும் . தூயவர்களாயிருந்த அத்தகைய எளிய 
திருச்சபை ஊழியர்களின் சிறப்பையும் சாசர் குறிப்பிட்டுள்ளார் . 
நாட்டுப்புற மக்களுக்குப் பிஷப்புகளைப் பற்றியும் ஏனைய 
திருச்சபைப் பெரியார்களைப் பற்றியும் ஒன்றும் தெரிந்திருக்க 
வில்லை . அவர்கள் சாதாரண மக்களின் தொண்டில் ஈடுபடவில்லை . 
மடாலயத்துறவிகள் தத்தம் மடாலயங்களில்வறிதே பொழுதைப் 
போக்கிக்கொண்டும் , சில வேளைகளில் சோம்பேறிகளாயும் 
வாழ்ந்து வந்தனர் . அவர்களை யாராலும் காண இயலவில்லை . 
திரிதுறவிகள் மட்டும் நாள்தோறும் மக்களுடன் தொடர்பு 
கொண்டிருந்தனர் . ஆனால் அவர்களும் சமயத்தைத் தம் சுயநலத் 
திற்குப் பயன்படுத்திக் கொண்டபோது மக்கள் 

அவர்களை 
வெறுத்தனர் . 


திருச்சபையின்பால் மக்கள் வெறுப்புற்ற இக்காலத்தில் 
போப்பாண்டவர்களும் தவறான 

தவறான வழியில் இறங்கியிருந்தனர் . 
போப்பாண்டவர்கள் ஃபிரான்ஸ் நாட்டில் அவிக்னானில் 


- - 


வரும் ஃபிரான்ஸ் நாட்டிலிருந்த 
336 

பிரிட்டன் வரலாறு 
இருந்ததையும் , அவர்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டாபோட்டி 
களையும் , இங்கிலாந்தில் போப்பாண்டவரின் அதிகாரத்தைக் 
கட்டுப்படுத்த நிறைவேற்றப்பட்ட சட்டங்களையும் ஏற்கனவே 
அறிந்திருக்கிறீர்கள் . அவற்றுள் புரோவிஸர்ஸ் சட்டமும் , ( Statute 
of Provisors) புரேமுனைர் சட்டமும் ( Statute of Praemunire) 
முக்கியமானவை . முன்றாம் எட்வர்டின் ஆட்சிக் காலத்தின் 
இறுதியில் போப்பாண்டவரும் அரசரும் சச்சரவிட்டுக் கொண்டு 
இருந்தனர் . - : -- 

கி.பி. 1378 ஆம் ஆண்டில் திருச்சபையில் பெரும் பிளவு ஒன்று 
ஏற்பட்டது . இதன் விளைவாக இத்தாலியில் ஒரு போப்பாண்ட 
வருமாக இரு போப்பாண்டவர்கள் ஏற்பட்டனர் . இப்பிளவு 
திருச்சபையைப் பழிக்குள்ளாக்கியது . நாற்பதாண்டுகள் நீண்ட 
இப்பிளவின்போது இரு போப்பாண்டவர்களும் 

பகைவர்கள் 
போல் பணியாற்றியதோடு , ஒருவர் மற்றவரைக் கிறிஸ்துவுக்கு 
எதிரானவர் என்று வசைபாடிக் கொண்டதுடன் , ஒருவருடைய 
சீடர்களை மற்றொருவர் சமயவிலக்கம் செய்தும் வந்திருந்தனர் . 


இத்தருணத்தில் தான் ஜான் விக்லிஃப் என்ற பெரியார் 
திருச்சபையில் சீர்திருத்தம் வேண்டினார் . 


ஜான் விக்லிஃப் யார்ஷயரிலிருந்த ரிச்மாண்ட் என்ற நகருக் 
கருகிலிருந்த ஊர் ஒன்றில் கி.பி. 1320 ஆம் ஆண்டில் பிறந்தார் . 
அவர். ஆக்ஸ்ஃபோர்டு பாலியல் கல்லூரியில் ஆசிரியராகப் பணி 
யாற்றினார் . சிறந்த அறிஞர் என்று புகழப்பெற்ற விக்லிஃப் 
பாலியல் கல்லூரியின் தலைவரானார் . அவருக்கு நாற்பதாண்டுகள் 
நிரம்பியிருந்தபோது தான் ஆக்ஸ்ஃபோர்டு அறிஞரான அவர் , 
திருச்சபையின் செல்வச் செருக்கையும் , திருச்சபை ஊழியர்களின் 
கேவலமான நடத்தையையும் தாக்கத்தொடங்கினார் . இருப்பினும் 
விக்லிஃப்பும் குற்றமிழைத்தவர்தான் என்பதை இவ்விடத்தில் 
தெரிந்து கொள்ளவேண்டும் . அவரும் வேலை பார்க்காமலேயே 
பல பதவிகளுக்கு ஊதியம் வாங்கியிருந்தார் . எனினும் இருகுறிப் 
பிட்ட காரணங்களுக்காக விக்லிஃப் திருச்சபையினரைக் குறை 
கூறினார் . முதலாவது , பிஷப்புகளும் மற்றும் பல்வேறு திருச்சபைக் 
குருமார்களும் அரசியலில் பங்குகொண்டு அரசாங்கப் பதவிகளைப் 
பெற்றிருந்தனர் . இப்பதவிகளுக்கு நியாயப்படி லௌகீகர்கள் தான் 
நியமிக்கப்படவேண்டும் . இரண்டாவது , திருச்சபையினர் செல்வச் 
செருக்கில் திளைத்து நின்றதாகும் . தொடக்கக்காலக் கிறிஸ்து 
வர்கள் இவ்வகையான செல்வ வளத்தைப் பெற்றிருக்கவில்லை . 
செல்வம் சேருமிடத்தில் மக்கள் மதியிழக்கின்றனர் என்ற கூற்று 


விக்லிஃப்பும் திருச்சபையும் 


337 


திருச்சபையினர் விஷயத்தில் நூற்றுக்கு நூறு உண்மையாயிற்று . 
தொடக்கத்தில் விக்லிஃப் திரிதுறவியரைத் தூற்றவில்லை . அவர் 
எளியவாழ்வு வாழ்ந்தனர் என்று எண்ணினார் . ஆனால் , காலப் 
போக்கில் அவர்கள் விக்லிஃப்பின் ஜன்மப் பகைவர்கள் ஆயினர் . 


ஆக்ஸ்ஃபோர்டு அறிஞரான விக்லிஃப்பின் புண்படுத்தும் குற்றச் 
சாட்டுகளை ஏற்க மறுத்த பிஷப்புகள் அவரை 

செயின்ட்பால் 
திருச்சபையில் 

விசாரணைக்கு அழைத்தனர் . * அவ்விசாரணை 
குழப்பத்தில் முடிவுற்று விக்லிஃப் விடுதலையானதை ஏற்கனவே 
கூறியுள்ளோம் . எனினும் வீக்லிஃப் திருச்சபையினர்மீது 
தொடர்ந்து குற்றச்சாட்டுகளைக் கூறியே வந்ததையடுத்து . 
போப்பாண்டவர் அவருக்கெதிராக ஆணை ஒன்றைப் பிறப்பித்தார் . 
இவ்வாணையின்படி , விக்லி ஃப்பைப் பிஷப்புகள் மீண்டும் 
விசாரணைக்கு இழுத்தபோது , விக்லிஃப் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக் 
கழகத்தில் தஞ்சம் புகுந்தார் . அப்பல்கலைக் கழக வேந்தர் 
( சான்ஸ்சலர் ) அவரைக் கைது செய்ய மறுத்துவிட்டார் . சிறிது 
காலத்திற்குப்பின் விக்லிஃப் இலண்டன் மாநகர் வந்தபோது 
மீண்டும் அவரைப் பிஷப்புகள் விசாரணைக்குக் கொண்டு வந்தனர் . 
இவ்விசாரணை லாம்பத் என்ற இடத்தில் நடைபெற்றது . இம்முறை 
கறுப்பு இளவரசரின் விதவை மனைவி அவருக்குப் புகலிடம் 
கொடுத்து , விக்லிஃப்பைத் தண்டிக்கவிடாமல் பிஷப்புகளைத் 
தடுத்துவிட்டார் . மீண்டும் இலண்டன் 

மாநகர 

மக்கள் 
தலையிட்டனர் . இம்முறை அவர்கள் விக்லிஃப்பை ஆதரித்தனர் . 
விசாரணை குழப்பத்தில் முடிவுற்றது . 

வெற்றிமேல் வெற்றி வாகைசூடிய விக்லிஃப்பின் நிலை மாறுதல் 
உற்றது . அவருடைய சமய நிந்தனைக் கருத்துக்களை ஏற்கமறுத்த 
அவருடைய ஆதரவாளர்களும் , நாட்டுப் பொதுமக்களும் 
அவருக்கு எதிராயினர் . இம்முறை விக்லிஃப் திருச்சபையின் 
செல்வத்தைக் குறைகூறாது . 

திருச்சபையின் மிக முக்கியமான 
அடிப்படைக் கொள்கைகளில் ஒன்றைத் தாக்கிப் பேசினார் . 
கத்தோலிக்கக் கிறிஸ்துவர்கள் நம்பும் பொருள் மாற்றக் 
கோட்பாட்டையே ( Transubrtontiation ) அவர் கடுமையாக 
எதிர்த்தார் . இக்கோட்பாட்டைத் திருச்சபைக் குருமார்கள் 
வேண்டுமென்றே கற்பித்துக்கொண்டு தங்களுடைய செல்வாக்கை 
உயர்த்திக்கொண்டார்கள் என்றும் விக்லிஃப் குறை கூறினார் . 


நண்பர்களை இழுத்தல் : தொடக்க காலத்தில் விக்லிஃப்பின் 
கருத்துகளைச் சாதாரண மக்கள் ஏற்றுக் கொண்டார்கள் . ஆனால் 
பொருள் மாற்றக் கோட்பாட்டை அவர் எதிர்த்தபோது மக்கள் 
அவரை எதிர்த்தார்கள் . பிஷப்புகள் மட்டுமின்றி இதனைத் 


338 


பிரிட்டன் வரலாறு 


திரிதுறவிகளும் எதிர்த்தனர் . மக்களிடையே மூடநம்பிக்கையைப் 
பரப்பும் புல்லுருவிகள் என்று திரிதுறவிகளை விக்லிஃப் குறைகூறிய 
போது அவர்களும் அவரை எதிர்த்தனர் . விக்லிஃப்பின் இப்புதிய 
சமய நிந்தனையை ஏற்க அவருடைய நண்பர்களும் மறுத்தனர் . 
அதன் விளைவாக அவர் சீரிய நண்பர்களை இழக்கவேண்டியவ 
ரானார் . அப்போது நாட்டில் நிகழ்ந்த குடியானவர் கலகத்தினால் 
சிறிது காலம் மக்களின் கவனம் திசைதிரும்பியிருந்தது . ஆனால் , 
குடியானவர் கலகம் முடிவுற்றவுடன் விக்லிஃப்பின் உற்ற நண்பரா 
யிருந்த லங்காஸ்டர் பிரபு ஜான் காண்ட் , ஆக்ஸ்ஃபோர்டு 
சென்று பொருள் மாற்றக் கோட்பாட்டை அவர் எதிர்க்கக் 
கூடாது என்று வேண்டினார் . ஆனால் , விக்லிஃப் அதை ஏற்க மறுத்து 
விடவே , லங்காஸ்டர் பிரபு ஜர்ன் , விக்லிஃப்புடன் தமக்கிருந்த 
தொடர்பைத் துண்டித்துக் கொண்டார் . 

இதனிடையில் விக்லிஃப் இரு முக்கிய நடவடிக்கைகளை 
மேற்கொண்டார் . அந்நடவடிக்கைகள் - பெரும் விளைவுகளை 
உண்டாக்கின . கி.பி. 1380 க்கும் 1381 க்கும் இடையில் 
தம்முடைய சீடர்களான ஏழைப் பிரசாரகர்களை ( Poor Preachers) 
இங்கிலாந்து முழுவதும் அனுப்பித் தம் - சமயக் கருத்துக்களை 
அவர் பிரசாரம் செய்து பரப்பினார் . இவ்வேழைப் பிரசாரகர்களை 
லோலார்டுகள் என்றழைத்தனர் . இப்பிரசாரகர்களில் பெரும் 
பாலோர் பல்கலைக் கழக உறுப்பினர்கள் . அதனால் அவர்களுடைய 
பிரச்சாரத்திற்குப் பெரும் செல்வாக்கு ஏற்பட்டது . இப்பிரசார 
கர்கள் திரிதுறவிகளைப் போல் விரதங்களை மேற்கொள்ளவில்லை . 
எனினும் , திரிதுறவிகளைப் போல் நீண்ட உடலங்கிகளை உடுத்துக் 
கொண்டனர் . அவ்வுடலங்கிகள் பழுப்பு நிறத்தவை . 

பிரசாரகர்களை உருவாக்கியதோடு விக்லிஃப் மற்றோர் அரும் 
பணியையும் தொடங்கினார் . கி.பி. 1380 ஆம் ஆண்டில் அவர் 
இலத்தீன் மொழியிலிருந்த பைபில் நூலை ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்த்தார் . விவிலிய நூலின் கருத்துகள் சாதாரண மக்களுக்கும் 
புரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் அதை ஆங்கிலத்தில் 
மொழி பெயர்த்தார் . விக்லிஃப் பைபிலை ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்ப்பதை யறிந்த திருச்சபைக் குருமார்கள் சினம் கொண் 
டனர் . மடாலய வரலாற்றுக் குறிப்பாசிரியர் ஒருவர் “ திருமறை 
என்ற இப்பெறற்கரிய முத்து அந்நிய நாட்டில் பன்றியொன்றின் 
மிதிபட்டுப் போகிறதே ” என்று 

அங்கலாய்த்துக் 
கொண்டார் . 
கி.பி. 1382 ஆம் ஆண்டுத் தொடக்கத்தில் 

கான்டர்பரி 
ஆர்ச்பிஷப் , ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழக வேந்தரைத் தூண்டிச் 
சமய நிந்தனையிலீடுபட்டிருக்கும் அனைவரையும் பல்கலைக் கழகத்தி 


காலில் 


விக்லிஃப்பும் திருச்சபையும் 


339 


லிருந்து விரட்டும்படி ஆணையிட்டார் . இதன் விளைவாக இப்புதிய 
இயக்கத்தின் தலைமைப் பதவியை ஆக்ஸ்ஃபோர்டு இழந்தது . 
விக்லிஃப்பின் சீடர்களில் பலர் விசாரணைக்காகக் கொண்டுவரப் 
பட்டு , தம் கருத்துகள் தவறானவை என்று ஒப்புக்கொள்ளச் 
செய்யப்பட்டனர் . இருப்பினும் இரண்டாம் ரிச்சர்டின் ஆட்சிக் 
காலத்தில் இத்தகைய அடக்குமுறை கட்டுக்கடங்கியே இருந்தது . 
அரசரும் அவருடைய அரசியாரான பொஹீமியாவைச் சார்ந்த 
ஆன் என்பாரும் லோலார்டுகளை அனுதாபத்துடன் நோக்கினர் . 
அரசியாரின் அரண்மனைச் சேவகர்களின் மூலமாக விக்லிஃப்பின் 
சமயக் கருத்துக்கள் பொஹிமியாவுக்குக் கொண்டுசெல்லப் 
பட்டன . விக்லிஃப்பின் தலைசிறந்த சீடரான ஜான் ஹஸ் ( John 
Huss) 

என்பாரின் முயற்சியால் பின்னர் இக்கருத்துகள் 
நாடெங்கும் பரவலாயின . ஹஸ் தம்முடைய கருத்துகளுக்காகக் 
கி.பி. 1415 ஆம் ஆண்டில் எரிக்கப்பட்டார் . 


விக்லிஃப்பின் மரணம் , 1384 : இருப்பினும் விக்லி ஃப்பை 
ஒருவரும் தாக்கவில்லை . இறுதிவரை அவர் அமைதியாக இருக்க 
வேண்டியவரானார் . விக்லிஃப் தம் வாழ் நாளின் 

கடைசி 
ஈராண்டுகளை லீசெஸ்டர்ஷயரில் லட்டர்வொர்த் குருமாரின் 
மனையில் கழித்தார் . அங்கு அவர் கி.பி. 1384 ஆம் ஆண்டில் 
காலமானார் . அவருடைய எலும்புகளைப் பின்னர் லிங்கன் பிஷப்பா 
யிருந்த பிளெமிங் என்பார் தோண்டி எடுத்து , அவற்றை எரித்து , 
பின்னர் 1428 ஆம் ஆண்டில் அவற்றை ஆற்றில் கரைத்துவிட்டார் . 


இடைக்காலத்தின் பிற்பகுதியில் வாழ்ந்த பேரறிஞர்களுள் 
விக்லிஃப் முக்கியமானவர் . அவருடைய சீரிய கல்வியையும் , பகுத் 
தறிவுக்குகந்த ஞானத்தையும் அவர்தம் பகைவர்களே பாராட்டி 
னார்கள் . தமக்குச் சரியென்று பட்டதை அவர் இடைவிடாது 
பின்பற்றினார் . அதற்காக அவர் சொல்லொணாத் துயர்களையும் 
மேற்கொள்ளச் சித்தமாயிருந்தார் . திருச்சபையினர் அவருடைய 
கருத்துகளுக்கு மதிப்புக்கொடுத்து , அவருடைய சீடர்களைத் 
துன்புறுத்தி வருந்தாது ஏற்றுக் கொண்டிருந்திருப்பின் திருச்சபை 
உரிய காலத்தில் சீர்திருந்தியிருக்கக்கூடும் . ஆனால் , ஆங்கிலே 
யர்கள் தயக்கத்தோடு விக்லிஃப்பின் மரணத்திற்கு நூற்றைம்பது 
ஆண்டுகளுக்குப் பின்னர் வந்த சமயச் சீர்திருத்தத்தின்போது 
அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டனர் . 


24. இடைக்கால இலக்கியம் 


இடைக்காலத்தில் கிறிஸ்துவ வேதநூலைத் தாய்மொழியில் 
எடுத்துரைக்கும் வழக்கம் தொடங்கலாயிற்று . 

கருத்துகளை 
வெளிப்படுத்துவதில் மக்கள் ஆர்வம் காட்டினர் . கருங்கொள்ளை 
நோய்க்குப் பின்னர் , நாட்டிலிருந்த பொதுப் பள்ளிக்கூடங் 
களிலும் ஃபிரெஞ்சு மொழிக்கு மாறாக ஆங்கிலத்தை வெகு 
வாகவும் , விரைவாகவும் பயன்படுத்தும்முறை தொடங்கலாயிற்று . 
அக்காலத்தில் இம்முறைக்கு ஆக்கம் கொடுத்த ஆங்கிலக் கவிதை 
யொன்று வெளியாயிற்று . பியர்ஸ் ப்ளோமன் ( Piers plowman) 
என்ற இவ்வாங்கிலக் கவிதை முதன் முதலில் கி.பி. 1362 இல் 
வெளிவந்தது . மீண்டும் அதைத் திருத்திக் கி.பி. 1377 இல் 
பதித்தனர் . வில்லியம் லாங்லாந்து என்பார் இக்கவிதையின் 
ஆசிரியராவர் . அவர் மத்திய மேற்குப் பகுதியிலிருந்து வந்தவர் . 
அப்பகுதிகளில் பழைய ஆங்கிலக் கடிதங்களும் இலக்கியங்களும் 
நன்முறையில் நிலைத்திருந்தன . பின்னர் இலண்டன் மாநகரில் 
அவர் எளிய முறையில் வாழ்ந்தார் . அங்குத் திருக்கோவில்களில் 
தொழுகையின்போது மந்திரம் 

ஊழியராகப் 
பணியாற்றினார் . அவர் ஆங்கில , இலத்தீன் மொழிகளைப் பழுதறக் 
கற்றவர் . தம் கவிதைகளை அவர் அடுக்குமொழிகளற்ற மோனைச் 
சந்தத்தில் அமைத்தார் . அக்கவிதையில் 

சிலவற்றைக் 
கீழேக் காணலாம் . 

“ அரசர்கள் நேர்மை மிக்க நல்லாட்சி நடத்துவாராகுக ; 
குடியானவர்களைக் காக்க நைட்டுகள் முனையவேண்டும் . 
வணிகர்கள் தம் பொருளைப் பொதுப்பணிகளுக்குப் பயன்படுத்தி 
மருத்துவச் சாலைகளையும் , பாலங்களையும் நாட்டில் நிறுவ 
வேண்டும் ; பெண்கள் கல்வி கற்கவேண்டும் . 

உலகைப் பீடித் 
திருக்கும் ஏழு பாபங்களைச் சமயப் போதகர்கள் கண்டிக்க 
வேண்டும் ; பொருளுக்காக மட்டுமின்றி அன்பிற்கும் காதலுக்குமே 
ஆண்கள் பெண்களை மணந்து கொள்ளவேண்டும் ; அன்பில்லா 
இடத்தில் சட்டங்களும் , கற்ற கல்வியும் பயனற்றவையாகிவிடும் . 


ஓதும் 


சமய 


இடைக்கால இலக்கியம் 


341 


“ ஏழைகளுக்கு இவ்வுலகமே பாப விமோசன தானம் ; 
பணக்காரர்கள் வீடுபேற்றை அடையாதவர்கள் . சுவர்க்கத்தில் 
உள்ள ஏசுநாதர் , எப்போதும் ஏழையின் உடையில் நம்மைப் பின் 
தொடர்கிறார் ” என்பன பியர்ஸ் ப்ளோமனில் உள்ள சில கருத்து 
களாம் . இயேசுநாதரையும் , அவருடைய தூய்மை மிக்கவளான 
அன்னை மேரியையும் போற்றிய அக்கால மக்கள் அவருடைய 
கருத்துகளைப் போற்றி ஆதரிக்கவில்லை . 

ஜான் கோவர் என்பார் கென்டில் வாழ்ந்த ஒரு பண்ணைக் 
காரர் . அவர் ஆங்கிலத்தைவிட ஃபிரெஞ்சு , இலத்தீன் 
மொழிகளில் நிறைய எழுதியுள்ளார் . அவர் ஓவிட் என்பாரையும் , 
ஃபிரெஞ்சு நாட்டுப் புனை கதைகளையும் , பொக்காஷியோவின் 
புத்துலகக் கதைகளையும் தழுவி தம் இலக்கியத்தைப் படைத்தார் . 
அவருடைய கவிதைகள் காதலையே கருப்பொருளாகக் 
கொண்டவை . பண்டைய உவமைகளை அவர் தம் கவிதைகளில் 
மேற்கோளாகக் காட்டினார் . அவர் கத்தோலிக்கக் கிறிஸ்துவ 
சமயத்தைப் பின்பற்றினார் . வேதநூலைக் கற்றும் மூட நம்பிக்கை 
யுடன் வாழ்வதைவிட அதைக் கல்லாமல் - இருப்பதே -நல்ல 
தென்றும் , விக்லிஃப்பின் சீடர்களான லோலார்டுகளைப் போன்று 
தவறு செய்யக் கூடாதென்றும் , அவர் எழுதினார் . எனினும் , 
ஜான் கோவரும் விக்லிஃப்பைப்போன்று போப்பாண்டவரின் பிரதி 
நிதிகளையும் , அவிக்னானிலிருந்த போப்பாண்டவரின் பாவங்களையும் 
கடுமையாகத் தாக்கினார் . லாங்லாந்தைப் போன்று வகுப்புப் 
போர்களையும் , ஏழை , எளியவர்க்குதவும் அறநெறி குன்றிப் 
போவதையும் அவர் கண்டித்தார் . 


ஜியாப்ரே சாஸர் இடைக்காலத்தின் தலைசிறந்த இலக்கிய 
கர்த்தர் . கி.பி. 1343 ஆம் ஆண்டில் இலண்டன் மாநகரில் 
சாராயக்கடை வணிகர் ஒருவரின் மகனாகப் பிறந்தார் சாஸர் . 
அவர் பல்லாண்டுகாலம் அரண்மனைப் பழக்க வழக்கங்களைக் 
கண்டறிந்தவர் . மூன்றாம் எட்வர்டு மன்னரின் மகன் லையனாலின் 
தொண்டில் ஈடுபட்ட அவர் , பின்னர் எட்வர்டின் அரண்மனை 
யிலேயே ஸ்கொயர் என்னும் துரைமகனாகப் பதவியேற்றார் . 
அரசரின் போர்களிலும் பங்கு கொண்ட அவர் கி.பி. 1350 ஆம் 
ஆண்டில் சிறைசெய்யப்பட்டார் ; பின்னர் விடுதலையானார் . 
இத்தாலி , பிளாண்டர்ஸ் ஆகிய நாடுகளில் தூதராகப் பணி 
யாற்றிய சாஸர் இலண்டன் துறைமுகச் சுங்கவரி அதிகாரி 
யாகவும் , பாராளுமன்றத்தில் கென்டின் பிரதிநிதியாகவும் பல 
துறைகளில் பணியாற்றினார் . ஜான் காண்ட் இளவரசரின் 
மனைவியான காதரைன் சுவின்போர்டு என்பாளின் சகோதரியைச் 
சாஸர் மணந்து கொண்டார் . அவள் போபோர்டுகளின் 


* பிரிட்டன் வரலாறு 


( Beaufarts) தாயாவாள் . சாஸரை மூன்று அரசர்கள் ஆதரித் 
தனர் . சாஸரின் மகன் காமன்ஸ் சபையின் சபாநாயகராகப் 
பணியாற்றியவர் . 


தாம் 


சாஸருக்குப் பொதுத் தொண்டிலும் மிகுந்த ஈடுபாடிருந்தது . 
ஆங்கில பாலட் கவிதைகளைப் புனைவதிலும் , சமய இலங்கியங்களை 
எழுதுவதிலும் அவர் திறமை பெற்றிருந்தார் . அத்துடன் 
இலத்தீன் மொழியில் ஆழ்ந்த பயிற்சி கொண்ட சாஸர் , புதினம் 
எனப்படும் நாவல் ( கட்டுக்கதை ) இலக்கியத்தையும் எழுதினார் . 
ஃபிரெஞ்சு மொழியிலிருந்து பலவற்றை ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்த்தார் . பொக்காஷியோவினிடமிருந்து பலவற்றைத் தம் 
இலக்கியத்தில் கையாண்டார் . வர்ஜிலையும் , பெட்ரார்க்கையும் 
அவர் போற்றிப் புகழ்ந்தார் . அவர் லாங்லாந்தைப் போன்று 
வருங்காலத்தை வர்ணிக்கவில்லை . அன்றிக் கோவரைப் போன்று 
சன்மார்க்கப் போதனைகளையும் அவர் போதிக்கவில்லை . 
வாழ்வையும் , பொருளையும் பற்றி அக்கறைப்படாதவர் சாஸர் . 
எனினும் , அவரை ஒரு சிறந்த இலக்கிய கர்த்தர் என்பது 
பொருந்தும் . . இடையறாது கல்வி கற்ற சாஸர் தொடர்ந்து பல 
ஆராய்ச்சிகளைச் செய்தும் வந்தார் . அவர் எழுதிய கான்டர்பரி 
கதைகள் உலகப் 

புகழ்பெற்றதாகும் . அந்நூலில் 
கண்டதை அப்படியே படம்பிடித்துக் காட்டியுள்ளார் . அந்நூலி 
லிருந்து இங்கிலாந்தின் குறையையும் நிறையையும் நாம் 
அறிவதுடன் , அதில் பொதிந்துள்ள புதியதும் , கொந்தளிப்பு 
நிறைந்ததும் , நிலையற்றதுமான வாழ்க்கைச் சுழல்களைப் பற்றிய 
உண்மைகளையும் தெரிந்து கொள்கிறோம் . 

சாஸர் ஒருவகையில் நவீனகால மனிதரைப் போன்றவர் . 
பண்டைய வீரமரபுகளைக் கண்டித்த அவர் மோனைச் சந்தத்தில் 
எழுதப்பெற்ற கவிதைகளைம் பழித்துரைத்தார் . மூடப்பழக்க 
வழக்கங்களை ஏற்றுக் கொள்ளாமல் , இயற்கையை அதன் எல்லா 
நிலைகளிலும் போற்றிப் புகழ்ந்தார் அவர் . ஜான் விக்லிஃப்பின் 
வோலார்டுகளையும் , மூர் என்பாரின் உடோப்பியா என்ற நூலில் 
கூறப்பட்டிருந்த கருத்துகளைப் 

கருத்துகளைப் பின்பற்றியவர்களையும் சாஸர் 
வெறுத்தார் . அரசர்கள் கொடுங்கோலாட்சி நடத்தலாகா 
தென்றும் கூறிய அவர் முடியாட்சியை ஒப்புக் கொண்டார் . 
பிரபுக்கள் இறைவனின் பிரதிநிதிகள் - என்றும் அவர்களின் 
சிறப்பதிகாரங்களையும் அவர் ஏற்றுக் கொண்டார் . போதியஸ் 
என்பாரின் நன்னெறிகளைச் சாஸர் பொன்னேபோல் போற்றினார் . 
கடமைக்குச் சிறப்பிடம் கொடுத்தவர் அவர் ; ட்ராயிலஸ் 
கிரஸிடா என்னும் அவருடைய அரும் நூல் தூய காதலைக் கருப் 
பொருளாகக் கொண்டு எழுதப்பட்டது. : 


இடைக்கால இலக்கியம் 


343 


திருச்சபையின் செல்வச் செழிப்பையும் , பணிபுரியாப் பாதிரி 
களையும் சாடினார் சாஸர் . திருச்சபை 

அதிகாரிகளின் 
நடவடிக்கைகளை அவர் கடுமையாகத் தாக்கினார் . பாதிரிகளின் 
கபட நாடகத்தையும் , காமவெறியையும் , திரிதுறவிகளின் இழி 
செயல்களையும் , மடாலயப் பெண்களின் கள்ளக் காதலையும் அவர் 
களின் காம இச்சையை வெளிப்படுத்தும் சொற்றொடர் பொறித்த 
மார்புக்கு அணியும் சட்டைகளையும் பரிகசித்தார் . நாயைக் 
கொஞ்சிய அப்பெண்கள் கன்னி மேரியை நேசித்தார்கள் ; ஆனால் 
யூதர்களை வெறுத்தார்கள் . நேர்மையொன்றைத் தவிர ஏனைய 
குணங்களின் இருப்பிடமான மடாலயத் துறவிகளையும் சாஸர் 
கண்டித்தார் . 


சாஸர் கி.பி. 1370 க்கும் 1400 க்குமிடையில் சிறந்த 
கருத்துகளை எழுதினார் . - எனினும் , அக்காலம் பொதுவாழ்வில் 
ஓர் இருண்ட காலமாகும் . இறுதிக் காலத்தில் எழுதிய கவிதை 
யொன்றில் சாஸர் இரண்டாம் ரிச்சர்டை மக்கள் நம்பவேண்டு 
மென்றும் , அவரை ஆதரித்து நடக்குமாறும் வேண்டினார் . 
இங்கிலாந்தின் அன்றாடப் பணிகளைச் செய்தவர்களைத் தம் 
கான்டரிபரி கதைகளில் குறிப்பிட்டார் சாஸர் . அக்கதையில் 
வரும் கிராமக் குரு ஒரு நல்ல ஆட்டிடையரேயன்றி , பொருளாசை 
கொண்டவரல்லர் . மற்றொரு கதாபாத்திரமான பிராங்கலின் 
அமைதி பாதுகாக்கும் அதிகாரியும் , ஷயரின் நைட்டுமாவார் . 
சட்ட வல்லுநர்கள் , மேனர்ப் பண்ணை ரீவுக்கள் , கானக 
ஊழியர்கள் , குடியானவர் ஆகியோரையும் சாஸர் தம் கான்டர்பரி 
கதைகளில் குறிப்பிட்டுள்ளார் . மேற்கூறிய அனைத்தையும் சாஸர் 
தம் வாழ்நாளில் கண்டு அனுபவித்தவர் . மென்மையான 
இதயத்தில் தான் அன்பு பாய்ந்தோடும் என்றும் , எளியோரே 
ஏசுநாதரின் அன்பர்கள் என்றும் அவருடைய நூலில் வரும் 
கிராமக் குரு கூறுகிறார் . 


யாத்திரிகனே ! வீறுகொண்டெழுந்திரு ; உன் நாட்டைத் 

தெரிந்துகொள் ; 
மேனோக்கிப் பார் ; எல்லாருக்குமான இறைவனை வேண்டி , 

வணங்கு ; நன்றி செலுத்து ; 
நீண்ட நெடுவழியில் உன் ஆவியே உன்னை வழிநடத்திச் 

செல்லுமாறு துணிந்து செல் ; 
கொஞ்சமும் அஞ்சாது உண்மையைப் பேசு . ” 
என்று பாடினார் சாஸர் , 


25. இரண்டாம் ரிச்சர்டு 

( 1377-1399 ) 


( அ ) அரசரின் இளமைப் பருவம் 

( 1377-1388 ) 


மூன்றாம் எட்வர்டு மன்னரின் பேரரான ரிச்சர்டு , கறுப்பு 
இளவரசர் எட்வர்டின் மகன் . ரிச்சர்டை 

வரலாற்றில் 
இரண்டாம் ரிச்சர்டு என்று கூறுகிறோம் . அவர் முடிசூட்டிக் 
கொண்டபோது பதினொன்று வயதுப் பாலகனாக இருந்தார் . 
கிச்சர்டின் முடிசூட்டு விழா , காண்ட் இளவரசர் ஜானின் 
ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டியது . காலஞ்சென்ற கறுப்பு 
இளவரசரின் மனைவியும் , அவருடைய நண்பர்களும் , இளம் 
அரசர் இரண்டாம் ரிச்சர்டை 

வளர்த்து 

வந்தமையால் , 
அவருக்கும் லங்காஸ்டர் பிரபு காண்ட் ஜானுக்கும் தொடர் 
பில்லாமல் போய்விட்டது . மேலும் , அரசரின் தாயாரும் , 
நண்பர்களும் , ஜானின் நடத்தையைச் சந்தேகித்து வந்திருந்தனர் . 
மூன்றாம் எட்வர்டு மன்னரின் இறுதியாண்டுகளில் அரசருடைய 
பெயரைத் 

தம் 

சொந்த நலன்களுக்குப் பயன்படுத்தி 
அதிகாரத்தைத் துஷ்பிரயோகம் செய்ததை லங்காஸ்டர் ஜான் 
கைவிட வேண்டியவரானார் . நாட்டின் நடப்புகளை நன்கு அறிந்து 
தெரிந்திருந்த ஜான் புத்திசாலித்தனமாகவும் , சாமர்த்திய 
மாகவும் இப்போது நடந்து கொண்டார் . தம் பதவியைப் பெருந் 
தன்மையுடன் விட்டுக்கொடுக்க அவர் சம்மதித்தார் . அரசிய 
லமைப்பின் அடிப்படையில் ஆட்சியை விரும்பிய கட்சியுடன் 
ஜான் சமரசம் காண வைக்காம் பிஷப்புடனும் , ஏனையோருடனும் 
உடன்படிக்கை செய்துகொண்டார் . பீட்டர் - டி - லாமேர் சிறையி 
லிருந்து விடுவிக்கப்பட்டார் ; கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற 
குழப்பத்திற்கு இலண்டன் மக்கள் காரணமாயிருந்தார்கள் , 


இரண்டாம் ரிச்சர்டு 


அவர்களையும் 

அவர் மன்னித்தார் . அனைவரும் பழைய 
சச்சரவுகளை மறந்து விடுவது என்றும் முடிவுக்கு வந்தனர் . 
நாட்டின் ஆட்சிப் பொறுப்பு அன்று முதல் நாட்டிலிருந்த இரு 
கட்சியினரையும் கொண்ட குழுவொன்றினால் ஆளப்படவும் 
ஏற்பாடு செய்யப்பட்டது . புதிய அரசரின் முதல் பாராளுமன்றம் 
அரசியலமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த இரு சட்டங்களை 
நிறைவேற்றியது . முதலாவது சட்டம் அரசரின் வயது வராத 
பருவத்தில் அமைச்சர்களைப் பாராளுமன்றத்தின் இருசபைகளும் 
தேர்ந்தெடுக்க வேண்டுமெனக் கோரியது . பாராளுமன்றத்தால் 
நிறைவேற்றப்பட்ட எல்லாச் சட்டங்களைத் தள்ளி வைக்கவும் 
பாராளுமன்றத்தின் சம்மதம் தேவை எனக் கூறியது இரண்டாம் 
சட்டம் ; இரண்டாவது சட்டத்தில் கூறப்பட்ட இத்தேவையை 
அடுத்த முந்நூறு ஆண்டு காலம் திறம்பட நிலைநாட்ட முடிய 
வில்லை . 


ஃபிரான்சுடன் போர் : கி.பி. 1377 ஆம் ஆண்டில் ஃபிரான்ஸ் 
மன்னர் ஐந்தாம் சார்லஸ் போர் நிறுத்த உடன்படிக்கையை 
மீண்டும் புதுப்பிக்க மறுத்துவிட்டார் . மீண்டும் இங்கிலாந்துக்கும் 
ஃபிரான்ஸுக்குமிடையே நூறாண்டுப்போர் தீவிரமாக ஏற்பட 
லாயிற்று , இக்காலத்தில் நடைபெற்ற இப்போரில் தீர்மானமான 
முடிவொன்றும் ஏற்படவில்லை . இதனால் இருதரப்பினருக்கும் 
பலன் ஒன்றும் ஏற்படவில்லை . ஃபிரான்ஸ் நாட்டின் கடற் 
கரையில் இங்கிலாந்துக்குச் சொந்தமான நகரங்கள் அவர்களின் 
பிடியிலேயே கட்டுண்டுக் கிடந்தாலும் , புதிய இடங்களை 
ஆங்கிலேயர்களால் கைப்பற்ற முடியவில்லை . ஆனால் , 
போரினால் சொல்லொணாப் பொருட்செல்வம் சேதமாயிற்று . 
கி.பி. 1380 ஆம் ஆண்டில் அரசரின் உறவினர்களில் ஒருவரான 
உட்ஸ்டாக்கைச் சார்ந்த தாமஸ் என்பாரின் தலைமையில் சென்ற 
படையொன்ற கலே நகரில் வந்திறங்கியது . பிகார்டி , 
ஷாம்பெயின் , பிரிட்டானியின் வழியிலிருந்த ஆர்லியனாய் ஆகிய 
இடங்களின் வழியாகப் பல இடங்களைக் கைப்பற்றிக்கொண்டது 
ஆங்கிலப்படை . இருப்பினும் , ஆங்கிலப்படையை நேரிடையாக 
எதிர்க்க ஃபிரெஞ்சியர் முன்வரவில்லை . எனினும் , ஃபிரெஞ்சியர் 
மறைமுகமாகப் பல இடுக்கண்களை விளைவித்தனர் . தாமஸ் பெரும் 
எதிர்ப்பொன்றுமின்றி வேனஸ் ( Vannes ) என்ற ஊரை 
வந்தடைந்தார் . வழியெல்லாம் இடர்களை மீறி தாமஸ் 
வந்தாலும் , அவரால் ஃபிரெஞ்சியரிடமிருந்து பிரிட்டானியைக் 
கைப்பற்ற முடியவில்லை . பிரிட்டானியின் அரசரான ஐந்தாம் 
ஜான் பதவியேற்ற நாளிலிருந்து இங்கிலாந்தின் உற்ற நண்பராக 
இருந்து வந்தார் . ஆனால் , இப்போது இங்கிலாந்தின் உடன் 


* பிரிட்டன் வரலாறு 


ஜான் 


படிக்கையால் நன்மையில்லையென்பதை அறிந்த 
ஃபிரான்ஸுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள 
வேண்டியவரானார் . ஃபிரான்ஸிற்குக் கீழ்ப்படிந்ததன் 
அறிகுறியாக ஃபிரெஞ்சு அரசாங்கம் ஐந்தாம் ஜானை டியூக் என 
அங்கீகரித்தது . கி.பி. 1380 ஆம் ஆண்டில் பிரிட்டானி முழுவதும் 
ஃபிரான்ஸின் பகுதியாகி விட்டது . 

தலைவரி , 1381 : பிரிட்டானியில் ஆங்கிலேயப் படையெடுப்பு 
தோற்கடிக்கப்பட்டதன் விளைவாக இங்கிலாந்தின் நிலை பரிதாபத் 
திற்குரியதாயிற்று . இப்படையெடுப்பிற்காக இங்கிலாந்து 
பெரும்செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று . போருக்கான 
பொருளைத்திரட்டி , படைவீரர்களுக்குத் தேவையான சம்பளங் 
களைக் கொடுக்க ஏராளமான வரிகளை ஆங்கிலேயர் ஏற்கவேண்டிய 
வராயினர் . படைவீரர்களுக்குக் கடந்த ஆறு 

மாதங்களாகச் 
சம்பளம் கொடுக்கப்படவில்லை . எனவே , பாராளுமன்றத்தின் | 
சம்மதத்தைப்பெற கி.பி. 1381 ஆம் ஆண்டில் பாராளுமன்றம் 
நார்த்தாம்ப்டனில் கூட்டப்பட்டது . சான்ஸ்சலரான சட்பரியைச் 
சார்ந்த சைமன் இப்பாராளுமன்றத்தைக் கூட்ட வேண்டிய 
வரானார் . பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட குடிமக்கள் அனைவர் 
மீதும் தலைவரியொன்றை விதித்து , 1,60,000 பவுன்களை 
வசூலிப்பது என்று முடிவாயிற்று . ஏழைகள் ஒரு ஷில்லிங்கும் , 
பணக்காரர்கள் 3 பவுன்களும் கொடுக்க வேண்டுமென இப் 
பாராளுமன்றம் கேட்டுக்கொண்டு அதற்கான சட்டத்தை 
இயற்றியது . 

குடியானவர் கலகம் : கி.பி. 1381 இல் விதிக்கப்பட்ட தலைவரி 
தொழிலாளர் வகுப்பினரைப் பெரிதும் பாதித்தது . கருங் 
கொள்ளை நோய்க்குப் பின்னர் தொழிலாளர் இடையே பல 
மனக்குறைகள் இருந்தன . " தெ 

தொழிலாளர் சட்டங்கள் 
குறைகளை மேலும் பெரிதாக்கின . குடியானவர் - கலகத்திற்குப் 
பாராளுமன்றத்தின் தலைவரி 

மட்டும் 

காரணமாகாது ; வேறு 
காரணங்களும் இருந்தன . இக்கலகத்தை வாட் டைலரின் கலகம் 
என்றும் கூறுவர் . தலைவரி விதித்ததைக் குடியானவர் கலகத்திற்கு 
உடனடியான காரணம் என்றே கூறவேண்டும் . இக்கலகத்திற்கு 
வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காரணங்கள் இருந்தன . 
இலண்டன் மாநகரத்திலும் , பிற தகரங்களிலும் கலகம் மூள 
அரசியல் காரணங்கள் இருந்தன . ஃபிரான்சுடன் 

நடந்த 
போர்களில் ஆங்கிலேயரின் தோல்வி கண்டு இம்மக்கள் அதிருப்தி 
யுற்றிருந்தனர் . ஃபிரெஞ்சியப் போரின் விளைவாகவே தலைவரி 
விதிக்கப்பட்டது . அரசாங்க நிர்வாகிகளின் கையாலாகாத் 
தன்மையை, அவர்கள் குறை கூறினர் . அக்காலத்தில் 

நிலவிய 


- 


இரண்டாம் ரிச்சர்டு 


துயர் நிறைந்த சூழ்நிலைக்கு ஜான் காண்ட் பிரபுவே காரணம் 
என்று மக்கள் அவரைச் சிறப்பாகச் சுட்டிக்காட்டினர் . ஷயர் 
களில் குடியானவர் கலகத்திற்குக் காரணமாய் அமைந்தது சமூகக் 
காரணங்களாம் . அதிலும் விலென்களின் மனக்குறைகளைக் 
குறிப்பாகக் கூறலாம் . தொழிலாளர் சட்டங்களின் விளைவாக 
நிலச்சொந்தக்காரர்களுக்கும் , தொழிலாளர்களுக்குமிடையே 
மனக்கசப்பேற்பட்டிருந்தது . - தொழிலாளர்கள் கட்டாயமாகச் 
சில பணிகளை நிலச்சுவான் தாரர்களுக்குச் செய்யவேண்டுமென 
இச்சட்டங்கள் கூறியதே மனக்கசப்புக்குக் காரணம் . 
தொழிலாளக் குடியானவர்கள் 

குறிப்பிட்ட தொகையைக் 
குத்தகையாகக் கொடுத்துவிடவே விரும்பினார்களேயன்றி , 
கட்டாயமாகப் பணிகள் செய்வதை அவர்கள் வெறுத்தனர் . 
பழைய முறைப்படி குடியானவர்கள் தொண்டு செய்ய வேண்டு 
மென நிலச்சுவான்தார்கள் வற்புறுத்தியபோது இருவரிடையேயும் 
மனக்கசப்பும் , அதன் விளைவாகச் சச்சரவும் மூண்டன . நாட்டின் 
பல்வேறு பகுதிகளில் குடியானவர்கள் இரகசியக் - குழுக்களை 
ஏற்படுத்திக்கொண்டு தங்கள் நிலச்சொந்தக்காரத் தலைவர்களுக் 
கெதிராகக் கிளர்ந்தெழுந்தனர் . இந்த இரகசியக் குழுக்கள் 
குடியானவர் கலகத்தைத் தூண்டிவிட்டன என்று கருதப்பட்டது . 
ஆனால் , மேற்கூறிய மனக்குறையொன்று மட்டும் குடியானவர் 
கலகத்திற்குக் காரணமாகாது . குடியானவர் கலகம் கென்டில் 
பயங்கரமான வடிவில் கிளர்ந்தெழுந்தபோது , அதற்குக் 
குடியானவர்களின் 

மனக்குறை 

காரணமாகாது ; ஏனெனில் , 
அங்கு விலென்கள் என்னும் குடியானவத் தொழிலாளர்களே 
இருக்கவில்லை . கொடுமை நிறைந்த காடுகளின் சட்டங்களுக்கு 
எதிராகவும் கடும் எதிர்ப்புணர்ச்சி எழுந்தது . - மளிகைச் 
சாமான்களின் விலைவாசி உயர்ந்தபோதும் , அவற்றிற்கு வரிவிதித்த 
போதும் அவற்றிற்கெதிராக எதிர்ப்புணர்ச்சி மூண்டது . எளிய 
மக்கள் நேர்மையான முறையில் நீதியைப் பெறத் தவறியபோது 
அதற்குக் காரணமாயிருந்தவர்கள் வழக்குரைஞர்கள் எனக் 
கொண்டு அவர்களுக்கு எதிராகவும் , எதிர்ப்புணர்ச்சி கிளம்பியது . 
சில இடங்களில் சமயக் குருமார்களுக்கெதிராக இக்குடியானவர் 
கலகம் மூண்டது . 

மூண்டது . செயின்ட் ஆல்பன்ஸ் , ப்யூரி செயின்ட் 
எட்மண்ட்ஸ் போன்ற இடங்களில் குருமார்களுக்கு எதிராக 
எழுந்த எதிர்ப்புணர்ச்சி இம்சையில் முடிவுற்றது . சமயக் குருமார் 
களுக்கு எதிராகத் திருச்சபை நிலங்களில் பணியாற்றிய குடியான 
வர்கள் தம்மையொத்த பிற குடியானவர்கள் அனுபவித்து வரும் 
சில 

உரிமைகளைக்கோரி குருமார்களுக்கெதிராயினர் . திருச் 
சபையைக் கடந்த பத்தாண்டுகளாக விக்லிஃப் கண்டித்ததும் 
குடியானவர்களைக் குருமார்களுக்கெதிராகக் ---கிளர்ந்தெழச் . 


348 


பிரிட்டன் வரலாறு 


கடை 


செய்தது . விக்லிஃப்பின் போதனைகள் 

போதனைகள் சமுதாயத்தின் 
நிலையில் உழன்ற எளிய மக்களையும் கவர்ந்திருந்தன . அவர்கள் 
அப்போதனைகளைச் சமதர்மக் கருத்துகள் ( Socialism ) 

எனக் 
கொண்டனர் . ஆன்மீகத் துறையில் ஈடுபட்டிருந்த 

சமயக் 
குருமார்களின் லௌகீக வாழ்க்கையையும் , ஒழுக்க வீழ்ச்சியையும் 
எதிர்ப்பது நியாயமானதே என விக்லிஃப் போதித்திருந்தார் . 
கொழுத்த செல்வத்தின் விளைவாக இலஞ்ச ஊழலில் திளைத்து 
வதிந்த சமயக் குருமார்களின் செல்வத்தைப் பறித்துவிடவேண்டும் 
என்றும் அவர் போதித்தார் . அவருடைய ஏழைப்பிரசாரகர்கள் 
நாட்டுப் புறங்களுக்குச் சென்று விக்லிஃப்பின் போதனைகளை 
வேகமாகப் பரப்பினர் . விக்லிஃப்பின் போதனைகளை வேகமாகப் 
பரப்பியவர்களில் ஜான் பால் என்ற திரிதுறவி பெயர் பெற்றவர் . 
ஜான் பால் தெற்கத்திய ஷயர்களில் திருச்சபை ஊழல்களைக் 
கடுமையாகத் தாக்கிப் பேசிவந்தார் . திருச்சபைக் குருமார்களும் 
பிற சாமானியர்களும் சமமானவர்கள் என்றும் , திருச்சபையின் 
செல்வத்தைப் பறித்து அனைவருக்கும் சமமாகப் பங்கிட்டுக் 
கொடுக்க வேண்டுமென்றும் அவர் பேசிவந்தார் . எனவே , 
குடியானவர் கலகத்தின்போது ஒவ்வொருவரும் தத்தம் குறைகளை 
நீக்கிக்கொள்ள அதைப் பயன்படுத்திக் கொண்டனர் என்பது 
பொருத்தமுடையதாகும் . 

முதல் கலவரம் , 1381 : கி.பி. 1381 ஆம் ஆண்டு ஜூன் 
மாதத்தில் கென்டிலிருந்து யார்க்ஷயர்வரையிருந்த கிழக்கு 
ஷயர்களில் கலகம் மூண்டது . இக்கலகம் மூண்டபோது அதைத் 
தொடங்குவதற்குமுன்னரே சரியான ஏற்பாடுகளைச் செய்திருக்க 
வேண்டும் என்று தெரிந்தது . தொழிலாளர்களின் இரகசியக் 
குழுக்களும் , சுற்றித்திரிந்த கலகக்காரர்களும் இக்கலகத்தைத் 
தூண்டக் காரணமாயிருந்தார்களா என்பதை உறுதியாகக்கூற 
முடியாது . எனினும் ஜான் பால் கலகம் மூள்வதற்கு முன்னர் 
இலண்டன் 

மாநகரத்தில் கூட்டமொன்றைக் கூட்டிக் 
குடியானவர்களைத் தூண்டினார் என்று கூறப்பட்டது . 

அதன் 
விளைவாக நார்பக் , சப்போக் போன்ற பகுதிகளில் கலகம் மூண்டது 
என்று கூறினார்கள் . குடியானவர் கலகத்தின் முதல் கலவரம் 
கென்டில் டார்ட்போர்டு என்ற இடத்தில் தொடங்கியது . 
அங்குத் தலைவரியை வசூலிக்க வந்த வரிவசூலிக்கும் ஊழியர் 
ஒருவரை ஒரு குடியானவன் கொலை செய்தான் . அந்த ஊழியர் 
அக்குடியானவனின் மகளை அவமானப்படுத்தினார் என்று 
கூறப்படுகிறது . கென்ட் முழுவதிலும் கலவரம் தீவிரமாகப் 
பரவியது . அங்கிருந்த 

குடியானவர்கள் 

ஆயுதந்தாங்கி 
கலவரத்தைத் தொடங்கினர் . சில நாட்களுக்குப் பின்னர் 
எஸ்ஸெக்ஸும் ஏனைய கிழக்கத்தியக் கவுன்டிகளும் கலவரத்தால் 
பாதிக்கப்பட்டன . அங்கும் கலவரங்கள் மூண்டன ( ஜூன் , 1381) . 


இரண்டாம் ரிச்சர்டு 


கலவரம் மூண்ட எல்லாப் பகுதிகளிலும் கொலைகளும் , 
கொள்ளையிடலும் நாளும் நடைபெற்ற சம்பவங்களாகும் . நீதி 
நடுவர்கள் , வழக்குரைஞர்கள் , தலைவரி விதிக்கக் காரணமாயிருந்த 
அதிகாரிகள் ஆகியோர் கொல்லப்பட்டார்கள் . ஆனால் அந்தந்த 
ஊர்களில் வாழ்ந்தவர்கள் சண்டை சச்சரவிட்டுக் கொண்ட 
‘தாலும் , அவர்களிடையே இருந்த மனக்குறைகளின் காரண 
மாகவும் பலர் கொல்லப்பட்டனர் . எல்லாவிடங்களிலும் மக்களின் 
ஆதரவையிழந்த நிலச் சொந்தக்காரர்களின் மேனர்ப்பண்ணைகள் 
தீக்கிரையாக்கப்பட்டன . - மேனர்ப்பண்ணை பட்டியலும் , வரி 
விதிப்பு பற்றிய பத்திரங்களும் அழிக்கப்பட்டன . கேம்ப்ரிட்ஜ் 
நகரத்தில் ஒரு சச்சரவேற்பட்டது . நகரமக்களும் , பல்கலைக் 
கழகத்திற்குமிடையே பழைய சச்சரவொன்றைச் 

சச்சரவொன்றைச் சாக்காகக் 
கொண்டு , நகரமக்கள் பல்கலைக் கழகத் திருக்கோயிலைத் தாக்கி , 
அங்கிருந்த பல சாசனங்களையும் , தனியுரிமைக்கான அத்தாட்சிப் 
பத்திரங்களையும் தீயிட்டுக் கொளுத்தினர் . 


இலண்டனில் கலகக்காரர்கள் : தத்தம் கவுன்டிகளில் 
கலகத்திற்குக் காரணமானவர்கள் சில நாட்களுக்குப் பின்னர் 
இலண்டன் மாநகர் நோக்கிச் சென்றார்கள் . கென்டிலிருந்து 
சென்றவர்கள் வாட் டைலர் என்பாரின் தலைமையில் ப்ளாக்ஹீக் 
என்னுமிடத்தில் இறங்கினர் . ஹெர்ட்போர்டுஷயரிலிருந்து 
வந்த கலகக்காரர்கள் ஹைபரியிலும் , எஸ்ஸெக்ஸிலிருந்து 
வந்தவர்கள் ஹாம்ப்ஸ்டீட் என்னுமிடத்திலும் தங்கினர் . அவர்கள் 
அனைவரும் ஒருமனதாக அரசருக்கு ஆதரவு கொடுப்பதாக 
உறுதியும் எடுத்துக் 

எடுத்துக் கொண்டதோடு , அரசரை அவருடைய 
துன்மந்திரிகளின் பிடியிலிருந்து விடுவிக்க விழைவதாகவும் கூறிக் 
கொண்டனர் . 

அவர்களை இலண்டன் மாநகரத்திற்குள்ளே 
நுழைய முடியாதபடி நகரத்தின் கோட்டை வாயிலை மூட உத்திர 
விட்டார் அந்நகர மேயரான வால்வொர்த் என்பார் . எனினும் 
அவர்களை எதிர்த்துப் போரிட யாதொருவித நடவடிக்கையும் 
மேற்கொள்ளப் படவில்லை . அரசாங்கத்திற்குப் படைகளைத் 
திரட்டப் போதுமான அவகாசமில்லாது போனதே இதற்குக் 
காரணம் . கி.பி. 1381 ஆம் ஆண்டு ஜூன் 12 ஆம் நாள் இலண்டன் 
மாநகரப் பொதுமக்கள் கிளர்ச்சியில் பங்குகொண்டு நகரக் 
கோட்டை வாயிலைக் கலகக்காரர்களுக்குத் திறந்துவிட்டார்கள் . 
நகரத் தெருக்களில் பரவிநின்ற அவர்கள் கொள்ளையில் ஈடுபடா 
விடினும் , ஜான் காண்ட் பிரபுவின் சவாய் கோட்டையைச் 
சூறையாடித் தீயிட்டனர் . அந்நியநாட்டு வணிகர்கள்மீது மனக் 
குறையிருந்ததைப் பயன்படுத்திக் கொண்டு அவர்களில் பலரை 
இலண்டன் நகரமக்கள் கொலை செய்தார்கள் , டவர் 


350 


பிரிட்டன் வரலாறு 


கோட்டையில் தங்கியிருந்த இளம் அரசர் கலகக்காரர்களுடன் 
பேச்சுவார்த்தைகன் நடத்தமுயன்றார் . அவர்களின் கோரிக்கையும் 
நியாயமானதாகவேயிருந்தது . பொதுமன்னிப்பு , பண்ணையாள் 
முறைகள் அனைத்தையும் ஒழித்தல் , பல்வேறு வரிகளையும் , வசூலிப்பு 
களையும் ரத்து செய்தல் , பண்ணைகளில் தொண்டு செய்து வந்த 
குடியானவர்களைச் சுதந்திரக் குடியானவர்களாகக் கொள்ளல் , 
ஒரு ஏக்கருக்கு 4 பென்னியைக் குத்தகையாகக் கொடுக்க 
அனுமதித்தல் ஆகியவையே அவர்களின் கோரிக்கைகளாகும் . 
மேற்கூறிய கோரிக்கைகளிலிருந்து நாம் ஒன்றை அறிந்துகொள்ள 
வேண்டும் . குடியானவர்களின் கோரிக்கையில் சமயக் குருமார் 
களுக்கு எதிராக ஒன்றுமில்லாததிலிருந்து ஜான் பாலின் பிரசாரத் 
தினால் பெரும்பாலானோர் பாதிக்கப்படவில்லை என்பது தெளிவு . 
மேற்கண்ட கோரிக்கைகளைச் செவிமடுத்த இளம் அரசர் அவர் 
களின் மனக்குறைகளை விவாதிக்க மைல் எண்ட் என்ற இடத்திற்கு 
வருமாறு வேண்டிக் கொண்டார் . அப்போது இரண்டாம் 
ரிச்சர்டு மன்னருக்குப் பதினைந்து வயதாயிருந்தது . அவர் வீரமும் , 
அமைதியும் நிறைந்தவராகக் காணப்பட்டார் . 


ஆர்ச்பிஷப் சட்பரியின் கொலை : அரசருடன் உரையாடலை 
நடத்தக் கலகக்காரர்களில் 

பெரும்பாலோர் வந்திருந்தனர் . 
பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த 

வேளையில் 
வாட் டைலரும் ( Wat Tyler ) , ஜான் பாலும் மேலும் நானூறு 
கலகக்காரர்களுடன் டவர் கோட்டைக்குச் சென்று ஆர்ச்பிஷப் 
சைமன் சட்பரியைக் ( Simon Sudbury ) கொலை செய்தனர் . 
தலைவரி விதிக்கக் காரணமாயிருந்தவர் சட்பரியே எனக்கொண்டு 
குடியானவர்கள் அவரை வெறுத்தனர் . பொருள்காப்பாளர் 
சர் ராபர்ட்ஹேல்ஸ் என்பாரும் , வரிவசூலிக்கும் 

தலைமை 
அதிகாரியான ஜான் லெக்கி என்பாரும் சட்பரியுடன் கொலை 
செய்யப்பட்டனர் . 


பயங்கரப் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கும்போது , 
மைல் எண்ட் என்னுமிடத்தில் இளம் வயதினரான அரசர் 
கலகக்காரர்களின் முக்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் 
நடத்திக் கொண்டிருந்தார் . அவர்களுடன் சிறிதுகாலம் பேச்சு 
வார்த்தைகள் நடத்திய அரசர் , அவர்களுடைய கோரிக்கைகளை 
ஏற்றுக்கொள்ள இணங்கினார் . இக்கோரிக்கைகளைச் செயல்படுத்த 
அரசர் தேவையான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டார் . கலகக் 
காரர்களில் பெரும்பாலோர் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப் 
படும் என்ற நம்பிக்கையுடன் தத்தம் வீடு திரும்பினர் . ஆனால் 
வாட் டைலரும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட முரடர்களும் அவருடன் 


இரண்டாம் ரிச்சர்டு 


351 


பின் தங்கினர் . 

அவர்களில் சிலர் வெறியர்கள் ; ஏனையோர் 
கொள்ளையிடவும் , கொலை செய்யவும் வாய்ப்பை எதிர்நோக்கி 
இருந்தனர் . 

ஸ்மித்பீல்டில் ரிச்சர்டு மன்னர் : அடுத்த நாள் ( கி.பி. 1381 
ஜூன் 14 ஆம் நாள் ) அரசர் வாட் டைலரையும் , அவருடைய 
சகபாடிகளையும் தம்மை ஸ்மித்பீல்டில் சந்திக்குமாறு கேட்டுக் 
கொண்டார் . அவர்களுடன் உடன்படிக்கை செய்துகொள்ள 
அவர் முனைந்தார் . டைலர் பாதுகாப்பான இடத்தில் தாம் 
இருப்பதாக நம்பிக் கலகத்தை மீண்டும் தொடர்ந்தார் . அரசரைச் 
சந்திக்க நேர்ந்தால் சட்பரியையும் , ஹேல்ஸையும் கொன்ற 
குற்றங்களுக்காக விசாரணைக்கு ஆளாக நேரிடலாம் என்பதை 
உணர்ந்த வாட் டைலர் அரசரின் ஆணையை நிறைவேற்ற தாம் 
மட்டும் அரசரைச் சந்திக்க வந்தார் . அரசருடைய பணியாட்களைத் 
துச்சமாகப்பேசி அவமதித்த வாட் டைலரை , மேயரான வில்லியம் 
வால் வொர்த் குதிரையின் மீதிருந்து கீழே தள்ளினார் . அத் 
தருணத்தில் அரசரின் வீரர்களில் ஒருவர் வாட் டைலரை வெட்டி 
வீழ்த்தினார் . வாட் டைலரின் 

மரணத்தைக் 

கண்ணுற்ற 
அவருடைய துணைவர்கள் வெகுண்டெழுந்தனர் . விற்களை வளைத்து 
அம்புகளை எய்தி அரசரைக் கொல்ல எண்ணினர் . இந்நிலையில் 
வீரரான ரிச்சர்டு அரசர் தம் குதிரையின் மீதமர்ந்து அவர்கள் 
மத்தியில் சென்றார் . அவர்களின் தலைவராகத் தம்மை அறிவித்துக் 
கூச்சலிட்டார் ரிச்சர்டு . அவர்களுக்கு நியாயம் வழங்கப்படும் 
என்றும் அறிவித்தார் அரசர் . ஒரு நிமிடம் கலகக்காரர்கள் 
தயங்கினர் . எனினும் அரசரின் நேர்மையை நம்பி , கலகக்கார்கள் 
இஸ்லிங்டன்வரை அவரைப் பின் தொடர்ந்தனர் . அவர்கள் 
கேட்ட கோரிக்கைகளை அரசர் சாசனங்களின் வாயிலாக 
வழங்கினார் . கலகக்காரர்களில் பெரும்பாலோருக்கு அதற்கு 
முந்தின நாள் அதே மாதிரியான சாசனங்களை அரசர் அளித் 
திருந்தார் . கி.பி. 1381 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14 ஆம் 
நாள் கலகக்காரர்கள் கலைந்து சென்றனர் . 

சென்றனர் . அரசரும் 

தம் 
தாயாரிடம் வந்து சேர்ந்தார் . அரசரை இங்கிலாந்தின் 
மன்னரெனக் கலகக்காரர்கள் ஏற்றுக் கொண்டதை இச்சம்பவம் 
அறிவுறுத்தியது . 

கலகக்காரக் குடியானவர்கள் தத்தம் வீடுகளுக்குத் திரும்பிச் 
சென்றபோது - நாட்டில் மற்றொரு சம்பவம் நிகழ்ந்தது . நைட் 
வீரர்களும் , பிரபுக்களும் பரபரப்புடன் இலண்டன் மாநகர் வந்து 
குழுமினர் . அவர்களுடன் ஆயிரக்கணக்கான படை வீரர்களும் 
வந்திருந்தனர் . விலென்களான தம் குடியானவர்கள் தங்களின் 
அனுமதியின்றிச் சுதந்திரம் பெற்றதைக் கண்ட பிரபுக்கள் 


352 


பிரிட்டன் வரலாறு 


| 


அளவில்லாக் கோபம் கொண்டிருந்தனர் . தம்முடைய அதிகாரத் 
திற்கும் , உரிமைக்கும் உட்படாத ஒன்றை இரண்டாம் ரிச்சர்டு 
அளித்து விட்டதாக 

அவர்கள் அரசரைக் குறை கூறினர் . 
பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டிருந்த போதிலும் , கென்டிலும் 
வேறு சில கவுன்டிகளிலும் கலகக்காரர்களின் தலைவர்கள் என்று 
கருதப்பட்டவர்கள் கைப்பற்றப்பட்டுத் தூக்கிலிடப்பட்டனர் . 
தூக்கிலிடப்பட்டவர்களில் ஜான் . பாலும் ஒருவர் . அவர் 
எஸ்ஸெக்ஸ் கலகக்காரர்களின் தலைவராயிருந்தார் . நார்பக்கில் 
டெஸ்பென்ஸர் பிஷப் ஆயுதந்தாங்கிக் கிழக்குப் பாகத்திலிருந்த 
கலகக்காரர்களை அடக்கி , அவர்களின் தலைவரான ஜான் வ்ராவ் 
( John Wrawe) என்பாரைக் கொன்றுவிட்டார் . ஒரு சில மாதங் 
களுக்குப் பின் , கூடிய பாராளுமன்றம் , 

அரசர் வழங்கின 
சாசனங்கள் 

அனைத்தையும் சட்ட விரோதமானவை என்று 
அறிவித்தது . பாராளுமன்ற இரு . சபைகளின் 

அனுமதியைப் 
பெறாமல் அரசர் இச்சாசனங்களை வழங்கியதே சட்டவிரோதம் 
என்று அறிவித்ததற்குக் காரணமாகும் . கலகக்காரர்களுக்குத் 
தாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசர் ஒரு சில 
முயற்சிகளைச் செய்தார் . குறைந்தபட்சம் பண்ணையாள் 
முறையையாவது அகற்றிவிட அவர் முயன்றார் . 

ஆனால் , 
பிரபுக்கள் சபையும் , காமன்ஸ் 

சபையும் அரசருக்கெதிராக 
ஒருமனதாக நின்றவுடன் , அரசர் பாராளுமன்றத்திற்குப் பணிந்து , 
போகவேண்டியவரானார் . கி.பி. 1382 ஆம் ஆண்டு 
மாதத்தில் பேரரசர் நான்காம் சார்லஸின் இளம் மகள் 
பொஹீமீயாவைச் சார்ந்த ஆன் என்பாளை இரண்டாம் ரிச்சர்டு 
மணந்து கொண்டார் . அவருடைய திருமணத்தின்போது பொது 
மன்னிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டு , அப்போது உயிரோடிருந்த 
கலகக்காரர்கள் மன்னிக்கப்பட்டார்கள் . பாராளுமன்றம் 
அரசரின் இந்த ஒரு கோரிக்கைக்குமட்டும் இசைந்தது . ஆனால் , 
ஏற்கனவே கலகக்காரர்களின் முக்கிய தலைவர்கள் மாண்டு 
மடிந்து விட்டனர் . இருப்பினும் 

குடியானவர் கலகம் 
வெற்றிகரமான பலன்களைக் கொடுத்தது என்பதை மறந்துவிடக் 
கூடாது . குடியானவர்களின் கலகத்தினால் நிலச்சுவான்தார்கள் 
பெரிதும் பயந்துபோனார்கள் . எதிர்காலத்தில் அவர்கள் குடியான 
வர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொண்டார்கள் . அடுத்த 
நூற்றாண்டில் பண்ணையாள் முறை மெல்ல மறைந்து போகத் 
தலைப்பட்டது . பிரபுக்கள் பண்ணைகளில் வேலை செய்ய பணம் 
கொடுத்து ஆட்களை நியமித்துக்கொள்ள 

முற்பட்டனர் . 
பண்ணையாட்கள் சுதந்திரம் பெற்றார்கள் . குடியானவர்களின் 
மனக்குறைகள் இனி எதிர்காலத்தில் எந்தவொரு கலகத்திற்கும் 
காரணமாக அமையவில்லை . ஏனெனில் அவர்களின் 

மனக் 
குறைகள் படிப்படியாக மறையலாயின . 


ஜனவரி 


இரண்டாம் ரிச்சர்டு 


353 


கிளௌஸ்டர் பிரபு தாமஸ் : அரசருக்கு அப்போது பதினாறு 
ஆண்டுகள் நிரம்பியிருந்தன . அவர் துணிச்சலும் , பேச்சுக்குப் 
பேச்சு பேசும் திறனும் , தம் குடிமக்களின்பால் இரக்கங்கொள்ளும் 
இதயமும் கொண்டிருந்தார் . எனினும நிர்வாகப் பொறுப்புகள் 
அனைத்தையும் மேற்கொள்ள அவர் அனுமதிக்கப்படவில்லை . 
அவரைச் சுற்றியிருந்த சிற்றப்பன்களும் , மாமன்களும் பேராசை 
மிக்கவர்களாய் நிர்வாகத்தைத் தம் கையில் வைத்துக்கொண்டு 
முடிந்தமட்டும் அரசரைப் 

பின்னுக்குத் தள்ளியிருந்தனர் . 
அரசருக்குத் தொந்தரவு கொடுக்க ஜான் காண்டைத் தவிர வேறு 
சிலரும் இருந்தனர் . ஜான் காண்டின் தம்பியான உட்ஸ்டாக் 
தாமஸ் கிளௌஸ்டர் டியூக்காக இருந்தார் . கிளௌஸ்டர் 
பிரபு தாமஸ் படுமோசமான மனிதர் . அகங்காரம் , சுயநலம் , 
திமிர் , சூழ்ச்சித் திறன் ஆகிய குணங்களின் இருப்பிடமானவர் . 
தாமஸும் 

லங்காஸ்டரும் சச்சர விட்டுக்கொண்ட தால் 
அரசருக்கு ஓரளவு சுதந்திரம் கிட்டியது . ஜான் காண்டும் 
சிறிது காலம் இங்கிலாந்திலிருந்து விலகியிருந்தார் . 
ஸ்பெயின் வாரிசுக்கு அவர் உரிமை கொண்டாடினார் . 
பெட்ரோவின் மகளை அவர் மணந்திருந்தார் . அதன் நிமித்தமாக 
ஸ்பெயின் நாட்டின் வாரிசுரிமையை உறுதிப்படுத்துவான் 
வேண்டியே அவர் இங்கிலாந்தை விட்டுச் சென்றார் . தம் 
மருமகனான 

போர்ச்சுகல் அரசருடன் சேர்ந்து கொண்டு , 
காஸ்டைல் மாநிலத்தின் வடபாலில் பல நகரங்களைக் கைப்பற்றிக் 
கொண்டார் ஜான் . எனினும் , அவருடைய படைகள் வறிதே 
நாட்களைக் கழித்தன . காஸ்டைல் 

மக்கள் ஜான் காண்டின் 
வாரிசுரிமையை வெறுத்தனர் . கி.பி. 1385 லிருந்து 1389 ஆம் 
ஆண்டு வரை போரிட்டுவிட்டு ஜான் மனம் முறிந்தவராய் நாடு 
திரும்பினார் . 


ரிச்சர்டின் அமைச்சர்கள் : ஜான் காண்ட் நாட்டிலில்லாத 
காலத்தில் ரிச்சர்டு இருபது வயதினராய் , நாட்டின் நிர்வாகப் 
பொறுப்புகள் அனைத்தையும் தாமே மேற்கொண்டார் . மைக்கேல் 
-டி - லாபோல் 

என்பாரையும் ஆக்ஸ்ஃபோர்டு பிரபுவான 
ராபர்ட் - டி -வீரையும் ( Robert de Vere ) அவர் அமைச்சர்களாகத் 
தேர்ந்தெடுத்தார் . 

டி - லாபோல் 

புதிய குடும்பம் ஒன்றினைச் 
சார்ந்தவர் ; அவருடைய தந்தையார் ஹல் நகரில் செல்வச் 
சிறப்புற்ற வணிகர் . ஆனால் , மைக்கேல் - டி - லாபோல் ( Michael 
De La Pole ) வாணிபத்தைக் கைவிட்டு அரசியலில் குதித்தார் . 
நடுத்தர வயதினரான அவர் சான்ஸ்சலராகப் பொறுப்பேற்றார் . 
பின்னர் அவரைச் சப்போக் பிரபு என்றார்கள் . 

டி - வீர் 
தொன்மையான குடும்பமொன்றில் பிறந்தவர் . அவருக்கும் 


151 


பிரிட்டன் வரலாறு 


அரசருக்கும் ஏறத்தாழ ஒரே வயது ; இளம் பிராயத்தினர் ; 
அரசரின் நெருங்கிய நண்பராகவும் டி - வீர் ஆகியிருந்தார் . 
அவரின் சேவையை மெச்சிடப்ளின் கோமானாகவும் அயர்லாந்தின் 
டியூக்காகவும் ஆக்கினார் அரசர் . மேற்கூறிய இவ்விருவரைத் 
தவிர கென்ட் பிரபுவான தாமஸ் ஹாலந்து என்பாரும் , ஜான் 
ஹாலாந்து என்பாரும் அரசரின் தெருங்கிய உறவினர்கள் . ஜான் 
ஹாலத்து பின்னர் ஹன்டிங்டன் பிரபுவானார் . 

பிரபுவானார் . இவ்விருவரும் 
அரசரின் நம்பிக்கைக்குப் பாத்திரமானார்கள் . 


டிலாபோலையும் , டி - வீரையும் அரசரின் விருப்பத்திற்குகந்த 
வர்கன் என்று கூற இயலாது . அவ்விருவருக்கும் சில பண்புகள் 
இருந்தன . ஒருவர் அனுபவம் மிக்கவர் ; மற்றவர் சிறந்த 
குடும்பத்தில் பிறந்தவர் . இக்காரணங்களுக்காகத்தான் அவர்கள் 
அமைச்சர்களாக்கப்பட்டனர் . மைக்கேலைப் பேராசைக்காரர் 
என்றும் ராபர்டை வீணர் , திண்மையற்றவர் என்றும் அவர் 
களுடைய பகைவர்கள் கூறினர் . அவர்களின் ஆட்சி முந்தைய 
ஆட்சியைவிட 

எவ்வகையிலும் தாழ்ந்ததல்ல . பொறாமைக் 
காரர்கள் அவர்களுக்கெதிராகச் சதியொன்றைப் புரிந்தனர் . 
சதிக்குக் காரணமாயிருந்தவர் , கிளௌஸ்டர் பிரபு தாமஸ்தான் . 
அதிருப்தியுற்றிருந்த வேறு சில பிரபுக்களையும் தாமஸ் அச்சதிக் 
குற்றத்தில் ஈடுபடுத்தியிருந்தார் . 


கி.பி. 1386 ஆம் ஆண்டில் கூடிய பாராளுமன்றத்தில் டி - லா 
போலுக்கும் , டி - வீருக்கும் எதிராகக் கிளௌஸ்டர் பெரும்கிளர்ச்சி 
யொன்றைத் தூண்டினார் . அரசரின் செல்வங்களைப் பறித்துக் 
கொண்டவர்கள் என்றும் ஃபிரெஞ்சியப் போரை முறை கேடாக 
நடத்தினார்கள் என்றும் , பாராளுமன்ற இருசபைகளினதும் , 
கவுன்சிலினதும் அறிவுரைப்படி அவர்கள் நாட்டின் நிர்வாகத்தை 
நடத்த மறுத்தார்கள் என்றும் அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப் 
பட்டன . டி - லாபோல் துரோகக் குற்றஞ்சாட்டப்பட்டுக் 
குற்றவாளியென அறிவிக்கப்பட்டார் . இரண்டாம் எட்வர்டின் 
காலத்திய ஆர்டெயினர் பிரபுக்களைப் போல் அளப்பரிய 
அதிகாரங்களைப் பெற்ற பதினொரு பிரபுக்கள் அடங்கிய குழு 
ஒன்று நியமிக்கப்பட்டு அது செய்யும் முடிவுகளுக்குக் கட்டுப் 
படுமாறு அரசர் வற்புறுத்தப்பட்டார் . பிரபுக்களின் கை ஓங்கி 
அரசரின் நிலை தாழ்ந்திருப்பதுபோல் தோன்றியது . இக்குழு கி.பி. 
1387 ஆம் ஆண்டில் ஃபிரான்ஸோடு போரைப் புதுப்பித்தது . 
குழுவினரில் ஒருவரான அருண்டேல் பிரபு , ரிச்சர்டு ஃபிட் ஸலான் 
ஃபிரெஞ்சுக் கப்பற்படை ஒன்றைத் தோற்கடித்தார் . படை 
யெடுப்பு அபாயத்திலிருந்து இங்கிலாந்தைக் காத்தார் . அரசரோ 


இரண்டாம் ரிச்சர்டு 


355 


டி - லாபோல் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் நியாய 
மற்றவை எனக் கருதினார் . தன் அதிகாரத்தைத் திரும்பப் பெறு 
முகத்தான் , அவர் டி - லாபோலின் குற்றங்களை மன்னித்துவிட்டு 
அவரைச் சான்ஸ்சலர் பொறுப்பில் மீண்டும் அமர்த்தினார் . 
அரசரின் நீதிபதிகள் , பிரபுக்கள் பதினொருவர் குழு அமைத்தது 
சட்டத்திற்குப் புறம்பானது என்று அறிவித்ததை அடுத்து அரசர் 
படையொன்றைத் திரட்ட ஆணையிட்டார் . எனினும் அவர் மீது 
சுமத்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் நியாயமற்றவை ; பாராளு 
மன்றம் கலைந்த அடுத்த கணம் அரசர் டி - லாபோலின் குற்றங்களை 
மன்னித்து விட்டு , மீண்டும் அவரைச் சான்ஸ்சலர் பொறுப்பில் 
அமர்த்தினார் . 


அரசரின் 

நடவடிக்கை சதிகாரர்களுக்கு மீண்டுமொரு 
நல்வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தது . கிளௌஸ்டர் பிரபுவின் 
உத்தரவின்படிச் சதிகாரர்கள் படைக்கலந் தரித்து , தமக்குதவும் 
நோக்குடன் மேலும் படை வீரர்களைத் திரட்டினர் . இலண்டனை 
நோக்கி இப்படைகள் முன்னேறியபோது அதை எதிர்க்க யாரு 
மின்மையால் , அந்நகரை அவர்கள் கைப்பற்றிக்கொண்டனர் . 
அவர்கள் அரசருடைய ஆதரவாளர்களைத் துரோகிகள் என்றும் 
குற்றஞ்சாட்டினர் . பிரபுக்கள் பெரும்படையொன்றுடன் 
தேம்ஸ் ஆற்றங்கரையிலிருந்த ரேட்காட் பாலம் ( Radcot Bridge) 
என்னுமிடத்தில் தங்கினர் . ரிச்சர்டின் படைகள் அவர்களை 
எதிர்க்க முற்பட்டது . பிரபுக்களின் படையோ மிகப் பெரியதாக 
இருந்தது . போர் மூண்ட போது - அரசரின் படைகள் 
சரணடைந்தன . ஆற்றை நீந்திக்கரையேறி உயிர்தப்பினார் 
டி - வீர் . டி - வீர் ஃபிரான்ஸ் நாட்டிற்கு ஓடிப்போனார் . அங்குப் 
பாதுகாப்புக்காக ஓடி வந்திருந்த டி - லாபோலுடன் அவர் சேர்ந்து 
கொண்டார் . இருப்பினும் ரிச்சர்ட்டை ஆதரித்த பெரும் 
பாலோர் நாட்டைவிட்டு ஓடவில்லை . மேல் வழக்காடும் பிரபுக் 
களின் கருணையற்ற தன்மையை அறிய அவர்களுக்கு அப்போது 
வாய்ப்பேற்படவில்லை . தாமே ஆட்சியை மேற்கொள்ள விரும்பும் . 
அரசரின் முயற்சியைத் தடுத்துக் கட்டுப்படுத்தக் கிளௌஸ்டர் 
பிரபு தீர்மானித்தார் . அவருடைய சட்டங்கள் அனைத்தையும் 
அறவே அழிக்கவும் அவர் கங்கணம் கட்டிக்கொண்டார் . 
அரசருக்குத் தொண்டு புரிய எவரும் இனி வரக்கூடாதபடி அக் 
கொடுமைகள் இருக்க வேண்டுமென விரும்பினார் கிளௌஸ்டர் 
பிரபு . 
கருணையற்ற பாராளுமன்றம் : கி.பி. 

1388 ஆம் 

ஆண்டு 
பிப்ரவரி மாதத்தில் கூடிய பாராளுமன்றத்தைக் கருணையற்ற 
பாராளுமன்றம் என்பர் . இப்பாராளுமன்றத்தில் மேல் 


பிரிட்டன் வரலாறு 


என்ற 


வழக்காடும் பிரபுக்களின் செல்வாக்கே மிகுந்திருந்தது . காமன்ஸ் 
சபையிலும் தம் கையாட்களை நிரப்ப அவர்கள் தயங்கவில்லை . 
இனெனண்டர் பிரபு , அரசர் இரண்டாம் ரிச்சர்டினிடம் முறை 
கேடாக நடந்து கொண்டதோடன்றி அவரை அச்சுறுத்தவும் 
செய்தார் . இரண்டாம் எட்வர்டைப் பதவி நீக்கம் செய்யக் 
காரணமாயிருந்த பத்திரங்களைப் பாராளுமன்றத்தில் அரசருக்கு 
எதிரிலேயே படித்துக் காட்டினார் கிளௌண்டர் பிரபு . பிரபுக் 
களின் உரிமைகளைப் பாதிக்கும் செயல்களில் அரசர் இறங்கினால் , 
அவருக்கும் அவருடைய பாட்டனாரின் கதியே ஏற்படும் என்றும் 
அச்சுறுத்தினார் அவர் . 

அப்பாராளுமன்றம் அரசரின் அமைச்சர்களின்மீது துரோகக் 
குற்றம் சாட்டும் பணியில் இறங்கியது . வலிமை வாய்ந்த ஐந்து 
பிரபுக்கள் , அரசரின் நண்பர்களான சப்போக் பிரபு , அயர்லாந்து 
டியூக் ஆகியோரின் மீது துரோகக் குற்ற வழக்கைக் கொண்டு 
வந்தனர் . இதனால் இவர்கள் மேல் வழக்காடும் பிரபுக்கள் ” 
( Lords Appellant ) எனப்பட்டனர் . பாராளுமன்றத்தின் முன் 
இவ்வழக்கை அனுமதித்து அவர்கள் துரோகிகள் 
தீர்ப்பையும் ஏற்றது . யார்க்கின் ஆர்ச் பிஷப்பான நெவிலும் 
அவர்களைப் பின்பற்றி நாட்டைவிட்டு வெளியேறினார் . 
இருப்பினும் பிரதம நீதிபதி ட்ரெசிலியன் , அரசரின் இளமைப் 
பருவக்கால ஆசிரியரும் , கறுப்பு இளவரசரின் நண்பருமான சர் 
சைமன் பர்லி , இலண்டன் மாநகரின் முன்னாள் மேயரான 
நிகோலஸ் பிராம்பர் ஆகியோர் ரிச்சர்ட்டின் நண்பர்கள் என்ற 
முறையில் துரோகக் குற்றம் 

சாட்டப்பட்டனர் . போலி 
விசாரணையொன்றுக்குப் பின்னர் ட்ரெசிலியனும் , பிராம்பரும் 
தூக்கிலிடப்பட்டனர் . பர்லி சிரச்சேதம் செய்யப்பட்டார் . 
போசாம்ப் , பெர்னர்ஸ் , சாலிஸ்பரி எனும் மூன்று நைட்டுகள் 
அரசரின் அரண்மனையில் இருந்தவர்கள் . இம்மூவரும் கைது 
செய்யப்பட்டு , பின்னர் விசாரிக்கப்பெற்று சிரச்சேதம் செய்யப் 
பட்டனர் . பின்னர் , இப்பாராளுமன்றம் அரசாங்கச் செலவு 
களுக்காகப் பெரும் தொகையொன்றை மானியமாக வழங்கியது . 
அத்தொகையிலிருந்து 20,000 பவுன்களைத் தம் துன்பங்களுக் 
காகவும் நஷ்ட ஈட்டிற்காகவும் வெட்கமற்ற முறையில் எடுத்துக் 
கொண்டனர் . இறுதியாக அரசர் மீண்டுமொருமுறை முடி 
சூட்டிக்கொண்டு செயின்ட்பால் திருக்கோயிலில் கான்டர்பரி 
ஆர்ச் பிஷப்பின் முன் விசுவாசப் பிரமாணம் எடுத்துக்கொள்ள 
வேண்டுமென்றும் முடிவு செய்துவிட்டு , அவ்விழாவிற்காக எல்லா 
உதவிகளையும் செய்து முடித்துப் பின்னர் இக்கருணையற்ற 
பாராளுமன்றம் கி.பி. 1388 ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 
கலைந்தது . 


இரண்டாம் ரிச்சர்டு 


351 


( ஆ ) இரண்டாம் ரிச்சர்டு மன்னரின் ஆட்சி 

( 1388-1399 ) 


அரசரைத் தம் கைப்பாவையாக எப்போதும் வைத்திருக்க 
முடியும் என்ற நம்பிக்கையோடு அரசாட்சியை ரிச்சர்டினிடம் 
இருந்து பறித்துவிட்டதாகப் பிரபுக்கள் நினைத்திருப்பின் அது 
பெருத்த ஏமாற்றமேயாகும் . அரசர் கோழையோ அன்றிப் 
பொறுப்பற்றவரோ அல்லர் . தம் வாழ்நாளில் எஞ்சியிருந்த 
ஆண்டுகளை அவர் தம் நண்பர்களைக் கொல்லக் காரணமாயிருந்த 
வர்களைப் பழி தீர்த்துக் கொள்வதில் செலவிட்டார் . கிளௌஸ்டர் 
பிரபுவின் பிடியிலிருந்து தப்பித் தாமே நேரிடையான ஆட்சி 
நடத்தும் நல்ல நாளை ரிச்சர்டு எதிர்பார்த்திருந்தார் . கிளௌஸ் 
டரின் 

சதியை முறியடிக்கவும் தம்மை ஆயத்தப்படுத்திக் 
கொண்டார் அரசர் ரிச்சர்டு . 


மேல் வழக்காடும் பிரபுக்களின் ஆட்சி ஓராண்டு காலத்திற்கு 
மேல் நீடிக்கவில்லை . அவர்களின் ஆட்சி முந்தைய ஆட்சியாளரை 
விட எவ்வகையிலும் திறமை வாய்ந்ததாகவோ அல்லது 
அதிர்ஷ்டம் மிக்கதாகவோ இருக்கவில்லை . தம்மை ஒரு அரசியல் 
ஞானியென்பதைவிடச் சதி செய்வதில் வல்லுநர் 

என்றே 
கிளௌஸ்டர் நிரூபித்து வந்தார் . கொள்கைப் பிடிப்பற்ற அவர் 
ஃபிரான்ஸுடன் தீவிரமான போர் ஒன்றைத் தொடர வேண்டு 
மென விரும்பிய போதிலும் இப்போது ஃபிரான்ஸ் மன்னர் 
ஆறாம் சார்லஸுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை 
யொன்றைச் செய்து கொண்டார் . ஃபிரான்ஸிலும் இங்கிலாந் 
திலிருந்ததைப் போன்றே பிரபுக்களின் செல்வாக்கு ஓங்கி 
யிருந்தது . எனவே , அரசர் ஃபிரான்ஸுடன் போர் நிறுத்த 
ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவரானார் . 

1389 ஆம் ஆண்டில் பிரபுக்களின் பிடியிலிருந்த 
அரசாட்சியைத் தாமே மேற்கொள்ள முடியும் என்று எண்ணினார் 
ரிச்சர்டு . கவுன்சில் சபையில் அரசர் கேள்வியொன்றைக் கேட்டு 
கிளௌஸ்டரை வியப்பில் ஆழ்த்தினார் . தம்முடைய வயது என்ன 
என்று அரசர் வினவியபோது கிளௌஸ்டர் இருபத்து மூன்று என 
பதிலிறுத்தார் . தமக்குப் போறுப்பேற்கும் வயது வந்து 
விட்டமையால் , நாட்டைத் தம்மால் ஆண்டுகொள்ள முடியு 
மென்றும் , தமக்கு வேண்டியவர்களை அமைச்சர்களாகத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்ளப் போவதாகவும் ரிச்சர்டு அறிவித்தார் . 
பிரபுக்களின் சேவைகளுக்கு அரசர் நன்றி செலுத்தினார் . பின்னர் , 
அவர்களின் சேவை - தமக்கு இனி அவசியமில்லையென்றும் 


858 


பிரிட்டன் வரலாறு 


அறிவித்தார் . நாடு கடத்தப்பட்ட தம் நண்பர்களைத் திரும்ப 
அழைக்கவோ அன்றித் தமக்குக் கொடுமை விளைவித்தவர்களைப் 
பழிதீர்த்துக்கொள்ளவோ அரசர் முனைந்திருந்தால் நாட்டில் உள் 
நாட்டுப்போர் மூண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை . ஆனால் , 
அரசர் ரிச்சர்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் அரசியல் விளையாட்டை 
தடத்தினார் . தம் பாட்டனாரின் தொன்மையான அறிவுரை 
பாளர்களை அவர் தம் அமைச்சர்களாக நியமித்தார் . 
வைக்காமைச் சார்ந்த பிஷப் வில்லியம் சான்ஸ்சவரானார் ; 
எக்ஸிடாரைச் சார்ந்த பிரான்டிங்ஹாம் என்பார் பொருள் 
காப்பாளராகப் பொறுப்பேற்றார் . மேல் வழக்காடும் பிரபுக்கள் 
கவுன்சில் 

சபையிலிருந்து விரட்டப்படவில்லை . இருப்பினும் 
அச்சபையில் அவர்களின் செல்வாக்கு குறைந்துவிட்டது . அரசர் 
அத்துமீறிய செயல் ஒன்றையும் மேற்கொள்ளாததால் , அவருக்கு 
எதிராக இருந்த பிரபுக்கள் அரசரை எதிர்க்க வாய்ப்பின்றி வாய் 
மூடிக் கிடந்தனர் . நாட்டு மக்களை அரசருக்கு எதிராகக் கலகம் 
செய்யுமாறு தூண்டவும் முடியாது திண்டாடினர் அப்பிரபுக்கள் . 


ஃபிரான்சுடன் சமாதானம் : அடுத்துவந்த எட்டாண்டுகள் 
ரிச்சர்டு மன்னரின் அதிர்ஷ்டம் மிக்கதும் , நாட்டின் வளமானது 
மான காலமாகும் . கூர்த்த மதியோடும் , திறமையோடும் 
அவ்வாண்டுகளில் ஆட்சி சீரும் சிறப்புமுற நடைபெற்றது . நாட்டு 
மக்கள் எல்லா தரப்பினரும் அக்கால ஆட்சியைப் பொன்னேபோல் 
போற்றினர் . ஃபிரான்சுடன் நிலையான சமாதானத்திற்கு முடிவு 
கண்டதே இரண்டாம் ரிச்சர்டின் அரசியல் ஞானத்தின் உச்ச 
கட்டமாகும் . அடுத்துவரும் முப்பதாண்டுகளுக்கு இங்கிலாந்தும் 
ஃபிரான்சும் சமாதானமாக இருப்பதென்று 

முடிவாயிற்று . 
அதன்படி , கலே , போர்டே , பேயான் போன்ற மாவட்டங்களைச் 
சுற்றியிருந்த பகுதிகள் ஆகியவற்றை இங்கிலாந்து தொடர்ந்து 
கைக்கொள்வது என்றும் , ஃபிரான்ஸ் நாட்டில் இங்கிலாந்து 
இழந்துவிட்ட பிறபகுதிகளை இங்கிலாந்து ஃபிரான்ஸுக்குக் 
கொடுத்து விடவேண்டும் என்றும் முடிவாயிற்று . சமாதானத்தை 
உறுதிப்படுத்தும் வகையான் ஃபிரெஞ்சு அரசரின் எட்டுவயது 
மகள் இசபெல்லாவை ரிச்சர்டு மணந்து கொண்டார் . இத்திரு 
மணத்திற்குச் சற்றுமுன்னர் தான் ரிச்சர்டு தம் முதல் மனைவியான 
பொஹீமியாவைச் சார்ந்த ஆனை இழந்திருந்தார் . எனவே , 
மறுமணம் செய்துகொள்ள அவருக்கு வாய்ப்பு இருந்தது . 
இருப்பினும் மிகச் சிறியவளான இசபெல்லாவைத் திருமணம் 
செய்து கொண்டது புத்திசாலித்தனமாகக் கருதப்படவில்லை . 
முதல் மனைவிக்குக் குழந்தைகள் இல்லை . அரியணைக்கு வாரிசாகவர 
அரசருக்கு உடனடியாகப் பிள்ளை ஒருவன் தேவைப்பட்டான் . 


இரண்டாம் ரிச்சர்டு 


359 


இத்திருமணம் அத்தேவையைப் பூர்த்தி செய்வதாக இல்லை . 
ரிச்சர்டுக்குக் குழந்தை பிறக்காதவரை , அவருடைய சிறியதந்தை 
யர்களும் , மாமன்மார்களும் அவருக்குப் பின்னர் பட்டத்திற்குத் 
தாம்தான் வரப்போவதாகக் கனவு கண்டார்கள் . தற்காலிக 
ஏற்பாடாக மூன்றாம் எட்வர்டு மன்னரின் இரண்டாம் மகனான 
கிளாரன்ஸ் லையனால் என்பாரின் பேரனும் எல்லைப்புறப் 
பிரபுவுமான ரோஜர் என்பாரைத் தமக்குப் பின்னர் அரசராக 
வேண்டியவர் என ரிச்சர்டு அறிவித்தார் . இந்த ஏற்பாட்டை 
ஜான் காண்ட்டும் , அவருடைய மகன் டெர்பி பிரபுவும் தவறாகப் 
புரிந்து கொண்டார்கள் . அவர்கள் தம் வம்சத்தினருக்கு 
அரசுரிமை கிட்டுமென இரகசியமாக நம்பிவந்தனர் . 


ஜான் 


ஹஸ் 


லோலார்டுகள் : இரண்டாம் ரிச்சர்டின் ஆட்சிக் காலத்தின் 
நடுப்பகுதியில் விக்லிஃப்பின் சீடர்களான லோலார்டுகள் 
சிறப்பான இடத்தைப் பெற்றது முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாகும் . 
குடியானவர் கலகத்தின் விளைவாக லோலார்டுகளின் செல்வாக்கு 
குறைந்தது . எனினும் செல்வாக்கு குறைந்தநிலை நீண்டகாலம் 
நீடிக்கவில்லை. அரசர் லோலார்டுகளுக்கு ஆதரவு காட்டவோ 
அன்றி எதிர்க்கவோ இல்லை . திருச்சபையினர் லோலார்டுகளை 
அடக்கவேண்டுமென விரும்பியபோதிலும் அரசர் அவர்களுக் 
கெதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை . அரசரின் முதல் 
மனைவி ஆன் லோலார்டுகளுக்கு ஆதரவு காட்டினார் . பொஹீமி 
யாவிலிருந்து இங்கிலாந்து வந்த அரசாங்க ஊழியர்களும் , 
அவர்களைப் பின்பற்றியவர்களும் விக்லிஃப்பின் போதனைகளைத் தம் 
நாட்டிற்குக் கொண்டு சென்றனர் . அப்போதனைகளின் விளைவாகத் 
தூண்டப்பட்டவர்தான் 

என்ற தலைசிறந்த 
பொஹீமியச் சீர்திருத்தக்காரர் . பிரபுக்களில் பலரும் - குறிப்பாக 
சாலிஸ்பரி பிரபு - பெரும் செல்வந்தர்களில் பெரும்பாலோரும் 
விக்லிஃப்பின் இயக்கத்தை ஆதரித்தனர் . அக்காலத்தில் லோலார்டு 
களின் புதிய சமயச் சீர்திருத்தத்தைப் பலர் ஆதரித்தனர் ; 
போப்பாண்டவரின் பேரும் புகழும் நாளுக்கு நாள் அவதூறுக்கு 
ஆளாயின . இத்தருணத்தில் தான் திருச்சபையில் பெரும் பிளவு 
( Great Schism ) ஏற்பட்டது . போப்பாண்டவர் ஒருவர் என்பதற்கு 
மாறாக இப்போது ஃபிரான்ஸ் நாட்டிலிருந்த அவிக்னானில் ஒரு 
போப்பாண்டவரும் , ரோமாபுரியில் ஒரு போப்பாண்டவருமாகக் 
கத்தோலிக்க கிறிஸ்துவ சமயத்தின் - காவலராகத் தம்மை 
அறிவித்துக்கொண்டதுடன் , ஒருவர் மற்றொருவரைச் சமய 
விலக்கம் செய்துவிட்டதாகவும் அறிவித்துக் கொண்டனர் . இதன் 
விளைவாக ஐரோப்பாவில் பெரும் சமயப்போர் ஒன்று தொடங்கும் 
முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டனர் என்பதும் புலனாயிற்று , 


360 


பிரிட்டன் வரலாறு 


இக்காலத்தில் விக்லிஃப்பின் போதனைகள் மக்களால் ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு அவை தத்துவ ரீதியாகவும் , அரசியல் ரீதியாகவும் 
செல்வாக்கு பெற்றன . விக்லிஃப்பின் போதனைகளையும் , 
சமயத்தில் திருத்தப்பட வேண்டியவை பற்றியும் ஏற்கனவே 
அறிந்திருக்கிறீர்கள் . திருச்சபையின் செல்வ வளத்தையும் , 
செருக்கையும் அவர் சாடினார் . அவருடைய போதனைகளைப் 
பின்பற்றியவர்களின் செல்வாக்கு பாராளுமன்றத்திலும் 
எதிரொலித்தது . மடாலய நிலங்களையும் , திருச்சபை மானியங் 
களையும் பறிமுதல் செய்து , அவற்றை நாட்டின் பொதுச் 
சொத்தாக்கிவிட வேண்டி , சட்டங்களை இயற்றிடவும் பல 
முயற்சிகள் நடைபெற்றன . எனினும் இரண்டாம் ரிச்சர்டு 
இச்சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் . அதேபோல 
லோலார்டுகளைச் சமய நிந்தனையாளர்களாகக்கொண்டு பிஷப்புகள் 
அவர்களை ஒறுப்பதையும் அவர் அனுமதிக்க மறுத்துவிட்டார் . 
ஆங்கில மொழியில் வேதநூலை மொழி பெயர்த்த பெரும் 
பணியுடன் கி.பி. 1384 ஆம் ஆண்டில் விக்லிஃப் காலமானார் . 
அவருடைய சீடர்கள் அடுத்து வந்த தலைமுறையில் சொல்லொணா 
இடர்ப்பாடுகளில் சிக்கித் தவித்தனர் . 


அயர்லாந்தின் நிலை : அயர்லாந்தில் அமைதியைத் திறம்பட 
நிலைநாட்டும் முயற்சிகளைத் தொடங்கிய இரண்டாம் ரிச்சர்டின் 
ஆட்சி அவருடைய மதி நுட்பத்தைக் காட்டியது . அவருடைய 
மூதாதையர்கள் கடந்த இருநூறு ஆண்டுகளாக அயர்லாந்தைப் 
புறக்கணித்திருந்தனர் என்பதை இங்கு நினைவுகூர வேண்டும் . 
இரண்டாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சிக் காலத்தில் அயர்லாந்து 
தீவில் ஆங்கிலேயரின் செல்வாக்கு பெரிதும் குறைந்து 
போயிருந்தது . அத்தருணத்தில் ஸ்காட்லாந்தைச் சார்ந்த 
எட்வர்டு புரூஸ் அயர்லாந்தின்மீது படையெடுத்து , அத்தீவில் 
வாழ்ந்த மக்களைத் தூண்டி அவர்களை இங்கிலாந்திற்கெதிராகக் 
கலகத்தில் ஈடுபடுத்தினார் . இறுதியில் ஸ்காட்டியர் அயர்லாந் 
திலிருந்து விரட்டப்பட்டனர் . எனினும் அவர்களின் கொடுமை 
களினால் அயர்லாந்து பாதிக்கப்பட்டு அது சீர்திருந்தாமலேயே 
இருந்தது . அதனால் இங்கிலாந்து 

அதிகாரம் 
அயர்லாந்தின் பல பகுதிகளிலிருந்து குறைந்துபோய் , இறுதியில் 
சிறுபகுதியில் மட்டும் நிலைத்திருந்தது . அயர்லாந்தின் வடபாகத்தில் 
வாழ்ந்த 

பாசிகளின் 

தலைவர்கள் ஆங்கில அரசருக்கு 
விசுவாசம் தெரிவிக்க மறுத்ததுடன் , அங்குக் குடியேறி இருந்த 
ஆங்கில - நார்மானிய மக்களுடன் கலகக்காரர்கள் நெருங்கிய 
தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் . அவர்கள் கெல்ட்டிய 
பெயர்களைச் சூட்டிக்கொண்டு ஐரிஸ்காரர்களையும் மிஞ்சி , அயர் 


அரசரின் 


வனவா 


இரண்டாம் ரிச்சர்டு 


361 


லாந்துடன் இரண்டறக் கலந்து போனார்கள் . பழையோர்களும் , 
புதியோர்களும் ஒன்றுகூடி இணைந்தது அமைதியையும் ஒற்றுமை 
யையும் நிலைநாட்டியிருந்திருப்பின் , அவர்களுக்கும் நன்மை 
பயத்திருந்திருப்பது போன்று , இங்கிலாந்திற்கும் நன்மையாய் 
அமைந்திருக்கும் . ஆனால் அவ்விணைப்பின்பயனாக வனவாசி மக்கள் 
உள் நாட்டுக் கலவரத்தில் ஈடுபட்டு இங்கிலாந்தின் அதிகாரத்தைக் 
குறைக்கவே முயன்றனர் . அயர்லாந்தின் முக்கிய நகரமான 
டப்ளின் என்ற நகரத்தைச் சுற்றியிருந்த பேல் என்ற பகுதியில் 
ஆங்கிலேயர் பெருமளவில் குடியேறியிருந்தனர் . எனினும் 
அப்பகுதியிலும் ஒழுங்கீனம் மூளத்தலைப்பட்டது . கி.பி. 1366 ஆம் 
ஆண்டில் மூன்றாம் எட்வர்டு கில்கென்னி சட்டத்தை நிறை 
வேற்றினார் . அச்சட்டம் ஆங்கில ஐரிஸ் மக்கள் இணைவதையும் , 
திருமணம் செய்து கொள்வதையும் தடுத்து நிறுத்தியதுடன் ,, 
கெல்ட்டிய பழக்கவழக்கங்களை மேற்கொள்வதையும் தடுத்தது . 
இருப்பினும் அச்சட்டம் எதிர்பார்த்த பலனைக் கொடுக்கவில்லை . 
அச்சட்டதிற்கெதிரான உணர்ச்சிதான் அயர்லாந்தில் நிலவியது . 
சுருங்கக்கூறின் , ஆங்கில அரசரின் அதிகாரம் அயர்லாந்தில் 
நிலையாக அமையவில்லை . 


அயர்லாந்தில் இரண்டாம் ரிச்சர்டு : அயர்லாந்தில் அமைதியை 
நிலைநாட்டும் நோக்குடன் கி.பி. 1394 ஆம் ஆண்டு ரிச்சர்டு தாமே 
நேரிடையாக அயர்லாந்து சென்றார் . ஜான் மன்னர் அத்தீவிற்கு 
வருகைதந்த நாளிற்குப் பின்னர் ரிச்சர்டின் மூதாதையர்களில் 
ஒருவரும் அயர்லாந்து செல்லவில்லை . ரிச்சர்டின் வருகை பலனைக் 
கொடுக்கத் தொடங்கியது . உள் நாட்டுத் தலைவர்களில் பலர் 
அரசருக்கு இறைவணக்கம் செலுத்தினர் . பேல் பகுதியில் இருந்த 
பிரபுக்கள் அரசருக்குக் கீழ்ப்படிந்து நடந்தனர் . அரசர் டப்ளின் 
நகரில் நாடு முழுமைக்குமான பாராளுமன்றக் கூட்டம் ஒன்றை 
நடத்திவிட்டு , இங்கிலாந்து திரும்பினார் . எல்லைப் பிரபு ரோஜரைத் 
தம்முடைய வாரிசாக , அயர்லாந்தின் துணைப் பிரபுவாக நியமித்து 
விட்டு அரசர் நாடு திரும்பினார் . 


கி.பி. 1389 ஆம் ஆண்டுவாக்கில் அரியணையில் தாம் நிலைத்து 
விட்டதையும் , நாட்டின் பெரும்பாலான மக்கள் தம்மை விரும்பு 
வதையும் , தம்பால் நம்பிக்கை 

கொள்வதையும் 

ரிச்சர்டு 
உணர்ந்தார் . கி.பி. 1388 ஆம் ஆண்டில் ஒரு சில பிரபுக்கள் ஒன்று 
சேர்ந்து தம்மை எதிர்த்தது போன்று இப்போது அவர்களால் 
முடியாது என்பதையும் ரிச்சர்டு புரிந்து கொண்டார் . தமக்கு 
இடுக்கண் விளைவித்த மேல் வழக்காடும் பிரபுக்களைத் தண்டிப்பது 
அவசியம் எனக் கருதி , அதைச் செயல்படுத்த அரசர் விரும்பினார் . 


362 


பிரிட்டன் வரலாறு 


கி.பி. 1388 ஆம் ஆண்டு கலகத்தின் போது முக்கிய பங்கு கொண்ட 
நாட்டிங்ஹாம் பிரபு தாமஸ் மௌபரே என்பாருக்கும் , டெர்பி 
பிரபு ஹென்றிக்கும் சிறப்பான சலுகைகளைக் கொடுத்து 
அவர்களை மற்ற பிரபுக்களினிடமிருந்து பிரித்துவைக்க அரசர் 
பெரு முயற்சி எடுத்துக்கொண்டார் . கிளௌஸ்டர் , அருண்டேல் , 
வார்விக் ஆகிய இம்மூவருக்கும் எதிராக . அரசர் பெரும் பகை 
கொண்டிருந்தார் . கிளௌஸ்டர் பிரபு அரசருக்குப் பல இடர்களை 
ஏற்படுத்தக் காரணமாயிருந்தார் . பிரான்ஸுடன் கொண்ட 
சமாதான உடன்படிக்கைக்கு எதிராகவும் , அரசரின் திருமணத்தின் 
போது அவரை அவமானப்படுத்தியும் , அயர்லாந்தின் அரசாட்சியை 
நடத்தச்சொன்னபோது மறுத்துக்கூறியும் , அரசரின் அமைச்சர் 
களுக்கெதிராகவும் , தம் அரண்மனை ஊழியர்களுக்கெதிராகவும் 
பாராளுமன்றத்தில் கோஷ்டி சேர்த்துக்கொண்டு அநியாயமான 
குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது சுமத்தியும் இப்படிப்பட்ட பல 
தொல்லைகளைக் கொடுத்திருந்தார் கிளௌஸ்டர் பிரபு . மற்றொரு 
கலகத்திற்குச் சதி செய்து அரசுரிமையைக் கைப்பற்றிக்கொள்ள 
முயலுவதாகவும் அவருக்கெதிராக வதந்திகள் உலாவின . 


பழிக்குப் பழி வாங்குதல் : கி.பி. 1397 ஆம் ஆண்டில் ரிச்சர்டு 
தம் பகைவர்களைத் .திடீரெனத் தாக்கினார் . விருந்தொன்றில் 
வார்விக் கைது செய்யப்பட்டார் . அரசரே நேரிடையாகச் சென்று 
கிளௌஸ்டரைக் கைப்பற்றினார் . எஸ்ஸெக்ஸில் கிளௌஸ்டரின் 
சொந்த - அரண்மனையிலேயே 

அவரை ரிச்சர்டு பிடித்தார் . 
ஒன்பதாண்டுகளுக்குமுன் பர்லிக்கு எப்படிப்பட்ட கருணையைக் 
கிளௌஸ்டர் காட்டினாரோ அப்படிப்பட்ட கருணைக்கு அவரையும் 
ஆளாக்கப்போவதாக ரிச்சர்டு வஞ்சினம் கூறினார் . பிரபுக்களின் 
முன் நியாயமான விசாரணை நடைபெறும் என்ற வாக்குறுதியின் 
பேரில் அருண்டேலும் சரணடைந்தார் . பின்னர் பாராளுமன்றம் 
ஒன்றைக் கூட்டி , தேசத் துரோகக் குற்றத்திற்காக மேற்கூறிய 
மூன்று பிரபுக்களையும் விசாரிக்கத் தாம் விரும்புவதாக ரிச்சர்டு 
அறிவித்தார் . 1388 இல் அவர்கள் கையாண்ட முறையையே , 
அரசரும் பின்பற்றித்தம் கட்சியைச் சார்ந்த பிரபுக்களின் மூலமாக 
மேல் முறையீடு செய்ய வைத்தார் அரசர் . இப்போது மேல் வழக் 
காடும் பிரபுக்களாக இருந்தவர்களில் அரசரின் ஒன்றுவிட்ட 
சகோதரர்களான கென்ட் பிரபுவும் , ஹட்டிங்டன் பிரபுவுமே 
எஞ்சி இருந்தனர் அவர்களுடன் நாட்டிங்ஹாம் பிரபு மௌபரே , 
யார்க்கைச் சார்ந்த எட்மண்டு , ரட்லண்டு பிரபு , நாட்டைவிட்டு 
ஓடிச் சென்ற சப்பக் என்பாரின் உறவினரான ஸ்கோர்ப் , 
ஆகியோர் அப்பிரபுக்களின் குழுவில் உறுப்பினராயிருந்தனர் . 
அருண்டேலும் வார்விக்கும் துரோகக் குற்றத்திற்காக பிரபுக்கள் 


இரண்டாம் ரிச்சர்டு 


363 


முன் விசாரிக்கப் பெற்று , தண்டிக்கப்பட்டனர் . அருண்டேல் 
சிரச்சேதம் செய்யப்பட்டார் . வார்விக் ஆயுட்தண்டனை விதிக்கப் 
பெற்று மேன் தீவில் சிறையிலடைக்கப் பெற்றார் . கிளௌஸ்டர் 
விசாரணைக்குக் கொண்டுவரப்படவில்லை . ஆனால் , அவர் இறந்து 
விட்டார் . என்ற செய்தியைப் பாராளுமன்றத்தில் அறிவித் 
தார்கள் . கலேயில் சிறையிலிருந்த அவரை இரகசியமாகக் கொன்று 
விட ரிச்சர்டு உத்தரவிட்டார் என்று கூறப்பட்டது . தம் நெருங்கிய 
உறவினரானபடியால் வெளிப்படையாகக்கிளௌஸ்டரை ரிச்சர்டு 
கொல்ல விரும்பவில்லை . கருணையற்ற பாராளுமன்றத்தின் கொடுஞ் 
செயல்களுக்கு அரசர் இப்படியாகப் பழிக்குப்பழி வாங்கினார் . 
எனினும் நாடு கடத்தப்பட்ட தம் நண்பர்கள் சப்போக்கையும் 
ஆக்ஸ்ஃபோர்டையும் அவர் திரும்ப அழைக்கவில்லை . சிறிது காலத் 
திற்குமுன் அவர்கள் மடிந்து போயிருந்தார்கள் . அடுத்த 
மூன்றாண்டுகளுக்கு அரசர் தம் அதிகாரத்தைப் பிற அமைச்சர் 
களிடம் ஒப்படைக்காமல் , தாமே அரசாட்சியை நேரிடையாக 
நடத்தினார் . தம் நம்பிக்கைக்குப் பாத்திரமான இருவரை மட்டும் 
அவர் பயன்படுத்திக் கொண்டார் . - ஸ்கோர்ப் என்பாரும் , புஷ்ஷி 
( Bushey ) என்பாருமே அவ்விருவர் . ஸ்கோர்ப் வில்ட்ஸின் பிரபு 
வாக்கப்பட்டிருந்தார் . புஷ்ஷி காமன்ஸ் சபையின்சபாநாயகராகப் 
பதவியேற்றிருந்தார் . 


ரிச்சர்டின் வல்லாட்சி : தம் ஆட்சிக்காலத்தின் இறுதிக் 
கட்டத்தில் ரிச்சர்டு அரசியலமைப்பு விதிமுறைகளுக்கு முரணாக 
நடந்து கொண்டார் என்பது வெளிப்படையாகப் புலனாயிற்று . 
இதன் விளைவாக அவர் பொதுமக்களின் அனுதாபத்தை இழக்க 
வேண்டியவரானார் . கி.பி. 1389 ஆம் ஆண்டுக்கும் 1396 ஆம் 
ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு மக்களின் 
அனுதாபமும் ஆதரவும் இருந்தன . அக்காலத்தில் நாட்டில் 
நல்லாட்சி மலர்ந்திருந்தது . அவருடைய நடவடிக்கைகள் அரசியல் 
அமைப்பு விதிமுறைகளுக்கு முரணாயிருந்தாலும் , அவை கொடுங் 
கோன்மை நிறைந்ததாகிவிட்டது என்று கூறுவது சரியாகாது . 
ஆனால் அரசர் எத்தருணத்திலும் கொடுங்கோன்மையை விளை 
விக்கக் கூடும் என்று மக்கள் அஞ்சினர் . பணக்காரர்களைத் தம் 
கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக்கொள்ள விரும்பிய ரிச்சர்டு , அவர் 
களிடம் நன்கொடைகள் 

அல்லது 

கட்டாயக் கடன்களை 
வசூலித்துக்கொண்டார் . தம் நம்பிக்கைக்குப் பாத்திரமாகாதவர் 
களிடம் சூறிப்பிட்ட தொகையொன்றையும் எழுதப்பெறாத 
பத்திரங்களில் கையெழுத்து வாங்கிக்கொண்டு , தமக்கு 
விரோதமாக அவர்கள் போகும்போது ரிச்சர்டு தம் விருப்பப்படி 
அப்பத்திரத்தைப் பூர்த்திசெய்து கொண்டு , அவர்களுக்குத் 


364 


பிரிட்டன் வரலாறு 


தொல்லைகள் கொடுக்க முற்பட்டார் . தம்முடைய சொந்த 
பாதுகாப்பிற்காக அவர் வில்லாளிகளின் பெரும் படையொன்றை 
வைத்துக்கொண்டார் . கி.பி. 1398 ஆம் ஆண்டில் இரண்டாம் 
ரிச்சர்டு புதிய முறை யொன்றைப் புகுத்தி 

மக்களின் 
அனுதாபத்தை இழந்தார் . அதன்படி , பாராளுமன்றத்தின் 
அதிகாரங்களைப் பிர்புக்களில் பதின்மர் , இரு பிஷப்புகள் , ஆறு 
சாமானியர்கள் ஆகியோரைக் கொண்ட நிலையான குழுவொன்றி 
னிடம் கொடுத்து விடுமாறு பாராளுமன்றத்தையே கூறவைத்தார் . 
புதிய சட்டம் அல்லது புதிய வரி ஆகியவற்றை நிறைவேற்றும் 
போது அக்குழுவின் அனுமதி , பாராளுமன்றத்தின் அனுமதிக்கு 
நிகரானது என்றும் அவர் அறிவித்தார் . இம்முறை சீரிய 
விளைவுகளைக் கொண்டிருந்த பேராபத்தாகும் . சிறு குழுவொன்றை 
அரசர் தம்மிஷ்டப்படி ஆட்டிப்படைக்க முடியும் . இல்லையேல் 
பாராளுமன்றத்தின் இருசபைகளின் அனுமதியைப் பெற்றே 
ஒவ்வொன்றையும் செய்திருக்கவேண்டும் . மேலும் பாராளுமன்றம் 
பெரிய சபையானதாலும் , பொதுமக்களின் பிரதிநிதிகளைக் 
கொண்டிருந்தமையாலும் , அரசரின் எதேச்சாதிகாரச் சட்டங் 
களையோ , வரிவிதிப்புகளையோ ஏற்றுக்கொள்ளாது . எனவே 
அரசரின் இக்குழு முறை நிர்வாகம் பாராளுமன்றத்தைப் புறக் 
கணிப்பதாயிருந்தது . இது அரசியல் அமைப்புக்கு 

அமைப்புக்கு விரோத 
மானதும் முறை பிசகானதும் ஆகும் . எனினும் ரிச்சர்டு முறை 
கேடான வழியில் ஆட்சி நடத்தினார் என்று குறை கூறுவதும் 
பொருந்தாது . மக்களைத் தம் பக்கம் வைத்துக்கொள்ள விழைந்த 
ரிச்சர்டு அடக்குமுறைகளைக் கட்டவிழ்த்து விடவில்லை . ஆனால் , 
பிரபுக்களில் பெரும்பாலோரை அரசர் பகைத்துக் கொண்டார் . 
அதேபோன்று லோலார்டுகளைத் தாக்க திருச்சபையினருக்கு உதவ 
மறுத்ததால் திருச்சபையினரையும் அரசர் - பகைத்துக்கொள்ள 
வேண்டியவரானார் . இருப்பினும் பெரும்பாலான நாட்டுக் 
குடிமக்களை அவர் பகைத்துக்கொள்ளவில்லை . எனினும் ரிச்சர்டின் 
சமீப கால வல்லாட்சிக்கான அறிகுறிகளைக் கண்ட குடிமக்களும் 
பெரிதும் குழப்பமுற்றார்கள் . 


மௌபரே , லங்காஸ்டர் பிரபு ஹென்றி ஆகியோர் நாடு கடத்தப் 
படல் : ரிச்சர்டு அரசரின் வீழ்ச்சிக்கு அவருடைய பழிதீர்த்துக் 
கொள்ளும் பேராசையே காரணமாய் நின்றது . மேல் வழக்காடும் 
பிரபுக்களில் எஞ்சிநின்ற மௌபரே பிரபுவும் , லங்காஸ்டர் பிரபு 
ஹென்றியும் சண்டையிட்டு ஒருவர் மற்றொருவர் மீது துரோகக் 
குற்றம் சாட்டிக்கொண்டார் . அவர்கள் இருவரையும் சண்டை 
யிட்டுக் கொள்ள அனுமதித்த ரிச்சர்டு , திடீரென அச்சண்டையை 
அனுமதிக்க மறுத்ததுடன் இருவரையும் நாடுகடத்தினார் . 


365 


இரண்டாம் ரிச்சர்டு 


மௌபரே பிரபு வாழ்நாள் முழுவதும் நாடுகடத்தப்பட்டார் . 
லங்காஸ்டர் பிரபு ஹென்றி பத்தாண்டுகள் நாடுகடத்தப்பட்டார் . 
இம்முடிவு தவறானது என்று கருதப்பட்டது , கி.பி. 1388 இல் 
தமக்குத் தொல்லை 

கொடுத்ததற்குப்பழிவாங்கவே 
தண்டனையை ரிச்சர்டு வழங்கினார் என்று பேசிக்கொண்டனர் . 
பர்லியையும் ட்ரெசிலியனையும் கொன்றவர்கள் அனைவரையும் 
இப்போது ரிச்சர்டு தண்டித்துவிட்டார் ( 1398 ) . 

கி.பி. 1399 ஆம் ஆண்டில் தம்முடைய அறுபத்தோராம் 
வயதில் ஜான் காண்ட் காலமானார் . ஜான் காண்டின் மகன் தான் 
நாடு கடத்தப்பட்ட லங்காஸ்டர் பிரபு ஹென்றி . ஜான் காண்ட் 
இறந்தவுடன் ஒரு பிரச்சினை எழுந்தது . ஜான் காண்டின் 
சொத்துக்களின் வாரிசாக லங்காஸ்டர் பிரபு ஹென்றியே 
நியாயப்படி பொறுப்பேற்றிருக்க வேண்டும் . ஆனால் , அவர் 
நாடு கடத்தப்பட்டு விட்டதால் , நியாயமாக அவருக்குச் சேர 
வேண்டிய பெரும் பண்ணைகளை ரிச்சர்டு , அவருக்குக் கொடுக்க 
மறுத்துவிட்டார் . அவருடைய சொத்துக்களைத் தம்முடைய 
தாக்கிக் கொண்டார் ரிச்சர்டு . ஹென்றியைத் துரோகி என்றோ 
அல்லது அவருடைய குற்றங்களுக்குத் தண்டனையோ விதிக்கப் 
படாமையால் அவருக்குச் சொந்தமான சொத்துக்களைப் பறித்துக் 
கொண்டது எவ்வகையிலும் நியாயமாகாது . நாடு கடத்தப்பட்ட 
ஹென்றி , ரிச்சர்டின் இந்த நடவடிக்கையினால் அரசரின் கடும் 
பகைவரானார் . ரிச்சர்டைப் பழிவாங்கத் தீர்மானித்து வாய்ப்பை 
எதிர்நோக்கியிருந்தார் ஹென்றி . 

ஹென்றி இங்கிலாந்திற்கு வந்து இறங்குதல் : கி.பி. 1399 ஆம் 
ஆண்டில் ஹென்றிக்கு வாய்ப்பு கிட்டியது . அயர்லாந்தின் 
துணைப் பிரபுவான எல்லைப்பிரபு அங்கு நடைபெற்ற கைகலப் 
பொன்றில் ஐரிஸ் கலகக்காரர்களால் கொல்லப்பட்டார் . அயர் 
லாந்தில் அமைதியை நிலைநாட்ட அவசரமாகப் புறப்பட்டுச் 
சென்றார் ரிச்சர்டு . விக்லோ மலைப்பகுதிகளில் கடினமான படை 
யெடுப்பினை மேற்கொண்டிருந்த ஞான்று , ஹென்றி இங்கிலாந்தில் 
வந்திறங்கிய செய்திகேட்டு வியப்பில் ஆழ்ந்தார் அரசர் ரிச்சர்டு . 
யார்ஷயரில் இருக்கும் ரெவன்ஸ்பூர் என்னுமிடத்தில் இறங்கிய 
லங்காஸ்டர் பிரபு ஹென்றியோடு ஆர்ச்பிஷப் அருண்டேலும் 
நாடு கடத்தப்பெற்றிருந்த வேறு சிலரும்கூட வந்திருப்பதாகவும் 
செய்தி கிட்டியது . காலம் சென்ற அருண்டேல் பிரபுவின் 
சகோதரர்தான் ஆர்ச்பிஷப் அருண்டேல் . தம்முடைய சொத்து 
பறிபோனதை எதிர்த்து வழக்காடவே தாம் இங்கிலாந்து 
வந்துள்ளதாகவும் துரோக சிந்தனை ஒன்றும் தமக்குக் கிடையா 
தென்றும் , ஹென்றி அறிவித்தார் . அவருடைய தந்தையாரின் 


366 


பிரிட்டன் வரலாறு 


படை 


சேவகத்திலிருந்த பல்லாயிரப் 

வீரர்களும் வடதிசைப் 
பிரபுக்களும் உடனே ஹென்றியுடன் சேர்ந்து கொண்டனர் . 
அரசர் அயர்லாந்து சென்றபோது அரசாட்சிப் பொறுப்பை , 
ரிச்சர்டின் மாமன்மார்களில் ஒருவரான யார்க் டியூக் எட்மண்ட் 
என்பார் கண்காணித்து வந்தார் . எட்மண்டு எளியவர் ; 
துடிதுடிப்பில்லாதவர் . ஹென்றியின் படையெடுப்பைத் தடுக்க , 
எட்மண்ட் உடனே படையொன்றைத் திரட்டினார் . ஆயினும் 
என் ! தமக்குத்துரோக சிந்தனை ஒன்றுமில்லை என்றும் , சுதந்திரப் 
பாராளுமன்றம் ஒன்றிடம் தாம் முறையிட்டுக் கொள்ளப் 
போவதாகவும் , அரசரைச் சுற்றியுள்ள கெட்ட அமைச்சர்களை 
விரட்டப் போவதாகவும் , அதற்காகவே தாம் வந்திருப்பதாகவும் 
ஹென்றி அறிவித்ததை , உண்மையென்று நம்பிய எட்மண்ட் தம் 
படைகளைக் கலைத்துவிட்டார் . 


ரிச்சர்டின் துரதிர்ஷ்டம் : எனவே , ஹென்றியை எதிர்க்க 
இப்போது இங்கிலாந்தில் ஒருவருமில்லை . நாடு அவருடைய 
காலடியில் கிடந்தது . ரிச்சர்டு அயர்லாந்திலிருந்து 

கிளம்ப 
முடியாது தவித்தார் . கீழ்க்காற்று வீசத் தொடங்கியதால் 
டப்ளினிலிருந்து ஐரிஸ் கால்வாயை அவரால் கடக்க முடியவில்லை . 
ஹென்றி இங்கிலாந்து வந்தவுடன் அரசருடைய முக்கிய அமைச்சர் 
களான வில்ட்ஷயர் பிரபு ஸ்கோர்ப் , புஷ்ஷி , கிரீன் ஆகிய 
மூவரையும் கைப்பற்றிச் சிரச்தேசம் செய்துவிட்டார் . இதிலிருந்து 
அவருடைய திட்டம் என்னவாக இருக்கமுடியும் என்பதை 
ஊகிக்கமுடியும் . இதுகண்ட ரிச்சர்டின் நண்பர்கள் ஆயுதந் 
தாங்கிப் போருக்கு ஆயத்தமாயினர் . சாலிஸ்பரி பிரபு படை 
யொன்றுடன் வேல்ஸுக்குப் புறப்பட்டு ரிச்சர்டை வரவேற்கச் 
சித்தமானார் . எனினும் தட்பவெப்பநிலை சீர்படாததன் விளைவாக 
அயர்லாந்திலிருந்து ரிச்சர்டு இங்கிலாந்து திரும்ப முடியாது 
தத்தளித்தார் . இரண்டு நாட்களுக்குப் பின்னர் ரிச்சர்டு மில்போர் 
ஹேவன் என்ற இடத்தில் வந்திறங்கிய போது சாலிஸ்பரியின் 
படை அங்கிருக்கவில்லை . ஏமாற்றமுற்ற படைகளைச் சாலிஸ்பரி 
பிரபு கலைத்துவிட்டமையால் , படை வீரர்கள் தத்தம் வீடு 
திரும்பியிருந்தனர் . 


நாடு 


ரிச்சர்டு பதவியிலிருந்து நீக்கப்படல் : தம்முடைய நண்பர்கள் 
படைகளுடன் தம் உதவிக்கு வரச் சித்தமாக இருப்பார்கள் என்ற 
நம்பிக்கையுடன் ரிச்சர்டு மன்னர் தன்னந்தனியாக 
திரும்பினார் . ஆனால் அரசரை எதிர்க்க , நார்த்தம்பர்லாந்து பிரபு 
பெர்ஸி என்பாரின் தலைமையில் படையொன்றை ஹென்றி 
அனுப்பியிருந்தார் . அப்படை விரைவில் அரசரைச் சூழ்ந்து 
கொண்டது . அராருக்குத் துரோகம் செய்து அவருடைய 


367 


இரண்டாம் ரிச்சர்டு 


முடியைப் பறித்துக்கொள்ளவோ அல்லது அவரைக் கைது 
செய்யவோ திட்டமொன்றுமில்லை என்ற தவறான வாக்குறுதியை 
நம்பி , ரிச்சர்டு சரணடைந்தார் . அவரை உடனடியாக இலண்டன் 
மாநகருக்குக் கொண்டு சென்றனர் . அங்குப் பாராளுமன்றம் 
ஒன்று கூட்டப் பெற்றிருந்தது . ரிச்சர்டு தம்மிடம் சிறைப் 
பட்டிருப்பதால் , தமக்கு அமைச்சர் அவையை மாற்றும் நோக்க 
மில்லையென்றும் , அரியணையைக் கைப்பற்றப் போவதே 
தம்முடைய குறிக்கோள் என்றும் ஹென்றி அறிவித்தார் . 
நாட்டை முறைகேடாகவும் அறநெறிக்குப் புறம்பாகவும் ஆண்ட 
மையால் , முடிசூட்டு விழாவின்போது ஏற்றெடுத்துக் கொண்ட 
வாக்குறுதியை மீறிவிட்டார் என்பதால் ரிச்சர்டு முடியை இழக்க 
வேண்டுமென்ற 

கோரிக்கையை பாராளுமன்றம் ஏற்றுக் 
கொண்டது . - ரிச்சர்டு பதவியை இழக்கவேண்டியவரானார் . 
அவர்மீது முப்பத்து மூன்று தனித்தனிக் குற்றச்சாட்டுகள் சுமத்தப் 
பட்டன . அவற்றில் ஒரு சில குற்றச்சாட்டுகள் அபத்தமானவை ; 
வேறு சில அபாண்டமானவை . உணர்விழந்த நிலையில் ரிச்சர்டு 
முடிதுறக்க ஒப்புக்கொண்டார் . 

ஹென்றி 

முடி சூட்டிக் 
கொண்டார் . பதவி விலக்கப்பட்ட ரிச்சர்டு போண்டிஃபிராக்டு 
( Pontefract ) கோட்டைக்கு 

கோட்டைக்கு அனுப்பப்பெற்று , அல்லல்பட்டு 
அங்கேயே மாண்டார் . லங்காஸ்டர் பிரபு ஹென்றி , நான்காம் 
ஹென்றி என்ற பெயருடன் முடிசூட்டிக் கொண்டார் . 


26. நான்காம் ஹென்றி 


( 1399-1413 ) 


வகையாக 


லங்காஸ்டர் பிரபு ஹென்றி அரசராக முடிசூட்டிக்கொள்ளும் 
நிமிடம்வரை அவருக்குப் பல்வேறு சீரிய வாய்ப்புகள் ஒன்றன்பின் 
ஒன்றாகக் கிட்டின . அரசர் அயர்லாந்து சென்றிருந்தமையால் 
இங்கிலாந்தில் அவர் இல்லாதுபோனதும் , யார்க் டியூக்கின் 
பயனற்ற நடவடிக்கையும் , இங்கிலாந்திற்கு உடனே திரும்ப 
முடியாமல் - ரிச்சர்டைத் தவிக்கவைத்த - கீழ்க்காற்றுகளும் , 
அவருடைய முக்கிய அதிகாரிகளின் கையாலாகாதத்தன்மையும் 
போன்ற அரிய வாய்ப்புகளை ரெவன்ஸ்பூரில் வந்திறங்கியபோது 
ஹென்றி சிந்தித்திருக்கமாட்டார் . மேற்கூறிய சம்பவங்கள் வேறு 

அமைந்திருப்பின் ஹென்றி இங்கிலாந்தின் 
அரியணையைக் கைப்பற்றும் அளவுக்குத் துணிச்சலைப் பெற்றிருக்க 
மாட்டார் ; ஒருவேளை தம்முடைய சொந்த மனக்குறைகளை 
நிவர்த்தி செய்துகொள்ளும் முயற்சியோடு மட்டும் நின்றிருப்பார் . 

அரியணையைப் பறித்த முயற்சி வெற்றி பெற்றதும் , புதிய 
அரசரின் அடிப்படைப் பலவீனம் வெளிப்படையாகப் புலனாகத் 
தொடங்கியது . அவரை நாட்டு மக்கள் அனைவரின் அரசர் 
என்பதற்கு மாறாக , ஒரு கட்சியின் அரசர் என்று 

என்று கூறுவதே 
பொருத்தமுடையதாகும் . அவரை ஆதரித்தவர்கள் பெரும் 
பாலும் பாரன் பிரபுக்களேயாவர் . அப்பிரபுக்கள் மேல் 
வழக்காடும் பிரபுக்களுடனும் , ஆர்ச்பிஷப் அருண்டேல் 
தலைமையில் இருந்த திருச்சபை ஊழியர்களுடனுமே தொடர்பு 
கொண்டிருந்தார்கள் . அருண்டேலின் தலைமையிலான திருச் 
சபையினர் விக்லிஃப்பின் போதனைகளைப் பின்பற்றியவர்களை 
ஒறுத்துத் தீர்த்துக்கட்டும் முயற்சிக்கு ஹென்றியைக் கருவியாகப் 
பயன்படுத்தத் தீர்மானித்தனர் . ஏனைய கட்சிகளைச் சார்ந்தவர் 
களுக்குப் பெரும் சலுகைகளை அளித்து அவர்களை விலைக்கு 


நான்காம் ஹென்றி 


369 


வாங்கினால் தான் அவர்களின் ஆதரவு அவருக்குக் கிட்டக்கூடும் . 
இதனிடையில் பதவியிலிருந்து விலக்கப்பெற்ற அரசர் இரண்டாம் 
ரிச்சர்டை ஆதரித்த பாரன் பிரபுக்களும் நாட்டில் இருந்தனர் 
என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் . இருப்பினும் ஹென்றி 
முடிசூட்டிக்கொண்ட தருணத்தில் அவர்கள் வலிவிழந்தவர்களாய் 
இருந்தார்கள் . ஆனால் நாட்டின் பல பகுதிகளில் இன்னமும் 
ஹென்றியின் பெயரைவிட ரிச்சர்டின் பெயருக்கே பொதுமக்களின் 
பேராதரவு இருந்தது . 


நான்காம் ஹென்றியின் நிலை : பாராளுமன்றத் தேர்தல் 
மூலம் அரசுரிமையைப் பெறுவதைப் பொறுத்தே லங்காஸ்டர் 
பிரபு அரசராகப் பொறுப்பேற்பது சாத்தியமாகும் . இரண்டாம் 
ரிச்சர்டுக்குப் பிறகு பரம்பரை 

பிறகு பரம்பரை பாத்யமாகப் பார்த்தால் 
அரசுரிமை இளம் வயதினரான எல்லைப் பிரபுவுக்கே ( ரோஜர் 
பிரபுவின் மைந்தர் ; கி.பி. 1398 இல் அயர்லாந்தில் மாண்டவர் ) 
செல்ல வேண்டும் . அவருடைய 

உரிமையைப் புறக்கணித்து 
ஒதுக்கிவைத்துவிட்டு , பாராளுமன்றத் தேர்தல் மூலம் பதவியைப் 
பெற்ற ஹென்றி , பாராளுமன்றத்தாலேயே பதவியை இழக்கவும் 
முடியும் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டியவரானார் . எந்தப் 
பாராளுமன்றம் தம்மை அரசராக அங்கீகரித்ததோ , அதே 
பாராளுமன்றம் தம்மை அரசராக ஏற்க மறுக்கவும் கூடும் 
என்பதை ஹென்றி உணர்ந்திருந்தார் . எனவே பாராளுமன்றத்தின் 
இருசபைகளையும் ஹென்றி பகைத்துக் கொள்ளாமல் 
எச்சரிக்கையாக இருக்கவேண்டியவரானார் . சொல்லப்போனால் , 
அவர் பாராளுமன்றத்திற்குக் கட்டுப்பட்டே நடக்க வேண்டியவ 
ரானார் . அத்துடன் தம்மை ஆதரித்த பிரபுக்களின் கட்சியையும் 
பாதுகாத்து , திருச்சபையினர் கேட்டதையெல்லாம் மானியமாக 
வழங்கவும் வேண்டியவரானார் ஹென்றி . 


டெர்பி பிரபுவாக இருக்கையில் அவருக்கிருந்த பொதுமக்கள் 
ஆதரவு , அவர் அரசரானதும் குறைந்து காணப்பட்டதை 
ஹென்றி உணர்ந்து கொண்டார் . அவருக்குப் பகைவர்கள் பலர் ; 
அப்பகைவர்களும் ஹென்றியைப் பதவியிலிருந்து 

பதவியிலிருந்து விலக்கத் 
தீவிரமாக முயற்சித்தனர் ; நண்பர்களோ அருமையிலும் அருமை ; 
அவருக்கு ஆதரவு காட்டியவர்கள் பேராசைக்காரர்கள் . பொது 
மக்களில் பெரும்பாலோர் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்க 
வில்லை . இருப்பினும் பதினான்கு ஆண்டு காலம் ஹென்றி 
அரசராகப் பதவி வகித்ததிலிருந்து அவருடைய திறமையை 
ஒருவாறு உணரலாம் . அவருக்குப் பின்னர் ஆட்சி அவருடைய 
மகனுக்குச் சென்றது . ஹென்றி அரசராகப்பதவியேற்றதற்கேற்ப 


37.0 


பிரிட்டன் வரலாறு 


குண நலன்களைக் கொண்டிருந்தார் . ஹென்றி பழிபாவங்களுக்கு 
அஞ்சாதவரெனினும் , தோற்றத்தில் நேர்மையாளராகவும் , 
இனிமையாகப் பேசுபவராகவும் , அடக்கமானவராகவும் காணப் 
(பட்டார் . தேவைப்படும்போது கடுமையாக நடவடிக்கை எடுக்கத் 
" தவறாதவரெனினும் , ஹென்றி 

நெகிழ்ச்சியுள்ளவர் ; 
எச்சரிக்கையானவர் . 


மன 


ஹாலந்து சகோதரர்களின் கலகம் : பதவி ஏற்றுக்கொண்ட 
இரண்டு மாத அளவில் ஹென்றியின் ஆட்சிக்கெதிராக மூண்ட 
பல கலகங்களில் முதலாவது வெடித்தது . இக்கலகத்திற்குக் 
காரணமானவர்கள் இரண்டாம் ரிச்சர்டின் கட்சியைச் சார்ந்த 
வர்களே . இரண்டாம் ரிச்சர்டின் ஒன்றுவிட்ட சகோதரர் 
ஹன்டிங்டன் பிரபு ஜான் ஹாலந்து , அவருடைய மைத்துனர் 
கென்ட் பிரபு தாமஸ் ஹர்லந்து , லோலார்டிய ஆதரவாளரான 
சாலிஸ்பரி பிரபு மான்டேகு , டெஸ்பென்ஸர் பிரபு ஆகியோர் 
ஹென்றிக்கு எதிரான முதல் கலகத்திற்குப் பொறுப்பானவர் 
களாவர் . விளையாட்டுப்போட்டி ஒன்றிற்காகக் கூடும் போர் 
வையில் பல்லாயிரப் படைவீரர்கள் ஒன்று திரண்டு திடீரென 
அவர்கள் வின்ஸ்டர் கோட்டையை நோக்கிச் சென்று , அரசரைக் 
கைப்பற்ற எண்ணினர் . ஆனால் , ஹென்றி அதிர்ஷ்டவசமாகத் 
தப்பி இலண்டன் மா நகரை நோக்கி ஓடினார் . அங்கு மக்களைப் 
போருக்கு ஆயத்தமாகும்படி ஹென்றி ஆணையிட்டார் . 


ஹாலந்து சகோதரர்களும் , அவர்தம் நண்பர்களும் இம் 
முயற்சி தோல்வியுற்றதைக் கண்டு , மீண்டும் பெரும் படை 
யொன்றுடன் திரள்வதென்ற முடிவுடன் கலைந்து சென்றனர் . 
வேல்ஸிலும் , வேல்ஸ் எல்லையிலும் ரிச்சர்டின் 

எண்ணற்ற 
நண்பர்களை ஒன்று திரட்டும் நோக்குடன் அவர்களில் பெரும் 
பாலோர் மேற்குத் திசை நோக்கிச் சென்றனர் . அவர்களின் 
காலதாமதமே , அவர்களுக்குக் காலனாக அமைந்தது . விரைவாக 
அவர்களைப் பின்தொடர்ந்த அரசர் , போர் ஏதுமின்றி அவர்களைக் 
கலைந்து ஓடும்படிச் செய்துவிட்டார் . சிரென் செஸ்டரில் மூண்ட 
கைகலப்பொன்றில் கென்ட் பிரபுவும் , சாலிஸ்பரி பிரபுவும் 
கொல்லப்பட்டார்கள் . எஸ்ஸெக்ஸில் ஹன்டிங்டன் பிரபுவும் , 
பிரிஸ்டலில் டெஸ்பென்ஸரும் பிடிபட்டுச் சிரச்சேதம் செய்யப் 
பெற்றனர் . அவர்களை விசாரிக்க விசாரணையொன்றும் நடத்தப் 
பெறவில்லை . வேறு சில தலைவர்கள் பிடிக்கப் பெற்றுக் கழுவேற்றப் 
பட்டும் , இலண்டன் - சிறையில் அடைக்கப்பட்டும் 
பட்டனர் . முதல் கலகம் தோல்வியுற்றது . 


அடக்கப் 


நான்காம் ஹென்றி 


371 


இரண்டாம் ரிச்சர்டின் கொலை : மேற்கூறிய கலகம் இரண்டாம் 
ரிச்சர்டின் கொலைக்குக் காரணமாய் அமைந்தது . பான்டிகிராப்ட் 
கோட்டையில் ரிச்சர்டைப் பட்டினி போட்டுக்கொன்றார் 
ஹென்றி . பதினைந்து நாட்கள் பட்டினியால் வாடி வதங்கிய 
ரிச்சர்டு துடிதுடித்துச் செத்தார் ( கி.பி 1400 ) . அவருடைய 
உடலைப் 

பொதுமக்களுக்குக் காட்டினார்கள் . இருப்பினும் , 
அவ்வுடல் ரிச்சர்டின் உடலேயல்ல ; அவர் இன்னும் உயிரோடிருப் 
பதாக வதந்திகள் உலாவின . இரண்டாம் ரிச்சர்டு என்று 
தம்மைக் கூறிக்கொண்ட ஒருவர் நான்காம் ஹென்றியின் ஆட்சிக் 
காலம் முழுமையும் ஸ்காட்லாந்து அரண்மனையில் வாழ்ந்து 
வந்தார் . 


லோலார்டுகள் ஒறுக்கப்படல் : திருச்சபைக் கட்சியைத் தம் 
பக்கம் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நிலையற்றிருந்த தம் 
அரசுரிமையைப் பாதுகாக்க விரும்பினார் ஹென்றி . ஆர்ச்பிஷப் 
அருண்டேலின் கருத்துப்படி , அவர் பாராளுமன்றத்தைக் கூட்டி 
லோலார்டுகளுக்கெதிரான சட்டமொன்றை நிறைவேற்றினார் . 
இச்சட்டத்திற்கு டி ஹெரிட்டிகோ கம்புரெண்டோ ( De Here 
tico Comburendo ) என்று பெயர் . இச்சட்டம் சமய நிந்தனையாளர் 
களின் பிரசாரத்திற்குத் தடை விதித்தது . உடனே லோலார்டுகள் 
ஒறுக்கப்பட்டார்கள் . லோலார்டுகளின் முதல் தியாகி என்று 
கருதப்பட்ட இலண்டன்மாநகர் லோலார்டிய சமயக்குரு 
வில்வியம் சாட்ரி என்பார் சமய நிந்தனைக்காக எரிக்கப்பெற்றுக் 
கொல்லப்பட்டார் . அடுத்த இருபதாண்டுகள் 

இடையறாது 
லோலார்டுகளை ஒறுத்த இக்கொடுமை நீடித்தது . 

விக்லிஃப்பின் சீடர்களை ஒறுப்பதில் அரசருக்கு ஒத்துழைப்பு 
கொடுத்த போதிலும் , சட்டம் , பொருளாதாரம் பற்றிய 
சீர்திருத்தங்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் ஹென்றிக்குப் 
பல தொல்லைகளைக் கொடுத்தது . தங்களுடைய கோரிக்கைகளை 
நிறைவேற்றும்வரை மானியம் வழங்கப்படாது என்ற 
கொள்கையைத் தீவிரமாக நிலை நாட்டிப் பாராளுமன்றம் 
ஹென்றியின் செலவினங்களைக் கட்டுப்படுத்த முயன்றது . விட்டுக் 
கொடுத்தும் , காலந் தாழ்த்தியும் ஹென்றி முடிந்த மட்டும் 
இக்கொடிய நாளை ஒத்திப்போட்டு வந்தார் . இறுதியில் பல்வேறு 
அரசியல் அமைப்புச் சலுகைகளை வேண்டா வெறுப்போடு பாராளு 
மன்றத்திற்கு அளிக்க வேண்டியவரானார் ஹென்றி . 


கிளன்டோவரின் கலகம் : ( Owen Glendower ) ரிச்சர்டின் 
மரணத்தால் நாட்டில் கலகங்கள் மூளும் சூழ்நிலை தற்காலிகமாக 
நின்றது . எல்லைப் பிரபு எட்மண்டு சிறு குழந்தையானபடியால் 


372 


பிரிட்டன் வரலாறு 


அவருடைய பெயரைப் பயன்படுத்திக் கட்சியொன்றை அமைப் 
பதும் கடினமாகத் தென்பட்டது . இரண்டாம் ரிச்சர்டின் 
மரணத்தைப்பற்றிய செய்தி ஊர்ஜிதமாகாமையான் , அவரை 
அடுத்துவரும் வாரிசை அங்கீகரித்துக் கொள்ளவும் வாய்ப்பேற்பட 
வில்லை . இத்தருணத்தில் வேல்ஸில் கலகம் மூண்டது . அது 
வேல்ஸின் தேசியக் கலகமாகக் கருதப்பட்டது . ஏறத்தாழ ஒரு 
நூறு ஆண்டுகட்கு அங்கு உள் நாட்டுக் குழப்பம் ஒன்றும் 
ஏற்படாமையால் , அமைதி நிலவியிருந்தது . மூன்றாம் எட்வர்டின் 
ஆட்சிக்காலத்தின்போது வேல் ஸி லிருந்து திரட்டப்பெற்ற 
படைகள் அவர் செய்த போர்கள் அனைத்திலும் விசுவாசத்துடன் 
பங்குகொண்டிருந்தன . ஆனால் , இப்போது வேல்ஸில் ஓவன் 
கிளன்டோவர் என்பாரின் தலைமையில் கலகம் மூண்டது . ஓவன் 
கிளன்டோவர் தொன்மையான அரச பரம்பரையில் தோன்றி 
யவர் . 

வேல்ஸ் மக்கள் ஒருபோதும் லங்காஸ்டர் பிரபு 
ஹென்றியை ( நான்காம் ஹென்றியை ) ஆதரிக்கவில்லை ; கிளன் 
டோவர் , ஹென்றியை எதிர்க்கவேண்டி அவர்களை அழைத்த 
போது அவர்கள் விருப்பத்துடன் 

ஆட்சியைப் 

பறித்துக் 
கொண்டவர் என்ற காரணத்திற்காக ஹென்றிக்கு எதிராகப் 
படைக்கலம் ஏந்தினர் . ரிச்சர்டின் சார்பாக இப்போர் நடைபெறு 
வதாக ஓவன் சாக்குபோக்கு கூறினார் . ஆனால் , உண்மையில் 
கிளன்டோவர் தம் சொந்த நலனைக் கருதியே போர் செய்தார் . 
வேல்ஸின் சுதந்திரத்தைப் பெறுவது அவருடைய இலட்சியமாக 
இருந்தது . இங்கிலாந்தின் அரசுரிமைக்கும் இப்போருக்கும் 
சம்பந்தமிருக்கவில்லை . ஏனெனில் அது வேல்ஸின் தேசியப் 
போராகும் . கிளன்டோவர் வேல்ஸ் மலைப் பகுதிகளிலிருந்து 
இறங்கி வந்தமைக்குக் காரணம் இங்கிலாந்திற்கு உதவும் 
நோக்கமன்று . அதற்கு மாறாக வேல்ஸின் 

எல்லையிலிருந்து 
ஷயர்களான ஸ்ரூஸ்பரி , வொர்செஸ்டர் 

ஆகியவற்றைக் 
கொள்ளையிடவே அவருடைய படைகள் முயன்றன . வேல்ஸ் 
கலகக்காரர்களை அடக்க பல படைகளை ஹென்றி அனுப்பினார் . 
எனினும் அவரால் அவர்களைக் கைப்பற்ற 

முடியவில்லை . 
ஹென்றியின் படைகள் 

போதுமான உணவுப் பொருள்கள் 
கைவசம் இருக்கும்வரை போரிட்டுவிட்டு , அது தீர்ந்ததும் , வேல்ஸ் 
மலைப்பகுதிகளுக்குச் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டபோது 
ஆங்கிலப் படைகளை வேல்ஸியர் பின்னிருந்து தாக்கினர் . பின்னர் 
ஹென்றி அரசரே பெரும் படையொன்றுடன் வேல்ஸின்மீது 
படையெடுத்தபோது , தட்பவெப்பநிலை மோசமான தன் விளைவாக 
அவருக்குப் பலத்த சேதமேற்பட்டது ( கி.பி. 1402 ) . 

வேல்ஸில் மூண்ட கலவரத்தின் எதிரொலி இங்கிலாந்தில் 
கேட்கவில்லை . எனினும் வேறு பல தொல்லைகள் ஹென்றியை 


நான்காம் ஹென்றி 


373 


படை 


வாட்டின . தம்முடைய மருமகனைப் 

பதவியிலிருந்து 
விலக்கியதற்குப் பழிவாங்க எண்ணிய ஃபிரெஞ்சு மன்னர் 
ஹென்றிக்கு எதிராகப் 

திரட்டினார் . ஃபிரெஞ்சியர் 
இங்கிலாந்தின்மீது படையெடுக்கும் அபாயம் மூண்டது . 
இங்கிலாந்தின் தென்கடற்கரை நகரங்களை நார்மானியக் 
கொள்ளைக் கூட்டத்தினர் சூறையிட்டனர் . அதே தருணத்தில் 
ஸ்காட்டியரும் டக்லஸ் பிரபுவின் தலைமையில் எல்லைப்புறங்களைக் 
கடந்து இங்கிலாந்தின்மீது படையெடுத்தனர் . இருப்பினும் 
ஸ்காட்டியர் ஹோமில்டன் ஹில் ( Homildon Hill ) என்னுமிடத்தில் 
தோற்கடிக்கப்பட்டனர் . நார்த்தம்பர்லாந்து பிரபுவின் மகனான 
ஹென்றி பெர்சி ஆங்கிலப்படையை நடத்திச் சென்றார் . டக்லஸ் 
பல்வேறு ஸ்காட்டிய பிரபுக்களுடன் சிறைப்படுத்தப்பட்டார் 
( 1402 , செப்டம்பர் 14 ) . 


பெர்சிக்களின் கலகம் : ஸ்காட்டிய வெற்றி பயங்கர 
விளைவுகளைக் கொண்டிருந்தது . ஹென்றி மன்னருக்கும் பெர்சி 
களுக்குமிடையே சச்சரவேற்பட்டது . ஸ்காட்லாந்து போரில் 
கைப்பற்றப்பட்ட படை வீரர்களைத் தம்மிடம் ஒப்படைக்கும்படி 
ஹென்றி உத்தரவிட்டார் . அவர்களின் விடுதலைக்கான மீட்சிப் 
பணத்தின் மூலம் வருவாய் குறைந்த கருவூலத்தை 

கருவூலத்தை நிரப்ப 
எண்ணினார் அரசர் . ஆனால் கைப்பற்றப்பட்ட பொருள் தம்மைச் 
சார்ந்தது எனக்கொண்ட பெர்சிகள் ஹென்றியின் உத்தரவைக் 
கடுமையாக எதிர்த்தனர் . பெர்சி பிரபுவின் தந்தையாரான 
நார்த்தம்பர்லாந்து பிரபு , ஹென்றி இங்கிலாந்தின் அரசுரிமையைப் 
பறித்துக் கொண்டபோது அவருடைய முக்கிய ஆதரவாளராக 
இருந்தவர் . எனவே , தமக்குச் சேரவேண்டிய பொருளை அரசர் 
அபகரிக்கக்கூடாது என்று அவர் விரும்பினார் . ஆனால் அரசர் தம் 
உத்தரவுக்குக் கட்டுப்பட்டுத்தான் ஆகவேண்டுமென்று கோரியதை 
பெர்சிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் . கலகம் ஒன்றைச் 
செய்யவும் பெர்சிகள் அவசர அவசரமாக முனைந்தனர் . பெர்சி 
பிரபுக்கள் வடபகுதியில் பெருத்த செல்வாக்கைப் பெற்றிருந் 
தமையால் பெரும் படையொன்றை இக்கலகத்தில் ஈடுபடுத்த 
அவர்களால் முடிந்தது . இக்கலவரத்திற்குப் பெர்சிகளே காரணம் . 
நார்த்தம்பர்லாந்து பிரபுவின் 

பிள்ளை ஹென்றி பெர்சியை 
ஹாட்ஸ்பர் என்பர் . டக்லஸ் பிரபுவை விடுதலை செய்து , 
அவரையும் அரசர் ஹென்றிக்கு எதிராகத் தம்பக்கம் சேர்த்துக் 
கொண்டார் பெர்சி . தம் தமையனாரும் வொர்செஸ்டரின் 
பிரபுவுமான தாமஸ் பெர்சியையும் தமக்கு உதவி செய்யுமாறு 
அழைத்தார் நார்த்தம்பர்லாந்து பிரபு . பெர்சிகள் வேல்ஸிலிருந்த 
ஓவன் கிளன்டோவருக்கும் தூதர்களை அனுப்பி அவருடைய 


874 


பிரிட்டன் வரலாறு 


ஆதரவையும் கேட்டனர் . எல்லைப் பிரபு எட்மண்டு சிறு குழந்தை 
யாயிருந்தார் . இக்கலவரத்தின்போது எல்லைப் பிரபுவின் 
பெயரைப் பயன்படுத்துவது என்றும் தீர்மானித்தனர் பெர்சிகள் . 
இவ்வேற்பாடுகளைச் செய்து முடித்தவுடன் அரசர் ஹென்றியை 
எதிர்ப்பதென்றும் , அவர் ரிச்சர்டின் அரசுரிமையைப் பறித்தவர் 
என்றும் , சட்டப்படியான 

சட்டப்படியான அரச்ரைக் கொன்றவர் என்றும் 
ஹென்றியின் மீது பழிசுமத்தினர் . 


ஸ்ரூஸ்பரி போர் : மூத்தபெர்சி யார்ஷயரில் தங்கியிருந்து 
வடதிசையிலிருந்து அரசருக்கு வரும் உதவியாளர்களைக் கண் 
காணித்தார் . வெஸ்ட்மூர்லாந்து பிரபு ரால்ப் நெவில் என்பாரின் 
தலைமையில் அரசரின் 

ஆதரவாளர்கள் 

அணிவகுத்தனர் . 
நெவிலின் குடும்பத்திற்கும் பெர்சிகளுக்கும் தீராப்பகை நிலவி 
வந்தது . ஹென்றி பெர்சியும் , ( ஹாட்ஸ்பர் ) வொர்செஸ்டர் 
பிர்புவும் , டக்லஸ் பிரபுவும் செஸ்ஷயரில் படையெடுத்துச் 
சென்றனர் . செஸ்ஷயர் மாவட்டம் எப்போதும் இரண்டாம் 
ரிச்சர்டை ஆதரித்து நின்றது . அங்கிருந்து அப்படை ஸ்ரூஸ்பரியை 
நோக்கிச் சென்றது . அங்குக் கிளன்டோவரும் ஏனைய வேல்ஸியப் 
படைகளும் வந்து சேருவர் என்று கருதப்பட்டது . செய்தியை 
அறிந்த அரசர் ஹென்றி இலண்டனிலிருந்து விரைவாகப் புறப் 
பட்டுச் சிறு படையொன்றுடன் பெர்சிகளுக்கும் வேல்ஸுக்கும் 
இடையில் போய்ச் சேர்ந்தார் . ஹேட்லி ஃபீல்ட் ( Hately Field ) 
என்னுமிடத்தில் அவர் பெர்சி படைகளுடன் மோதினார் . ஹேட்லி 
ஃபீல்ட் ஸ்ரூஸ்பரியிலிருந்து இரண்டுகல் தொலைவிலுள்ளது . கடும் 
போருக்குப் பின்னர் ஹாட்ஸ்பர் ஹென்றி பெர்சி கொல்லப் 
பட்டார் . அவருடைய சிறிய தந்தையான - வொர்செஸ்டர் 
பிரபுவும் அவர் நண்பரான ஸ்காட்டிய பிரபுவான டக்லஸும் 
சிறைப்பிடிக்கப்பட்டனர் . வொர்செஸ்டர் பிரபுவை ஹென்றி 
உடனே சிரச்சேதம் செய்துவிட்டார் . - வொர்செஸ்டருக்குக் 
கிடைத்த தண்டனை நியாயமானதேயாகும் . 

இரண்டாம் 
ரிச்சர்டைக் காட்டிக்கொடுத்த கயவர்களுள் ஒருவரான அவர் 
ஹென்றி அரசரிடமிருந்து 30,000 பவுன்களை நன்கொடையாகப் 
பெற்றிருந்தார் . இப்போது நன்றிகெட்டவராய் வொர்செஸ்டர் 
ஹென்றிக்கு விரோதமாய் போர் - புரிந்திருந்தார் . 

எனவே 
அவரைச் சிரச்சேதம் செய்தது நியாயமானதேயாகும் . தம் 
மகனின் மரணத்தை அறிந்த நார்த்தம்பர்லாந்து பிரபு தம்மை 
மன்னிக்கும்படி வேண்டி , வடபால் தம் கீழிருந்த பல்வேறு 
கோட்டைகளை அரசருக்குச் சரணடையச் செய்வதாக வாக்குறுதி 
கொடுத்து அரசரின் கருணைக்குப் பாத்திரமானார் . 


நான்காம் ஹென்றி 


375 


ஸ்ரூஸ்பரியின் வெற்றிக்குப் பின்னர் ஏறத்தாழ இரண்டு 
ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவியது . வேல்ஸில் இன்னும் 
ஓவன் கிளன்டோவரின் கையே ஓங்கியிருந்தது . இங்கிலாந்திற்கும் 
வேல்ஸிற்கும் இடையே சிறிது காலம் அமைதி நிலவியது ... ஆனால் 
கி.பி. 1405 ஆம் ஆண்டில் மீண்டும் தொல்லைகள் தொடங்கின . 
எல்லைப் பிரபு எட்மண்டை வின்ட்ஸர் கோட்டையிலிருந்து 
கைப்பற்றிச்செல்ல நடைபெற்ற முயற்சியொன்றினால் அரசர் 
ஹென்றி - வேல்ஸின்பால் சந்தேகமுறத் தொடங்கினார் . இத் 
தருணத்தில் மீண்டும் வடக்குத் திசையில் கலவரம் மூண்டது . 
வடக்கில் அரசரை இருவர் எதிர்த்தனர் . அவர்களில் ஒருவர் 
யார்க்கின் ஆர்ச்பிஷப்பான ரிச்சர்டு ஸ்கோர்ப் என்பாராவர் . 
அவர் வில்ட்ஷயர் பிரபு ஸ்கோர்ப்பின் சகோதரர் . வில்ட்ஷயர் 
பிரபு ஸ்கோர்ப் கி பி . 1399 ஆம் ஆண்டில் பிரிஸ்டலில் சிரச்சேதம் 
செய்யப்பட்டதை ஏற்கனவே அறிந்துள்ளோம் . மற்றொருவர் 
தாமஸ் மௌபரே . அவர் பழைய மௌபரே பிரபுவின் மைந்தர் . 
பழைய மௌபரேவின்மீது கி.பி. 1398 ஆம் ஆண்டில் ஹென்றி 
துரோகக்குற்றம் சாட்டியிருந்தார் . ஆனால் இப்போது அவர் 
அரசராக முடிசூட்டிக் கொள்ளவில்லை . மேற்கூறிய இருவரும் 
ஹென்றியின் பரம்பரைப் பகைவர்கள் . மௌபரே பிரபு 
( தாமஸ் மௌபரேயின் தந்தை ) நாடுகடத்தப்பட்டு இறந்து 
போனார் . எனவே 

அவருடைய மகன் தாமஸ் லங்காஸ்டர் 
வமிசத்தின் பரமவைரியானார் . ஸ்கோர்ப்பும் , மௌபரேயும் 
யார்க் நகரத்தில் படையொன்றைத் 

படையொன்றைத் திரட்டினர் . - மீண்டும் 
கலவரச்சூழ்நிலை உருவானதை அறிந்த பழைய நார்த்தம்பர்லாந்து 
பிரபு தம்முடைய கவுன்டியில் படைகளைத் திரட்டி , அவர்களுக்கு 
உதவ முன்வந்தார் . ஸ்கோர்ப் , மௌபரே , நார்த்தம்பர்லாந்து 
பிரபு ஆகிய மூவரும் எல்லைப் பிரபு எட்மண்டை அரசரென 
அங்கீகரிப்பதென முடிவு செய்தனர் . 


ஸ்கோர்ப்பின் கலகம் : ஆயினும் என் ! ஹென்றி அரசர் 
அதிர்ஷ்டக்காரராயிருந்தார் . அரசரின் துணைவரான வெஸ்ட் 
மூர்லாந்து பிரபு கலகக்காரர்களைச் சிதற அடித்தார் . ஆர்ச்பிஷப் 
ஸ்கோர்ப்பும் , தாமஸ் மௌபரேயும் பிடிபட்டனர் . போர் 
நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த அவர்களை வரவழைத்த வெஸ்ட் 
மூர்லாந்து பிரபு , நயவஞ்சகமாக அவர்களைக் கைப்பற்றிச் சிறைப் 
படுத்தினார் . அரசர் ஹென்றி வேகமாக வடதிசை நோக்கிச் 
சென்று யார்க் நகரத்தைச் சேர்ந்தார் . - கைப்பற்றப் பட்டிருந்த 
இரு கைதிகளையும் ஹென்றி கழுவிலேற்றிக் கொன்றார் . விசாரணை 
எதுவுமின்றி அவர்கள் சிரச்சேதம் செய்யப்பட்டனர் . 
பெக்கெட்டின் கொலைக்குப் பின்னர் 

அரசரை 

எதிர்த்த 


பிரிட்டன் வரலாறு 


காரணத்திற்காகக் கொலை செய்யப்பட்டவர் ஆர்ச்பிஷப் 
ஸ்கோர்ப்தான் . வடதிசையில் வாழ்ந்த மக்களும் , திருச் 
சபையினரும் ஸ்கோர்ப்பைத் தியாகியென்று போற்றிப் 
புகழ்ந்தனர் . இக்கொலைக்குச் சில நாட்களுக்குப் பின்னர் அரசர் 
ஹென்றி நோய்வாய்ப்பட்டார் . நோய்வாய்ப்பட்ட அரசர் 
பின்னர் தம்வாழ்நாள் முழுவதும் சீர்படவேயில்லை . காக்காய் 
வலிப்பும் , குட்ட நோயும் அவரை ஆட்கொண்டன . ஆர்ச்பிஷப் 
ஸ்கோர்ப்பைக் கொன்ற பழிக்கு இறைவன் அவரைப் பழிக்குப்பழி 
வாங்கின தாக மக்கள் கருதினர் . 
ஹென்றி மன்னர் , 

நார்த்தம்பர்லாந்து பிரபுவின் மீது 
பாய்ந்தார் . அவருடைய கோட்டைகள் தகர்த்தெறியப்பட்டன . 
உயிருக்கு அஞ்சிய நார்த்தம்பர்லாந்து பிரபு ஸ்காட்லாந்து ஓடிச் 
சென்றார் . ஹென்றியை எதிர்க்க மற்றொரு வாய்ப்பை எதிர் 
நோக்கி மூன்றாண்டு காலம் கழித்தார் அவர் . அந்த வாய்ப்பு 
வருவதற்கு முன்னர் ஹென்றியை வேறு சில தொல்லைகள் எதிர் 
நோக்கின . தம் பாராளுமன்றங்களுக்கெதிராகப்போக விரும்பாத 
ஹென்றியைப் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதை சிறிதும் 
இன்றி நடத்தினர் . கி.பி. 1406 ஆம் ஆண்டில் பாராளுமன்ற 
உறுப்பினர்கள் அரசரின் வரவு செலவு கணக்கைத் தணிக்கை 
செய்ய வேண்டுமெனக்கோரி அவ்வுரிமையைப் பெற்றனர் ; 
அரண்மனைச் செலவுகளைக் குறைத்துக் கொள்ளும்படி அரசரை 
வற்புறுத்தினர் . கி.பி. 1407 ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்தின் 
காமன்ஸ் சபைக்கே பொருளை மானியமாக வழங்கும் சிறப்பு 
அதிகாரம் இருக்க வேண்டுமென்பதை ஹென்றி அங்கீகரிக்க 
வேண்டியவரானார் . அரசரின் கவுன்சில் சபையின் ஆலோசனை 
யின்றி எக்காரியத்தையும் செய்வதில்லை என்றும் அவர் 
உறுதிமொழி கொடுக்க வேண்டியவரானார் . 

பாராளுமன்றம் 
அரசரை மேற்கூறியவாறு கட்டுப்படுத்தியதிலிருந்து ஹென்றியின் 
பலவீனத்தை அறியலாம் , அரியணையை உறுதியாகக் கைப்பற்றிக் 
கொண்ட 

எந்தவொரு அரசராலும் பாராளுமன்றத்தின் 
குறுக்கீட்டைச் சகித்துக் கொண்டிருக்க முடியாது . 
பலவீனராய்க் காணப்பட்டதால் தான் இத்தகைய பாராளுமன்றக் 
குறுக்கீடு வெற்றிபெறும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் . 
கி.பி. 1407 ஆம் ஆண்டில் அரசரின் 

வெளிநாட்டுக் 
கொள்கையிலும் , உறவிலும் சிறிது முன்னேற்றம் காணப்பட்டது . 
ஃபிரான்ஸ் நாட்டினர் இங்கிலாந்து மீது படையெடுக்கும் அபாயம் 
அப்போது நாட்டை எதிர்நோக்கியிருந்தது . இங்கிலாந்தின்மீது 
படையெடுக்கும் நோக்குடன் ஃபிரான்ஸ் இரண்டு கப்பற் 
படைகளை ஆங்கிலக் கால்வாயில் திரட்டியிருந்தது . ஃபிரான்ஸின் 


அரசர் 


நான்காம் ஹென்றி 


377 


தரைப் படைகள் கென்ட் கடற்கரையில் இறங்காதிருந்த 
போதிலும் , இங்கிலாந்தின் தென்பகுதியிலிருந்த துறைமுகங்கள் 
அவர்களின் தாக்குதல்களுக்கு இலக்காயின . அத்துடன் வேல்ஸில் 
கிளன்டோவருக்கு உதவும் பொருட்டுச் சிறு படையொன்றையும் 
ஃபிரான்ஸ் அனுப்பியிருந்தது . நான்காம் ஹென்றிக்குத் 
தொல்லை கொடுக்கக் காரணமாயிருந்தவர் ஃபிரான்ஸ் நாட்டு 
அரசரின் சகோதரரும் , ஆர்லியன்ஸ் டியூக்குமான லூயி என்பா 
ராவர் . ஆனால் கி.பி. 1407 ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் 
அவருடைய உறவினர் பர்கண்டி டியூக்கின் இரகசியத் தூண்டுத 
லினால் லூயி கொலை செய்யப்பட்டார் . அதன் விளைவாக லூயியை 
ஆதரித்த பிரபுக்களின் கோஷ்டிக்கும் பர்கண்டியின் கோஷ்டிக்கும் 
நீண்ட காலம் உள் நாட்டுப் போர் மூண்டது . உள் நாட்டுப் 
போரில் ஈடுபட்டிருந்த ஃபிரெஞ்சியருக்கு இங்கிலாந்தின்மீது 
படையெடுக்கும் நேரம் கிட்டவில்லை . ஃபிரெஞ்சு மன்னர் ஆறாம் 
சார்லஸ் ஃபிரான்ஸ் நாட்டை ஒன்றிணைத்துக் கட்டிக் 
காப்பாற்றும் ஆற்றலற்றவராக இருந்தார் .. அவருக்கு ஒவ்வொரு 
ஆண்டும் கோடை காலத்தில் சித்தப்பிரமை ஏற்பட்டு , நோயினால் 
நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் அல்லலுற்றார் . ஃபிரான்ஸ் 
இங்கிலாந்தின்மீது படையெடுப்பதற்கு மாறாக , 

விரைவில் 
இங்கிலாந்து குழப்பமுற்ற ஃபிரான்ஸின்மீது படையெடுக்கும் 
துணிச்சலைப் பெற்றது . 


நார்த்தம்பர்லாந்து பிரபுவின் கொலை : தமக்கெதிராகக் 
கிளம்பிய கலகங்களில் கடைசி என்று கருதப்பட்ட கலக 
மொன்றைக் கி.பி. 1408 ஆம் ஆண்டில் ஹென்றி அடக்கினார் . 
பழைய நார்த்தம்பர்லாந்து பிரபு , பார்டால்ப் பிரபு , வேல்ஸ் 
பிஷப் பாங்கூர் ஆகியோரை வடஎல்லைக்கு அப்பால் சென்று 
பெரும் 

படையொன்றைத் திரட்டினர் . அப்படையினரை 
யார்க்ஷயர் ஷெரிப்பான சர் தாமஸ் 

ராக்பி 

என்பார் 
பிரம்ஹம் மூர் என்னுமிடத்தில் தோற்கடித்தார் . கலகம் செய்த 
பிரபுக்கள் இருவரும் கொல்லப்பட்டனர் . ஸ்காட்லாந்து பக்க 
மிருந்து வந்த கடைசிக் கலவரம் இது தான் . சமீப காலமாக 
ஹென்றிக்கு ஸ்காட்லாந்தில் செல்வாக்கு உயர்ந்திருந்தது . 
ஸ்காட்லாந்தின் அரச வாரிசும் ராபர்ட் மன்னரின் மகனுமான 
ஜேம்ஸ் இளவரசர் , ஃபிரான்சுக்குத் தப்பியோடும் வழியில் கடலில் 
கைப்பற்றப்பட்டார் . ஜேம்ஸின் சிற்றப்பாவான ஆல்பனி டியூக் 
ராபர்ட்டின் நிமித்தமாக ஆட்சி நடத்தினார் . ஆல்பனி டியூக்கிற்கு 
அதிகாரம் அனைத்தையும் தாமே வைத்துக்கொள்ள வேண்டு 
மென்ற விருப்பம் எழுந்தது . அவர் நான்காம் ஹென்றியுடன் 
இரகசிய உடன்படிக்கையொன்றைச் செய்து கொண்டார் . 


378 


பிரிட்டன் வரலாறு 


தம் 


அதன்படி ஜேம்ஸை ஹென்றி கைதியாக வைத்திருக்க வேண்டு 
மென்றும் , அதற்குக் கைம்மாறாக இனிமேல் இங்கிலாந்தின்மீது 
படையெடுப்பதில்லையென்றும் உறுதி கூறினார் . 

மேற்கூறிய சம்பவங்களின் விளைவாக ஃபிரான்ஸிலிருந்தும் , 
ஸ்காட்லாந்திலிருந்தும் வந்த அபாயங்களிலிருந்து ஹென்றி 
இங்கிலாந்தைத் தப்புவித்தார் . அப்போது அவரை எதிர்நோக்கி 
யிருந்த ஒரேயொரு பிரச்சினை வேல்ஸியக் கலகம் ஒன்றுதான் . 
ஆனால் , - ஹென்றியின் உடல்நோய் அவரைப் பயனற்றவராக்கி 
விட்டது . கி.பி. 1409 ஆம் ஆண்டிலிருந்து 1411 ஆம் ஆண்டு 
வரை அவரை நோய் இடையறாது வருத்தியது . நோயுற்றிருந்த 
அரசருக்கு அரசாங்க நிர்வாகத்தில் உறுதுணையாய் நின்றவர் 
அவடைய மகன் இளங்காளையான வேல்ஸ் இளவசர் மான்மத் 
ஹென்றி ஆவார் . ஸ்ரூஸ்பரியிலும் , வேல்ஸிலும் 
தந்ைைதயாருக்கு உறுதுணையாயிருந்து இளம் வயதிலேயே அவர் 
போர் புரிந்து தம் வீரத்தைக் காட்டியவர் . இப்போது அவருக்கு 
இருபது வயது ஆகியிருந்தது . அயராது உழைக்கும் பண்பினரான 
அவர் சிறந்த அரசியல் ஞானியாகவும் , போர் வீரராகவும் 
காட்சியளித்தார் . அவருக்குப் பொழுதுபோக்குப் பணிகளில் 
நாட்டம் இருக்கவில்லை . இருப்பினும் ஷேக்ஸ்பியர் தம்முடைய 
நாடகத்தில் (நான்காம் ஹென்றி ) வேல்ஸ் இளவரசரின் காதல் 
லீலைகளையும் , அவருடைய நண்பர்களின் கூத்தையும் அழகாக 
எழுதி அவரைச் சிரஞ்சிவியாக்கியிருக்கிறார் . எனினும் அவருடைய 
வாழ்க்கை அனைத்தும் சுறுசுறுப்பாகவேயிருந்தது என்பதை 
நினைவிற்கொள்ள வேண்டும் . அவர் தம் காலத்தின் பெரும் 
பகுதியை - வேல்ஸில் போர்ப் பணிகளில் ஈடுபடுத்தினார் . 

அங்குக் 
கிளன்டோவருக்கெதிராக அவர் தொடர்ந்து போர்புரிய 
வேண்டியவரானார் . - காலஞ் செல்லச்செல்ல கிளன்டோவரின் 
* தொல்லைகளும் குறையலாயின ; லங்காஸ்டர் வமிசத்தினரும் 

இங்கிலாந்து அரியணையை உறுதியாகக் கைப்பற்றிக் கொண்டனர் . 
ஹென்றியின் துணைவர்களும் அவரை 

விட்டுச் 

செல்லத் 
தொடங்கினர் . இருப்பினும் வேல்ஸின் பெரும்பாலான பகுதியில் 
இளவசர் ஹென்றி 

ஹென்றி அமைதியை - நிலைநாட்டினர் . - எனினும் 
கிளன்டோவரின் மரணம் வரை வேல்ஸ் முழுவதையும் அவரால் 
அடக்க முடியவில்லை . 


தம் தந்தையரின் நிமித்தமாக மான்மத் ஹென்றி 
நிர்வாகத்தை ஏற்று நடத்திய காலத்தின் ( 1411 செப்டம்பர் 
முதல் டிசம்பர் வரை ) இறுதியில் ஃபிரான்ஸின் விவகாரத்தில் 
கி.பி. 1393 ஆம் ஆண்டின் சமாதான 

உடன்படிக்கைக்குப் 
பின்னர் முதன்முறையாக இங்கிலாந்து 

குறுக்கிட வேண்டி 


நான்காம் ஹென்றி 


37.9 


1 


ஏற்பட்டது . பர்கண்டிய கோஷ்டியினருக்கும் , 

ஆர்லியன்ஸ் 
கோஷ்டியினருக்கும் இடையே ஏற்பட்ட கலகம் இத்தருணத்தில் 
உச்சகட்டத்தை அடைந்திருந்தது . ஹென்றி 

பர்கண்டிய 
கோஷ்டியரின் சார்பாகக் 

குறுக்கிட்டு , சிறு படையொன்றை 
ஆங்கிலக் கால்வாய்க்கு அப்பால் அனுப்பி பர்கண்டியரின் 
வெற்றிக்கு உதவினார் . ஆங்கிலேயரின் உதவியால் பர்கண்டி 
யர்கள் செயின்ட் கிளௌட் என்னுமிடத்தில் வெற்றி பெற்றனர் . 
ஆனால் , இக்கொள்கையை நீண்ட நாட்கள் தொடர்ந்து கடைப் 
பிடிக்க முடியவில்லை . கி.பி. 1412 ஆம் - ஆண்டில் ஹென்றி 
மன்னரின் உடல் நிலை சற்று குணமடைந்தது . அவரால் நாட்டு 
விவகாரத்தில் பெரும்பங்கு கொள்ளவும் முடிந்தது . அரசரின் 
உடல் நலக் குறைவின்போது அவருடைய மூத்த மகன் நிர்வாகம் 
அனைத்தையும் தம் முற்றுரிமையாக்கிக் கொண்டதை அரசர் 
வெறுத்து , வெறுப்பின் அடையாளமாக வேல்ஸ் இளவரசரைச் 
சிறிது காலத்திற்குப் பின்னணியில் தள்ளிவிட்டார் . அரசர் தம் 
இரண்டாம் மகன் கிளாரன்ஸ் டியூக் தாமஸ் என்பாரைத் தம் 
முக்கிய துணைவராகவும் , பொறுப்பாளியாகவும் 
கொண்டார் . மேற்படி கொள்கை 

கொள்கை மாற்றத்தின் விளைவாக 
ஆர்லியன்ஸ் கோஷ்டியுடனும் சமாதானம் செய்துகொள்ள 
வாய்ப்பேற்பட்டது . 


அரசரின் மரணம் , 1413 : சிறிது காலத்திற்குப் பின்னர் 
அரசர் ஹென்றி மீண்டும் நோய்வாய்ப்பட்டார் . கி.பி. 1413 ஆம் 
ஆண்டு மார்ச் மாதம் 20 ஆம் நாள் அவர் திடீரென வெஸ்ட் 
மின்ஸ்டரில் காலமானார் . இறக்கும் முன் மூத்த மகனின் வாரிசுரி 
மைக்கு அவர் இணங்கியிருந்தார் . அவருடைய தொல்லைகள் 
அனைத்தும் தீர்ந்து அரியணை நிலைத்துவிட்ட நிலையில் ஹென்றி 
காலமானார் . ஹென்றி தம் வமிச ஆட்சியை நிலைநாட்டிய 
போதிலும் , அவருடைய ஆட்சியை ஒரு வெற்றி என்று கருத 
முடியாது . அவர் ஆட்சிக்கு வந்த போது இருந்ததைவிட 
இங்கிலாந்து மேலும் ஏழை நாடாயிற்று , தொடர்ந்து நாட்டில் 
உள் நாட்டுக் கலகம் மூண்டிருந்தது . மத்திய அரசு பலவீனமாக 
இருந்தது . பிரபுக்கள் குடும்பங்களுக்கிடையே தோன்றிய 
கலவரங்கள் இக்காலத்தில் 

தொடங்கி 

ஏறத்தாழ மூன்று 
தலைமுறைகள் நீடித்து , 

ரோஜாச் சின்னப்போர்களுடன் 
முடிவடைந்தன . 


27. ஐந்தாம் ஹென்றியின் ஆட்சி 

(1413–1422 ) 


தம் தந்தையாரின் வாரிசாக அரியணையேறிய மான்மத் 
ஹென்றியின் ஆட்சி லங்காஸ்டர் வமிசத்தினரின் நிலையை உறுதிப் 
படுத்தியது . புதிய அரசர் சட்டப்படியான வாரிசுரிமையைப் 
பெற்றிருந்தார் . நான்காம் ஹென்றி பதவிக்கு வருவதற்காக 
இரண்டாம் ரிச்சர்டைக் கொன்றும் , வேறு சில கொடுமைகளைப் 
புரிந்தும் இருந்தார் . ஆனால் , ஐந்தாம் ஹென்றி அப்படிப்பட்ட 
கொடுமைகளைப் பதவிக்கு வருவதற்காகப் புரியவில்லை . கடுமையாக 
உழைத்து முன்னுக்கு வந்த போர் வீரரும் , சீரிய நிர்வாகத் 
திறமை பெற்றிருந்தவருமான அவர் , தம் நிலையைப் பாதிக்கும் 
செயல் ஒன்றையும் செய்யவில்லை . அவர் சிறந்த பயிற்சியைப் 
பெற்றிருந்தார் . அடக்க ஒடுக்க மிகுந்தும் ஏற்றத்தாழ்வு உணர்ச்சி 
யற்றும் இருப்பினும் ஹென்றி அவ்வப்போது கடுமை நிறைந்தவ 
ராகவும் காணப்பட்டார் ; அவர் நேர்மையானவர் என்றாலும் , 
சில சமயங்களில் 

அவருடைய கருத்துக்கள் குறுகிய நோக் 
குடையவை ; அவர் 

நிந்தனையாளர்களைக் கருணையற்ற 
முறையில் தண்டித்தார் . அநியாயமாக ஃபிரெஞ்சியருடன் 
போரைப் புதுப்பித்ததும் , லோலார்டுகளை ஒறுத்ததும் அவருடைய 
குணவியல்பில் இருந்த குறைகளாகும் . எனினும் அவரை நாட்டு 
மக்களில் பெரும்பாலோர் விரும்பினர் . அவர் திறமைவாய்ந்த 
அரசர் ; ஒழுங்கு 

ஒழுங்கு முறைக்குட்பட்டவர் ; மனசாட்சிக்குட்பட்டு 
நடப்பவர் ; கடுமையாக உழைக்கும் பண்பினர் . இக்குணங்கள் 
நாட்டிற்கு அவசியமானவையாய் இருந்தன . 


சமய 


ஹென்றியின் தொடக்ககாலப் பணிகள் மதிநுட்பமானவை ; 
மேன்மையானவை . இளவயதினரான எல்லைப் பிரபு எட்மண்டை 
அரசர் ஹென்றி சிறையிலிருந்து விடுதலை செய்து , அவருடைய 
பண்ணைகளை அவருக்குத் திரும்பக் கொடுத்தார் . பகைவர்போன்ற 


ஐந்தாம் ஹென்றியின் ஆட்சி 


381 


அவரை விடுவிப்பதில் அபாயம் இருந்தாலும் , அவர் எட்மண்டை 
விடுவித்தார் . தாமஸ் மௌபரேயும் , ஸ்கோர்ப்பும் கி.பி. 
1450 ஆம் ஆண்டில் கொல்லப்பட்டிருந்ததை ஏற்கனவே அறிந் 
துள்ளோம் . மெளபரேயின் சகோதரர் ஜான் மௌபரேக்கு அரசர் 
நாட்டிங்ஹாம் பிரதேசத்தை ( Earldom) மீண்டும் கொடுத்தார் . 
இரண்டாம் ரிச்சர்டின் உடலை இலண்டன் மாநகருக்குக் 
கொணர்ந்து , அதை அவருடைய மனைவியார் ஆனின் உடலுக் 
கருகில் புதைத்தார் . ஆனால் , விரைவில் , ஹென்றி தம் குடி 
மக்களில் ஒரு பகுதியினரைப் பகைத்துக் கொண்டார் . ஆர்ச்பிஷப் 
அருண்டேலுக்கு அவர் முழு அதிகாரம் வழங்கி , லோலார்டுகளை 
ஒறுக்க வழி வகுத்தார் . லோலார்டுகளில் சிறப்பானவர் என்று 
அக்காலத்தில் கருதப்பெற்ற கப்ஹாம் பிரபுவான சர் ஜான் 
ஒல்டுகாசில் அரசரின் இளம் பருவத்தில் நடைபெற்ற வேல்ஸியப் 
போர்களில் அரசருக்கு உறுதுணை நின்றவர் . ஓல்டுகாசில் 
விசாரணைக்குக் கொண்டுவரப்பட்டார் . விசாரணையின்போது 
ஒல்டுகாசில் யாத்திரைகள் , விரதமிருத்தல் போன்ற பழக்கங் 
களையும் , உருவ வழிபாட்டையும் , போப்பாண்டவர்களின் போக 
மிகுந்த வாழ்க்கையையும் , திரிதுறவிகளின் பொருளாசைகளையும் 
கண்டித்துப் பேசினார் . சமய நிந்தனையாளர் என்று அவர் மீது 
குற்றம்சாட்டப்பட்டு , டவர் சிறையில் அடைக்கப்பட்டார் . 
அவரைச் சிரச்தேசம் செய்யத் தீர்மானித்திருந்த நாளுக்கு 
முன் தினம் அவர் சிறையிலிருந்து தப்பி ஓடிவிட்டார் . 


லோலார்டுகளின் கலகம் : தம் வருங்காலத்தை 

வருங்காலத்தை எண்ணித் 
துயருற்ற லோலார்டுகள் அரசரைக் கைப்பற்றி மீண்டும் ஓல்டு 
காசிலை முக்சிய அமைச்சராக நியமிக்கச் சதியொன்றில் ஈடுபட் 
டனர் . செயின்ட் மார்ட்டின்ஸ் பீல்டில் படைவீரர்களைத் திரட்டி , 
வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனைக்கு விரைந்து சென்று அரசரைப் 
பிடிக்க வேண்டுமென்பதே அவர்களுடைய திட்டமாகும் . ஆனால் 
அரசருக்கு அவர்களின் திட்டம் முன்கூட்டியே தெரிந்துவிட்டது . 
எனவே சதிகாரர்கள் வரும் வழியில் பாதுகாப்பான 
இடமொன்றில் நின்று அவர்களின் குழுக்கள் அனைத்தையும் 
கைப்பற்றியோ அல்லது - விரட்டியடித்தோ அவர்களை 
முறியடித்தார் ஹென்றி . ஏறத்தாழ அறுபது லோலார்டுகள் சிரச் 
சேதம் செய்யப்பட்டனர் . அவர்களுள் முக்கியமானவர் சர் ஜான் 
ஆக்டன் என்பாராவர் . ஓல்டுகாசில் தப்பிச் சென்று வேல்ஸ் 
எல்லையில் ஒளிந்துகொண்டார் . சில ஆண்டுகளுக்குப் பின்னர் 
அவர் கைப்பற்றப்பெற்றுச் சமய நிந்தனையாளர் என்ற குற்றத் 
திற்காகத் துரோகி என்று கருதப்பட்டு சிரச்சேதம் செய்யப் 
பட்டார் . இத்துடன் லோலார்டுகளின் அத்தியாயம் வரலாற்றி 


382 


பிரிட்டன் வரலாறு 


லிருந்து மறைந்தது . சித்திரவதைக்கு உட்பட்டபோதும் , திட . 
சித்தத்தோடு விளங்கிய அவர்களின் எண்ணிக்கை குறைவானது ; 
அவர்தம் - கருத்துக்களும் - தீவிரமானவை . இதனால் நாட்டில் 
அவர்கள் அதிக செல்வாக்கைப் பெற முடியவில்லை . லங்காஸ்டிரிய 
மன்னர்களின் வைதீகச் சமயநெறி முழுவெற்றி அடைந்ததன் 
மூலம் லோலார்டுகளின் பூண்டே அடுத்த தலைமுறைக்குள் 
அற்றுப்போயிற்று . 


ஃபிரான்ஸின்மீது ஹென்றி உரிமை கொண்டாடுதல் : அரியணையில் 
தம்மை நன்கு நிலைநாட்டிக் கொண்டவுடன் ஹென்றி மன்னர் 
அந்நியநாட்டு அரசியலில் தம் 

அரசியலில் தம் கவனத்தைச் செலுத்தினார் . 
உள்நாட்டுக் - குழப்பங்களைத் திசைத்திருப்பிவிட வெளிநாட்டில் 
நடத்தும் வெற்றியானதொரு போர் அவசியமெனக் கருதிய பிற 
அரசர்களைப் போன்றே ஹென்றியும் கருதினார் . ஃபிரான்சுடன் 
திருப்திகரமாகப் போரை நடத்தி வெற்றிபெற்றால் லங்காஸ்டர் 
வமிசத்தினரின் பிடியை அது மேலும் உறுதி படைத்ததாக்கும் 
என்று 

அவர் நம்பினார் . ஃபிரான்சின் உள்நாட்டு நிலையும் 
ஹென்றியின் முயற்சியை ஊக்குவிப்பதாக இருந்தது . பர்கண்டியர் 
களுக்கும் ஆர்லியன்ஸ் 

கோஷ்டியினருக்குமிடையே நிலவிய 
உட்பூசலும் , அவர்களுக்கிடையே நிகழ்ந்த போரும் ஹென்றிக்கு 
உதவிபுரிந்தன. மேலும் ஃபிரெஞ்சு அரசர் பைத்தியம் பிடித்த 
வராய் அல்லலுற்றிருந்தார் . ஃபிரெஞ்சு 

இளவரசர் லூயி 
பதினேழுவயது காளையாயினும் தம் சக்தி சாமர்த்தியத்தைப் 
பயனற்ற வழிகளில் செலவிட்ட உலுத்தர் . அவர் ஆர்லியன்ஸ் 
கோஷ்டியினரை ஆதரித்தவரானமையால் , நாட்டின் - பாதி 
மக்களின் - கோபத்திற்கு ஆளானார் . இங்கிலாந்துடன் போர் 
புரிவதை ஃபிரெஞ்சியர் சிறிதும் விரும்பவில்லை . 
தருணத்தில் ஹென்றி மன்னர் பர்கண்டியர்களுடன் 

பேச்சு 
வார்த்தைகள் நடத்தி , மூன்றாம் எட்வர்டு காலத்தில் இங்கிலாந் 
துக்குச் சொந்தமாயிருந்த ஃபிரெஞ்சியப் பகுதிகளுக்கு உரிமை 
கொண்டாடினார் . இதைக்கண்ட ஃபிரெஞ்சு 

இளவரசரின் 
அறிவுரையாளர்கள் துணுக்குற்றனர் . போர் தொடங்குவதற்கு 
முன் ஃபிரெஞ்சியர் ஆங்கில அரசருடன் சமாதானம் செய்து 
கொள்ள விரும்புவதாகவும் ; அதற்கு அறிகுறியாக ஃபிரெஞ்சிய 
இளவரசி காதரைன் என்பாளை ஹென்றிக்குத் திருமணம் 
செய்விப்பதாகவும் , சீதனமாக 8,00,000 கிரௌன் பொருள் 
கொடுப்பதாகவும் , கி.பி. 1370 இல் இங்கிலாந்து ஃபிரான்ஸில் 
இழந்த பகுதிகளான கைனையும் ( Guyenne) , காஸ்கனியையும் 
திரும்பவும் இங்கிலாந்தினிடம் ஒப்படைப்பதாகவும் அறிவித் 


383 


ஐந்தாம் ஹென்றியின் ஆட்சி 


தார்கள் . அவ்வுடன்படிக்கையால் ஃபிரெஞ்சியரின் கைவசம் 
பாயிட்டோவும் செயின்டோங்கும் இருக்கும் ; ஏனைய அக்குவி 
டெயினின் பகுதிகள் ஆங்கிலேயருக்குக் கிடைக்கும் . 


ஆனால் , ஹென்றி போர் புரிவதிலேயே கண்ணும் கருத்துமாய் 
இருந்தார் . எனவே மேற்கூறிய உடன்படிக்கையையும் அதனால் 
கிடைக்கவிருக்கும் நன்கொடைகளையும் ஏற்றுக்கொள்ள அவர், 
மறுத்துவிட்டார் . கி.பி. 1415 ஆம் ஆண்டில் பலமாத பேச்சு 
வார்த்தைகளுக்குப் பின்னர் ஃபிரான்ஸுடன் இருந்த உறவுகள் 
அனைத்தையும் ஹென்றி துண்டித்துக்கொண்டார் . அத்துடன் , 
நார்மண்டியில் படையெடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் அவர் 
மேற்கொண்டார் . அரசரின் பேராசையைக் கண்டிக்க வேண்டும் . 
ஒரு சில அரசியல் இலாபத்திற்காக இங்கிலாந்தையும் ஃபிரான் 
ஸையும் அடுத்த நாற்பதாண்டுகளுக்குச் சொல்லொணாத் துயரில் 
ஆழ்த்தினார் ஹென்றி மன்னர் . ஃபிரான்ஸுடன் தொடர்ந்த 
போர் இறுதியில் ஹென்றியின் சொந்த வமிசத்தின் அழிவுக்கே 
காரணமாய் அமைந்தது . 


கி.பி. 1415 ஆம் ஆண்டு கோடை காலத்தில் ஆங்கிலப் 
படைகள் சௌத்தாம்ப்டனில் திரண்டன . அப்படையில் 
தேர்ந்தெடுக்கப்பெற்றிருந்த சிறந்த படைவீரர்கள் இருந்தார்கள் . 
எனினும் அப்படை எண்ணிக்கையில் மிகச் சிறியது . 2500 படைக் 
கலந்தரித்த போர் வீரர்களும் , 7000 வில்லாளிகளும் அங்குத் 
திரண்டனர் . அவர்கள் தம்முடன் துப்பாக்கிப்படையினரையும் 
கொண்டு சென்றனர் . 

ஆங்கிலப்படைகள் புறப்படுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கும் தருணத்தில் அரசரின் உயிரைக் குடிக்கச் 
சதியொன்று கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியால் அனைவரும் 
திடுக்கிட்டனர் . கேம்பிரிட்ஜ் பிரபுவான யார்க்கைச் சார்ந்த 
ரிச்சர்டு இச்சதியில் ஈடுபட்டிருந்தார் . அவர் அரசரின் நெருங்கிய 
உறவினர் . ரிச்சர்டு எல்லைப் பிரபுவின் சகோதரியை 
மணந்திருந்தார் . எல்லைப் பிரபுவை அரியணையில் அமர்த்தி அவர் 
பொருட்டுத் தாமே ஆள்வதெனவும் அவர் திட்டமிட்டு 
இருந்தார் . எல்லைப் பிரபுவுக்கு இச்சதியில் யாதொரு பங்கும் 
இருக்கவில்லை . கேம்பிரிட்ஜ் பிரபுவின் துணைவர்களாக ஸ்கோர்ப் 
பிரபுவும் , சர் 

தாமஸ் 

கிரே என்பாரும் இருந்தார்கள் . 
அவர்களின் சதித்திட்டத்தை முன்கூட்டியே அறிந்த அரசர் 
அம்மூவரையும் புரட்சி கைகூடும் முன்னரே கைது செய்தார் . 
அவர்களின் சதிக்கான முழு ருசுவும் வெளியானவுடன் அம்மூவரும் 
சிரச்சேதம் செய்யப்பட்டனர் . நான்காம் ஹென்றி காலத்தி 
லிருந்து வந்த இத்தகைய சதித்திட்டங்கள் எல்லைப் பிரபுவின் 


384 


பிரிட்டன் வரலாறு 


வமிசத்தைப் பதவியில் அமர்த்தச் செய்யப்பட்டவையேயாம் . 
அத்தகைய சதி ஐந்தாம் ஹென்றியின் காலத்திலும் 
தொடர்ந்தது . 


ஃபிரான்சின்மீது படையெடுப்பு : கி.பி. 1415 ஆம் ஆண்டு 
ஆகஸ்டு மாதத்தில் ஆங்கிலப்படை ஆங்கிலக் கால்வாயைக் 
கடந்து , ஹார்ப்ளூர் என்ற நகருக்கருகில் வந்து இறங்கியது . 
அந்நகர் முற்றுகையிடப்பட்டது . நகர மக்கள் வீரமாக எதிர்த்த 
போதிலும் , அவர்களுக்கு உதவ வெளியிலிருந்து படையொன்றும் 
வந்து சேரவில்லை . இத்தருணத்தில் ஃபிரெஞ்சு இளவரசர் 
ரூவனில் பெரும்படையொன்றைத் திரட்டியிருந்தார் . ஆயினும் , 
அப்படை ஹார்ப்ளூர் நகரைக் காக்க வரவில்லை . ஆங்கிலப் 
படையினர் ஃபிரான்ஸின் கோடையினாலும் , கூடாரக் காய்ச்சல் 
என்னும் நோயினாலும் பாதிக்கப்பட்டார்களேயன்றி அவர்களை 
எதிர்க்க ஃபிரெஞ்சியர் முன் வரவில்லை . ஐந்து வார 
முற்றுகைக்குப் பின்னர் ஹார்ப்ளூர் நகர் சரணடைந்தது . 
இவ்வெற்றியால் நார்மண்டியில் ஆங்கிலேயருக்குச் சிறந்ததோர் 
பற்றிடம் கிடைத்தது . 

எனினும் , 

கோடை வெப்பம் 
அதிகரித்ததால் ஆங்கிலப்படையிலிருந்து பலர் நாடு திரும்பி 
விட்டனர் . 1200 படைவீரர்களே ஹார்ப்ளூரைக் காத்து 
நின்றனர் ; நோயுற்றும் , காயமடைந்தும் இருந்த எஞ்சியோர் 
இங்கிலாந்திற்கு அனுப்பப்பெற்றனர் . அரசரின் படையில் 1000 
படைக்கலந்தரித்த போர்வீரர்களும் , 4000 வில்லாளிகளுமே 
போரிட எஞ்சியிருந்தனர் . இச்சிறிய படையை நம்பி பாரிஸ் 
நகரத்தை நோக்கி முன்னேறுவதோ அன்றி நார்மண்டியைக் கவர 
நினைப்பதோ ஆபத்தில் முடிந்திருக்கும் . அரசர் அப்படையைக் 
கலே ( Calais) நகரை நோக்கி நடத்துவது என்று முடிவு செய்தார் . 


ஹென்றி மன்னரின் படை நார்மண்டியையும் பிகார்டியையும் 
கடந்து சோம் (Somme ) 

நதியின் ஆழமற்ற கழிமுகப் 
பகுதியில் அமைந்திருந்த பிளான் செடாக்கை ( Blanchetaque) 
வந்தடைந்தது . அதைக் கடப்பதும் ஹென்றிக்குப் பெருத்த 
சங்கடமாயிருந்தது . உள் நாட்டில் பெரோன் வரை முன்னேறி 
யிருந்தார் அரசர் . 

ஹென்றி முன்னேறி வந்தபோது 
ஃபிரெஞ்சியப்படையை ஜான் - டி - ஆல்பர்ட் என்பார் நடத்திச் 
சென்று ஹென்றியின் படை முன்னேறும் வழியைக் குறுக்கிட்டு 
எதிர்த்தார் . அஜின்கோட் என்ற கிராமத்திற்கருகில் கலேயிக்குச் 
செல்லும் வழி தடுக்கப்பட்டிருப்பதை 
உணர்ந்தார்கள் . அப்படை ஆங்கிலப்படையைவிட ஆற்றிலிருந்து 
எட்டு மடங்கு வரை பெரியதாயிருந்தது . தட்ப வெப்பநிலை 


ஆங்கிலேயர் 


ஐந்தாம் ஹென்றியின் ஆட்சி 

385 
மோசமாயிருந்தமையால் , அப்படையை முறியடித்துக் கலேயை 
நோக்கி முன்னேறுவது ஆங்கிலேயருக்கு மிக அவசியமாயிற்று . 
அத்தருணத்தில் ஆங்கிலப்படை நீண்ட தூரம் நடந்து வந்த களைப் 
பாலும் , உணவுப் பற்றாக்குறையாலும் நொந்திருந்தது . இருப் 
பினும் ஹென்றி போரிட்டேயாகவேண்டும் என்ற நிலையில் 
அகப்பட்டுக்கொண்டார் . அவருடைய படையினர் ஃபிரெஞ்சியப் 
படைகளைக் கி.பி. 1415 ஆம் ஆண்டு அக்டோபர் 25 ஆம் நாள் 
அஜின்கோர்ட் , டிராமிகோர்ட் என்னும் இரு கிராமங்களுக் 
கிடையில் தாக்கத் தீர்மானித்தனர் . அதன்படி , ஹென்றி தம் 
மிடமிருந்த படைக்கலந்தரித்த படைவீரர்களை மூன்று பிரிவு 
களாகப் பிரித்து , அவை ஒவ்வொன்றின் இருபுறங்களிலும் 
வில்லாளிகளை அணிவகுத்து நிறுத்தினார் . ஃபிரெஞ்சியர் தம்மைத் 
தாக்கட்டும் என்று எதிர்நோக்கியிருந்தார் ஹென்றி . அவருக்கும் 
ஃபிரெஞ்சியருக்குமிடையே மழையால் பாதிக்கப்பட்ட உழு 
நிலங்கள் இருந்தன . அவற்றைக் கடப்பதும் அவ்வளவு எளிதன்று , 
ஆங்கிலப்படையின் எண்ணிக்கைக் குறைவை எள்ளி நகையாடிய 
ஃபிரெஞ்சியர் அவர்களை எளிதாக வெல்ல முடியுமென மனப்பால் 
குடித்தனர் . பாயிட்டர்ஸில் செய்தவண்ணம் ஃபிரெஞ்சியர் தம் 
குதிரைப் படையினரில் இரண்டு அணிகளை முன்னே அனுப்பினர் . 
அவர்கள் ஆங்கிலப் படையைப் பிளந்து சென்று வில்லாளிகளை 
அழிக்க வேண்டுமென்றும் , எஞ்சியிருந்த காலாட்படையினர் 
அவர்களைப் பின்பற்றி மூன்று தொடர் வரிசைகளில் வரவேண்டு 
மென்றும் ஆணையிடப்பட்டனர் . இந்தத் தொடர் வரிசைப் படை 
ஒவ்வொன்றும் ஆங்கிலப்படையைவிடப் பெரியவை . 

அஜின்கோர்ட் போர் , 1415 : குதிரைப் படைவீரர்கள் உழு 
நிலத்தை வெகு சிரமத்துடன் கடந்து வில்லாளிகளின் அருகில் 
வந்து சேர்ந்தார்கள் . அப்படி வந்த குதிரைப்படைவீரர்கள் 
ஏறத்தாழ அனைவரையும் ஆங்கில வில்லாளிகள் 

ஆங்கில வில்லாளிகள் குருவிகளைச் 
சுட்டுத்தள்ளுவதுபோன்று சுட்டு வீழ்த்தினர் . ஆங்கிலப் படை 
யினர் போரிடவேயில்லை . காலாட்படையினர் களைப்பாலும் , 
களிமண் பூமியில் கால்கள் பதிந்தும் சொல்லொணாத் துயர் 
பட்டனர் . ஆங்கிலப் படைக்கு எதிரே களைப்புற்ற நிலையில் வந்து 
நின்ற ஃபிரெஞ்சியப் படைகளின் பரிதாப நிலையை நன்குணர்ந்த 
ஹென்றி மன்னர் , தம்படைகளை முன்னேறித் தாக்கும்படி 
ஏவினார் . 

சௌகரியமான இடத்தில் வந்துற்ற பின்னர் 
வில்லாளிகளை ஏவிச் சில நிமிடநேரம் அம்பு மழை பொழிந்தார் . 
ஆங்கிலப் படையின் தாக்குதலைச் சமாளிக்க முடியாது திக்குமுக் 
காடியது ஃபிரெஞ்சியப் படை . ஃபிரெஞ்சிய வீரர்கள் கொல்லப் 
பட்டு மலையெனக் குவிக்கப்பட்டனர் . எஞ்சியோர் சிறைப் பிடிக்கப் 
பட்டனர் . ஃபிரெஞ்சியரின் முதல் அணி அழிக்கப்பட்டவுடன் , 


386 


பிரிட்டன் வரலாறு 


ஆங்கிலேயர் அவர்களின் இரண்டாம் அணியைத் தாக்கினர் . 
இரண்டாம் அணியினர் சற்று திறமையாக எதிர்த்தபோதிலும் 
இறுதியில் அவர்களும் முதல் அணியைப் போன்றே கொன்று 
குவிக்கப்பட்டனர் . மூன்றாம் அணி போர்க்களத்தைவிட்டுப் 
புறமுதுகு காட்டி ஓடி மறைந்தது . ஓட மறுத்த அவ்வணியின் 
தலைவர்கள் கொல்லப்பட்டனர் . மூன்றாம் அணியை விரட்டிக் 
கொண்டிருந்த தருணத்தில் ஆங்கிலப் படையைப் பின்னிருந்து 
ஃபிரெஞ்சியர் தாக்கக்கூடும் என்ற அபாய அறிவிப்பு வந்தது . 


கலைசெல்லும் வழி - 
அவின்கோர்ட் 


aL பிராம்கோர்ட் 


= 


8 


மெய்சான்செல்ஸ் 


2 


14 


ஆங்கிலேயர் 

பிரெஞ்சியர் 
படைக்கல வீரர்கள் 

படைக்கல வீரர்கள் 
AAA வில்லாளிகள் 

குதிரைப்படை வீரர்கள் 
அஜின்கோர்ட் போர் , கி.பி. 1415 


ஹென்றி தம்மிடம் சிறைப்பட்டிருந்த ஃபிரெஞ்சியரைக் 
கொல்லும்படிக் கட்டளையிட்டார் . பின்னர் திரும்பிப் புதிய போர் 
ஒன்றுக்கு ஆயத்தமானார் . ஆனால் பின்னிருந்து தாக்கியவர்கள் ஒரு 
சில கொள்ளைக் கூட்டத்தினரேயாவர் . - ஹென்றி அரசர் தங்களைத் 
தாக்க வருகிறார் என்பதை அறிந்த அக்கொள்ளைக் கூட்டத்தினர் 
தலைதப்பினால் தம்பிரான் - புண்ணியமென்று 

எண்ணி 

ஓடி 
ஒழிந்தனர் . உடனே கைதிகளைக் கொல்வதும் நிறுத்தப்பட்டது . 


ஐந்தாம் ஹென்றியின் ஆட்சி 


387 


போர் முடிந்தவுடன் வெற்றிபெற்ற ஆங்கிலேயர் போர்க் 
களத்தைச் சோதனையிட்டனர் . ஃபிரெஞ்சிய படைத்தளபதியுடன் 
பிராபண்ட் , பார் ( Bar ) , ஆலன்கன் என்ற டியூக்குகள் மூவரும் , 
கவுன்டுகள் எழுவரும் , தொண்ணூறு பாரன் பிரபுக்களும் ஐந்து 
அல்லது 

ஆயிரம் படைக்கல வீரர்களும் கொல்லப் 
பட்டிருந்தனர் . கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆங்கிலப் 
படையின் மொத்த எண்ணிகையைவிடப் பெரிதாக இருந்தது . 
ஆயிரத்தைந்நூறு பேர் சிறைப்படுத்தப்பட்டிருந்தனர் . சிறைப் 
பட்டவர்களில் இளம் வயதினரான ஆர்லியன்ஸ் டியூக்கும் , 
வெண்டோம் , ஈவு 

ஈவு ( Eu ) , ரிச்மாண்டு கவுன்டுகளும் முக்கிய 
மானவர்கள் . 


ஆங்கிலப்படையின் சேதமோ சொற்பமானதாக இருந்தது . 
மாண்டவர்களில் யார்க் டியூக் எட்மண்டும் , சப்போக் பிரபு 
மைக்கேலும் பிரபுக்களில் இருவர் . படைக்கல வீரர்கள் 
பதின்மூன்று பேரும் , நூறு 

வில்லாளிகளும் அவர்களுடன் 
மாண்டிருந்தனர் . எனவே , ஆங்கிலப்படையில் மாண்டவர் 
எண்ணிக்கை மிகக்குறைவு . 

இவ்வெற்றி ஹென்றியின் 
துணிச்சலுக்குச் சான்று பகர்ந்தது . 


சென்றது . 


ஹென்றியின் சிறுபடை மேலும் போர் புரியத் திறனில்லாது 
கலேயை நோக்கிப் புறப்பட்டு , பின்னர் இங்கிலாந்துக்குக் கப்பலில் 

ஹென்றியை ஆங்கிலேயர் பெருமகிழ்ச்சியோடு 
வரவேற்றனர் . 

இருப்பினும் ஆங்கிலப் படையெடுப்பினால் 
ஹார்ப்ளூர் என்ற நகரைக் கைப்பற்றியதைத்தவிர வேறுபயன் 
ஒன்றும் விளையவில்லை . ஆர்லியன்ஸ் கோஷ்டியையும் அவரால் 
அழிக்க முடியவில்லை . பர்கண்டியர்களும் நாட்டுப் பற்றின் விளை 
வாக இங்கிலாந்துக்கெதிராகத் திரும்பக்கூடும் என்ற அச்சமும் 
நீடித்தது . ஹார்ப்ளூரை ஃபிரெஞ்சியர் அடுத்தாண்டில் கைப்பற்ற 
எண்ணிய போதிலும் , அவர்களால் அதைப் பிடிக்க முடியவில்லை . 


கான்ஸ்டான்ஸ் கவுன்சில் : கி.பி. 1416 ஆம் ஆண்டின் பெரும் 
பகுதியில் ஹென்றி , பேரரசர் சிகிஸ்மாண்டுடன் பேச்சு 
வார்த்தைகள் நடத்தினார் . பேரரசர் இங்கிலாந்திற்கு வருகை 
புரிந்திருந்தார் . இருவரும் கிறிஸ்துவ சமயத்தில் ஏற்பட்டிருந்த 
பெரும் பிளவை அகற்றிக் கிறிஸ்துவ உலகில் அமைதியை 
நிலைநாட்ட விரும்பினர் . 

1378ஆம் ஆண்டிலிருந்து 
கிறிஸ்துவ சமயத்திற்கு இரண்டு போப்பாண்டவர்கள் ஏற்பட் 
டதைப் பெரும் பிளவு என்று ஏற்கனவே அறிந்துள்ளோம் . 
இப்பிளவை அகற்ற முனைந்த முயற்சிகளுக்கு ஹென்றி பேராதரவு . 
கொடுக்கும் வகையான் கூட்டப்பட்டதே கான்ஸ்டான்ஸ் கவுன்சில் , 


388 


பிரிட்டன் வரலாறு 


ஆகும் . இக்கவுன்சில் இரண்டு போப்பாண்டவர்களைப் பதவியி 
லிருந்து நீக்கிவிட்டு மூன்றாமவரைப் பதவியிலிருந்து விலகுமாறு 
செய்தும் , ஐந்தாம் மார்ட்டின் என்பாரைப் போப்பாண்டவராக 
நியமித்தும் வெற்றிகண்டது . 

விக்லிஃப்பின் போதனைகளைப் 
பின்பற்றியவரும் , பொஹீமியச் சீர்திருத்தக்காரருமான ஜான் 
ஹஸ் என்பாரைத் தீயிட்டுக் கொளுத்திக்கொன்ற செயலுக்கு 
இக்கவுன்சிலே காரணமாகும் என்பதை மறத்தல் கூடாது . 
முறைகெட்ட போப்பாண்டவரைச் சீர்திருத்தத் 

தவறிய 
இக்கவுன்சில் ஹஸ்ஸைக் கொன்று பழிக்காளாகியது . சமய 
விவகாரத்தில் ஹென்றியின் உதவிக்குக் கைம்மாறாக பேரரசர் 
சிகிஸ்மாண்டு இங்கிலாந்துக்குச் சாதகமாக 

ஃபிரான்சுடன் 
சமாதான உடன்படிக்கை செய்துகொள்ள வழிசெய்தார் . ஆனால் , 
ஆர்லியன்ஸ் கோஷ்டியினர் ஆங்கிலேயரின் அநியாயமான 
கோரிக்கைகளை ஏற்க மறுத்தனர் . பர்கண்டி டியூக் யாருடனும் 
சேராது தனித்து நின்றார் . இங்கிலாந்துடன் உடன்படிக்கை 
செய்து கொள்வது ஃபிரெஞ்சிய நாட்டுப்பற்றுக்கு அவமானம் 
விளைவிக்குமென்று கொண்ட அவர்கள் தனித்து நின்றார்கள் . 
எனவே , மீண்டும் போரைத் தொடருவது அவசியமாயிற்று . 


ஆங்கிலக் 


பாரிஸ் 


ஃபிரான்ஸின் மீது இரண்டாம் படையெடுப்பு : கி.பி. 1417 ஆம் 
ஆண்டில் ஹென்றி ஏறத்தாழ 1415 ஆம் ஆண்டில் கொண்டு 
சென்ற படையின் அளவிலேயே படையொன்றைத் திரட்டினார் . 
அப்படை 1417 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதத்தில் 
கால்வாயைக் கடந்து நார்மண்டியைக் கைப்பற்ற முனைந்தது . 
இம்முறை ஹென்றி நாடு பிடிக்கும் நோக்கத்துடன் வந்திருந்தார் . 
கேன் ( Caen ), லிஸியக்ஸ் ( Lisieux ), பேயாக்ஸ் ( Bayeux ) , 
ஆலன்கன் , மார்ட்டெயின் போன்ற பகுதிகள் ஒன்றன் பின் 
ஒன்றாக ஹென்றியின் வசமாயின . ஆர்லியன்ஸ் கோஷ்டியினரும் , 
பர்கண்டிய கோஷ்டியினரும் தமக்குள் தீவிரமாகப் 
நகரத்தைச் சுற்றிலும் சண்டையிட்டுக் கொண்டார்களேயன்றி , 
ஆங்கிலப்படையெடுப்பைக் கவனிக்கவில்லை . அடுத்த ஆண்டில் 
ஹென்றி மேலும் பல இடங்களைக் கைப்பற்றினார் . செயின்ட்லோ , 
கவுடான்ஸஸ் , செர்பர்க் முதலான இடங்கள் மேற்குத் திசையில் 
பிடிபட்டன . கீழ்த்திசையில் ரூவன் 

என்ற பெருநகரை 
முற்றுகையிட முன்னேறின ஹென்றியின் படைகள் . கடும் 
கட்டுப்பாட்டினால் மிடுக்குடன் இலங்கிய ஆங்கிலப்படையை 
ஹென்றி வைத்திருந்தார் . வெற்றி கண்ட இடங்களில் அரசர் 
நல்லாட்சிக்கு வழிவகுத்தார் . இதனிடையில் பாரிஸ் நகரத்தைக் 
கைப்பற்றுவதில் பர்கண்டிய டியூக் வெற்றி பெற்றிருந்தார் . 
பாரிஸ் நகர மக்கள் ஆர்லியன்ஸ் கோஷ்டிக்கு எதிராகக் கிளம்பி , 


ஐந்தாம் ஹென்றியின் ஆட்சி 


389 


15: 


வேறு 


அதன் 

தலைவரைக் கொன்றுவிட்டார்கள் . அவருடன் 
பலரும் கொல்லப்பட்டனர் . எஞ்சியோர் அஞ்சியோடினர் . 
பர்கண்டி டியூக் 

வெற்றி கண்டமையால் , பர்கண்டியர் 
ஆங்கிலேயருடன் போரைத் தொடரும் பொறுப்பை ஏற்க 
வேண்டியவரானார் . இருப்பினும் அவரால் ஹென்றியின் படை 
முன்னேற்றத்தைத் தடுக்க முடியவில்லை . ரூவன் முற்றுகையை 
முறியடிக்க ஃபிரெஞ்சியருக்குதவ ஆறுமாத காலம் பொறுத்திருந்த 
பர்கண்டி 

டியூக்கை நாட்டுப்பற்று மிகுந்த ஃபிரெஞ்சியர் 
ஒவ்வொருவரும் கண்டித்தனர் . கி.பி. 1419 ஆம் ஆண்டு ஜனவரி 
மாதத்தில் நார்மானியத் தலைநகர் . வீழ்ச்சியுற்றது . பட்டினி 
போட்டு அந்நகரைக் கைப்பற்றிய ஹென்றி அந்நகருக்குள் 
நுழைந்தார் . கடைசியில் பர்கண்டி டியூக் ஜான் , ஆங்கில 
அரசருடன் சமாதான உடன்படிக்கை செய்துகொள்ள முயன்று , 
தாராளமான நன்கொடைகளை அவருக்குக் கொடுப்பதாக 
வாக்களித்தார் . மியூலான் 

மியூலான் ( Meulan ) என்ற இடத்தில் 
நடைபெற்ற பேச்சு வார்த்தைகளின்போது ஹென்றியின் 
கோரிக்கைகள் நிறைவேற்றத் தகுதி பெற்றவையாய் 
அமையவில்லை . பிரெடிக்னி உடன்படிக்கையால் மூன்றாம் 
எட்வர்டுக்கு ஃபிரெஞ்சியர் வழங்கிய நிலங்கள் அனைத்தையும் 
கேட்ட ஹென்றி , அத்துடன் நார்மண்டி டச்சி முழுவதையும் 
இங்கிலாந்துக்கு வழங்க வேண்டுமென்றும் , கி.பி. 1360 ஆம் 
ஆண்டிலிருந்து ஜான் அரசரின் மீட்சிப் பணமாகக் கொடுக்க 
வேண்டிய தொகைப் பாக்கியையும் கொடுக்க வேண்டுமெனக் 
கேட்டார் . ஆங்கில அரசரின் பேராசை மிகுந்த கோரிக்கைகளை 
ஏற்க மறுத்த பர்கண்டி டியூக் ஆர்லியன்ஸ் கோஷ்டியுடன் 
சமாதானம் செய்துகொண்டு , ஆங்கிலப்படையெடுப்பாளர்களை 
ஃபிரெஞ்சுப் பகுதிகளிலிருந்து விரட்டுவது என்ற முடிவுக்கு 
வந்தார் . பைத்தியக்கார ஃபிரெஞ்சு 

அரசரின் மைந்தர் 
சார்லஸின் தலைமையில் பர்கண்டி பிரபுவின் எதிரிகள் ஒன்று 
திரண்டனர் . சார்லஸின் அண்ணன்மார்கள் 

இறந்துபடவே 
அவரே அரசவாரிசாக இருந்தார் . பர்கண்டிய கோஷ்டியுடன் 
உடன்படிக்கை செய்துகொள்ள ஆயத்தமாக இருப்பதாகக் 
கூறிய அவர்கள் , பர்கண்டி டியூக்கும் , இளவரசர் சார்லஸும் 
மாண்ட்ரியூ ( Montereau ) பாலத்தில் பேச்சுவார்த்தை நடத்திக் 
கொண்டிருந்த போது ( 1419 , செப்டம்பர் 10 ஆம் நாள் ) , 
சார்லஸின் வேலைக்காரர்கள் நயவஞ்சகமாக , சார்லஸுக்குப் 
பர்கண்டி டியூக் மண்டியிட்டு வணக்கஞ் செலுத்திய அதே 
நேரத்தில் அவரைக் கொன்று விட்டார்கள் . 


390 


பிரிட்டன் வரலாறு 


யாக 


ட்ராயஸ் உடன்படிக்கை ( The Treaty of Troyes ): பர்கண்டி டியூக் 
அக்கிரமமாகக் கொலை செய்யப்பட்டதன் விளைவாக , அவருடைய 
இளம் மகன் பிலிப்பும் , அவருடைய துணைவர்களும் உடனடிய 
ஆங்கிலேயரின் பக்கம் 

சேர்ந்து 

கொண்டனர் . ஃபிரான்ஸ் 
நாட்டை ஆள சார்லஸை விடப்போவதில்லை என அவர்கள் 
வஞ்சினம் கூறினர் . கொலைகாரனை ஃபிரான்ஸின் வாரிசாக 
ஏற்றுக்கொள்வதைவிட ஹென்றியின் உரிமையை மேற்கொண்டு 
அவரையே அரசராக ஏற்றுக்கொள்வதே மேல் என அவர்கள் 
நினைத்தனர் . பர்கண்டியர்களின் செல்வாக்குக்குட்பட்டிருந்த 
வடபால் நகரங்கள் அனைத்தும் ஆங்கிலேயரின் அன்புக்குப் 
பாத்திரமாயின . அந்நகரங்கள் தத்தம் கோட்டைக் கதவுகளைப் 
படையெடுப்பாளருக்குத் திறந்துவிட்டன . கி.பி. 1420 ஆம் 
ஆண்டு மே மாதம் 20 ஆம் நாள் ஹென்றி , இளம் வயதினரான 
சார்லஸ் டியூக்குடன் ட்ராயஸ் நகருக்குள் நுழைந்து , ஃபிரான்ஸ் 
அரசியாரைச் சந்தித்தனர் . அவருடைய மகளான காதரைனை 
மணந்து கொள்ளும்படிக் கி.பி. 1414 ஆம் ஆண்டில் ஹென்றியை 
ஃபிரெஞ்சியர் வேண்டிக்கொண்டனர் . பைத்தியம் 
பிடித்திருந்த ஆறாம் சார்லஸ் மன்னர் 

இங்கிலாந்துடன் 
உடன்படிக்கை செய்து கொள்ளச் சம்மதித்து , ஹென்றியை 
ஃபிரான்ஸின் அரசப் பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டதுடன் , 
தம்முடைய மரணத்திற்குப் பின்னர் ஹென்றியே ஃபிரான்ஸின் 
வாரிசாகப் பதவியேற்க வேண்டுமென்றும் , ஃபிரெஞ்சிய 
இளவரசருக்கு அவ்வுரிமையில்லையென்றும் ஏற்றுக்கொண்டார் . 
கி.பி. 1420 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2 ஆம் நாள் ஆங்கில அரசர் 
ஹென்றி இளவரசி காதரைனைத் திருமணம் செய்துகொண்டு , 
ஃபிரான்ஸின் அரசுக்கு வாரிசாக உரிமை கொண்டாட அதைச் 
சரியான வாய்ப்பாகக் கருதினார் . எஞ்சியிருந்த ஆர்லியன்ஸ் 
கோஷ்டியரையும் , பிற நகரங்களையும் முறியடித்துவிட்டு ஹென்றி 
தம் மனைவியாருடனும் , மாமனாருடனும் பாரிஸ் நகருக்குச் 
சென்று அங்குக் கிறிஸ்துமஸ் திருநாளைக் கோலாகலமாகக் 
கொண்டாடினார் . 


பாஹி போர் ( Battle of Bauge ) : வசந்த காலத்தில் ஹென்றி 
இங்கிலாந்து திரும்பினார் . நாடு முழுவதும் தம் மனைவியாருடன் 
வலம் வந்த அரசரை மக்கள் வாழ்த்தி வணங்கினர் . எந்தவொரு 
இங்கிலாந்து அரசரும் - இத்தகைய மாபெரும் வெற்றியைப் 
பெற்றது கிடையாது . ஃபிரான்ஸுடன் நடத்திய போரை 
ஹென்றி வெற்றியான முடிவுக்குக் கொண்டு வந்து விட்டார் 
என்று மக்கள் எண்ணினர் . ஃபிரான்ஸுடன் நடத்திய போரினால் 
எண்ணற்ற மக்களும் , பொருளும் சேதமாயிருந்தன . ட்ராயஸ் 


ஐந்தாம் ஹென்றியின் ஆட்சி 


391 


உடன்படிக்கையின் ஷரத்துகளை இங்கிலாந்து பாராளுமன்றம் 
மகிழ்ச்சியுடன் அங்கீகரித்தது . எனினும் , மகிழ்ச்சியைக் குலைக்கும் 
செய்தி ஒன்று வந்து சேர்ந்தது . கி.பி. 1422 ஆம் ஆண்டு ஏப்ரல் 
மாதத்தில் இங்கிலாந்து படையினர் லூவரில் தோல்வியுற்று 
விட்டார்கள் என்பதே அச்செய்தியாகும் . அரசர் தம்முடைய 
மூத்த சகோதரர் கிளாரன்ஸ் டியூக் தாமஸ் என்பாரைப் 
படையுடன் ஆஞ்சு , மெயின் பகுதிகளைப் பிடித்திருந்த 
ஃபிரெஞ்சிய இளவரசரின் படைகளை விரட்டியடிக்கும்படி 
அனுப்பியிருந்தார் . ஆனால் , ஃபிரெஞ்சு இளவரசருக்கு உதவ 
ஸ்காட்லாந்து புச்சான் பிரபுவின் ( Earl of Buchan ) தலைமையில் 
பெரும்படையொன்றை அனுப்பியிருந்தது . அஜின் கோர்ட் 
போருக்குப்பின் முதன்முறையாக ஸ்காட்டியர் ஆங்கிலேயருக்கு 
எதிராக வெளிப்படையாக 

ஃபிரெஞ்சியருக்கு 

உதவ முன் 
வந்திருந்தனர் . கிளாரன்ஸ் பிரபு ஃபிரெஞ்சிய - ஸ்காட்டியப் 
படையை வெகுதூரம் துரத்திச் சென்று பாஹி என்னுமிடத்தில் 
வகையாக அகப்பட்டுக்கொண்டார் ( 1422 , மார்ச் 21 ) . அவரைச் 
சுற்றி வளைத்த ஃபிரெஞ்சிய - ஸ்காட்டியப் படைகள் பின்னர் 
அவரைக்கொன்று விட்டன . 

அவருடைய துணைவர்களான 
சாமர்செட் பிரபுவும் , ஹன்டிங்டன் பிரபுவும் சிறைப்பிடிக்கப் 
பட்டனர் . 


மீயோக்ஸ் முற்றுகை : கிளாரன்ஸ் பிரபுவின் தோல்வியைக் 
கேள்வியுற்ற ஹென்றி ஃபிரான்ஸ் நாட்டிற்குத் திரும்பிச் 
சென்றார் . தென்பாகத்தில் படையெடுத்த ஹென்றி ஃபிரெஞ்சிய 
இளவரசரின் படைகளை ஆர்லியன்ஸுக்கும் , லூவருக்கும் அப்பால் 
விரட்டியடித்துவிட்டு , மத்திய ஃபிரான்ஸில் எஞ்சியிருந்த சில 
நகரங்களைக் கைப்பற்றினார் . மீயோக்ஸ் என்ற நகரைத் தவிர 
ஏனைய நகரங்கள் வீழ்ந்துவிட்டன . மீயோக்ஸ் நகரம் பெரும் 
படையுடன் அரசருக்குத் தொல்லை கொடுத்தது . அக்டோபரில் 
தொடங்கிய முற்றுகை அடுத்தாண்டு மே மாதம் 

வரை 
தொடர்ந்தது . கொட்டும் மழையிலும் முற்றுகை தொடர்ந்தே 
நடந்தது . இத்தருணத்தில் அரசரையும் அவருடைய 
படையினரையும் குளிர் காய்ச்சலும் , சீதபேதியும் பற்றிக் 
கொண்டன . போதாக்குறைக்கு உணவுப் பற்றாக்குறையும் 
ஏற்பட்டு , அதனால் பலர் இறந்து போகவே படையின் 
எண்ணிக்கையும் குறைந்து போயிற்று . வசந்த காலத்தில் தான் 
மீயோக்ஸ் நகரம் பணிந்தது . கொடுமையான 

முறையில் 
அந்நகரக் கவர்னரையும் அவருடைய துணைவர்கள் நால்வரையும் 
தூக்கிலிட்டுக் கொன்றார் அரசர் . 


393 


பிரிட்டன் வரலாறு 


அரசரின் மரணம் : அவர் பாரிஸ் நோக்கிப் புறப்பட்டுச் 
சென்றார் . விரைவில் அவருடன் அவருடைய 

மனைவியும் , 
பச்சிளங் குழந்தை மகனும் சேர்ந்தார்கள் . ஆயினும் என் ! அரசர் 
நோயினால் பீடிக்கப்பட்டிருந்ததையும் , அவர் விரைவில் இறந்து 
படுவார் என்பதையும் அவரைச் சுற்றியிருந்த மக்கள் உணர்ந்து 
கொண்டனர் . வின்ஸெனஸ் கோட்டையில் அவர் படுத்தபடுக்கை 
யானார் . அக்கோட்டை பாரிஸுக்கருகில் இருந்தது , கோடை 
காலம் முழுவதும் அவர் உயிர் ஊசலாடியது . கி.பி. 1422 ஆம் 
ஆண்டு ஆகஸ்டு 31 ஆம் நாள் ஹென்றி காலமானார் . ஓராண்டு 
கூட நிரம்பப்பெறாத பச்சிளம் பாலகனைத் தம் அரசின் வாரிசாக்கி 
விட்டுப் போயிருந்தார் ஹென்றி . 


28. ஆறாம் ஹென்றியின் ஆட்சி 

( 1422-1450 ) 


ஐந்தாம் ஹென்றி காலமான ஒரு 

சில வாரங்களில் 
அவருடைய மாமனாரும் , ஃபிரெஞ்சிய அரசருமான 

ஆறாம் 
சார்லஸும் காலமானார் . எனவே இங்கிலாந்து , ஃபிரான்ஸ் ஆகிய 
நாடுகளின் அரசுரிமையும் ட்ராயஸ் உடன்படிக்கையின்படி 
ஐந்தாம் ஹென்றியின் மகன் பாலகன் வின்ஸ்டர் ஹென்றியின் 
வசமாயின . ஆனால் , அக்குழந்தையோ நோய்வாய்ப்பட்டிருந்தது . 
வலிமைவாய்ந்த அரசர் ஒருவரின் அரசாட்சிக்குப் பின்னர் 
பலவீனமானவர் அரசராயின் ஆங்கிலக் கால்வாய்க்கு அப்பால் 
இருந்த ஃபிரான்ஸ் ஆங்கிலேயர் கையை விட்டுச் செல்லக்கூடும் 
என்பதில் வியப்பொன்றுமில்லையன்றோ ? ஃபிரெஞ்சிய இளவர 
சரைப் பொதுமக்கள் வெறுத்து ஒதுக்கியிருந்தனர் . 
எனவே அவராலும் , ஃபிரான்ஸை ஆளமுடியவில்லை . பர்கண்டி 
டியூக் ஆங்கிலேயரின் நண்பராக இருக்கும் வரை ஃபிரெஞ்சிய 
தேசியக் கட்சியினரால் ஆங்கிலேயரை விரட்டியடிக்க 
முடியவில்லை . 


பெட்போர்டும் , கிளாஸ்டரும் : ஐந்தாம் ஹென்றி தம்முடைய 
இரண்டு சகோதரர்களை விட்டுச் சென்றிருந்தார் . அவர்களில் 
மூத்தவரான பெட்போர்டு பிரபு ஃபிரான்ஸின் அரசப் பிரதிநிதி 
யாகப் பொறுப்பேற்றிருந்தார் . அவருடைய வலிமையாலும் 
திறமையாலும் , படைபலம் குறைந்திருந்தபோதிலும் அவரால் 
ஆட்சியைச் செம்மையாக நடத்திவர முடிந்தது . பர்கண்டி 
டியூக்குடன் அவர் சமாதானம் செய்துகொண்டார் . அச்சமா 
தானத்தின் அறிகுறியாகப் பெட்போர்ட் , பர்கண்டி டியூக்கின் 
சகோதரி ஆன் இளவரசியை மணந்துகொண்டார் . அவருடைய 
தம்பி கிளாஸ்டர் கோமகன் ஹம்ப்ரி என்பாராவர் . ஆனால் , 
கிளாஸ்டர் தம் சகோதரர் பெட்போர்டினிடமிருந்து பெரிதும் 


394 


பிரிட்டன் வரலாறு 


மாறுபட்ட குணப்பண்புகளைக் கொண்டவர் ; அவர் அறிவுக் 
கட்டையானவர் ; வெடுவெடுப்பானவர் ; சண்டைக்காரர் ; 
சுயநலமி ; இருப்பினும் அவரிடம் சில நல்ல குணங்களுமிருந்தன . 
கற்றோரைக் காமுறும் இயல்பினரான அவர் பலகலைகளை வளர்க்க 
அரும்பாடுபட்டமையால் , அவரை நல்லவர் டியூக் ஹம்ப்ரி 
என்று மக்கள் கொண்டாடினர் . ஐந்தாம் ஹென்றியின் மரணத் 
திற்குப் பின்னர் கிளாஸ்டர் இங்கிலாந்தின் அரசப் பிரதிநிதி 
யாகப் பொறுப்பேற்றார் . பேராசை மிகுந்த கிளாஸ்டரின் 
உள்நோக்கத்தை அறிந்திருந்த கவுன்சில் சபை பிரபுக்களும் , 
பாராளுமன்ற உறுப்பினர்களும் , பல்வேறு தடைகளைச் சுமத்தியே 
அவரை ஆள விட்டிருந்தனர் . அவரை 

அரசப் பிரதிநிதி 
யென்பதற்கு மாறாக • நாட்டின் காவலரும் , அரசரின் முக்கிய 
அறிவுரையாளரும் என்றே அவர்கள் கருதினர் . அவரை மேலும் 
கட்டுப்படுத்த பதினைந்து பேர்கொண்ட குழுவொன்றின் ஒப்பு 
தலின் பேரிலேயே அவர் எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள 
வேண்டுமென்றும் கூறினர் . கிளாஸ்டரைச் சிறிதும் நம்பாத 
அவருடைய ஒன்று விட்ட மாமன் ஹென்றி போபர்ட் 
வின்செஸ்டர் பிஷப்பாக இருந்தார் . அவர் கிளாஸ்டரின் முக்கிய 
எதிரியாவர் . பதினைந்து பேர் குழுவினரில் பெரும்பாலோர் பிஷப் 
வின்செஸ்டரை ஆதரித்தனர் . கிளாஸ்டர் இக்குழுவினருடன் 
அடிக்கடி பயனற்ற போட்டிகளில் ஈடுபட்டார் . 


ஃபிரான்சில் வெற்றிகள் : ஐந்தாம் ஹென்றியின் மரணத் 
திற்குப் பின்னர் வடஃபிரான்ஸில் ஆங்கில ஆதிக்கத்தால் நாடு 
சுருங்காதிருந்தது வியப்பான செய்தியேயாகும் . மாறாக , அடுத்த 
ஆறு ஆண்டுகளில் தங்களின் அரசராக ஆறாம் ஹென்றியை 
மேலும் பல ஃபிரெஞ்சுப் பகுதிகள் அங்கீகரித்துக்கொண்டன . 
பெட்போர்ட் தமக்குக் கிடைத்த சொற்ப உதவியைக்கொண்டு 
ஃபிரான்ஸில் போரைத் தொடர்ந்து நடத்தி வந்தார் . இரு முறை 
ஃபிரெஞ்சிய இளவரசரின் படையினர் ஆங்கிலேயருக்குக் கீழ்ப் 
படிந்திருந்த மாநிலங்களைத் தாக்கியபோதிலும் , இருமுறையும் 
அவர்கள் தோல்வியுற்றனர் . இரண்டாம் போரில் டக்லஸ் 
பிரபுவும் ஏனைய ஸ்காட்டிய துணைப் படையினரும் தோல்வியுற்று 
மடிந்தனர் , இதனால் ஸ்காட்லாந்திலிருந்து ஃபிரெஞ்சியருக்கு 
உதவி கிட்டாமற் போய்விட்டது . இங்கிலாந்து சிறையிலடை 
பட்டிருந்த முதலாம் ஜேம்ஸ் , ஸ்காட்லாந்து அரசராகி , ஆங்கிலப் 
பெண்ணொருத்தியை மணந்திருந்தமையால் , இங்கிலாந்துடன் 
நட்பு ஏற்பட்டது . 

ஃபிரான்ஸில் இங்கிலாந்தின் ஆதிக்கத்திற்கெதிராக முதல் 
அபாயம் கிளாஸ்டர் கோமகன் - ஹம்ப்ரியினால் விளைந்தது . 


ஆறாம் ஹென்றியின் ஆட்சி 


395 


ஹம்ப்ரி , பிலிப்பின் உறவினளான ஹாலந்து , ஹைனால்ட் 
கோமகள் ஜாகுலைன் என்பாளை மணந்து கொண்டமையால் 
பர்கண்டி 

டியூக்கின் கடும் கோபத்திற்கு ஆளானார் . 
அத்திருமணத்தின் மூலம் 

அவளுடைய சொத்துக்களுக்கு 
வாரிசாகலாம் என்று ஹம்ப்ரி விரும்பினார் . பிளாண்டர்ஸில் பதவி 
யேற்க விரும்பிய ஹம்ப்ரி கிளாஸ்டரைத் தம் பகுதிக்கு அருகில் 
வரவொட்டாமல் 

தடுக்க விழைந்தார் பர்கண்டி - டியூக் . 
பெட்போர்டின் சமாதானம் மட்டுமில்லாமலிருந்தால் பர்கண்டி 
டியூக் இங்கிலாந்துடன் இருந்த உறவையே முறித்துக்கொண் 
டிருப்பார் . கிளாஸ்டரும் தம் மனைவியின் உரிமைகளை விட்டுவிட்டு 
இங்கிலாந்திற்கு ஓடி வந்தார் . 

பிலிப் ( பர்கண்டி ) 
ஜாகுலைனைக் கைப்பற்றிச் சிறையில் அடைத்தார் . ஹம்ப்ரி , 
பர்கண்டியுடன் மேலும் போர் புரிவதற்கு மாறாக , தம் திருமணம் 
சட்டவிரோதமானதென்பதை ஏற்றுக்கொண்டு , கென்டிய மாது 
ஒருத்தியான எலியனார் காப்ஹாம் என்பாளை 

மணந்து 
கொண்டார் . 


டியூக் 


ஆர்லியன்ஸ் முற்றுகை : ஹம்ப்ரியின் நடத்தையினால் ஏற்பட்ட 
அபாயங்களிலிருந்து ஒருவாறு தப்பிய பெட்போர்டு வேறொரு 
துன்பத்திற்கு ஆளானார் . தம் படையெடுப்புகளை மெல்ல மெல்ல 
தென் திசையில் முன்னேற்றிய பெட்போர்டு , ஃபிரான்ஸ் நாட்டின் 
லூவாரிலிருந்த ஆர்லியன்ஸ் 

கோட்டையின் முன் வந்து 
சேர்ந்தார் . இக்கோட்டையை முற்றுகையிட பெட்போர்டு 
தம்முடைய நிலப்படைகள் அனைத்தையும் சாலிஸ்பரி பிரபுவின் 
தலைமையில் அனுப்பினார் . அப்படையில் ஏறத்தாழ 4000 படை 
வீரர்களேயிருந்தனர் . சாலிஸ்பரி தம்முடைய சிறிய படையைக் 
கொண்டு 

முடிந்தமட்டும் அக்கோட்டையைக் கைப்பற்ற 
முயன்றார் . எனினும் அவரால் முழுவெற்றி பெறமுடியவில்லை . 
ஃபிரெஞ்சியரும் ஆர்லியன்ஸைக் காப்பாற்ற முயன்று நின்றனர் .. 
ஆர்லியன்ஸ் , முற்றுகையைச் சமாளித்து வந்தது . சாலிஸ்பரி பிரபு 
கோட்டைச்சுவரைப் பார்வையிட்டு வந்தபோது துப்பாக்கிக் 
குண்டுக்கு இரையாகி மாண்டுபோனார் . 

சார்லஸ் தம் முயற்சி தோற்றுவிட்டது எனக்கொண்டு , ஆர்லி 
யன்ஸை இழக்கும் சமயத்தில் கி.பி. 1429 ஆம் ஆண்டில் புதிய 
நிகழ்ச்சியொன்று தோன்றி , இங்கிலாந்தின் அதிர்ஷ்டத்தைக் 
குறைக்கவைத்தது . இந்நிகழ்ச்சியின் விளைவாக நாட்டுப்பற்று 
கொண்ட ஃபிரெஞ்சியரின் உணர்ச்சிகள் வெகுவாகத் தூண்டப் 
பட்டன் . கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உள் நாட்டுப் பூசலின் 
விளைவாக நாடு இரண்டுபட்டதுடன் அது அந்நியருக்கு அடிமைப் 
பட்டுக் கிடந்ததைக் கண்டு ஃபிரெஞ்சியர் சொல்லொணாத் 


பிரிட்டன் வரலாறு 


. 


துயருற்றனர் . எண்ணிக்கையில் 

குறைவாகவே இருந்த 
ஆங்கிலேயருக்கு நாட்டுப்பற்றில்லாக் கோஷ்டியொன்றின் ஆதரவு 
கிட்டியிருக்காவிடின் ஆங்கிலேயரால் ஒரு வினாடிகூட ஃபிரான்ஸ் 
நாட்டில் தங்கியிருக்க முடியாது . நாட்டுமக்களில் பெரும்பாலோர் 
இவ்வுள் நாட்டுப் பூசலில் சேராது ஒதுங்கிநின்று , இளவரசர் 
கோஷ்டிக்கும் பர்கண்டிய கோஷ்டிக்குமிடையே நடைபெற்ற 
இச்சச்சரவை வேடிக்கை பார்த்து வந்திருந்தனர் . இத்தருணத்தில் 
ஃபிரான்ஸ் நாட்டுப்புறங்கள் வறுமையுற்றும் , நகரங்கள் அழிவை 
நோக்கியும் சென்றன . நாட்டை யாராவது இப்போரிலிருந்து 
விடுவிக்கமாட்டார்களா என்று மக்கள் ஏங்கி நின்றனர் . 


ஜோன் ஆஃப் ஆர்க் : எதிர்பாராத திசையொன்றிலிருந்து 
ஃபிரான்ஸ் நாட்டிற்கு உதவிகிட்டியது . ஜோன் ஆஃப் ஆர்க் என்ற 
இளம்வயதினளான நாட்டுப்புறப் பெண்ணொருத்தி , ஃபிரான்ஸின் 
உதவிக்கு ஓடி வந்தாள் . ஜோன் ஆஃப் ஆர்க் டாம்ரெமி என்ற 
ஊரைச் சார்ந்தவள் . லோராயினின் எல்லையிலிருந்த அந்த ஊரில் 
பிறந்த ஜோன் பல்வேறு கனவுகளைக் கண்டவள் ; 

அவளுக்கு 
அடிக்கடி சில காட்சிகள் 

சில காட்சிகள் தோன்றி ஒரு தீர்க்கதரிசிபோல் 
தென்பட்டாள் . ஃபிரான்ஸ் நாட்டின் தலைவிதியை எண்ணித் 
துயருற்ற ஜோன் ஆஃப் ஆர்க் , கன்னிமேரி , செயின்ட் மைக்கேல் , 
செயின்ட் காதரின் போன்றவர்கள் தம்முன் தோன்றி ஃபிரான்ஸ் 
நாட்டின் ஒற்றுமைக்காகப் பாடுபட்டு எல்லா ஃபிரெஞ்சியரையும் 
இணைக்கப் பாடுபடுமாறு போதித்தாகக் கூறினாள் . தொடக்கத்தில் 
மக்கள் அவளைச் சித்தபிரமை கொண்டவளோ அன்றி மந்திரக் 
காரியோ என்று 

ஐயுற்றனர் . பின்னர் ஜோன் ஃபிரெஞ்சு 
இளவரசர் இருக்குமிடம் சென்று ஆங்கிலேயரை விரட்டவேண்டு 
மெனவும் தமக்கு இறைவன் உதவியாயிருப்பதாகவும் அறிவித் 
தாள் . ஆர்லியன்ஸைப் பாதுகாத்து சார்லஸை ரீம்ஸ் நகருக்கு 
அழைத்துச் சென்று அங்கு அவரை அரசராக முடிசூட்ட வேண்டு 
மென்றும் அவளுக்கு அசரீரி வாக்கு கிடைத்திருப்பதாகவும் அவள் 
கூறினாள் . ஜோன் காட்டிய இரகசிய அறிகுறியினை நம்பியோ 
அல்லது அவளுடைய கொள்கையின் ஆர்வத்தால் தூண்டப் 
பட்டோ சார்லஸ் அவளுடைய கோரிக்கைக்குச் செவிமடுத்தார் . 
உடனே 

ஆர்லியன்ஸ் கோட்டையை விடுவிக்க அவளுடைய 
தலைமையில் 

ஒன்றை ஃபிரெஞ்சு இளவரசர் சார்லஸ் 
அவருக்குத் துணையாக அனுப்பினார் . போர் உடைதரித்து 
உடைவாள் ஏந்திய ஜோன் ஆஃப் ஆர்க் வெண்ணிறக்கொடி 
ஒன்றை ஏந்தி முன்னேறினாள் . ஃபிரெஞ்சியத் தலைவர்கள் முதலில் 
அவளை ஒரு சூனியக் காரியோ அல்லது பதவி வெறி பிடித்தவளோ 


படை 


ஆறாம் ஹென்றியின் ஆட்சி 


397 


என்று எண்ணினர் . ஆனால் , போர் வீரர்கள் அவளை ஒரு தேவ 
தூதர் எனக்கொண்டு , அவளுக்குக் கீழ்ப்படிந்து பெரும் நம்பிக் 
கையுடன் போருக்குப் புறப்பட்டுச் சென்றனர் . 


ஜோன் ஆர்லியன்ஸை விடுவித்தல் : கி.பி. 1429 ஆம் ஆண்டு 
ஏப்ரல் மாதம் 30 ஆம் நாள் ஜோன் அபாயமின்றி ஆர்லியன்ஸ் 
நகருக்குள் நுழைந்தாள் . அங்கிருந்து ஆங்கிலப் பாதுகாப்பு 


இங்கிலாந்து 


பிளாண்டர்ஸ் 


பிகார்ட் 


ஆங்கிலக் கால்வாய் 


நார்மண்டி 


ஷாம்பெயின் 
பட்டேய் 

டாம்ரெமி 
ஆர்லியன்ஸ் 


பிரிட்டானி 


மெயின் 


பாகண்டி 


வாய் 


லைமோசின் 


ஆங்கிலேயப் 
பகுதிகள் 


அவர்கினி 


டாயின் 


I பார்கண்டியப் கையன் - 


புகோவன்ஸ் 


காஸ்கன் 


லாங்குடாக் 


கி.பி. 1429 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதத்தில் ஃபிரான்ஸ் 


அரண்களைத் தொடர்ந்து தாக்கினாள் . இத்தாக்குதல்களை 
அவளே முன்னின்று நடத்தினாள் . அவளுடைய போர் ஆர்வத்தைப் 
பின்பற்றிய ஃபிரெஞ்சுப் படைகள் தம் முயற்சிகளில் வெற்றி 


398 


பிரிட்டன் வரலாறு 


பெற்றனர் . 

தம் முற்றுகை தோல்வியுறுவதைக் கண்ட 
ஆங்கிலேயர் முற்றுகையைக் கைவிட்டு , பாதுகாப்பான இடங் 
களுக்குச் செல்ல வேண்டியவராயினர் . வேகமாகப் பின்தொடர்ந்த 
ஜோன் அவர்களுடைய இடங்களைக் கைப்பற்றியதுடன் பட்டேய் 
( Patay ) என்னுமிடத்தில் ஆங்கிலேயரைத் தோற்கடித்தாள் . 

ஃபிரெஞ்சியரின் வெற்றிகள் அவர்களுக்கு மேலும் 
நம்பிக்கையை ஊட்டின . 

ஆங்கிலேயர் 

அவளைப் பிசாசு 
என்றும் , சைத்தானின் தூதன் என்றும் வர்ணித்தனர் . அவள் 
போருக்கு வருவதற்குமுன் இருநூறு ஆங்கிலேயர் ஐந்நூறு 
ஃபிரெஞ்சியரை விரட்டியடித்தனர் ஆனால் இப்பொழுதோ 
200 ஃபிரெஞ்சியர் 400 ஆங்கிலேயரை விரட்டியடித்தனர் என்று 
அக்கால வரலாற்றுக் குறிப்பு ஆசிரியர் ஒருவர் கூறியுள்ளார் . 
ஜோன் ஆஃப் ஆர்க்கின் இவ்வெற்றிக்குப் பின்னர் ஃபிரெஞ்சு 
இளவரசின் படைகள் எப்போதும் வெற்றிகரமாக ஆங்கிலேயரைத் 
தாக்கின . 


பட்டேய் - வெற்றிக்குப் பின்னர் ஜோன் சார்லஸை ரீம்ஸ் 
நகருக்கு அழைத்துச் சென்று அங்கே அவரை ஃபிரான்ஸ் நாட்டு 
அரசராக முடிசூட்டுவித்தாள் . (கி.பி. 1429 , ஜூலை 17 ஆம் நாள் ) 
இந்த நிகழ்ச்சிக்குப் பின்னர் வீடு திரும்ப வேண்டியவளானாள் 
ஜோன் . ஆனால் அவள் படையுடனே இருக்கவேண்டுமென்று 
அவளை வேண்டிக் கொண்டார் சார்லஸ் . வேண்டுகோளுக்கு 
இணங்கிய ஜோன் பாரிஸ் நகரைத் தாக்கும்படிக் கேட்டுக் 
கொண்டாள் . அதன்படியே பாரிஸ் தாக்கப்பட்டது . ஆனால் 
அப்படையெடுப்பு சரியானபடி நடத்தப்படாததாலும் சுறுசுறுப்பு 
இன்மையாலும் தோல்வியுற்றது . 

இப்படையெடுப்பின்போது 
ஜோன் காயமுற்றாள் . அவளுடைய புகழும் ஓரளவு குறைய 

ஆனால் இதனிடையில் ஃபிரான்சின் புதிய அரசர் 
ஜோனின் ஆசீர்வாதத்தினால் பல்வேறு இடங்களில் வெற்றி 
பெற்றார் . ஆங்கிலேயர் பல்வேறு இடங்களைவிட்டு ஓடினர் . 
பாரிஸிலும் , நார்மண்டியிலும் 

ஆங்கிலேயரின் 
கலகலத்தது . 


லாயிற்று . 


ஆதிக்கம் 


ஜோன் ஆஃப் ஆர்க்கின் கொலை : அடுத்த ஆண்டு வசந்த 
காலத்தில் ஜோன் போரில் மீண்டும் ஈடுபட்டாள் . ஆனால் நன்றி 
கெட்ட ஃபிரெஞ்சு அரசர் அவளுக்குப் போதுமான படைகளை 
அனுப்பவில்லை . 

தம்முடைய பணி நிறைவுறும் கட்டத்தை 
அடைந்திருப்பதாக அறிவித்த அவள் அப்போரிலும் வீரமாகப் 
போரிட்டாள் . ஒரு சில சிறு வெற்றிகளுக்குப் பின்னர் காம்பீஜின் 
என்ற நகரில் ஜோன் தங்கியிருந்தாள் . அப்போது அவளையும் 


ஆறாம் ஹென்றியின் ஆட்சி 


399 


அவளுடைய 

கோட்டையையும் பர்கண்டியப்படை முற்றுகை 
யிட்டது . முற்றுகையாளரை முறியடிக்கச் சிறு படையொன்றுடன் 
முன்னேறிய ஜோன் குதிரையிலிருந்து . இறக்கப்பட்டு சிறைப் 
படுத்தப்பட்டாள் . பர்கண்டியின் அரசர் பிலிப் அவளை ஆங்கிலே 
யரிடம் 10,000 கிரவுன் பொருளுக்கு விற்றுவிட்டார் . அவள் 
ஆங்கிலேயரிடம் சிறைப்பட்டாள் . பெட் போர்டு பிரபு 
நேர்மைக்குப் பெயர் பெற்றவராயினும் ஜோன் ஆஃப் ஆர்க் 
விஷயத்தில் கருணையற்றவராகக் காணப்பட்டார் . அவள் விலங் 
கிடப்பட்டுப் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானாள் . தான் கடவுளின் 
தூதரல்ல என்று ஒப்புக்கொள்ளுமாறு அவள் வற்புறுத்தப் 
பட்டாள் . ஆனால் இறுதிவரை துணிச்சலும் கடவுள் பக்தியும் 
கொண்ட அவள் ஆங்கிலேயருக்கு அஞ்சவில்லை . பெட்போர்டு 
அவளைச் சூனியக்காரி என்று குற்றம்சாட்டி , ஃபிரெஞ்சிய 
திருச்சபை நீதிமன்றம் ஒன்றில் விசாரணை செய்து ரூவன் என்ற 
இடத்தில் கி.பி. 1431 ஆம் ஆண்டு மே மாதம் 30 ஆம் நாள் 
தீயிலிட்டு எரித்தார் . ஃபிரெஞ்சு அரசர் ஏழாம் சார்லஸ் அவளைக் 
காப்பற்ற முயற்சி ஒன்றும் செய்யவில்லை . பழிக்குப்பழி வாங்காமல் 
ஜோன் ஆஃப் ஆர்க் இறந்துபோனாலும் அவளால் தொடங்கப் 
பட்ட இயக்கம் அவளுடன் இறக்கவில்லை . ஆங்கிலேயரை வெல்ல 
முடியாது என்ற தவறான கருத்தைத் தன்னம்பிக்கையால் உடைத் 
தெறிந்தவள் - அவள் . மேலும் 

ஃபிரெஞ்சிய 

மக்களின் 
உணர்ச்சிகளைத் தூண்டிவிட்டுத் தமக்குள்ளே போரிட்டு 
மடிவதைத் தவிர்க்க வேண்டுமென அவள் போதித்தாள் . 
அவளுடைய தோற்றத்திலிருந்து பர்கண்டிய கோஷ்டியினர் 
ஒவ்வொருவராக இங்கிலாந்துக்கு எதிரிகளாகி ஃபிரெஞ்சு மன்னர் . 
ஏழாம் சார்லஸுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர் . 
ஃபிரெஞ்சு மன்னர் பல தவறுகளைச் செய்திருந்த போதிலும் அவர் 
ஃபிரான்ஸின் சுதந்திரத்திற்காகப் பாடுபட்டார் . எனவே அவரை 
எதிர்ப்பது பாவம் என்றும் , அந்நியருடன் சேர்ந்து கொள்வது 
தவறு என்று பர்கண்டியர் ஏழாம் சார்லஸுடன் சேர்ந்து 
கொண்டனர் . பெட்போர்டு பெருமுயற்சி செய்து இன்னும் சில 
ஆண்டுகளுக்குத் தம்முடைய இராணுவத் திறமையால் 
ஃபிரான்ஸை இங்கிலாந்தின் பிடியிலேயே வைத்திருந்தார் . 
இருப்பினும் , விரைவில் இங்கிலாந்து ஃபிரான்ஸ் நாட்டைக் 
கைவிடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்பதையும் அவர் 
உணர்ந்துகொண்டார் . இறுதியில் பர்கண்டி டியூக் பிலிப் தம் 
தந்தையின் கொலைக்குக் காரணமாயிருந்த ஃபிரெஞ்சு அரசர் 
ஏழாம் சார்லஸை மறந்து மன்னித்து அவருடன் உடன்படிக்கை 
செய்து கொண்டபோது இங்கிலாந்தின் ஆதிக்கத்தின் கடைசி 
கட்டம் நெருங்கி வந்தது , ஆராஸ் காங்கிரஸில் பர்கண்டி பிலிப் 


400 


பிரிட்டன் வரலாறு 


இங்கிலாந்துடன் தமக்கிருந்த பழைய உறவை முறித்துக்கொண்டு 
சார்லஸுடன் இணைந்துகொண்டார் ( 1435 , செப்டம்பர் 10 ) . 
நான்கு நாட்களுக்குப் பின்னர் அரசப் பிரதிநிதியாயிருந்த ஜான் 
பெட்போர்டு ரூவனில் காலமானார் . நீண்ட போர்களினால் அவர் 
களைத்துப் போயிருந்தார் . பன்னிரண்டு ஆண்டுகள் அவர் ஓய்வு 
ஒழிச்சலின்றிப் பாடுபட்டு , ஃபிரான்ஸை இங்கிலாந்துடன் 
இணைக்க முயன்றார் . 

பெட்வோர்டின் மரணத்திற்கு ஏழு மாதங்களுக்குப் பிறகு 
மத்திய ஃபிரான்ஸிலிருந்த பாரிஸ் நகரம் வீழ்ச்சியுற்றது . பாரிஸ் 
நகரவாசிகள் சற்றுமுன்வரை இங்கிலாந்திற்கும் பர்கண்டிக்கும் 
ஆதரவு காட்டியிருந்தார்கள் . ஆனால் பாரிஸ் நகரம் வீழ்ச்சி 
யுற்றபோது அவர்கள் நகரத்தின் கோட்டைக் கதவுகளை முற்றுகை 
யிட்ட சார்லஸின் படை வீரர்களுக்குத் திறந்துவிட்டார்கள் . 
சிறு படையொன்றுடன் அதைக் காத்த ஆங்கிலப்படைத் தலைவர் 
வில்லபி பிரபு அஞ்சித் தப்பி ஓடினார் . பாரிஸ் நகரம் வீழ்ச்சியுற்றது . 
போர்டேயைச் சுற்றியிருந்த கைன் ( Guienne ) பிரதேசமும் ,, 
வடக்கில் நார்மண்டியும் , மெயினின் ஒரு பகுதியுமே இப்போது 
ஆங்கிலேயர் வசமிருந்தன . ஏனைய பகுதிகள் ஃபிரெஞ்சியர் 
வசமாயின . மேற்கூறிய பகுதிகளை ஆங்கிலேயர் மேலும் பதினாறு 
ஆண்டுகள் தம்வசம் வைத்திருந்தது ஆச்சரியம்தான் . 

ரிச்சர்டு யார்க் : நூற்றாண்டு போரின் கடைசி கட்டமாக 
அமைந்த மேற்கூறிய பதினாறு ஆண்டு காலத்தில் போர்த் தளபதி 
களாய் இருந்தவர்கள் இருவர் . ஜான் பிரபு டால்போட் ( John 
Lord Talbot ) , யார்க் டியூக் ரிச்சர்டு ஆகியோரே அவ்விருவரு 
மாவர் . ரிச்சர்டு யார்க் கேம்பிரிட்ஜ் பிரபு ரிச்சர்டின் மைந்தர் . 
கேம்பிரிட்ஜ் பிரபு கி.பி. 1415ஆம் ஆண்டில் ஐந்தாம் ஹென்றிக்கு 
எதிராகச் சதி செய்தவர் . ரிச்சர்டு சிறு பிள்ளையாய் இருக்கும் 
காலத்தில் அஜின்கோர்ட் போரில் இறந்த தம் மாமன் எட்மண்டு 
டியூக்கின் சொத்துரிமையைப் பெற்றார் . கி.பி. 1425 ஆம் ஆண்டில் 
அவருக்கு மேலும் பல சொத்துக்கள் சேர்ந்தன . அவருடைய 
மற்றொரு மாமன் எல்லைப் பிரபுவான எட்மண்டு மார்ட்டிமர் 
காலமானபோது அவருடைய வாரிசாகவும் ஆனார் ரிச்சர்டு . 
தம்முடைய தாயார் ஆன் மார்ட்டிமரின் வழியில் ரிச்சர்டு 
மூன்றாம் எட்வர்டின் நெருங்கிய உறவினராய் இருந்தார் . அவர் 
இருமுறை ஃபிரான்ஸில் இருந்த ஆங்கிலப் படைகளுக்குத் 
தளபதியாக நியமிக்கப் பெற்றிருந்தார் . அவர் கி.பி. 1435 லிருந்து 
1437 ஆம் ஆண்டுவரை அப்பதவியை நிர்வகித்தார் . மீண்டும் 
1441 லிருந்து 1445 ஆம் ஆண்டுவரையிலும் படைத் தலைவராகப் 
பதவி வகித்தார் . நார்மண்டியைத் தளராது காத்த பெருமை 


ஆறாம் ஹென்றியின் ஆட்சி 


401 


பல 


அவரையே 

சாரும் . அடுத்தடுத்து வந்த தாக்குதல்கள் , 
அனைத்தையும் அவர் சமாளித்ததுடன் , அடிக்கடி பாரிஸ் நகரக் 
கோட்டைக் - கதவுகள்வரை படையெடுத்து , தம் வீரத்தை நிலை 
நாட்டியவர் ரிச்சர்டு . 

1437 ஆம் ஆண்டில் சேன் 
ஆற்றங்கரை நகரமான பாண்டாய்ஸ் கோட்டையைத் திரும்பக் 
கைப்பற்றி அதைக் கி.பி , 1441 ஆம் ஆண்டுவரை பாதுகாத்தார் . 
( கி.பி. 1445 ஆம் ஆண்டில் ரிச்சர்டு யார்க் ஃபிரான்ஸிலிருந்து 
அழைக்கப்பட்டபோது , சாமர்செட் டியூக் எட்மண்டு போபர்டு 
ஃபிரான்ஸிலிருந்த ஆங்கிலப் படைகளுக்குத் தலைமை தாங்கினார் . 
அவர் தகுதியற்றவர் . - நார்மண்டியில் ஆங்கிலேயரின் தாக்கும் 
சக்தி சீர்குலைந்து இருந்தது . அங்கிருந்த 

நகரங்கள் 
ஒவ்வொன்றாக வீழ்ச்சியுற்றன . 

இத்தருணத்தில் இங்கிலாந்தின் உள் நாட்டு விவகாரத்திலும் 
குழப்பமான சூழ்நிலையே நிலவியது . ஃபிரான்சுடன் போர் நடத்த 
வேண்டும் என்று கோரிய கட்சியின் தலைவராகக் கிளாஸ்டர் பிரபு 
ஹம்ப்ரியும் , அந்நாட்டுடன் சமாதான உடன்படிக்கை செய்து 
கொள்ளவேண்டுமென்று விரும்பிய கட்சியின் தலைவராகப் 
போபர்டும் இருந்தனர் . போபர்டு இப்போது போப்பாண்டவரின் 
பிரதிநிதியாக , கார்டினலாகப் பதவி வகித்தார் . இவ்விரு கோஷ்டி 
களுக்குள்ளேயும் நீண்ட சச்சரவொன்று மூண்டது . 

பிந்திய 
கோஷ்டியினர் ஃபிரான்ஸின் அரசுரிமையைவிட்டுக் கொடுத்து 
விட்டு , ஒரு சில இடங்களை மட்டும் பெற்றுக் கொண்டால்போதும் 
என்று கருதினர் . குறிப்பாக , 1441 ஆம் ஆண்டுக்குப் பின்னர் 
கிளாஸ்டரின் செல்வாக்கு குறையலாயிற்று . 

அவருடைய 
மனைவியான எலியனார் சாப்ஹாம் என்பாள் அரசரைக் கொல்ல 
மாந்தீரிக வேலையில் ஈடுபட்டாள் என்ற குற்றத்திற்காக விசாரணை 
செய்யப்பெற்று ஆயுட்தண்டனை பெற்றாள் . கிளாஸ்டர் அவளைக் 
காப்பாற்றுவதற்காக யாதொரு முயற்சியிலும் ஈடுபடவில்லை . 


டூர்ஸ் சமாதான உடன்படிக்கை : போர் வேண்டிய கோஷ்டி 
யினர் தற்கலிகமாக மதிப்பிழந்தமையால் கி.பி. 1444 ஆம் 
ஆண்டில் ஃபிரான்ஸுடன் தீவிரமான பேச்சு வார்த்தைகள் 
தொடங்கின . இத்தருணத்தில் அரசர் 

வயதுவந்தவராகி 
இருந்தார் . குழுவினரிடத்திலிருந்து அதிகாரத்தைக் கைப்பற்றி 
அரசர் புதுவாழ்வுக்கு வழிவகுப்பார் என்று மக்கள் நம்பினர் . 
ஃபிரெஞ்சிய இளவரசி ஒருத்தியைத் திருமணம் செய்துகொண்டு 
ஃபிரான்ஸுடன் அமைதியை ஏற்படுத்துவார் என்றும் பலர் 
நம்பினர் . ஆனால் , ஆறாம் ஹென்றியின் பலவீனம் விரைவில் 
புலப்படலாயிற்று . ஹென்றி நல்லவரேயாயினும் வல்லவரன்று . 
அறிவுரை பகர்ந்தவரின் அறிவுரைகளை , அனைத்தும் . செவிமடுத்த 


402 


பிரிட்டன் வரலாறு 


அவர் , எடுப்பார் கைப்பிள்ளை போன்றவரானார் . எனவே , அவர் 
சுய்மான முடிவுக்கு வரும் தகுதி பெற்றிருக்கவில்லை . அரசரின் 
நற்குணத்தை மக்கள் போற்றினும் , 

போற்றினும் , அவருடைய செயலற்ற 
தன்மையைக் கண்டு மனம் வருந்தினர் . 

கி.பி. 1444 ஆம் ஆண்டில் சப்போக் பிரபுவையும் , போபர்டின் 
கூட்டாளிகளில் ஒருவருமான வில்லியம் டி - லாபோல் என்பாரையும் 
ஃபிரான்சுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக் 
கொண்டு , அதற்கான பத்திரத்தில் கையெழுத்திடுமாறு அரசர் 
அனுமதித்தார் . அவ்வுடன்படிக்கையை டூர்ஸ் போர் நிறுத்த 
உடன்படிக்கை என்பர் . அதன்படி , ஆங்கிலேயர் போர்டேயிலும் , 
நார்மண்டியிலும் தம் உரிமையை நிலைநாட்டிக்கொள்ள 
அனுமதிக்கப்பட்டனர் . ஆனால் , மெயினையும் அதனைச் சுற்றி 
இருந்த 

ஏனைய பகுதிகளையும் ஃபிரான்ஸுக்குக் கொடுக்க 
வேண்டியவராயினர் . அதே சமயத்தில் ஆறாம் ஹென்றி அரசர் 
ஆஞ்சு இளவரசி மார்க்கரெட் என்பாளை மணந்துகொள்வ 
தென்றும் ஏற்பாடாயிற்று . மார்க்கரெட் , ஏழாம் சார்ஸின் 
உறவினளும் , ஆஞ்சு டியூக் ரேனே என்பாளின் மகளுமாவார் . 
ரேனே நேப்பில்ஸின் முடிமன்னராகவும் இருந்தார் . இவ்வுடன் 
படிக்கை ஆங்கிலேயருக்குச் சாதகமாக அமையவில்லை . ஆங்கிலேயர் 
திருப்பிக் கொடுத்த முக்கியமான நகரங்களுக்குப் பதிலாக 
இங்கிலாந்து பெற்றதெல்லாம் நிச்சயமில்லாத உடன்படிக்கையும் , 
தம் அரசருக்கு மனைவியாகச் சீதனமில்லாத மணமகளும்தான் . 

ஹம்ப்ரியின் மரணம் : டூர்ஸ் உடன்படிக்கையின் விவரங்கள் 
வெளியானபோது கிளாஸ்டர் அதைத் தீவிரமாக எதிர்த்தார் . 
மெயினைக் கொடுத்ததற்கு எதிர்த்து அவர் கிளர்ச்சி செய்தார் . 
சப்போக் பிரபுவின் எதிரிகள் கிளாஸ்டருடன் 

சேர்ந்து 
கொண்டனர் . அவர்கள் போபர்ட்டையும் எதிர்த்தனர் . புதிய 
அரசிக்கெதிராகவும் கிளாஸ்டர் புரளியைக் கிளப்பினார் . ஆனால் , 
மார்க்கரெட்டோ திறமை வாய்ந்தவராகவும் தீவிரமான 
உணர்ச்சிக்குட்பட்டவருமான மாதரசியாவார் . தம் கணவனைப் 
பயன்படுத்திக் கொண்டு அவருடைய அதிகாரத்தையும் பயன் 
படுத்த அவள் முற்பட்டாள் . கிளாஸ்டருக்கும் அவருடைய 
கட்சிக்கும் எதிராக நின்ற அவள் தீவிரமாக ஆங்கில அரசியலில் 
குதித்தாள் . அரசியே ஒரு கட்சியின் தலைவராக மாறினார் . 
கி.பி. 1447 ஆம் ஆண்டில் பியூரியில் நடைபெற்ற பாராளு 
மன்றக் கூட்டத்தில் , அரசியாரும் , சப்போக் பிரபுவும் 
அரசுரிமையைக் கைப்பற்ற ஹம்ப்ரி சதிசெய்வதாகக் கதை கட்டி 
விட்டனர் . ஹம்ப்ரி பிடிபட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டார் . 
அவர் சிறையிலேயே காலமானார் . அவர் கொலை செய்யப்பட்டு 


ஆறாம் ஹென்றியின் ஆட்சி 


403 


விட்டதாக வதந்திகள் உலாவின . ஆனால் , வலிப்பு நோய்க்கு 
இரையாகி அதன் விளைவாகவே அவர் இறந்திருக்க வேண்டும் 
என்று தெரிகிறது . அவருடைய பழைய வைரியான கார்டினல் 
போபர்டு சில ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலிலிருந்து விலகி 
யிருந்தார் . அவரும் ஹம்ப்ரி இறந்த ஐந்து வாரங்களில் மாண்டு 
போனார் . 

நாட்டின் நிர்வாகம் இப்போது சப்போக் , மார்க்கரெட் அரசி , 
சாமர்செட் டியூக் , எட்மண்ட் போபர்டு ஆகியோரின் கைக்குள் 
சென்றது . அவர்கள் அரசரின் பெயரைத் தங்களிஷ்டப்படிப் பயன் 
படுத்திக் கொண்டனர் . எதிர்க் கட்சியின் தலைவராக யார்க் டியூக் 
ரிச்சர்டு ஆனார் . அவர் டியூக் ஹம்ப்ரியைவிட திறமைசாலி . 
தம்மை விலக்கிவிட்டு சாமர்செட் பிரபுவுக்கு , நார்மண்டியில் 
பதவி வழங்கியதை அவர் மறக்கவேயில்லை . ஃபிரான்ஸுடன் 
செய்து கொண்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை நிலையான 
சமாதானமாகச் செய்து முடிக்க வேண்டுமென அமைச்சரவை 
அரும்பாடுபட்டது . ஆனால் , அதனால் அச்செயலைச் 

அச்செயலைச் செய்து 
முடிக்க முடியவில்லை . மாறாக , தங்களுடைய படைகளையே 
கட்டுப்பாட்டின்கீழ் . வைக்க முடியாமல் அவதியுற்றனர் . 
படைகளுக்குச் சரியானபடி சம்பளம் கொடுக்கத் தவறிய 
சாமர்செட் - பிரபுவுக்கு எதிராகக் கலகம் விளைவித்த படை 
வீரர்களில் ஒரு சிலர் பிரிட்டானியின்மீது படையெடுத்தனர் . 
இதைச் சாக்காக வைத்துக்கொண்டு ஃபிரெஞ்சியர் இங்கிலாந்து 
மீது மீண்டும் போரைத் துவங்கினர் ( 1449 மார்ச் ) . 

நார்மண்டியை இழத்தல் : ஆங்கில அரசாங்கத்தின் திறமைக் 
குறைவினைச் சுட்டிக்காட்டும் எடுத்துக்காட்டாக அமைந்தது 
நார்மண்டியின் இழப்பாகும் . ஓராண்டுக்குக் குறைந்த கால 
அளவிலேயே சாமர்செட் நார்மண்டியை இழக்க வேண்டியவ 
ரானார் . யார்க்கும் டால்போட்டும் அதை நீண்ட காலம் 
இங்கிலாந்துடன் இணைத்திருந்தனர் . பார்மிக்னி என்னுமிடத்தில் 
சௌத்தாம்ப்டனிலிருந்து அனுப்பப்பெற்ற சிறிய பாதுகாப்புப் 
படையொன்றை ஃபிரெஞ்சியர் சின்னாபின்னமாகச் 

சிதற 
அடித்தனர் ( 1450 ) . நான்கு மாதங்களுக்குப் பின்னர் இங்கி 
லாந்திற்குச் சொந்தமாயிருந்த கடைசி 

கோட்டையான 
செர்பர்க்கும் வீழ்ச்சியடைந்தது . வடஃபிரான்சில் கலேயைத் 
தவிர வேறு இடங்கள் அனைத்தையும் இங்கிலாந்து இழந்தது . 

சாமர்செட்டின் நிர்வாகத்தின்போது நார் மண்டியை 
இழந்ததிலிருந்து ஆங்கில வரலாற்றில் புதிய சகாப்தம் ஒன்று 
பிறந்தது . இங்கிலாந்து ஃபிரான்ஸுடன் நடத்திய அந்நிய 
போருடன் , இங்கிலாந்திற்குள்ளேயே உள்நாட்டுக் கலகம் ஒன்றும் 
மூண்டது . அப்போரைத்தான் ரோஜாச் சின்னப் போர்கள் 
என்கிறோம் . 


29. ரோஜாச் சின்னப் போர்கள் 

( 1450-1464 ) 


அரசரின் 


ஆளாகவில்லை . 


நூற்றாண்டுப் போரின் இறுதிக் கட்டத்தில் ஆங்கிலேயர் 
நார்மண்டியை இழந்தது துரதிர்ஷ்டவசமானது தான் . 
நார்மண்டியின் இழப்புக்குக் காரணமாயிருந்த 
அமைச்சர்கள் கண்டிக்கப்பட்டால் அதில் வியப்பொன்றுமில்லை 
யன்றோ ! இருப்பினும் நார்மண்டியின் இழப்பினால் ஆங்கிலேயர் 
பாதிக்கப்பட்டது ஓரளவுதான் . ஏனெனில் , ஃபிரான்ஸுடன் 
நடத்திய போரில் , ஆங்கிலேயர் பெரும்பாலும் ஃபிரெஞ்சியரது 
பொருளையே பயன்படுத்திப் போரை நடத்தியமையால் , 
ஆங்கிலேயர் பெருமளவிற்குப் பாதிப்புக்கு 
மேலும் , 

பாராளுமன்றமும் அளவுக்குமீறிப் பொருளை 
மானியமாக வழங்கவில்லை . எனினும் படைவீரர்கள் பலர் 
போரில் பொருது மடிந்தனர் . அவர்களும் கூலிப்பட்டாளத் 
தினராய் இருந்தமையால் ஆங்கிலேயரின் படைபலம் ஓரளவுதான் 
குறைந்தது . ஃபிரான்ஸ் முழுமையையும் வெல்லும் ஆசையை 
ஆங்கிலேயர் ஏற்கனவே கைவிட்டிருந்தனர் . 
கால்வாய்க்கு அக்கரையில் ஆங்கிலேயர் காலூன்றி நிற்க ஒருசில 
இடங்கள் இன்னும் இருந்ததைக் கொண்டு , ஆங்கிலேயர் 
ஃபிரான்ஸுடன் நடைபெற்ற போராட்ட விவரங்களைப் பற்றி 
நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்துகொள்ள விரும்பவில்லை . 
முறைகேடான நிர்வாகமும் , முறைபிசகான நடத்தையும் அங்கு 
நிலவி வருவதை மக்கள் உணர்ந்திருந்த போதிலும் , பொதுமக்கள் 
கிளர்ந்தெழுந்து தம் சினத்தை இதுநாள்வரை காட்டாமலேயே 
தான் இருந்தனர் . எதிர்க் கட்சியினரின் கோரிக்கையும் பொது 
மக்களின் நம்பிக்கையை இழந்த 

ஹம்ப்ரி 

போன்றோரின் 
தலைமையால் புறக்கணிக்கப்பட்டது . 

யார்க் பிரபு ரிச்சர்டு : ஆனால் , இப்போது நாட்டின் நிலவரங்கள் 
மாறுபடலாயின . நார்மண்டியின் இழப்பின் காரணமாக ஆங்கில 


ஆங்கிலக் 


ரோஜாச் சின்னப் போர்கள் 


405 


மக்கள் அடிபட்ட நாகம்போல் சீறினர் . இத்தருணத்தில் 
எதிர்ப்பாளர்களின் கோஷ்டிக்குத் தலைசிறந்த தலைவர் ஒருவர் 
கிடைத்திருந்தார் . ரிச்சர்டு யார்க் அக்கோஷ்டியை நடத்திச் 


ஸ்காட்லாந்து . 


வெமில்டன் 
ஹெடல்லிமூர் 


வட கடல் 


ஐரிஸ் கடல் 


X பகோபிரிட் 

டவுடன் 
வேக்பீல்டுக் 


" எண்டிபிராக் ராவன்ஸ்பூர் 


தமில்போர்டுஹேவன் ரெட்தாட்பிரிட் 


ஸ்ரூஸ்புரி 

பாஸ்வொர்த் 
லட்போர்டு . 

நார்த்தாம்படன் 
மோபட்டிமர்கிராஸ் 
டயூகஸ்பரி 
ஆக்ஸ்போர்டு , 

செயின்ட் ஆல்பம் 


பார்னெப் 
இலண்டன் . 

கான்டர்பரி . 
சொத்தாம்ப்டன் ரவிஸ் 

டோவர் 
எக்ஸிடார் 


ஆங்கிலக் கால்வாய் 


நூற்றாண்டுப் போரின்போது இங்கிலாந்து 


சென்றார் . அரியணைக்கு மிக நெருங்கிய வாரிசென அவரை 
மக்கள் கருதினர் . ஹம்ப்ரி கிளாஸ்டரின் மரணத்திற்குப் பின்னர் 


406 


பிரிட்டன் வரலாறு 


ரிச்சர்டு 

யார்க்கே அரசரின் நெருங்கிய உறவினரும் வாரிசுரி 
மைக்குத் தகுதியும் பெற்றவராயுமிருந்தார் . மேலும் , ஆறாம் 
ஹென்றிக்குத் திருமணமாகி ஐந்தாண்டுகள் கழிந்திருப்பினும் , 
அவருக்குப் பிள்ளைப்பேறு 

ஏற்படவில்லை . 

அரசருக்குக் 
குழந்தைகளே பிறக்காது 

போனால் , 

அரச 

வாரிசாக வர 
உரிமை கொண்டவர் ரிச்சர்டு ஒருவரேயாவார் . இக்காரணத் 
தாலேயே ரிச்சர்டும் , அவருடைய ஆதாரவாளர்களும் முடிந்த 
அளவுக்குப் பொது விவகாரங்களில் தலையிடமுடியாதவாறு தடுத்து 
நிறுத்தப்பட்டிருந்தனர் . உண்மையில் ரிச்சர்டு திறமைசாலி . 
அவரை அயர்லாந்தின் துணைப் பிரபுவாக அனுப்பியிருந்ததும் 
இக்காரணத்திற்காகத்தான் . அதாவது அவருக்குப் பதவி 
உரிமை சேரக்கூடாது என்று தடுக்கவே அவரைத் தொலைவில் 
வைத்து ஓரளவு நாடுகடத்தப்பட்டவர் போன்று விரட்டப் 
பட்டிருந்தார் . யார்க் பிரபு ரிச்சர்டு அப்பொறுப்பைச் சீரும் 
சிறப்புமாகச் செய்து வந்தார் . அவரையும் அவருடைய வமிசத் 
தினரையும் அயர்லாந்து மக்கள் பாராட்டி வந்தனர் . 


நெவில் பிரபுக்கள் : தாம் பெற்ற செல்வாக்கு ஒன்றினால் 
மட்டும் ரிச்சர்டின் திறமை வெளிப்படவில்லை . அவரைப் பாரன் 
பிரபுக்கள் பலர் ஆதரித்திருந்தனர் . எல்லைப் பிரபுவின் சகோதரி 
ஆன் மார்ட்டி மரை மணந்து கொண்ட அவர்தம் தந்தையாரின் 
வாரிசான ரிச்சர்டு பெரும் ஆங்கிலப் பண்ணைக்காரர்களில் 
ஒருவராகவும் இருந்தார் . அக்காலத்தில் இங்கிலாந்திலேயே 
பெரிய குடும்பமென்று கருதப்பெற்ற பிரபுக்களில் ஒருவரான 
நெவில் பிரபுவின் மகள் சிசிலி நெவில் என்பாளை ரிச்சர்டு மணந் 
திருந்தார் . அவளுடைய சகோதரரும் சாலிஸ்பரி பிரபுவுமான 
ரிச்சர்டு நெவிலும் , அவளுடைய உறவினர் வார்விக் பிரபுவான 
ரிச்சர்டு நெவிலும் ( வார்விக் பிற்காலத்தில் அரசராக்குவோன் 
எனப்பட்டார் ) ரிச்சர்டின் நம்பிக்கைக்குப் 

நம்பிக்கைக்குப் பாத்திரமானவர் 
களாயிருந்தனர் . அபர்கேவன்னி , லாட்டிமர் , பாக்கன்பர்க் 
எனப்பெற்ற மூன்று நெவில் பிரபுக்களும் தம் வமிசத்துக்குச் 
சொந்தமான அரசியலை வெகு உறுதியுடன் பின்பற்றியவர்கள் . 
ரிச்சர்டின் நம்பிக்கைக்குகந்த மற்றொரு நண்பர் நார்பக் பிரபு 
ஜான் மௌபரே ; அவர் ரிச்சர்டு யார்க்கின் 

யார்க்கின் மனைவி சிசிலி 
நெவிலின் நெருங்கிய உறவினர் . 

ஜான் மௌபரே அரசரின் 
லங்காஸ்டிரிய வமிசத்தின் பண்டைய பரம வைரி . அவருடைய 
சிறிய தந்தையைத்தான் முந்தைய லங்காஸ்டிரிய அரசர் கி.பி. 
1405 ஆம் ஆண்டில் சிரச்சேதம் செய்திருந்தனர் . அதேபோன்று 
அவருடைய பாட்டனாரையும் நான்காம் ஹென்றி சிறையில் 
அடைத்துக் கொன்றிருந்தார் . நெவில்களுடனும் , மௌபரேக் 


ரோஜாச் சின்னப் போர்கள் 


407 . 


களுடனும் மூன்று அல்லது நான்கு வேறு பிரபுக்களும் கூட்டு 
சேர்ந்து கொண்டனர் . மேற்கூறிய அனைவரும் ஒன்று சேர்ந்த 
போது அவர்கள் கணிசமான 

படைத்தோராயினர் . 
இங்கிலாந்தில் பிரபுக்கள் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக 
எண்ணிக்கையில் குறைந்து வந்தனர் . பிரபுக்கள் சபையில் முப்பது 
அல்லது நாற்பது லௌகீகப் பிரபுக்களே பதவி வகித்தனர் . 
அதிலிருந்து அவர்களின் எண்ணிக்கை பெருமளவுக்குக் குறைந்து 
விட்டதை உணரமுடியும் . 

1450 ஆம் ஆண்டில் 
உயிரோடிருந்த ஒவ்வொரு பிரபுவும் மூன்று அல்லது நான்கு 
பழைய பிரபுக் குடும்பங்களின் பண்ணைகளின் சொந்தக்காரர் 
களாயிருந்தனர் . எனவே , பத்து பன்னிரண்டு பேர்களைக் 
கொண்ட பிரபுக்களின் குழு இக்காலத்தில் இங்கிலாந்தின் 
மூன்றிலொரு பங்கு பிரபுக்களைக் கொண்டிருந்ததை ஒத்திருந்தது . 
மார்ட்டிமர் , மௌபரே , நெவில் ஆகிய இம்மூவரின் பண்ணைகள் 
அங்கொன்றுமிங்கொன்றுமாக இங்கிலாந்து முழுவதும் பரவிக் 
கிடந்தன . எனவே , நாட்டின் எல்லாப் பகுதியிலும் யார்க் 
வமிசத்தினர் செல்வாக்கு பெற்றிருந்தனர் . 


H 


அரசரின் அமைச்சர்கள் ரிச்சர்டு டியூக்கை அயர்லாந்துக்கு 
அனுப்புவதற்கு முன்னர் அவர் அரசத்துரோகப் பணிகளில் 
ஈடுபட்டிருந்தார் என்று கருத ஆதாரம் ஒன்றும் இருக்கவில்லை . 
ஆறாம் ஹென்றியின் இளமைப்பருவம் முழுவதிலும் அவர் 
அரசருக்கு நன்றி விசுவாசமுள்ளவராகவும் , நேர்மையான 
நடத்தை உள்ளவராகவும் தான் காணப்பட்டார் . 

நாட்டின் 
நடப்பு அவரைச் செயலில் இறங்கத் தூண்டியது என்பது 
பொருத்தம் . : அரசாங்கத்தில் அவருக்குச் சரியான இடம் 
கொடுக்கப்படவில்லை என்று மக்கள் கருதினர் . அரசுரிமைக்கான 
வாரிசு என்றமையால் அவர் தம் செல்வாக்கைப் பயன்படுத்துவது 
நியாயம் என்றும் - கருதப்பட்டது . அமைச்சர்களால் ஆளப் 
படுவ தற்கு மாறாக அவர்களை ஆட்டிவைக்கும் திறமை 
பெற்றவராக அரசர் ஹென்றி இருந்திருப்பாரேயாயின் 
டியூக் ரிச்சர்டு சலனமற்று அமைதியாக இருந்திருப்பார் . 
வாழ்நாள் முழுவதும் எச்சரிக்கையுடன் , மிதமான நடவடிக்கை 
களில் -- - ஈடுபட்டுவந்திருந்த 

ரிச்சர்டைப் .போபர்டுகளும் , 
சப்போக் பிரபுவும் , அரசியார் மார்க்கரெட்டும் புறக்கணித்து 
ஒதுக்கிவைத்திருந்தார்கள் . அப்போதும் அவர் தம் சக்தியைப் 
பயன்படுத்தவில்லை . 

சப்போக்கின் கொலை : நார்மண்டியை ஆங்கிலேயர் இழந்த 
பின்னர் இங்கிலாந்தில் பொதுமக்கள் கிளர்ச்சியொன்று மூண்டது . 
ஏறத்தாழ ஒரு தலைமுறைக்கு இங்கிலாந்தில் யாதொரு கிளர்ச்சியும் , 


408 


பிரிட்டன் வரலாறு 


இல்லாமல் அமைதி நிலவி வந்திருந்தது . இக்கிளர்ச்சி அரசருடைய 
அமைச்சர்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் எதிராகக் கிளர்ந்தது . 
தென்பாகத்திலிருந்த 

ஷயர்கள் அனைத்திலும் இக்கிளர்ச்சி 
எதிரொலித்தது . கி.பி. 1450 ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 
போர்ட்ஸ்மத் என்ற இடத்தில் அரசரின் முத்திரைக்காப்பாளரான 
பிஷப் மோலியன்ஸ் என்பாரைக் கலகக்காரர்கள் கொன்றிருந் 
தார்கள் . இரண்டு மாதங்களுக்குப் பிறகு பாராளுமன்றத்தில் 
சப்போக் பிரபுவுக்கு , எதிராக ஆர்ப்பாட்டமும் , கூச்சலும் 
குழப்பமும் எழுந்ததை அடுத்து அவர்மீது அரசத்துரோகக் குற்றம் 
சாட்டப்பட்டது . பயங்காளியான அரசர் , சப்போக்கை நாட்டை 
விட்டுச் செல்லுமாறு கட்டளையிட்டார் . அவர் பிளாண்டர்ஸ் 
நோக்கிக் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது , 
இலண்டனைச் சார்ந்த கப்பல்கள் சில அவருடைய கப்பலை வழி 
மறித்து அதன் மாலுமிகளால் சப்போக் பிரபு கொலை செய்யப் 
பட்டார் . இக்கடற்கொள்ளைக்கும் கொலைக்கும் காரணமாயிருந் 
தவர்களை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை . 


ஜான் கேடு என்பாரின் கலகம் : தம் அமைச்சரவையின் மீது 
மக்களுக்கிருந்த வெறுப்பு சப்போக்கின் வீழ்ச்சியால் முடிவுற்று 
விட்டது என்று அரசியாரும் சாமர்செட் பிரவும் நினைத்திருப்பார் 
களேயாயின் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொண்டார்கள் 
என்றுதான் கருதவேண்டும் . பொதுமக்கள் தொடர்ந்து அமைச் 
சரவையின்மீது அதிருப்தியுற்றிருந்தனர் . ஜூன் மாதத்தில் 
( 1450 ஆம் ஆண்டு ) நாட்டின் பல பாகங்களில் கலவரங்கள் 
மூண்டன . அரசரின் குருமாரான சாலிஸ்பரி பிரபு ஆய்ஸ்காஃப் 
( Ayscough ) என்பாரை அவருடைய சொந்த திருச்சபை 
மாவட்டத்திலேயே கலகக்காரர்கள் கொன்றிருந்தார்கள் : 
சஸ்ஸெக்ஸ் , நார்பக் போன்ற இடங்களிலும் கலகங்கள் மூண்டன . 
ஆயினும் கென்டில் மூண்டகலகமே எல்லோருடைய கவனத்தையும் 
ஈர்த்தது . இக்கலகத்திற்குக் 
காரணமானவர் ஜான் கேடு 
( John Cade ) என்பாராவர் . அவர் ஒரு படைவீரர் ; யார்க் 
பிரபுவின் படையில் வீரராக இருந்து ஃபிரான்ஸிலும் , அயர் 
லாந்திலும் பணியாற்றியவர் . கேடு தம்மை மார்ட்டிமர் என்று 
அழைத்துக்கொண்டு , தாம் யார்க் டியூக் ரிச்சர்டின் தூரத்து 
உறவினர் என்றும் கூறிக்கொண்டார் . தாம் ரிச்சர்டின் சார்பாக 
இயங்குவதாகவும் அவர் அறிவித்திருந்தார் . கென்.டிய மக்களைக் 
கொண்ட பெருங் கூட்டத்தை அழைத்துக் கொண்டு ஜான் கேடு 
கி.பி. 1450 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3 ஆம் நாள் இலண்டன் 
மாநகருக்குள் நுழைந்து , 

நுழைந்து , அவரை எதிர்க்க அமைச்சர்களால் 
அனுப்பப்பெற்றிருந்த படையைத் தோற்கடித்தார் . இலண்டன் 


ரோஜாச் சின்னப் போர்கள் 


409 


மாநகர மக்களும் அக்கலகக்காரருடன் இணைந்து கொண்டனர் . 
சில நாட்களுக்கு அவரே இலண்டன் நகரத் தெருக்களின் அதிபதி 
போல் காணப்பட்டார் . தம்முடைய அதிகாரத்தைப் பயன் 
படுத்தி , பொருள் காப்பாளர் பிரபுவையும் , கென்டின் 
ஷெரிப்பான குரேமியரையும் சிரச்சேதம் செய்வித்தார் அவர் . 
எனினும் கேடினால் தம் சீடர்களைக் கட்டிக் காப்பாற்றமுடியவில்லை . 
அவர்கள் கொள்ளையடிக்கத் தொடங்கியபோது குடிமக்கள் அஞ்சி 
நடுநடுங்கியவர்களாய் டவர் சிறைக் காவலாளர்களை ஏவியும் , 
ஆயுதங்தாங்கியும் அக்கொள்ளைக் கூட்டத்தினரை நகரைவிட்டு 
விரட்டியடித்தனர் . மன்னிப்பு 

அளிக்கப்படும் 
வாக்குறுதியைப் பெற்றுக் கென்டிய மக்கள் கலைந்து சென்றனர் . 
ஆனால் ஜான் கேடோ ஆயுதங்களைக் களைய மறுத்தபோது 
வேட்டையாடப்பெற்றுக் கொலை செய்யப்பட்டார் . 


என்ற 


இங்கிலாந்தில் மூண்ட கலகங்களைக் கேள்வியுற்ற யார்க் பிரபு 
ரிச்சர்டு அயர்லாந்திலிருந்த டப்ளின் நகரில் தாம் ஏற்றிருந்த 
பதவியைக் கைகழுவிவிட்டு செயின்ட் ஜார்ஜ் கால்வாயைக் 
கடந்தார் . அவர் இங்கிலாந்து வந்து இறங்கியபோது அவரைப் 
பின்பற்றியவர்களில் பலர் அவருடன் சேர்ந்து கொண்டனர் . 
நாட்டில் புதியதொரு உள் நாட்டுக் கலகம் கிளர்ந்தெழுமோ என்ற 
அவலநிலை நிலவியது . ஆனால் ரிச்சர்டு அமைச்சரவைக்கெதிராக 
அறிக்கைகளை வெளியிட்டுத் திருப்தியுற்றார் . அவருடைய 
கட்சியினர் , அமைச்சர்களைப் பாராளுமன்றத்தில் கடுமையாகக் 
குற்றஞ்சாட்டித் தாக்கிப்பேசினர் . காமன்ஸ் .. சபையிலிருந்து 
யார்க்கிய கோஷ்டியினரில் பெரும்பாலோர் - அரசரிடம் 
விண்ணப்பித்துச் சாமர்செட்டையும் அவருடைய நண்பர்களையும் 
பதவியிலிருந்து விலக்கும்படி கோரினர் . ஆனால் ஆறாம் 
ஹென்றியோ போபாடுகளின் கைப்பாவையாய் இருந்தமையால் 
அக்கோரிக்கைக்குச் செவிசாய்க்க மறுத்துவிட்டார் . பிரிஸ்டலைச் 
சார்ந்த தாமஸ் யங் என்ற உறுப்பினர் ரிச்சர்டே அடுத்த வாரிசு 
என்று பேசியதை அடுத்து அவர் டவர் சிறையில் அடைக்கப் 
பட்டார் . 


இப்போதும் யார்க் பிரபு ரிச்சர்டு தீவிர நடவடிக்கைகளில் 
ஈடுபடாமலேயே இருந்தார் . அடுத்த ஆண்டில் ஃபிரான்ஸின் 
மீதான ஆங்கிலப் படையெடுப்பின் விளைவாக சாமர்செட்டின்மீது 
அவநம்பிக்கை மேலும் உறுதிப்படலாயிற்று . கி.பி. 1451 ஆம் 
ஆண்டில் அக்குவிடெயின்மீது ஃபிரெஞ்சியர் படையெடுத்துச் 

அதைக் கைப்பற்றிக் கொண்டனர் . உள்நாட்டுத் 
தொல்லைகளில் சிக்கித் தவித்த அரசாங்கம் அக்குவிடெயினை 


சென்று 


410 


பிரிட்டன் வரலாறு 


முழுவதும் புறக்கணித்துவிட்டது . காஸ்கனியர் எவ்வளவோ 
முயன்று ஃபிரெஞ்சுப் படையெடுப்பைத் தடுத்து நிறுத்தப் 
பாடுபட்ட போதிலும் , காஸ்கனியைச் சார்ந்த 

நகரங்கள் 
ஒவ்வொன்றாக ஃபிரெஞ்சியர் வசமாயின . பேண்டே என்ற 
நகரம் ஜூன் மாதத்திலும் , கையின் நகரம் அக்டோபர் மாதத் 
திலும் , இங்கிலாந்திலிருந்து உதவியொன்றையும் பெறாமையால் , 
வீழ்ச்சியடைந்தன . கலே நகரம் ஒன்று மட்டும் ஐரோப்பாக் 
கண்டத்தில் ஆறாம் ஹென்றியின் பரம்பரைச் சொத்தாக மிஞ்சி 
நின்றது . 


அக்குவிடெயின் வீழ்ச்சியே இறுதியில் யார்க் பிரபுவை 
நடவடிக்கையில் ஈடுபடத் தூண்டியது . தம் சொந்த போர் 
வீரர்களுடனும் நெவில் , மௌபரே பிரபுக்களின் படைகளுடனும் 
ரிச்சர்டு இலண்டன் மாநகர் மீது படையெடுத்தார் . பெரும்படை 
யொன்றுடன் அரசர் அவரைக் கென்டில் டார்ட்போர்ட் என்னு 
மிடத்தில் சந்தித்தார் . அங்கு நடைபெற்ற பேச்சு வார்த்தை 
களுக்குப் பின்னர் தம் அமைச்சர்களைப் பதவியிலிருந்து விலக்குவ 
தாகவும் , நாட்டில் நல்லாட்சி மலர புதுமுறைகளைக் கையாள்வ 
தாகவும் அரசர் வாக்களித்தார் . இதை உண்மையென்று நம்பிய 
யார்க் பிரபு தம் படைகளைக் கலைத்தவிட்டபோது , சாமர்செட் 
பிரபு அரசரின் வலக்கைப்புறம் படையுடன் வந்து சேர்ந்தார் . 
தாம் ஏமாற்றுப்பட்டுவிட்டதை ரிச்சர்டு அறிந்தார் ( 1452 , 
மார்ச் ) . ரிச்சர்டு சிறைப்படுத்தப்பட்டார் . மீண்டும் படைகளைத் 
திரட்டுவதில்லை என்று வாக்குறுதியைக் கொடுத்துவிட்ட பின்னர் 
அவர் விடுதலை செய்யப்பட்டார் . இவ்வாக்குறுதியை ரிச்சர்டு , 
மிகுந்த சிரமத்துடன் மூன்றாண்டு காலம் காப்பாற்றினார் : 
( 1452 - 55 ) . 


காஸ்டிலான் போர் : இதனிடையில் நாட்டில் நூற்றாண்டுப் 
போரின் இறுதிப் படையெடுப்பு துவங்கும் நிலையில் இருந்தது . 
காஸ்கனியர்கள் இங்கிலாந்துடன் தமக்கிருந்த தொடர்புகளை 
நேர்மையாகக் கைப்பற்றி ஃபிரெஞ்சியக் கவர்னர்களிள் ஆட்சியை 
எதிர்த்தனர் . அவர்கள் கி.பி. 1452 ஆம் ஆண்டில் கலகத்தில் 
இறங்கினர் . அவர்களுக்கு தவ ஸ்ரூஸ்பரி பிரபுவாக உயர்த்தப் 
பெற்றிருந்த டால்போட் நான்கு அல்லது ஐந்தாயிரம் பேர் 
கொண்ட படையை நடத்திக் கொண்டு இங்கிலாந்திலிருந்து , 
வந்து சேர்ந்தார் . கலகக்காரர்களின் துணைகொண்டு டால்போட் 
போர்டேயையும் அதனைச் சுற்றியுள்ள பிரதேசங்களையும் மீண்டும் 
கைப்பற்றிக் கொண்டார் . ஆனால் , கோடைகாலத்தின்போது 
ஃபிரெஞ்சியரின் தேசியப் படைகள் அனைத்தும் அக்குவிடெயின் 
மீது படையெடுத்துச் சென்று காஸ்டிலானை முற்றுகையிட்டன . 


ரோஜாச் சின்னப் போர்கள் 


411 


அம்முற்றுகையை உடைத்தெறிய ஓடிவந்த டால்போட் புதிய 
முறைப் போர் ஒன்றைத் துவக்கி ஃபிரெஞ்சியரை எதிர்த்தார் . 
ஆனால் , ஃபிரெஞ்சியத் துப்பாக்கிப் படைபினர் ஆங்கிலப் 
படையைத் தூள் தூளாக்கினர் . டால்போட்டும் கொல்லப் 
பட்டார் . போரின் இறுதியில் எஞ்சியிருந்த ஆங்கில , காஸ்கானியப் 
படையினரும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மடிந்தனர் 
(கி.பி. 1453 , ஜூலை 17 ) . இப்போர் அக்குவிடெயினின் 
தலைவிதியை நிர்ணயித்துவிட்டது . சாமர்செட்டால் மேலும் 
படைகளை அனுப்ப முடியவில்லை ; அவர் படைகளை அனுப்பவும் 
விரும்பவில்லை . அக்டோபர் மாதத்தில் போர்டேயும் பத்துவாரத் 
தாக்குதலைச் சமாளித்துப் பின்னர் தோல்வியுற்றது . 


அரசர் சித்தசுவாதீனமிழத்தல் : காஸ்டிலான் போர் முடிவுற்ற 
சில நாட்களுக்குப் பின்னர் அரசர் ஹென்றி முதன்முறையாக 
நோயுற்றுச் சித்தசுவாதீனம் இழந்தார் . * திடீரென ஏற்பட்ட 
பேரச்சமே இந்நோய்க்குக் காரணமாகும் . அடுத்த பதினெட்டு 
மாதங்கள் அவர் அந்நோயினாலே பீடிக்கப்பட்டு , அரசாட்சியைக் 
கவனிக்க முடியாமல் 

வேதனைப்பட்டார் . அவர் பூரண 
குணமடையாதிருந்திருப்பின் அதுவே இங்கிலாந்தின் நல்ல 
காலமாக இருந்திருக்கும் . சிறிது காலத்திற்குப் பிறகு பாராளு 
மன்றம் கூடியது . அப்பாராளுமன்றம் டியூக் ரிச்சர்டை நாட்டின் 
காவலராக நியமித்தது ( Protector ) . - சாமர்செட் பிரபு டவர் 
சிறையில் அடைக்கப்பட்டார் . அரசர் பைத்தியமாகி மூன்று 
மாதங்களுக்குப் பின்னர் , மணமாகி , ஒன்பதாண்டு - இடை 
வெளிக்குப் பின்னர் அரசியார் - ஆண் மகவொன்றைப் 
பெற்றெடுத்தார் . பிறந்த இக்குழந்தை யார்க்கின் வாரிசுரி 
மையைப் பறித்துக் கொண்டமையால் , இங்கிலாந்தின் அரசியலில் 
புதியதொரு திருப்பம் உருவாகியது . ரிச்சர்டு அக்குழந்தையே 
அரச வாரிசென அங்கீகரித்து , இறை வணக்கமும் செலுத்தி , 
தம்முடைய நேர்மையையும் , மிதவாதத்தையும் வெளிப் 
படுத்தினார் . நாட்டின் அரசப் பிரதிநிதியாக ஓராண்டுக்குமேல் 
பதவிவகித்த ரிச்சர்டு , நாட்டில் அமைதியை நிலைநாட்ட அரும் 
பாடுபட்டார் . ஃபிரான்சுடன் நடத்திய போரும் பயனற்று 
விட்டது . 

இரண்டாம் முறையாக வீழ்ச்சியுற்ற போர்டேவை 
மீண்டும் மீட்க முடியுமென்ற நம்பிக்கை அனைத்தும் பொடிந்து 
சுக்கலாயின . 


செயின்ட் ஆல்பன்ஸில் நடந்த 

முதல் போர் : 
1454.55 ஆம் ஆண்டு குளிர் காலத்தின் இடையில் அரசர் ஹென்றி 
திடீரென நோயிலிருந்து பூரண குணம் பெற்றுத் தெம்புடன் 
காணப்பட்டார் . அரசரின் ஓய்வு காலத்தில் அரசியார் அவரைத் 


412 


பிரிட்டன் வரலாறு 


தூண்டிச் சாமர்செட் பிரபுவைச் சிறையிலிருந்து விடுவித்தார் . 
சில வாரங்களுக்குப் பின்னர் யார்க் பிரபுவும் அவருடைய நண்பர் 
களும் அவர்கள் வகித்து வந்த பதவிகள் அனைத்திலிருந்தும் நீக்கப் 
பட்டனர் . அப்பதவிகள் போபர்டுகளுக்கும் அவருடைய கட்சிக் 
காரர்களுக்கும் வழங்கப்பட்டன . பாராளுமன்றக் கூட்டம் 
ஒன்றை லீசெஸ்டரில் கூட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன . 
அப்பாராளுமன்றம் பாதுகாவலரான ரிச்சர்டு செய்த சீர்திருத் 
தங்கள் அனைத்தையும் மாற்றியமைக்கும் நோக்கத்தோடு 
கூட்டப்பட்டிருந்தது . இவற்றை எல்லாம் கண்ணுற்ற யார்க் 
பிரபு ரிச்சர்டு அமைதி இழந்தவராய்த் தம் கட்சியினரின் 
தலைவராய்ப் படைகளைத் திரட்டினார் . போருக்குப் புறப்படும்முன் 
தாம் வெளியிட்ட அறிக்கையில் அவர் சாமர்செட்டைக் குறை 
கூறியிருந்தார் . சாமர்செட்டை அவர் கலப்படமற்ற திறமை 
யற்ற அமைச்சர் என்று கூறியிருந்ததோடு , துரோகியென்றும் 
அறிவித்திருந்தார் . பெரும் படையொன்றுடன் இலண்டனி 
லிருந்து அரசர் மத்திய நிலங்களை ( Midland ) நோக்கிப் புறப்பட்டுச் 
சென்றார் . அவரை , ரிச்சர்டும் அவருடைய கட்சியினரும் செயின்ட் 
ஆல்பன்ஸ் என்னுமிடத்தில் தாக்கினர் . தெருக்களில் நடை 
பெற்ற இப்போரில் யார்க்கியக் கட்சியினர் வெற்றி பெற்றனர் . 
இளைய நெவில் ரிச்சர்டின் போர்த் திறமையே யார்க்கியரின் 
வெற்றிக்குக் காரணமாகும் . அவரை வார்விக் பிரபு என்றும் 
அழைப்பர் . சாமர்செட் கொல்லப்பட்டார் . 

அவருடன் 
அவருடைய கட்சியைச் சார்ந்த பிரபுக்கள் பலரும் கொல்லப் 
பட்டனர் . வெற்றியாளர்களின் வசமானார் அரசர் ஆறாம் ஹென்றி 
( 1455 ஆம் ஆண்டு மே 22 ) . 

செயின்ட் ஆல்பன்ஸ் போரின்போது ஒவ்வொரு கட்சியிலும் 
இரண்டாயிரம் போர் வீரர்களே பங்கு 

கொண்டனர் . 
இப்போரில் இறந்தவர்களின் தொகை மிகக் குறைவானதே 
யாகும் . ஆனால் அதனை அடுத்து வந்த போர்களில் இங்கிலாந்தின் 
பிரபுக்களில் பாதிப்பேர் மாண்டு போயினர் . இப்பிரபுக்களின் 
சண்டைகளைத்தான் ரோஜாச் 

சின்னப் போர்கள் என்று 
கூறுகிறோம் . யார்க்கியக் கட்சியினர் வெள்ளை ரோஜா மலரையும் , 
லங்காஸ்டிரிய வமிசத்தினர் சிவப்பு ரோஜா மலரையும் தம் 
ஆடையில் சின்னமாகக் கொண்டிருந்தனர் . ஆகவே தான் இப் 
போர்களை ரோஜாச் சின்னப் போர்கள் என்கிறோம் . 


செயின்ட் ஆல்பன்ஸ் போருக்குப் பின்னர் அமைச்சரவைதான் 
மாறும் என்று பலர் தொடக்கத்தில் கருதினர் . அதையே நாட்டு 
மக்களில் பெரும்பாலோர் விரும்பினர் . சிறைப்படுத்தப்பட்ட 
அரசரை ரிச்சர்டு கௌரவமாக நடத்தியதோடு , தம்மையும் , தம் 


413 


ரோஜாச் சின்னப் போர்கள் 


கூட்டாளிகளையும் பதவியில் அமர்த்திக் கொண்டார் . போரில் 
ஏற்பட்ட தோல்வியால் ஹென்றி மீண்டும் பல மாதங்கள் சித்த 
சுவாதீனம் இழந்தார் . ரிச்சர்டின் பதவி ஓராண்டு காலத்திற்கும் 
சற்று அதிகமாக நீடித்தது . கி.பி. 1456ஆம் ஆண்டு அக்டோபர் 
மாதத்தில் பூரண குணமடைந்த அரசர் மீண்டுமொருமுறை தம் 
மனைவியின் செல்வாக்கினால் உந்தப்பட்டு சாமர்செட்டின் 
இடத்தில் அரசருடைய நம்பிக்கைக்குப் பாத்திரமானவர்களைப் 
பதவியில் அமர்த்தினார் . இப்போது அரசியாரே அரசருடைய 
கோஷ்டியின் தலைவியானார் . அவளுடைய கருத்தின்படி யார்க்கியர் 
பதவியிலிருந்து நீக்கப்பட்டனர் . 


மூன்றாண்டுகால குழப்பத்தினூடேயும் பூசல்களுக்கிடையேயும் 
மீண்டும் சச்சரவேற்பட்டது . ஒவ்வொரு கட்சியும் போருக்குத் 
தம்மை ஆயத்தப்படுத்திக்கொண்டது . செயின்ட் ஆல்பன்ஸ் 
போருக்குப் பின்னர் சமாதானத்திற்கு வழிபிறக்க இடமேது ? 
எனவே அடுத்துவரும் போர் இரண்டு கட்சிகளில் ஒன்றை 
அழித்தேயாகவேண்டும் : மீண்டுமொருமுறை பதவியை இழப்ப 
தற்கு ரிச்சர்டு தயாராக இல்லை . இனி பதவியைக் கைப்பற்றினால் 
அது தம்மை விட்டுச் செல்லக்கூடாது என்றும் சிந்தித்தார் 
ரிச்சர்டு . ஆனால் , மார்க்கரெட் அரசியோ வேறு வகையாகச் 
சிந்தித்தாள் . இம்முறை தோற்றுவிட நேர்ந்தால் ( தம் தந்தை 
யாரின் வாரிசாக ) தம்மகனுக்கு அரசுரிமை பறிபோய்விடு 
மென்பதை உணர்ந்த அரசியார் , உயிர் துறக்கும்வரை தம் 
மகனுடைய உரிமைக்காகப் போராடுவது என்று தீர்மானித்தார் . 
லங்காஸ்டிரியக் கட்சியினரை ஒன்று சேர்த்து இணைப்பதில் தம் 
நேரத்தையும் சக்தியையும் அரசியார் செலவிட்டார் . அத்துடன் 
யார்க்கிய வமிசத்தினருக்கு எதிரிகளான பிரபுக்களின் குடும்பங் 
களையும் தம் கட்சியுடன் இணைக்க அரசியார் அரும்பாடு 

டார் . யார்க் , நெவில் , மௌபரே பிரபுக்களின் குடும்பத்தினர் 
யார்க்கியக் கோஷ்டியின் முக்கியக் குடும்பங்கள் . அரசி போபர்டு 
களுடன் , வடக்கிலிருந்த 
வடக்கிலிருந்த பெர்சிகளையும் , 

பெர்சிகளையும் , மேற்கில் டெவனி 
லிருந்த கோர்ட்டினே பிரபுக்களையும் , பக்கிங்ஹாம் , எக்ஸிடார் 
டியூக்குகளையும் , ஆக்ஸ்ஃபோர்டு . ஸ்ரூஸ்பரி பிரபுக்களையும் 
ரிச்சர்டுக்கெதிராகத் தம்முடன் இணைத்துக் கொண்டார் . 


லட்போர்டில் தோல்வி : கி.பி. 1458 ஆம் ஆண்டு முழுவதும் 
யார்க்கியரும் , லங்காஸ்டிரியரும் இரகசியமாக அடுத்த பலப் 
பரீட்சைக்குத் தங்களை ஆயத்தப்படுத்திக்கொண்டனர் . கி.பி. 
1459 ஆம் ஆண்டு கோடை காலத்தில் அரசரின் பெயரால் பல்வேறு 
ணைகளை வெளியிட்ட அரசியார் , தம் கட்சிக்காரர்களை எந்தக் 


414 


பிரிட்டன் வரலாறு 


. 


கணத்திலும் போரில் ஈடுபடுத்தச் சித்தமாயிருந்தார் . அரசியாரின் 
இந்தக் கெடுபிடியுடன் , யார்க்கியத் தலைவர்கள் அனைவரும் 
அரசரை நேரில் சந்திக்க வேண்டுமென ஆணையிட்டது போரை 
மீண்டும் தொடங்குவதற்குரிய காரணங்களாயின . செப்டம்பர் 
மாதத்தில் யார்க்பிரபு ரிச்சர்டு வேல்ஸ் எல்லையில் மார்ட்டிமருக்குச் 
சொந்தமான பகுதியில் போர்க் கொடியை உயர்த்தினார் . 
அதே நேரத்தில் சாலிஸ்பரி பிரபு நார்த் ரைடிங்கிலிருந்த நெவில் 
பண்ணையாட்களைப் போருக்கு அழைத்தார் . 

கலேயிலிருந்த 
வார்விக் பிரபு தம் தந்தையாருடன் சேர்ந்து கொள்ள விரைவில் 
இங்கிலாந்து வந்துற்றார் . நெவில் பிரபுக்களிருவரும் தம் உறவி 
னர்களுடன் சேர்ந்துகொள்ளும் வகையான் மேற்கு நோக்கி 
வந்தனர் . வார்விக் பிரபுவுக்கு யாதொரு தொல்லையும் ஏற்பட 
வில்லை . ஆனால் சாலிஸ்பரி அரசருடைய படைகளைச் செஷயரிலும் , 
ஸ்டாபோர்டுஷயரிலும் போர் ஒன்றில் சந்திக்க வேண்டியவ 
ரானார் . அவர் ப்ளோர்ஹீத் ( Bloreheath ) என்னுமிடத்தில் அரச 
ருடைய படைகளைத் தடுத்து நிறுத்தினார் . இலண்டனிலும் ,, 
கிழக்கத்திய கவுன்டிகளிலுமிருந்த எண்ணற்ற யார்க்கிய ஆதர 
வாளர்களால் தம் தலைவருடன் சேர்ந்துகொள்ள முடியவில்லை . 
மத்திய இங்கிலாந்தில் பெரும் படையொன்றுடன் 

முதன் 
முறையாக அரசர் ஹென்றி ஆயத்தமானார் . அவர் லட்லோவை 
நோக்கி முன்னேறினார் . அங்குக் கலகக்காரர்கள் பெருமளவில் 
தங்கியிருந்தனர் . இருபடையினரும் லட்போர்டு என்னுமிடத்தில் 
நேருக்கு நேர் சந்தித்தனர் . யார்க்கியக் கட்சியினரின் படை 
யினரோ அரசரின் படையைவிட எண்ணிக்கையில் குறைந்ததாக 
இருந்ததாலும் , அரசருக்கெதிராகச் சண்டை செய்வது பாவம் 
என்ற காரணத்திற்காகவும் அரசரை எதிர்த்துச் சண்டையிடாமல் 
நின்றனர் . ஆனால் அரசரே நேரிடையாக அவர்களைத் தாக்கப் 
படைகளை நடத்திச் சென்றார் . அரசர் ஹென்றியும் அவருடைய 
படையினரும் டிமி ஆற்றைக் கடந்து முன்னேறி யார்க்கியப் 
படைகளைத் தாக்கினர் . யார்க்கியக் கலகக்காரர்கள் கலைந்து 
சிதறியோடினர் . போரிடாமலேயே லங்காஸ்டிரியர்கள் வெற்றி 
பெற்றார்கள் . ரிச்சர்டு டியூக் அயர்லாந்துக்குத் தப்பியோடினார் . 
அங்கு அவரை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் . மீன் பிடிக்கும் 
படகொன்றில் தப்பிக் கலே சென்றடைந்தனர் நெவில் பிரபுக்கள் 
இருவரும் . கலேயிலிருந்த படை வார்விக்கின்பால் விசுவாசம் 
கொண்டிருந்தது . 

லட்போர்டில் அரசருடைய படைகள் பெற்ற வெற்றியால் 
அரசியாரின் நிலை உச்சகட்டத்தை அடைந்திருந்தது . 
திரட்டிக் கலகம் விளைவித்ததன் பலனாக 

யார்க்கியர் தவறு 
இழைத்திருந்தனர் . அவர்களை அழித்தொழிப்பது சுலபம் . ஆனால் 


படை 


ரோஜாச் சின்னப் போர்கள் 


415 


அரசியாரின் திறமையின்மை வெளிப்படத் தொடங்கியது . 
போரை முடித்துப் பகைவர்களை ஒழித்துவிடுவதற்குமாறாக 
அரசியார் தம் பகைவர்களைத் தண்டிக்க முற்பட்டார் . ரிச்சர்டும் 
அவருடைய நண்பர்களும் துரோகக் குற்றஞ் சாட்டப்பெற்றனர் . 
அவர்களுடைய நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன . அவர் 
களின் கடைநிலை ஊழியர்களைச் சிரச்சேதம் செய்து , பல்வேறு 
நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன . ஆனால் கலேயையோ 
அல்லது அயர்லாந்தையோ தாக்கும் எதிரிகளின் தலைவர்களைத் 
தண்டிக்க யாதொருவித முயற்சியும் எடுக்கப்படவில்லை . யார்க்கியக் 
கட்சிக்குத் தம்மைச் சீர்படுத்திக்கொள்ளப் போதுமான காலம் 
கொடுக்கப்பட்டது . அரசியாரின் கொடுமையான செயல்களைக் 
கண்ணுற்ற நாட்டு மக்கள் அதிர்ச்சியுற்றனர் . ரிச்சர்டுக்குச் 
சொந்தமான நியூபரி என்ற நகரைச் சூறையிட்டது அரசியாரின் 
மதியற்ற செயல்களில் ஒன்றாகும் . மக்கள் அதை வெறுத்தனர் . 

நார்த்தாம்ப்டன் போர் : கி.பி. 1460 ஆம் ஆண்டு ஜூன் 
மாதத்தில் வார்விக் பிரபு சில நூறு படைவீரர்களுடன் சான்ட்விச் 
என்ற ஊருக்குக் கலேயிலிருந்து புறப்பட்டு வந்து சேர்ந்தார் . 
யார்க்கியக் கோஷ்டியின் சிறந்த தலைவரான வார்விக் பிரபுவைக் 
கென்டிய மக்கள் . ஆதரித்து அவருக்கு உதவ ஆயுதந்தாங்கினர் . 
இலண்டன் மாநகர மக்களும் கென்டியக் கலகக்காரர்களுக்குத் தம் 
கோட்டைக் கதவுகளைத் திறந்து விட்டனர் . இலண்டன் டவரில் 
அரசருடைய படையொன்று வைக்கப்பட்டிருந்தும் பயனொன்றும் 
ஏற்படவில்லை . யார்க் பிரபு ரிச்சர்டின் உறவினரான ஆர்ச்பிஷப் 
பர்ச்சியர் (Bourchier ) கிழக்கத்திய கவுன்டிகளிலிருந்து திரட்டப் 
பட்ட படைகளுடன் ரிச்சர்டுக்கு உதவ வந்திருந்தார் . படை 
யெடுப்புச் செய்தியை அறிந்த அரசியார் வியப்புற்று , அவசர 
அவசரமாக மத்திய ஷயர்களிலிருந்த தம் கட்சியினரை ஒன்று 
திரட்டி நார்த்தாம்ப்டனில் பெரும்படை யொன்றை ஆயத்தம் 
செய்தார் . ஆனால் வார்விக் இலண்டனிலிருந்து விரைந்து சென்று 
பாதுகாப்பரண்களை உடைத்தெறிந்து லங்காஸ்டிரியர்களைச் சிதற 
அடித்தார் . அரசர் ஹென்றி கைது செய்யப்பட்டார் . பக்கிங் 
ஹாம் டியூக்கும் , ஸ்ரூஸ்பரி டியூக்கும் கொல்லப்பட்டனர் . அரசி 
யாரும் அவருடைய இளம் மகனும் வடதிசை நோக்கித் தப்பி 
யோடினர் . அங்கு அவர்கள் நார்த்தம்பர்லாந்து பிரபுவினிடம் 
தஞ்சம் புகுந்தனர் . இப்போரை நார்த்தாம்ப்டன் போர் என்பர் . 
இது கி.பி. 1460 ஆம் ஆண்டு ஜூலை 10 ஆம் நாள் நடைபெற்றது . 

வார்விக் பெற்ற வெற்றியில் பங்குகொள்ள அயர்லாந்தி 
லிருந்து காலதாமதமாக இங்கிலாந்து வந்து சேர்ந்தார் ரிச்சர்டு 
டியூக் . நாட்டின் பெரும்பாலான பகுதி அவர் காலடியில் வீழ்ந் 


416 


பிரிட்டன் வரலாறு 


திருப்பதை ரிச்சர்டு அறிந்தார் . அவர் பாராளுமன்றம் ஒன்றைக் 
கூட்டினார் . அப்பாராளுமன்றத்தில் அரசாட்சியை நடத்தும் முறை 
பற்றிக் காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றது . ஹென்றியை 
அரசராகவும் , ரிச்சர்டைப் பாதுகாப்பாளராகவும் நியமித்த 
திட்டம் இருமுறை முயற்சி செய்யப்பெற்றுத் தோல்வியுற்றது . 
ஹென்றியை ஒதுக்கித்தள்ளிவிட்டு ரிச்சர்டையே அரசராக ஏற்றுக் 
கொள்ள வேண்டுமென்று பல டியூக்குகள் கருத்துத் தெரிவித் 
தனர் . அரசராக வாரிசுரிமை பெற லங்காஸ்டிரியருக்கு இருந் 
ததைவிட ரிச்சர்டுக்கு அதிக உரிமையிருந்தது . ரிச்சர்டும் இதை 
ஏற்க இணங்கியபோதிலும் , வார்விக்கும் , நெவில் பிரபுக்களும் 
அப்படிப்பட்ட பயங்கர மாற்றத்தை விரும்பவில்லை . ரிச்சர்டைப் 
பாதுகாப்பாளராக வாழ்நாள் முழுவதும் அறிவித்து , அவரை 
அரியணைக்கு ஹென்றியின் வாரிசெனவும் அறிவிப்பது நலம் என்று 
அவர்கள் கருத்துத் தெரிவித்தனர் . ஹென்றி உயிர்வாழும்வரை 
அவரையே அரசராக ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க வேண்டு 
மென்றும் அவர்கள் கூறினர் . அரசர் ஹென்றிக்கு யாருமே தீங்கு 
நினைக்கவில்லை . கடவுள் பக்தி கொண்ட அவரை மக்கள் விரும் 
பினர் . ஆயினும் மார்க்கரெட்டின் மகன் எட்வர்டைப் பதவிக்குத் 
தகுதியற்றவராக்கினாலன்றி மார்க்கரெட்டை அரசியலிலிருந்து 
விலக்க முடியாது . 

எனவே 

ஹென்றியை அரசராகவும் , 
- ரிச்சர்டைப் பாதுகாப்பாளராகவும் , பின் அரசுரிமைக்கு 
வாரிசாகவும் நியமிக்கும் . தீர்மானத்தைப் பாராளுமன்றத்தினர் 
இறுதியாக அங்கீகரித்தார்கள் . 


வேக்பீல்டு போர் : யார்க் டியூக் ரிச்சர்டு ஆயுள்வரை பாது 
காப்பாளராகப் பொறுப்பேற்றுக்கொண்டதும் தம்முடைய பட் 
டத்தை அங்கீகரிக்காத நாட்டின் பகுதிகளைத் தம் கீழ்க் கொணரும் 
பணியில் ஈடுபட்டார் . ஜாஸ்பர் , ஓவன் என்னும் இரு டியூடர் 
வமிசத்தவர்கள் அரசர் ஹென்றியின் ஒன்றுவிட்ட தம்பியும் சிறிய 
தந்தையுமாவர் . அவர்கள் வேல்ஸில் படை திரட்டி அரசருக்கு 
ஆதரவாக எழுந்தனர் . அவர்களுக்கெதிராக ரிச்சர்டு , தம் மூத்த 
மகனும் எல்லைப் பிரபுவுமான எட்வர்டைப் படையொன்றுடன் 
அனுப்பிவைத்தார் . பதினெட்டே வயதினராயிருந்த எட்வர்டு 
முதன் முதலாக நார்த்தாம்ப்டன் போரில் பங்குகொண்டிருந்தார் . 
ரிச்சர்டும் , அவருடைய மருமகன் சாலிஸ்பரி பிரபு ரிச்சர்டு 
நெவிலும் வடதிசை நோக்கிப் படையெடுத்தனர் . வடபாலில் 
லங்காஸ்டிரியரின் செல்வாக்கு ஓங்கி உயர்ந்திருந்தது . வடரைடிங் 
கிலிருந்த நெவில் பண்ணைகளைத்தவிர ஏனைய வடபகுதியில் யார்க் 
கியருக்குச் செல்வாக்கில்லை . அரசியாரும் , இளம் சாமர்செட் 
டியூக்கும் , பெர்சிகளும் படையொன்றைத் திரட்டி யார்க்கியரை 


ரோஜாச் சின்னப் போர்கள் 


417 


படை 


எதிர்த்துப் போரிட வேண்டுமெனவும் அவர்கள் துடித்தனர் . 
யார்க் ரிச்சர்டு இங்குத் தவறொன்றைச் செய்தார் . லங்காஸ்டிரி 
யரின் படைபலத்தைக் குறைவாக மதிப்பிட்டார் ரிச்சர்டு . 
நார்த்தாம்ப்டன் போருக்குப் பின்னர் அவர்கள் சீர்குலைந்து 
விட்டதாக அவர் மதிப்பிட்டிருந்தார் . அக்கருத்துடன் அவர் 
வேக்பீல்டு என்னுமிடத்தில் லங்காஸ்டியரை 

வேகமாகத் 
தாக்கினார் . அவருடைய 

லங்காஸ்டிரியப் 

படையில் 
மூன்றிலொரு பங்கேயாகும் . அவரையும் , அவருடைய படை 
யினரையும் சுற்றி வளைத்துக்கொண்ட லங்காஸ்டிரியர் தம்மை 
எதிர்த்த அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர் . சாலிஸ்பரி பிரபுவும் , 
ரிச்சர்டின் இரண்டாம் மகன் யார்க் எட்மண்டும் சிறைப்பிடிக்கப் 
பட்டனர் . எட்மண்டுக்கு அப்போது பதினாறு வயதே ஆகி 
யிருந்தது . அவ்விருவரையும் லங்காஸ்டியர் கொலை செய்தனர் . 
அவர்களுடைய தலைகளும் , ரிச்சர்டின் தலையுடன் வெட்டப்பெற்று 
கொம்பில் குத்தப்பட்டு யார்க் நகர வாயிலில் நிறுத்திவைக்கப் 
பட்டன் . வேக்பீல்டு போரில் கொல்லப்பட்ட 

கைதிகள் 
சித்திரவதை செய்யப்பட்டு மாண்டனர் . 

செயின்ட் ஆல்பன்ஸ் இரண்டாம் போர் : வேக்பீல்டில் பெற்ற 
வெற்றிக்குப் பின்னர் , எல்லாத்திசையிலிருந்தும் வந்த 
லங்காஸ்டிரியர் அரசியாருடன் குழுமினர் . 

அரசியாரைப் 
பெரும்படையொன்று இலண்டன் மாநகருக்குள் அழைத்து 
வந்தது . இனி அரசியாரை எதிர்க்கும் பொறுப்பு வார்விக்கைச் 
சார்ந்ததாயிற்று . ரிச்சர்டின் மரணத்திற்குப் பின்னர் வார்விக்கே 
யார்க்கியக் கட்சியின் தனிப்பெரும் தலைவரானார் . ரிச்சர்டின் 
மகனும் 

எல்லைப் பிரபுவுமான எட்வர்டு இன்னும் இளம் 
வயதினராக இருந்தமையால் அவரை யாரும் பொருட்படுத்த 
வில்லை . இலண்டன் , கென்ட் மற்றும் ஏனைய கிழக்கத்தியக் 
கவுன்டிகளில் வாழ்ந்த யார்க்கியர் அனைவரையும் வார்விக் பிரபு 
செயின்ட் ஆல்பன்ஸ் என்ற ஊரில் ஒன்று சேர்த்தார் . அங்கு 
லங்காஸ்டிரிய - படையை அவர் எதிர்பார்த்து நின்றார் . 
கி.பி. 1461 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 ஆம் நாள் செயின்ட் 
ஆல்பன்ஸில் மீண்டுமொருமுறை யார்க்கியரும் லங்காஸ்டிரியரும் 
மோதிக்கொண்டனர் . இம்முறையும் அரசியாரே வெற்றி 
பெற்றார் . துரோகியொருவன் வார்விக் பிரபுவின் படையைக் 
காட்டிக்கொடுத்து விட்டமையால் அவ்வழியாக லங்காஸ்டிரியர் 
முன்னேறி யார்க்கிய படையைச் சிதற அடித்தனர் . யார்க்கியர் 
மேற்குத் திசையில் விரட்டப்படவே இலண்டன் செல்லும் வழி 
பகைவரற்றுக் கிடந்தது . அரசரைச் சிறையிலிருந்து விடுவித்துத் 
தம் வசம் கிடைத்த இரு யார்க்கியத் தலைவர்களைக்கொன்று விட்டு 
அரசரின் விடுதலையை அரசியார் கொண்டாடினாள் . 


418 


பிரிட்டன் வரலாறு 


- 


இலண்டன் விரைவில் வீழ்ச்சியுறும் அச்சம் ஏற்பட்டது . 
வெற்றியுற்ற லங்காஸ்டிரியர்கள் , யார்க்கியர் உடன்படிக்கை 
செய்துகொள்ள வர இருப்பதாக நம்பி அவர்களிடம் நடத்த 
வேண்டிய பேச்சு வார்த்தைகளைக் குறித்துச் சிந்தித்துக்கொண்டு 
எட்டு நாட்கள் சாவகாசமாகப் பொழுதைப் - போக்கினர் .. 
காலதாமதமே அவர்களின் அழிவுக்குக் காரணமாக 
அமைந்ததுடன் , இலண்டன் மாநகரும் காப்பாற்றப்பட்டது . 
கி.பி. 1461 ஆம் ஆண்டு பிப்ரவரி 2 ஆம் நாள் எல்லைப்பிரபு 
எட்வர்டு டியூடர்களின் வேல்ஸியப் படைகளை மார்ட்டிமர் கிராஸ் 
என்னுமிடத்தில் தோற்கடித்திருந்தார் . வெற்றிபெற்ற 
அவருடைய படையினர் இலண்டன் நோக்கி வரும் வழியில் 
செயின்ட் ஆல்பன்ஸில் வார்விக் பிரபு தோற்றுப்போன 
செய்தியை அறிந்தனர் . சிப்பிங் நார்ட்டன் எனுமிடத்தில் 
வார்விக் , எல்லைப்பிரபு எட்வர்டுடன் - சேர்ந்து கொண்டார் . 
செயின்ட் ஆல்பன்ஸில் ஏற்பட்ட தோல்விக்குப்பின் எஞ்சியிருந்த 
படைகள் வார்விக்குடன் இருந்தன . பேச்சு வார்த்தைகளுக்குப் 
பின்னர் இருவரும் இலண்டன் போய்ச் சேர்ந்து விடுவதென 
முடிவுக்கு வந்தனர் . வேகமாக முன்னேறி ஒரே பகலில் அவர்கள் 
தம் படைகளுடன் இலண்டன் சேர்ந்தனர் . திடீரென 12,000 
யார்க்கியர் இலண்டனில் திரண்டு கூடியது போரின் போக்கையே 
மாற்றிவிட்டது . அவர்களுக்கு இலண்டன் மக்கள் ... முழு ஆதரவு 
கொடுத்தனர் . இலண்டனைச் சூறையாட அனுமதி கிடைக்காததால் 
வெகுண்ட லங்காஸ்டிரியப் படையினர் இல்ண்டனை இப்போது 
முற்றுகையிட மறுத்துவிட்டனர் . போரின்போது 

சுருட்டிக் 
கொண்ட பொருள்களுடன் லங்காஸ்டிரியப் படைவீரர்கள் தத்தம் 
ஊருக்குப் புறப்பட்டுச் சென்றனர் . சிறிது - தயக்கத்திற்குப் 
பின்னர் , லங்காஸ்டிரியர்கள் மேலும் 

மேலும் படைகளைத் திரட்ட 
வடதிசை நோக்கிப் புறப்பட்டனர் . யார்க் நகர் வழியாகச் 
சென்ற அப்படைகள் முறைகேடாக அந்நகரைச் சுற்றியிருந்த 
நாட்டுப்புறங்களைச் சூறையாடின . 


1 


நான்காம் - எட்வர்டு அரசராக்கப்படல் : லங்காஸ்டிரியப் 
படைகளின் இக்கொடுமையை எதிர்த்த மத்திய நிலப்பகுதிகளில் 
வாழ்ந்த மக்கள் . யார்க்கியருடன் சேர்ந்து கொண்டனர் . 
இதுநாள்வரை அவர்கள் எப்பக்கமும் சாராமல் ஏனோதானோ 
என்று இருந்தனர் . தம் சொத்துக்களைப் பெருமளவில் இழந்த 
அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் எல்லைப்பிரபு எட்வர்டுடனும் , 
வார்விக் பிரபு ரிச்சர்டுடனும் இணைந்து கொண்டனர் . எல்லைப் 
பிரபு எட்வர்டை அவருடைய நண்பர்கள் அரசரென அறிவித்து , 
அவருக்கு வணக்கஞ் செலுத்தி அவரை நான்காம் எட்வர்டு - 


* 


ரோஜாச் சின்னப் போர்கள் 


419 


அரசரென் அறிவித்தனர் . கிளாரன்ஸ் லையனாலின் வாரிசாகக் 
கொண்டு அவரை 

அவரை அரசரென அறிவித்து , லங்காஸ்டிரியர்கள் 
பறித்துக்கொண்டிருந்த பதவியை 

பதவியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள 
மறுத்தனர் . கி.பி. 1461 ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து 
அவருடைய அரசு தொடங்குவதாகவும் அறிவித்தனர் . எனினும் 
அவருடைய பட்டத்தைப் பாராளுமன்றம் நவம்பரில் தான் ஏற்றுக் 
கொண்டது ; அவருடைய வெற்றியால் இங்கிலாந்தின் அரச 
பரம்பரை உரிமை . 

பாதுகாக்கப்பட்டதுடன் , அரசரைத் 
தேர்ந்தெடுக்கும் முறையும் கைவிடப்பட்டது . 

டவுடன் போர் (Battle of Towton ) : சில நாட்கள் ஓய்வுக்குப் 
பின்னர் வார்விக்கும் , அரசர் எட்வர்டும் லங்காஸ்டிரியர்களைப் 
பின் - தொடர்ந்து தம் - படைகளுடன் யார்க் நகர் நோக்கி 
முன்னேறினர் . கிழக்கு , மத்திய பகுதிகளிலிருந்து திரட்டப்பட்ட 
எண்ணற்ற 

படைகள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டன 
கி.பி 1461 ஆம் ஆண்டு மார்ச் 28 ஆம் நாள் அப்படை 
லங்காஸ்டிரியர்களைச் சந்தித்தது . அரசியாரின் படைகள் டவுடன் 
மலைச்சரிவில் தங்கியிருந்தன . அடுத்த நாள் நடந்த போரே 
ரோஜாச் சின்னப் போர்களிலேயே மிகக் கடுமையானதும் , 
சொல்லொணாத் துயர்கள் நிறைந்ததும் , ஆயிரமாயிரவர் துடித்துச் 
செத்த போரும் ஆகும் . இருவரிடமும் பெரும்படைகள் 
இருந்தன . லங்காஸ்டிரியர் வசம் 60,000 பேரும் , "யார்க்கியர் 
வசம் - 35,000 பேரும் படைவீரர்களாக இருந்தனர் என்று 
அக்கால ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் . இதை நம்புவது 
சிரமம் . பனிப்படலம் ஒன்றில் மறைந்து சென்ற யார்க்கியர் 
லங்காஸ்டிரியரை நேருக்கு நேர் சந்தித்தனர் . பலமணி நேரம் 
அவர்கள் வாட்போரிலும் , கோடரிப் போரிலும் ஈடுபட்டனர் . 
மாலை வேளையில் அரசியாரின் படைகள் புறமுதுகுக் காட்டி ஓட 
ஆரம்பித்தபோது போர் முடிவடையும் நிலைக்கு வந்தது . 
ஆயிரமாயிரவர் கொல்லப்பட்டது மட்டுமல்லாது , பல்லாயிரவர் 
பெருக்கெடுத்தோடும் ஆற்று வெள்ளத்தில் மூழ்கிச் செத்தனர் . 
பிரபுக்கள் , நைட்டுகள் ஆகியோரின் வரிசைகளில் இறந்தோரின் 
எண்ணிக்கை அதிகமென்று கருதப்பட்டது . நார்த்தம்பர்லாந்து 
பிரபு ஏனைய நான்கு பிரபுக்களுடன் மாண்டு போனார் . டெவன் , 
வில்ட்ஷயர் பிரபுக்களுடன் எண்ணற்ற நைட்வீரர்கள் பிடிபட்டுப் 
பின்னர் சிரச்சேதம் செய்யப்பட்டனர் , வேக்பீல்டு போருக்கு 
இப்போது பழிக்குப் பழி வாங்கப்பட்டது . 

போரின் முடிவை அறிந்த அடுத்த வினாடியே அரசியார் தம் 
கணவருடனும் , இளம் மகனுடனும் ஸ்காட்லாந்து நோக்கி 
யோடினார் . அவர்களுடன் 

டியூக் சாமர்செட்டும் 


இளம் 


420 


பிரிட்டன் வரலாறு 


தப்பியோடினார் . லங்காஸ்டிரியர்களுள் சிறப்பானவர் என்று 
கருதப்பட்ட சாமர்செட் தான் தப்பிச் சென்ற ஒரே பிரபு ஆவார் . 
லங்காஸ்டிரியர்கள் மீண்டும் தலை தூக்க முடியாதபடி நொறுக்கி 
யடிக்கப்பட்டனர் . இருப்பினும் அக்கட்சியில் . எஞ்சியிருந்தோர் 
வேல்ஸ் , ஸ்காட்லாந்து எல்லைப்புறங்களில் ஏறத்தாழ மேலும் 
மூன்றாண்டு காலம் தாக்குப்பிடித்தனர் . 


வடக்கில் கலகம் : நார்த்தம்பர்லாந்தில் இன்னும் இருவர் 
யார்க்கியருக்கு எதிராக இருந்தனர் . ஒருவர் அரசியார் ; மற்றவர் 
பெர்சி குடும்பத்தினர் . மார்க்கரெட் அரசியார் ஸ்காட்லாந்தி 
லிருந்து உதவி பெற்றார் . ஃபிரான்ஸ் சென்று 

பெரும் 
தொகையைக் கொண்டு வந்திருந்தார் . கலேயைப் பதினோராம் 
லூயிக்குக் கொடுக்கச் சம்மதித்து அரசி பெரும் பொருளைக் 
கொண்டுவந்தார் . இருப்பினும் அவருடைய முயற்சிகள் 
அனைத்தும் தோல்வியுற்றன . நார்த்தம் பிரியாவில் பல 
கோட்டைகளை வார்விக் பிடித்துக்கொண்டார் . ஃபிரெஞ்சிய 
உதவிகொண்டு ஓரளவு அரசியார் வெற்றி பெற்றாலும் , அவளுக்கு 
மற்றொரு தோல்வி காத்து நின்றது . வார்விக் கி.பி. 1462 இல் 
வடபாலிருந்த கோட்டைகளைத் தம் துப்பாக்கிப் படையால் தூள் 
தூளாக்கினார் . ஸ்காட்டியரும் போர் செய்து சலித்துப் 
போயிருந்தனர் . கலே நகர் தமக்குக் கிட்டாது என்பதை 
அறிந்த ஃபிரான்ஸ் மன்னர் பொருளுதவி செய்வதையும் நிறுத்தி 
விட்டார் . ஹெட்ஜ்லி மூர் என்னுமிடத்தில் கி.பி. 1462 ஆம் 
ஆண்டு ஏப்ரல் 15 ஆம் நாளிலும் , கி.பி. 1465 ஆம் ஆண்டு மே 
மாதம் 13 ஆம் நாளிலும் ஹேக்ஸ்ஹாமில் நடந்த போரில் 
வடக்கத்திய லங்காஸ்டிரியர்கள் இறுதியாகத் தோற்றனர் . இப் 
போர்களுக்குப் பின்னர் எஞ்சி நின்ற அரசரின் ஆதரவாளர்களை 
வார்விக் கைப்பற்றி , அவர்களைச் சிரச்சேதம் செய்து , லங்காஸ் 
டிரிய தாக்குதலின் முதுகெலும்பை முறித்தார் . இங்கிலாந்தில் 
அனைவரும் எட்வர்டை அரசராகவும் , ரிச்சர்டு நெவிலை அரசப் 
பிரதிநிதியாகவும் ஏற்றுக்கொண்டனர் . மாறுவேடத்தில் 
நாட்டில் நம்பிக்கையிழந்து சுற்றியலைந்தபோது ஹென்றி 
கைப்பற்றப்பட்டு , டவர் சிறையில் அடைக்கப்பட்டார் . அங்கு 
அடுத்த ஆறு ஆண்டுகள் வேதனையால் வருந்தி அவர் மாண்டார் . 


30. வார்விக் பிரபுவும் , 
அரசர் நான்காம் எட்வர்டும் 

( 1464-1483 ) 


லங்காஸ்டிரியர் கட்சியில் எஞ்சியிருந்தோர் இன்னும் 
போரிட்டுக் கொண்டிருந்தபொழுது இங்கிலாந்தின் நிர்வாகப் 
பொறுப்பு நெவில் இனத்தவரின் கைவசம் வந்தது . வார்விக் 
ரிச்சர்டு இக்குடும்பத்தின் தலைவராய் இருந்தார் . அவரை 
அரசராக்குவோன் வார்விக் என்றும் கூறுவர் ( King - maker 
Warwick ) . நெவில் குடும்பத்தின் தலைசிறந்த பிரதிநிதி அவர் . 
அரசர் நான்காம் எட்வர்டின் படைத் தலைவராகத் தொடர்ந்து 
தொண்டு செய்தவரும் வார்விக்கே ஆவர் . அவருடைய சகோதரர் 
யார்க்கின் ஆர்ச்பிஷப்பான ஜார்ஜ் நெவில் என்பார் 
சான்ஸ்சலராகப் பொறுப்பேற்றிருந்தார் . அவருடைய மற்றொரு 
சகோதரர் மாண்டேகு பிரபு ஜான் நெவில் என்பார் அரசரின் 
நம்பிக்கைக்குப் பாத்திரரான அமைச்சராய் இருந்தார் . 
பால்கன்பர்க் பிரபு 
பிரபு வில்லியம் நெவில் 

நெவில் பிரபு தம்முடைய 
சேவைக்காக அரசரால் உயர்ந்த பதவியில் அமர்த்தப்பட்டார் . 
நெவில் குடும்பத்தினரே யார்க்கியக் கட்சியினரின் முதுகெலும்பு 
போன்று இருந்தமையால் தம் சேவைகளுக்காகப் பெரும் 
தொகைகளை ஊதியமாகப் பெற்றுக்கொண்டார்கள் . நான்காம் 
எட்வர்டு மன்னர் பலவீனமான அரசராய் இருந்திருப்பின் , 
அவரது ஆட்சிக்கால முழுவதும் நெவில் குடும்பத்தினரே ஆட்சியை 
நிர்வகிப்பதில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்திருப்பர் . 
ஆனால் , இளம் அரசரோ பலவீனரல்லர் . அவர் திறமை மிக்கவர் ; 
முரடர் ; சுயநலமி ; நன்றி கெட்டவர் ; இருப்பினும் , 
லங்காஸ்டிரியரின் தொல்லைகள் நீடிக்கும்வரை அரசர் வார்விக் 
கினதும் அவருடைய சகோதரர்களினதும் சேவைகளைப் பயன் 
படுத்திக்கொள்ள விரும்பினார் . இத்தொல்லைகள் நீங்கியவுடன் 


422 


பிரிட்டன் வரலாறு 


அரசருக்கு 


அவர் அரியணையில் நிலையாக அமர்ந்துவிட்டதனால் தம்முடைய 
சொந்த விருப்பப்படியே நடக்கத் தீர்மானித்தார் . அவர் ஒரு 
சிறந்த போர் வீரர் . அவரிடம் மதிநுட்பமும் , உறுதி வாய்ந்த 
இதயமும் இருந்த போதும் கொள்கைப் பிடிப்பு இல்லாதவராகத் 
தென்பட்டார் . அவரிடம் இருந்த குறை அவருடைய பொழுது 
போக்கும் இன்ப நுகர்ச்சியும் தான் . இக்குறையால் சில சமயம் 
அவர் சோம்பேறியாகப் பொழுதை வறிதே கழித்தார் . 
ஆனால் அவசியம் ஏற்படும்பொழுது அவர் தகுதி திறமையுடன் 
தம் பகைவர்களைத் திணற அடித்தார் ; சோம்பலைத் தூக்கி 
எறிந்தார் . 

எட்வர்டு மன்னரின் திருமணம் : கி.பி. 1464 ஆம் ஆண்டில் 
அரசருக்கும் நெவில் பிரபுக்களுக்கும் இடையே முதல் மனத் 
தாங்கல் 

ஏற்பட்டது . அரசருக்கு , அப்போது 23 வயது 
ஆகியிருந்தது . அவர் திருமண வயதை எட்டியிருந்தார் , 
அவருடைய அனுமதியின் பேரிலேயே ஃபிரான்சு அரசியாரின் 
சகோதரியை அவருக்கு மணமுடிக்க வார்விக் பேச்சுவார்த்தை 
களைத் தொடர்ந்திருந்தார் . நெவில் குடும்பத்தினர் இங்கிலாந்தை 
ஃபிரான்சின் நட்பு நாடாக ஆக்கவே விரும்பினர் . மாறாக 
பர்கண்டிய டியூக் ஃபிரான்சு அரசரின் பகைவராக இருந்தமையால் 
அவரைப் பகைத்துக் கொள்ளவும் அவர்கள் விரும்பினர் . இதை 
அறிந்த எட்வர்டு மன்னர் திடீரென ஃபிரான்சு நாட்டிலிருந்து 
தமக்கு மனைவி வருவதைக் கைவிட்டு விடுவதாக அறிவித்ததுடன் , 
தமக்கு ஏற்கெனவே திருமணமாகி விட்டதாகவும் அறிவித்தார் . 
அரசர் தம்மைவிட ஏழு வயது அதிகமான அழகிய விதவை 
ஒருத்தியைக் காதலித்து வந்தார் . எலிசபெத் உட்வில் என்ற 
அவள் ரிவர்ஸ் பிரபுவின் மகள் . அவர் ஒரு லங்காஸ்டிரிய பிரபு . 
அரசர் அவளை இரகசியமாகத் திருமணம் செய்துகொண்டதோ 
டன்றி அச்செய்தியை ஆறுமாதம் மறைத்தும் வைத்திருந்தார் . 
அரசரின் நடத்தையைக் கண்ணுற்ற வார்விக் பிரபு அதிர்ச்சி 
யுற்றார் . 


நெவில் பிரபுக்களுடன் எட்வர்டு சச்சரவிடல் : தம்முடைய 
மனைவியின் எண்ணற்ற உறவினரின்பால் மாளாத ஆசைகொண்ட 
அரசர் அவர்களைப் பெரும் பதவிகளில் அமர்த்தி அவர்களுக்குப் 
பணக்காரக் குடும்பங்களில் திருமணங்களையும் செய்வித்தார் . 
எட்வர்டு மேற்கூறிய நடவடிக்கையைக் கொள்கைக்காகவே 
செய்தார் . நெவில்களின் பிடியிலிருந்து தப்ப எண்ணிய அரசர் 


வைத்துக்கொண்டார் . அதே காரணத்திற்காகப் பிரபுக்கள் 
சபையில் நெவில் குடும்பத்தாரின் செல்வாக்கைக் கட்டுப்படுத்த 


வார்விக் பிரபுவும் , அரசர் நான்காம் எட்வர்டும் 


423 


புதிய பிரபுக்களை உருவாக்கினார் . இருப்பினும் , அடுத்த 
இரண்டு ஆண்டுகள் அரசருக்கும் வார்விக்குக்கும் வெளிப் 
படையாக பிளவு ஏற்படவில்லை . ஆனால் , கி.பி. 1467 ஆம் ஆண்டு 
ஜூன் மாதத்தில் அரசர் சான்ஸ்சலர் பதவியிலிருந்து ஜார்ஜ் 
நெவிலை- நீக்கினார் . வார்விக்கின் கொள்கைகளை வெளிப்படை 
யாகக் கைவிட்டுவிட்டு தம்முடைய புதிய நண்பர்களின் 
கைப்பாவையானார் . அரசர் . அரசர் - பர்கண்டி டியூக்குடன் 
உடன்படிக்கை செய்து கொண்டதோடு - தம்முடைய சகோதரி 
மார்க்கரெட்டை அவருக்குத் திருமணம் செய்வித்தார் . 


மாகாது . 


நெவில் குடும்பத்தாருடன் இவ்வளவு விரைவிலும் , கடுமை 
யாகவும் தம் உறவை முறித்துக்கொண்டது அரசரின் மதிநுட்ப 

நெவில்கள் இங்கிலாந்தின் எல்லாப் பகுதிகளிலும் 
செல்வாக்கைப்பெற்றிருந்த பெருங்குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் . 
யார்க்கியக் கட்சியின் 

கட்சியின் தனிப் பெரும் தலைவராக இருந்தவர் 
வார்விக்கேயாவர் . அத்துடன் பழைய உறுப்பினர்களில் பெரும் 
பாலோர் அரசரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் , வார்விக் 
கினிடமே அனைத்தையும் எதிர்பார்த்திருந்தனர் . உட்வில் 
குடும்பத்தினர் தம் பேராசையாலும் , செருக்கினாலும் நாட்டு 
மக்களின் வெறுப்புக்காளாகியிருந்தனர் . எட்வர்டுக்கெதிராக 
அவநம்பிக்கையுற்ற மக்கள் அரசரைச் சுற்றியிருப்பதை உணர்ந்த 
வார்விக் அமைதியாக பழைய நிலையைக் கைப்பற்றிக்கொள்ள 
தம்மைத் தயாரித்துக்கொண்டிருந்தார் , அவசியமேற்பட்டால் 
சக்தியையும் பயன்படுத்த அவர் ஆயத்தமாக வேண்டியவரானார் . 
அரசரின் சகோதரரும் கிளாரன்ஸ் டியூக்குமான ஜார்ஜ் என்பா 
ருக்குத் தம் மூத்தமகள் இஸபெல் நெவிலைத் திருமணம் செய்வித்த 
வார்விக் என்றாவது ஒரு நாள் அரசரின் உரிமைகள் சொத்துக்கள் 
அனைத்தும் தம் மகளுக்கும் அவளுடைய வாரிசுக்கும் சேருமென்று 
நம்பினார் . 

ரெட்ஸ்டேல் ராபின் கலகம் : கி.பி. 1469 ஆம் ஆண்டில் 
நாட்டின் விவகாரத்தில் குறுக்கிடுவதற்கான சரியான நேரம் 
வந்துவிட்டதெனக் கொண்டு , தம் சீடர்களை அப்பணியில் வார்விக் 
ஈடுபடுத்தினார் . தம்முடைய உறவினர் சர் ஹென்றி பிட்ஜ்ஹூஜ் 
என்பாரையும் , மற்றொரு உறவினர் சர் ஹென்றி நெவில் என்பா 
ரையும் யார்க்ஷயரில் படைகளைத் திரட்டிப் போருக்கு ஆயத்த 
மாகும்படிச் செய்தார் . அரசரைச் சுற்றி நின்ற அயோக்கியக் 
கூட்டத்தினரை விரட்டிவிட்டு , கௌரவம் மிக்கதும் , பொறுப் 
புள்ளதுமான அமைச்சரவை ஒன்றை 

அமைச்சரவை ஒன்றை உருவாக்க வேண்டும் . 
அரசர் மீண்டும் நெவில் குடும்பத்தாரை , முன்னர் சார்ந்திருந் 
ததைப் போன்று , இப்போதும் சாரும்படிச் செய்யவேண்டும் 


424 


பிரிட்டன் வரலாறு 


களுடன் 


என்பதை வார்விக் விரும்பினார் . இக்கலகத்தை ரெட்ஸ்டேல் 
ராபின் கலகம் என்று புனைப் பெயரிட்டு அழைக்கிறார்கள் . 
ரெட்ஸ்டேல் ராபின் என்ற புனைப் பெயர் பூண்ட நைட்டின் 
தலைமையில் கலகக்காரர்கள் அணிதிரண்டு போரிட்டதால் 
இப்பெயர் வந்தது . அதன் தலைவர்களில் ஒருவரான சர் ஜான் 
கான்யர்ஸ் என்பார் அக்கல்கத்தை அவ்வாறு அழைத்தார் . 
அக்கலகத்திற்கு ஆதரவு தருமாறு வார்விக் தம் நண்பர்க 
ளிடத்தும் 

அவர்களைப் பின்பற்றியவர்களிடத்தும் சொல்லி 
அனுப்பினார் . வார்விக் மட்டும் இதில் கலந்து கொள்ளவில்லை . 
விரைவில் கலகக்காரரின் 

படை 

எண்ணிக்கையில் பெருகி 
தென்பாகத்திற்குச் சென்று , பெம்ப்ரோக் , டெவன் பிரபுக் 

வந்த அரசருடைய படையைத் தோற்கடித்தன . 
இப்போர் நடந்த இடத்தை எட்ஜ்காட் பீல்டு என்பர் . இவ்விடம் 
பான்பரிக்கு அருகில் உள்ளது . இப்போருக்குப் பின்னர் எட்வர்டு 
தம் படைகளைக் கலைத்துவிட்டு , கலகக்காரரிடம் சிக்கிக் 
கொண்டார் . வார்விக்கும் கிளாரன்ஸும் இப்போது நேரில் 
வந்து அரசரைக் கைது செய்து தங்களுடைய பாதுகாப்பின்கீழ் 
வைத்துக்கொண்டனர் . 

அரசரை அவர்கள் மிடில் ஹாம் 
கோட்டையில் வைத்து மரியாதையுடன் நடத்தினர் . 
அக்கோட்டை யார்க்ஷயரிலிருந்த நெவில்களின் பலம் வாய்ந்த 
கோட்டைகளுள் ஒன்றாகும் . அரசருடைய அன்புக்குப் பாத்திர 
மானவர்கள் மோசமாக . நடத்தப்பட்டனர் . கலகக்காரர்கள் , 
அரசியாரின் தந்தை ரிவர்ஸ் பிரபு , அவளுடைய தம்பி ஜான் 
உட்வில் , டெவன் , பெம்ப்ரோக் பிரபுக்கள் ஆகியோரைச் சிரச் 
சேதம் செய்து கொன்றார்கள் . அவர்கள் கொலைக்கு வார்விக்கே 
மூலகாரணம் . திடுமெனப் பதவியும் பொருளும் பெற்று உயர்ந்த 
அவர்களை விசாரித்துத் தண்டிக்க வேண்டியது அவசியமில்லைதான் ; 
இருப்பினும் அவர்களின் முடிவு யார்க்கியக் கட்சியையே 
அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது . 


லிங்கன்ஷயரில் கலகம் : இரண்டு மாதங்கள் அரசரைத் தம் 
கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த வார்விக் , அரசர் அவசியமான 
பாடத்தைக் கற்றுக்கொண்டிருப்பாரென நம்பி எட்வர்டை 
விடுதலை செய்தார் . நெவில் குடும்பத்தினரை இனி எதிர்காலத்தில் 
அரசர் அவமதிக்கமாட்டார் என்றும் வார்விக் நம்பினார் . ஆனால் , 
அரசருடைய கருத்தோ வார்விக்கையும் கிளாரன்ஸையும்பழிக்குப் 
பழிவாங்க வேண்டுமென துடிதுடித்தது . ஆறு மாதங்களுக்குப் 
பின்னர் இவ்வாய்ப்பு அரசருக்குக் கிட்டியது . கி.பி. 1470 ஆம் 
ஆண்டு மார்ச்சு மாதத்தில் லிங்கன்ஷயரில் லங்காஸ்டிரியருடைய 
கலகமொன்று மூண்டது . அக்கலகத்தை அடக்க அரசர் பெரிய 


வார்விக் பிரபுவும் , அரசர் நான்காம் எட்வர்டும் 


425 


படையொன்றைத் திரட்டினார் . அப்படையின் தலைவர்களாக 
நெவில் 

குடும்பத்தினரின் பகைவர்களையே அரசர் தேர்ந் 
தெடுத்தார் . ஸ்டாம்போர்டு என்னுமிடத்தில் கலகக்காரர்களை 
விரட்டியடித்த பின்னர் திடீரென அரசர் அப்படைகளை வார்விக் 
பிரபுவின் மீதும் கிளாரன்ஸ் பிரபுவின் மீதும் ஏவிவிட்டார் . 
அப்போது அவ்விரு பிரபுக்களும் சிறு படையொன்றைக் கவென் 
டிரியிலிருந்து நடத்தி அரசருடன் சேர்ந்துகொள்ள வந்து கொண் 
டிருந்தனர் . இப்போரில் வார்விக்கின் படையினர் உயிர் தப்பும் 
ஆசையில் மிக அவசரமாகத் தங்கள் கனமான கோட்டுகளைக் 
களத்திலேயே கழற்றி எறிந்துவிட்டு ஓட்டம் பிடித்தனர் . இதனால் 
இப்போரை லூஸ் கோட் பீல்டு ( Lose Coat Field ) சண்டை 
என்பர் . அவர்கள் இருவரும் பிடிபட்டனர் . தம்மை அவர்கள் 
கடந்த ஆண்டு எப்படி நடத்தினரோ அவ்வண்ணமே அரசரும் 
அவர்களை நடத்துவதெனத் தீர்மானித்தார் . தயாராக இல்லாத 
நிலையில் அவர்களைக் கைப்பற்றிய அரசர் அவர்களை விரட்டி 
யடித்துக்கொண்டு டார்ட்மத் வந்து சேர்ந்தார் . ஃபிரான்ஸ் 
நாட்டிற்குத் தப்பியோடும்படி அரசர் அவர்களைச் செய்தார் 
( 1470 மார்ச் ) . 


நாடு கடத்தப்பட்ட நிலையில் வார்விக் : அரசர் தாமதப் 
படுத்தாத ஒரே காரணத்தால் வார்விக் வெகு சுலபமாக அவரிடம் 
அகப்பட்டுக்கொண்டார் . இல்லையேல் பயங்கரப்போர் ஒன்று 
நடைபெற்றிருக்கும் . மீண்டும் வார்விக் ஃபிரான்ஸில் தாம் முன்பு 
நிர்வகித்த பகுதிகளின் தலைவரானார் . எனினும் அப்பதவியில் 
அவர் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை . இப்போது வார்விக் புதிய 
திட்டமொன்றை உருவாக்கிக் கடைப்பிடித்தார் . ஆறாம் 
ஹென்றியின் தாயாரான மார்க்கரெட் அரசி நாடு கடத்தப்பட்டு , 
ஃபிரான்ஸில் வாழ்ந்துவந்ததை ஏற்கனவே அறிந்துள்ளோம் . 
வார்விக் , மார்க்கரெட் அரசியாருடன் சமாதான உடன்படிக்கை 
செய்துகொண்டார் . இருவரும் படைகளைத் திரட்டி நான்காம் 
எட்வர்டைப் பதவியிலிருந்து அகற்றி மீண்டும் ஆறாம் ஹென்றியை 
அரசராக்குவதென முடிவு செய்தனர் . வார்விக் லங்காஸ்டிரிய 
ருடனும் சமாதானம் செய்துகொண்டார் . தம் சமாதானத்தின் 
அடையாளமாக வார்விக் தம் இளைய மகள் ஆன் நெவில் 
என்பாளை லங்காஸ்டிரிய வாரிசான எட்வர்டு இளவரசருக்குத் 
திருமணம் செய்விப்பதென்றும் உறுதி செய்தார் . 
வார்விக் தம் சூழ்ச்சிகளைத் தொடங்கி , தூதர்களை இங்கிலாந்து 
முழுவதும் பயணம் செய்யவைத்து இலையுதிர் காலத்தில் தம் 
கட்சிக்காரர்களைக் கலகம் செய்யத் தயாராக இருக்கும்படி 


உடனே 


426 


பிரிட்டன் வரலாறு 


விட்டது . 


அரசரின் 


ஆயத்தம் ,செய்தார் . மார்க்கரெட் அரசி , தம் கட்சியில் இன்னும் 
உயிரோடிருந்தவர்களுக்கு அவ்வாறே செய்தி அனுப்பி எச்சரித் 
திருந்தார் . 
பே நான்காம் எட்வர்டு மன்னரை வார்விக் விரட்டியடித்தல் : கி.பி. 
1470 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சதித்திட்டம் தயாராகி 

வார்விக்கின் மைத்துனர் பிட்ஜ்ஹூஜ் -பிரபு 
வடபாகத்தில், கலகம் - ஒன்றை மூட்டி - அரசரின் கவனத்தைத் 
திசை திருப்பினார் . எதிர்பார்த்தபடியே எட்வர்டு வடதிசைக்கு 
ஓடி யார்க் நகரைச் சேர்ந்தார் . இதையறிந்த வார்விக் ஆங்கிலக் 
கால்வாயைக் கடந்து டெவன்ஷயரில் . கலகக்கொடியை உயர்த் 
தினார் . எனவே அரசர் வார்விக்கை அடக்கத் தென்பாகத்திற்குப் 
புறப்பட வேண்டியவரானார் . அரசர் நாட்டிங்ஹாம் வந்து 
சேர்ந்தபோது , வார்விக்கின் சகோதரர் - மாண்டேகு ‘ மத்திய 
பகுதிகளில் - திரட்டப்பெற்றிருந்த படைகளுடன் 
பகைவர்களுடன் இணைந்து கொண்டார் . அப்படைகள் , படை 
யெடுத்த - வார்விக்கை எதிர்க்கத் திர்ட்டப்பட்டவை .. எனினும் 
அவை அரசருக்கு எதிராக வார்விக்குடன் சேர்ந்து கொண்டன . 
அரசரிடம் - இருந்த படைகள் குறையலாயின . வேதனையுற்ற 
எட்வர்டு வேகமாகக் கடற்கரைப் பக்கம் சென்று தம் இளைய 
சகோதரரும் , ஹேஸ்டிங்ஸ் பிரபுவுமான கிளாஸ்டர் டியூக் 
ரிச்சர்டு , மற்றும் நம்பிக்கைக்குப் பாத்திரரான ஒரு சில துணைவர் 
களுடன் - லின் என்ற நகரிலிருந்து கப்பலேறினார் . 

அரசர் 
நெதர்லாந்து நாட்டிற்குப் பாதுகாப்புடன் போய்ச் சேர்ந்தார் . 
அவருடைய மைத்துனரான சார்லஸ் ரேஷ் என்பார் அன்புடன் 
அரசரை வரவேற்றார் . ஃபிரான்ஸ் அரசருக்கு விரோதமாக 
இருக்கும் எவரையும் ஆதரிக்க நினைத்த பர்கண்டி டியூக் , சார்லஸ் 
ரேஷ் நான்காம் எட்வர்டை ஆதரிப்பதில் அக்கறை காட்டினார் . 

மீண்டும் நெவில் பிரபுக்கள் தம் அதிகாரத்தை நிலைநாட்டிக் 
கொண்டனர் . ஆறாம் ஹென்றியை வார்விக் தம் - வாக்குறுதியின் 
படி மறுமுறையும் அரசராக் அரியணையில் அமர்த்தினார் . அரசர் 
டவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பெற்று அரசராக்கப்பட்டார் . 
வார்விக்கை அரசராக்குவோன் என்பது பொருத்தமேயாம் . 
போர் ஏதுமின்றி எட்வர்டு தோற்கடிக்கப்படவே , அவருடைய 
மனைவியையும் இளம் வயதுப் பெண் குழந்தைகளையும் வார்விக் 
பிணையப்பொருள்களாகவைத்துக்கொண்டார் . அவர்களை வார்விக் 
வெஸ்ட்மின்ஸ்டர் திருக்கோயிலில் காவலில் வைத்தார் . 
எனினும் வார்விக் இக்கட்டான நிலையிலேயே இருக்கவேண்டிய 
வரானார் . அவரை லங்காஸ்டிரியர்கள் நம்பவில்லை ; அதேபோல் 
அவரும் அவர்களை நம்பவில்லை . 

பழைய அரசர் பதவியில் 


வார்விக் பிரபுவும் , அரசர் நான்காம் எட்வர்டும் 

427 
அமர்த்தப்பட்டதைக் கிளாரன்ஸ் : பிரபு விரும்பவில்லை . - அவர் 
வார்விக்கே அரசராகப் பதவியேற்றிருக்க வேண்டுமென விருப்பம் 
கொண்டவர் . எட்வர்டின் . கட்சிக்காரர்களின் எண்ணிக்கை 
எவ்வளவு என்பதும் , அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் 
என்பதும் மூடுமந்திரமாக இருந்தது . இதனிடையில் வார்விக்கின் 
நண்பர்களில் சிலரும் , லங்காஸ்டிரியர் சிலரும் அமைச்சர்களாகப் 
பதவியேற்றனர் . நாட்டில் அமைதி நிலவியது போன்ற நிலை 
தென்பட்டது . மார்க்கரெட் அரசியாரும் , . அவளுடைய மகனும் 
ஃபிரான்ஸிலேயே தங்கியிருந்தனர் . 

மதிநுட்பமான 
செயலன்று . ஏனெனில் . அவளுடைய கட்சியினர் . இப்போது 
வெற்றி பெற்றிருந்தனர் . 

எட்வர்டு அரசர் நாடு திரும்புதல் : கி.பி. 1471 ஆம் ஆண்டு 
மார்ச் மாதத்தில் அரசராக்குவோன் வார்விக் பிரபுவுக்கும் 
அவருடைய பழைய அரசர் எட்வர்டிற்கும் இடையே சச்சரவு 
ஏற்பட்டது . பர்கண்டி பிரபு எட்வர்டுக்குப் பெருந் தொகைகையும் 
1200 கூலிப் பட்டாளத்தினரையும் கொடுத்திருந்தார் . எனவே 
மற்றுமொருமுறை தம் அதிர்ஷ்டத்தை நிலைநாட்டிக்கொள்ள 
எண்ணி ஹாலந்திலிருந்து படையுடன் புறப்பட்டு யார்க்ஷயரில் 
வந்திறங்கினார் எட்வர்டு அரசர் . தம்முடைய தந்தையாரின் 
நிலபுலன்களை உரிமைப்படுத்திக் கொள்ளவே வந்ததாக அவர் 
அறிவித்துக் கொண்டார் . வடபகுதியில் படைகளை நடத்திக் 
கொண்டிருந்த மாண்டேகு பிரபுவின் எச்சரிக்கையின்மையின் 
காரணமாக , எட்வர்டு டிரெண்டைக் கடந்து லீசெஸ்டர் போக 
அனுமதிக்கப்பட்டார் . அங்கு அவருடன் கணிசமான 

படை 
யொன்று சேர்ந்து கொண்டது . இதனைக் கேள்வியுற்ற வார்.விக் 
எல்லாத் திசைகளிலிருந்தும் தம் படைகளை ஏவி அவரைச் சுற்றி 
வளைத்துக் 

கொண்டார் . இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையி 
லிருந்து எட்வர்டை , வார்விக்கின் சகோதரர் கிளாரன்ஸ் ஜார்ஜ் 
தப்புவிக்க ஏற்பாடு செய்து துரோகம் விளைவித்தார் . அரசர் 
ஹென்றியின் சார்பாகப் படைகளைத் திரட்ட மத்திய பகுதி. 
வந்திருந்த அவர் கவென்ட்ரியில் அரசரைப் புறக்கணித்துவிட்டு 
எட்வர்டுடன் இணைந்து கொண்டார் . இதனால் எட்வர்டின் நிலை 
பலமிக்கதாகிவிட்டது . வார்விக் புதிய படைகள் வரும்வரை. 
காத்திருக்க வேண்டியவரானார் . காத்துக் 

கொண்டிருந்த 
வேளையில் எட்வர்டு இலண்டன் மாநகர் நோக்கி வேகமாக 
முன்னேறினார் . கி.பி. 1471 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11 ஆம் 
நாள் அந்நகரத்திற்குள் நுழைந்தார் . 

பார்னெட் , போர் : ஆனால் வார்விக் தம் படைகளுடன் 
எட்வர்டைப் பின்தொடர்ந்தார் . அவரைத் தேரற்கடிக்க , 


பிரிட்டன் வரலாறு 


யார்க்கிய படையொன்று புறப்பட்டு வந்து , அவரைப் பார்னெட் 
என்னுமிடத்தில் சந்தித்தது . 1471 ஏப்ரல் , 14 ஆம் நாள் அப்போர் 
நிகழ்ந்தது . பனிப்படலம் மூடியிருந்த வேளையில் போர் நிகழ்ந் 
தமையால் , 

வார்விக் பிரபுவின் படையின் இருபிரிவினர் 
தமக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டனர் . பனிமூடியதால் 
முகம்தெரியாமல் அவர்கள் தமக்குள்ளே பொருதுகொண்டார்கள் . 
தவறை உணர்ந்தவுடன் அவர்கள் ஒருவரையொருவர் அரசருக்குத் 
துரோகம் செய்துவிட்டதாகக் குறை கூறிக்கொண்டே போர்க் 
களத்தைவிட்டு ஓடிப்போனார்கள் . அரசராக்குவோன் வார்விக் 
பிரபுவின் எஞ்சிய படைகள் தொடர்ந்து போரிட்டபோதிலும் 
எண்ணிக்கை மிகுந்த எட்வர்டின் படையை அவர்களால் எதிர்க்க 
முடியாமல் அனைவரும் வெட்டிவீழ்த்தப்பட்டு உயிர் துறந்தனர் . 
வார்விக் பிரபுவும் , அவருடைய சகோதரர் மாண்டேகு பிரபுவும் 
போர்க்களத்தில் மடிந்து வீழ்ந்தனர் . 

டியூக்ஸ்பரி போர் : பார்னெட் போர் நடந்த அதே நாள் , 
மார்க்கரெட் அரசியார் , தம்மகனுடன் வேமத்தில் வந்திறங்கினார் . 
சாமர்செட்டிலும் டெவனிலுமிருந்த படைகளைப் போபர்டு 
பிரபுக்கள் திரட்டி அரசியாரை வரவேற்றனர் . வார்விக்கின் 
தோல்வியையும் மரணத்தையும் கேட்டறிந்த அவர்கள் லங்காஸ்டி 
யர்களின் பலமான கோட்டை போன்றிருந்த வேல்ஸ் நோக்கிச் 
செல்லத் தீர்மானித்தனர் . ஆனால் எட்வர்டு . மன்னர் படை 
யொன்றுடன் அவர்களை எதிர்த்தார் . டியூக்ஸ்பரியில் அவர்களைப் 
போருக்கு இழுத்தார் . அரசரது தீவிரமான சண்டைக்குப் பின்னர் 
லங்காஸ்டிரியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் . ஓடத்தவறியவர்கள் 
செத்து மடிந்தார்கள் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் . ஆறாம் 
ஹென்றிக்கும் மார்க்கரெட் அரசியாருக்கும் பிறந்த எட்வர்டு 
இளவரசரும் மாண்டுமடிந்தார் . அவருடன் டெவன் , வென்லாக் 
பிரபுக்களும் மடிந்தனர் . போபர்டு வமிசத்தின் 
பிரபுவான சாமர்செட் பிரபு எட்மண்டும் பிடிபட்டுச் சிரச்சேதம் 
செய்யப்பட்டார் ( 1471 மே , 4 ) . மார்க்கரெட் அரசியாரும் 
பிடிபட்டாரெனினும் , அவர் கொல்லப்படவில்லை . ஆனால் ஆறாம் 
ஹென்றியை இரகசியமாகக் கொல்லும்படி எட்வர்டு ஆணை 
இட்டார் . 


கடைசி 


பலன்கள் : இப்போருக்குப் பின்னர் லங்காஸ்டிரிய 
வமிசம் முடிவுற்றது . அதேபோல் நெவில் குடும்பத்தினரும் 
மடிந்து போனார்கள் . ஜான் காண்ட் பிரபுவின் ஆண் சந்ததி 
அற்றுவிட்டது . 

ஆனால் பெண் 

சந்ததியினர் இருந்தனர் . 
அவருடைய மூன்று பெண்களும் முறையே போர்ச்சுகல் அரசர் . 
காஸ்டைல் அரசர் , சாமர்செட் பிரபு 

பிர்பு ஆகியோரை மணந் 


வார்விக் பிரபுவும் , அரசர் நான்காம் எட்வர்டும் 


429 


திருந்தனர் . சாமர்செட் பிரபு போபர்டின் மனைவியான 
மார்க்க ரெட்டின் முதல் கணவர் 

ரிச்மாண்டு பிரபு 
எட்மண்டு டியூடரின் மூலமாக அவளுக்கு ஆண் குழந்தை 
யொன்றிருந்தது . இந்த ஆண் குழந்தையே பின்னால் ஏழாம் 
ஹென்றி என்ற பெயரில் டியூடர் வமிசத்தைத் தொடங்கியது . 
வார்விக்கின் செல்வச்செழிப்புள்ள பண்ணைகளை அவருடைய இரு 
பெண்களும் பங்கிட்டுக் கொண்டனர் . கிளாரன்ஸ் சீமாட்டியும் , 
ஆன் இளவரசியுமே ( இளவரசர் எட்வர்டின் மனைவி ) அவ்விரு 
வருமாவர் . ஆன் இளவரசி அரசரின் கடைசி தம்பி கிளாஸ்டர் 
டியூக் ரிச்சர்டை மணந்துகொள்ளக் கட்டாயப்படுத்தப்பட்டாள் . 
அதன் விளைவாக நெவில் , மண்டாகூயூட் போச்சாம்புக் குடும்ப 
நிலபுலன்கள் அரச குடும்பத்தினரைச் சார்ந்தன . 


பெக்குவிக்னி உடன்படிக்கை : ( Treaty of Pecquigny ) நான்காம் 
எட்வர்டு மேலும் பன்னிரண்டு ஆண்டுகாலம் ஆட்சி நடத்தினார் . 
இக்காலத்தில் அரசர் தம்மிஷ்டப்படி ஆண்டார் . துடிதுடிப்பு 
மட்டும் அவரிடம் இருந்திருப்பின் அரசர் கொடுங்கோலராக 
மாறியிருக்கக்கூடும் . ஆனால் அவரிடம் சோம்பல் மிகுதியாகப் 
பெருகிக் காலத்தைப் பொழுதுபோக்கில் வறிதே கழித்து இன்பம் 
கண்டார் . நாற்பது வயதைக் கடப்பதற்குள்ளேயே அவர் 
நொந்துபோன உடலையும் , பருத்து வீங்கிய தொந்தியையும் 
கொண்டிருந்தார் . அவருடைய ஆட்சி லங்காஸ்டிரிய குடும்ப 
ஆட்சியைவிட எதேச்சாதிகாரமானதாக இருந்தது . கி.பி. 
1478 , 1483 ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் 
அரசர் பாராளுமன்றத்தைக் கூட்டாமலேயே அரசியல் 
விதியமைப்புக்கெதிரான வழியில் ஆட்சி நடத்தி , கட்டாயக் 
கடன்கள் என்னும் நன்கொடைகளை ( Benevolences ) வசூலித்தார் . 
பாராளுமன்றம் அப்படிப்பட்ட நன்கொடைகளுக்கு அனுமதி 
அளிக்கவில்லை . அவருடைய நடவடிக்கைகள் நாட்டுமக்களில் 
பெரும்பாலோரைப் பாதிக்கவில்லையாதலால் , அவரைக் கொடுங் 
கோலர் என்பது பொருந்தாது . அவர் வசூலித்த வரிகள் 
மிதமானவை . அரசரே பெரும் செல்வந்தர் . லங்காஸ்டிரிய , 
வார்விக் குடும்பச் சொத்துக்களைப் பறிமுதல் செய்து கொண்டதால் 
அவரிடம் மேலும் பெரும் செல்வம் தாண்டவமாடியது . கி.பி. 
1475 க்குப் பின்னர் மற்றொரு வழியிலும் அவருக்குப் பொருள் 
கிட்டியது . பர்கண்டிய சார்லஸுடன் உடன்படிக்கை செய்து - 
கொண்டு அவர் ஃபிரான்ஸின்மீது படையெடுத்தார் . ஃபிரான்சில் 
வெகுதூரம் சென்றபோதும் அவரை எதிர்க்க ஃபிரெஞ்சு மன்னர் 
பதினோராம் லூயி விரும்பவில்லை . பொருள் கொடுத்து அவரை 
வாங்கிவிடவே அவர் சூழ்ச்சிசெய்தார் . பெரும்பொருளை ஆண்டு 


430 


பிரிட்டன் வரலாறு 


தோறும் 

மானியமாக வழங்க ஃபிரெஞ்சு மன்னர் ஒப்புக் 
கொண்டார் . பொருளைப்பெற விரும்பிய பேராசைக்காரரான 
எட்வர்டு பர்கண்டி பிரபுவைக் கைகழுவி விட்டார் . கி.பி. 
1475 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 13 ஆம் நாள் நான்காம் எட்வர்டு 
ஃபிரான்ஸுடன் பெக்குவிக்னி உடன்படிக்கையைச் செய்து 
கொண்டார் . அதன்படி எட்வர்டு 75,000 தங்க சவரன்களையும் 
மார்க்கரெட் அரசியாருக்கு மீட்சிப்பணமாக 50,000 பவுன்களையும் , 
அவர் உயிரோடு இருக்கும்வரை மேலும் 50,000 பவுன்களையும் 
ஆண்டுதோறும் கொடுப்பதாக வாக்களித்துமிருந்தார் . உடனே 
அரசர் இங்கிலாந்து திரும்பினார் . ஃபிரான்ஸ் மன்னர் அவருக்குத் 
தவறாது பொருள் கொடுத்து வந்தார் . 


1 


கிளாரன்ஸின் கொலை : எட்வர்டு மன்னரின் ஆட்சிக்காலத்தின் 
இக்கட்டத்தில் அவருக்குத் தம் சகோதரர் ஜார்ஜ் கிளாரன்ஸின் 
அதிருப்தியினால் தொல்லையேற்பட்டது . * கி.பி . 1469-70ஆம் 
ஆண்டில் அவர் செய்த சதியை யாரும் மறக்கமுடியாது . அதற்குப் 
பின்னர் அரசர் தம் தம்பியைச் சந்தேகக் கண்கொண்டே 
பார்த்தார் .. அரசரின் சந்தேகத்தை உறுதிபடுத்தும் வண்ணம் 
கிளாரன்ஸ் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் . குறைகாணும் 
இயல்பு , துடுக்குத்தனம் , வீறாப்புக் குணம் ஆகியவற்றின் அடைக் 
கலமான கிளாரன்ஸ், கி.பி. 1477 ஆம் ஆண்டில் - அங்கரெட் 
டைன்டோ என்ற மாதரசி ஒருத்தியை விசாரணையின்றிக் 
கொல்லப்படக் காரணமாயிருந்தார் . அரசர் - அதுகண்டு 
வெகுண்டார் . மற்றொருமுறை எட்வர்டின் , அனுமதியின்றி 
பர்கண்டிய வாரிசான மேரி 

வாரிசான மேரி என்பாளைத் திருமணம் செய்து 
கொள்ள முயன்றார் . கி.பி. 1478 ஆம் ஆண்டில் எட்வர்டும் , 
கிளாரன்ஸும் கடுமையாகச் சண்டையிட்டுக் கொண்டனர் . 
கிளாரன்ஸின் நண்பர்களில் சிலர் துரோகக் குற்றத்திற்காகக் கைது 
செய்யப்பட்டுச் சிரச்சேதம் செய்யப்பட்டதையொட்டியே அவர் 
களுக்கிடையே சச்சரவேற்பட்டது . அதன் விளைவாகக் கிளாரன்ஸ் 
டியூக்கும் டவர் சிறையில் அடைக்கப்பட்டார் . அதற்குப்பின்னர் 
பாராளுமன்றம் ஒன்றைக் கூட்டி , பிரபுக்களுக்குமுன்னே அரசர் 
தம் தம்பியின் மீது குற்றஞ்சாட்டினார் . அரசரே வாதியாக 
வாதித்தபோது பிரபுக்கள் அவர் மீது குற்றம் சாட்டியதை ஏற்றுக் 
கொள்ள வேண்டியவராயினர் . பதினைந்து நாட்களுக்குப் 
பின்னர் கிளாரன்ஸ் டவர் சிறையிலேயே கொல்லப்பட்டார் . 


* 


கிளாரன்ஸின் கொலைக்குப் பின்னர் ஐந்து ஆண்டுகாலம் 
எட்வர்டு உயிர்வாழ்ந்தார் . அவருடைய உடல் நிலை படிப்படியாக 
சீர்கெட்டுவந்தது . எனினும் கெட்ட நடத்தைகளிலிருந்து விடுபட 


வார்விக் பிரபுவும் , அரசர் நான்காம் எட்வர்டும் 


431 


அவர் விரும்பவில்லை . அரசாட்சி விவகாரங்களை அவருடைய 
கடைசி தம்பி கிளாஸ்டர் பிரபு ரிச்சர்டும் , ஹேஸ்டிங்ஸ் பிரபு 
என்ற மற்றொருவரும் கவனித்துவந்தனர் . 


ஸ்காட்லாந்துடன் போர் : நான்காம் எட்வர்டின் ஆட்சியின் 
இறுதியில் ஸ்காட்லாந்துடன் கி.பி. 1482 ஆம் ஆண்டில் சிறு 
போர் ஒன்று நடந்தது . அதுவே அவருடைய ஆட்சியின் முக்கிய 
சம்பவங்களுள் இறுதியானதாம் . எல்லைப்புறப் படைவீரர்கள் 
நார்த்தம்பர்லாந்தில் படையெடுத்ததே. இப்போருக்கு முதற் 
காரணமாகும் . மற்றொன்று நாடுகடத்தப்பட்டிருந்த ஆல்பனி 
டியூக் தம் சகோதரர் மூன்றாம் ஜேம்ஸை இங்கிலாந்துக்கெதிராகப் 
போரிடும்படித் தூண்டியதாகும் . கிளாஸ்டர் ஆங்கிலப் படையை 
நடத்திச் சென்றார் . அரசருக்கு நோய் முற்றிருந்தமையால் 
அவரால் செல்ல இயலவில்லை . கிளாஸ்டர் பெர்விக் நகரத்தைத் 
திரும்பவும் கைப்பற்றிக் கொண்டார் . மார்க்கரெட் அரசி அதை 
ஸ்காட்டியருக்கு 1461 இல் கொடுத்திருந்தார் . ஸ்காட்டிய தாழ் 
நிலங்கள் சூறையாடப்பட்டன . ஸ்காட்டிய அரசர் சமாதான 
உடன்படிக்கை செய்துகொள்ள விரும்பினார் . ஆனால் பேச்சு 
வார்த்தைகள் முடிவுறும்முன் , அரசர் நான்காம் எட்வர்டு 
காலமான செய்தி வந்து சேர்ந்தது . நாற்பத்திரண்டு வயதையே 
எட்டியிருந்த எட்வர்டு முறைகேடான நடத்தையினால் உடல், 
கெட்டு . கி.பி. 1483 ஆம் --ஆண்டு மார்ச் மாதம் 30 ஆம் நாள் 
காலமானார் . - இங்கிலாந்தின் அரியணையில் அமர்ந்த அரசர்களுள் , 
புடுமோசமானவர் எட்வர்டு . எனினும் அவரைத் திறமையற்ற . 
அரசர் என்றுகூற 

முடியாது : நாட்டில் செல்வச்சிறப்பு 
மிகுந்திருந்தது . பல போர்கள் நடைபெற்றும் நாடு நன்னிலை 
யிலேயே இருந்தது . பல பிரபுக்கள் இறந்துபட்டாலும் , நாட்டு 
மக்களில் பெரும்பாலோர் அதைக்குறித்து அக்கறை கொள்ளவில்லை . 
நாட்டில் வரிவிதிப்பு மிதமாகவும் , வாணிகமும் , வர்த்தகமும் 
பெருகியும் - இருந்தன . இதற்குமுன் ஆண்ட நல்ல அரசர்கள் 
காலத்தில்கூட இங்கிலாந்து இவ்வளவு செல்வ வளத்தைப் 
பெற்றிருக்கவில்லை . இது - நான்காம் 

எட்வர்டின் ஆட்சிச் 
சிறப்பாகும் . 


31. மூன்றாம் ரிச்சர்டு மன்னரின் 

ஆட்சி 


( 1483-1485 ) 


நான்காம் எட்வர்டுக்குப் பெரிய குடும்பம் இருந்தது . 
அவருக்கு இரண்டு பிள்ளைகளும் , ஐந்து பெண்களும் இருந்தனர் . 
ஆனால் அவர்கள் அனைவரும் சிறுகுழந்தைகளாயிருந்தனர் . 
எலிசபெத் என்ற பெண்தான் மூத்தவள் ; அவளுக்குப் பதினேழு 
வயதாகியிருந்தது . அரச வாரிசான வேல்ஸ் இளவரசர் எட்வர்டு , 
அவளைவிட ஐந்து வயது சிறியவர் . அரசரின் இரண்டாவது மகன் 
ரிச்சர்டு யார்க்கிற்கு ஒன்பது வயதாகியிருந்தது . நான்காம் 
எட்வர்டின் மூத்த மகன் பட்டத்திற்கு வந்தாலும் அவருக்கு 
அரசப் பிரதிநிதியாயிருந்து யாராவது துணைபுரிந்தேயாக 
வேண்டும் . நான்காம் எட்வர்டு இறப்பதற்கு முன் அவர் அரசப் 
பிரதிநிதியாக ஒருவரையும் நியமிக்க இல்லை . 

நியமிக்க இல்லை . அரசப் பிரதி 
நிதியாகப் பொறுப்பேற்க இருவரே தகுதி பெற்றவர்களாக 
நின்றனர் . ஒருவர் , நான்காம் எட்வர்டின் மனைவி ; மற்றொருவர் 
கிளாஸ்டர் பிரபு ரிச்சர்டு . ரிச்சர்டு , காலம்சென்ற அரசரின் 
தம்பி ; இரத்த பாசம் கொண்ட இளவரசர் அவர்தான் . 
எனவே அரசியார் எலிசபெத்துக்கும் ( எட்வர்டு அரசரின் மனைவி ) 
கிளாஸ்டர் ரிச்சர்டுக்கும் இடையே சச்சரவு ஏற்பட வாய்ப் 
பிருந்தது . எலிசபெத் பதவிக்கு வந்தால் அது கிளாஸ்டருக்கு 
ஆபத்தாக முடியலாம் . ஏனெனில் கிளாஸ்டர் , எலிசபெத்தின் 
உறவினர்களான 

கிரே , 

உட்வில் குடும்பங்களுக்குப் பகைவர் 
போன்றவர் . தொடக்கத்தில் அரசியாரின் கையே ஓங்கியிருந்தது 
போல் காணப்பட்டது . அவளுடைய மகன் , அவனுடைய மாமன் 
ரிவர்ஸ் பிரபு அந்தோணி உட்வில் என்பாருடன் லட்லோவில் 
தங்கி வந்தார் . அரசியாரின் உறவினர்கள் இளம் அரசரைத் 
தம்மிடம் வைத்துக் கொண்டிருந்தமையால் அவர்களின் கை 


மூன்றாம் ரிச்சர்டு மன்னரின் ஆட்சி 


433 


1 . 


ஓங்கியிருந்தது போன்ற நிலை தென்பட்டது . ரிச்சர்டு கிளாஸ்டர் 
ஏமாந்த சோணகிரி அல்ல . அவர் பேராசையும் , கபடமும் 
நிறைந்தவர் . இதுநாள் வரை அவரை நல்லதோர் படைவீரர் 
என்றும் , சிறந்த நிர்வாகியென்றும் , காலம்சென்ற அரசருக்குத் 
தொண்டு செய்த அடிமையென்றுமே அனைவரும் எண்ணி 
யிருந்தனர் . நான்காம் எட்வர்டினின்றும் கிளாஸ்டர் பிரபு 
மாறுபட்டவர் . அவர் தன்னடக்கமும் , எச்சரிக்கையும் 
வாய்ந்தவர் . வெளித் தோற்றத்தில் பயபக்தியுள்ளவர் போன்று 
காணப்பட்டாலும் , தனி வாழ்வில் அவர் வேறுவிதமாகவே 
நடந்து வந்திருந்தார் . அவர் இரத்தம் சிந்திப் பதவிக்கு வருவார் 
என்று யாருமே நம்பவில்லை . டியூடர் கால எழுத்தாளர்கள் 
அவரை இகழ்ந்து எழுதியுள்ளனர் . 

. தோற்றத்தில் சிறியவ 
ராயினும் கிளாஸ்டர் பார்வைக்கு இனிமையானவராகவே 
யிருந்தார் . தம் தமையனார் காலமானபோது ரிச்சர்டு கிளாஸ்ட 
ருக்கு முப்பத்தொன்று வயது ஆகியிருந்தது . ஆனால் , பதினெட்டாம் 
வயதிலிருந்தே அவர் தம் திறமையை வெளிக்காட்டியிருந்தார் . 


ரிச்சர்டு கிளாஸ்டர் இளம் அரசரைக் கைப்பற்றல் : நான்காம் 
எட்வர்டின் உடலடக்க நிகழ்ச்சியின்போது ரிவர்ஸ் பிரபு இளம் 
அரசரை இலண்டன் மாநகருக்கு அழைத்து வந்திருந்தார் . அங்கு 
இளம் அரசரின் முடிசூட்டு விழாவை நடத்திவிட்டு , - அரசப் 
பிரதிநிதியாக யாரேனும் ஒருவரைக் கவுன்சில் சபை நியமிக்கும் 
என்றும் எதிர்பார்த்தனர் . அவருடைய 

உடல் ஸ்டோனி 
ஸ்ராட்போர்டு வந்து சேர்ந்தபோது கிளாஸ்டர் பிரபுவும் 
அவருடைய நண்பர் பக்கிங்ஹாம் டியூக் ஹென்றியும் , தாமஸ் 
உட்ஸ்டாக்கும் அங்கு வந்து கூடினர் . கிளாஸ்டரும் , ஹென்றியும் 
படைகளுடன் அங்கு வந்ததைக் கண்ணுற்ற ரிவர்ஸ் பிரபு 
அதிர்ச்சியடைந்தார் . அடுத்த நாள் அரசரின் உடல் இலண்டனை 
நோக்கிப் புறப்பட்டுச் செல்லும் வேளையில் கிளாஸ்டரின் படை 
வீரர்கள் ரிவர்ஸ் பிரபு , சர் ரிச்சர்டு கிரே , அரசியாரின் இரண்டாம் 
மகன் ஆகியோரைக் கைது செய்தனர் . அவர்கள் வடபாகத்தில் 
மிடில்ஹாம் என்ற ஊருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் . 
கிளாஸ்டர் பிரபு , நான்காம் எட்வர்டின் மகனும் , 

மகனும் , இளம் 
அரசருமான எட்வர்டைக் கைப்பற்றித் தலைநகருக்குக் கொண்டு 
சென்றார் . அரசி எலிசபெத் இச்செய்தியை அறிந்தவுடன் தம் 
திட்டமனைத்தும் சீர்குலைந்து போய்விட்டதை உணர்ந்து வெஸ்ட் 
மின்ஸ்டர் திருக்கோயிலில் தஞ்சம் புகுந்தார் . அவளுடைய 
மூத்த மகன் டோர்செட் பிரபுவும் , அவளுடைய சகோதரர் . 
எட்வர்டு உட்வில்லும் ஃபிரான்ஸ் நாட்டிற்குத் தப்பியோடினர் . 


பிரிட்டன் வரலாறு 


கவுன்சில் 


சபை 


ஹேஸ்டிங்ஸின் கொலை : இலண்டன் வந்து சேர்ந்ததும் 
கிளாஸ்டர் அமைச்சர்களைப் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு , தம் 
கட்சிக்காரர்களை அப்பதவியில் அமர்த்தினார் . பின்னர் பாராளு 
மன்றத்தைக் கூட்டிய 

கிளாஸ்டர் , தம் அண்ணன் மகனை 
அரசராக முடிசூட்டப் போவதாகவும் , தாம் அவருக்குப் 
பாதுகாப்பாளராக இருக்கப் போவதாகவும் அறிவித்தார் . ஆனால் 
அதற்குப் பின்னர் நடந்த சம்பவமொன்று கிளாஸ்டரின் 
அந்தரங்கத்தை வெளிக்காட்டியது . உட்வில்கள் விரட்டப் 
பட்டதை அறிந்த பல பிரபுக்கள் மகிழ்ச்சியுற்ற போதிலும் , 
அவர்கள் நாட்டில் ஏற்பட்ட பிற மாற்றங்களை விரும்பவில்லை . 
அவர்களில் ஒருவர் ஹேஸ்டிங்ஸ் பிரபு . அவர் நான்காம் எட்வர்டின் 
நம்பிக்கைக்குகந்த நண்பராயிருந்தவர் . பிரபுக்கள் தமக்கு 
ஆதரவுகாட்ட மாட்டார்கள் என்பதை உணர்ந்த கிளாஸ்டர் 
நாடகமொன்றை நடத்தினார் . 

டவர் 
கோட்டையில் சந்தித்தது . நடவடிக்கைகளைக் கவனித்து வந்த 
கிளாஸ்டர் ஒரு நிமிடம் வெளியே சென்று மீண்டும் உள்ளே வந்து 
அமர்ந்தார் . வெளியே செல்லும்வரை புன்முறுவல்பூத்த அவரின் 
முகத்தில் உள்ளே வந்தவுடன் கடுகடுப்புத் தாண்டவமாடியது . 
தம் உயிருக்கு ஊறு விளைவிக்கச் சதியொன்று நடப்பதாக 
அறிவித்தார் அவர் . அரசியாரின் கோஷ்டியினர் இச்சதியில் 
பங்குபெற்றிருப்பதாக அவர் அறிவித்தபோது ஹேஸ்டிங்ஸ் பிரபு 
சதியில் ஈடுபட்டவர்களைக் கடுமையாகத் தண்டிக்க வேண்டு 
மென்று கூறினார் . அச்சதிக்கு ஹேஸ்டிங்ஸே காரணமென்றும் , 
அவரை அரசத் துரோகியென்றும் அறிவித்த கிளாஸ்டர் 
மேசையை ஓங்கி அடித்தார் . சப்தம் கேட்டதும் படைவீரர்கள் 
ஓடிவந்து ஹேஸ்டிங்ஸை இழுத்துச் சென்று கவுன்சில் சபையின் 
முற்றத்திலேயே அவரைச் 

சிரச்சேதம் 

செய்துவிட்டனர் . 
அத்துடன் ஸ்டான்லி பிரபு , யார்க் ஆர்ச்பிஷப் ரோத்தேராம் 
( Rotheram ) ஈலியின் பிஷப் மார்ட்டன் 

மார்ட்டன் ஆகியோர் சிறைப் 
படுத்தப்பட்டனர் . 


கவுன்சில் சபையில் இளம் அரசரின் உற்ற நண்பர்களைத் 
தீர்த்துக் கட்டிய பின்னர் , கிளாஸ்டரின் செல்வாக்கு உச்ச 
கட்டத்தை அடைந்தது . அதை உறுதிப்படுத்த அவர் மேலும் பல 
நடவடிக்கைகளை மேற்கொண்டார் . இளம் அரசர் எட்வர்டின் 
தம்பி யார்க் டியூக்கையும் கிளாஸ்டர் கைப்பற்றி இருவரையும் 
ட்வரில் வைத்துக் கொண்டார் . இப்படியாக இங்கிலாந்தின் 
வாரிசுகள் இருவரும் கிளாஸ்டரின் கைவசமாயினர் . வடபாகத்தி 
லிருந்து தம் படை வீரர்களை இலண்டனுக்குக் கொண்டுவந்த 
அவர் பக்கிங்ஹாமையும் அவர்களுடன் சேர்த்துக்கொண்டார் . 
கிளாஸ்டரின் திட்டங்களை அறிந்தவர்கள் ஓரிருவரே. 


மூன்றாம் ரிச்சர்டு மன்னரின் ஆட்சி 


435 


ரிச்சர்டு கிளாஸ்டர் முடிமன்னராதல் : அரியணையைக் 
கைப்பற்றிக்கொள்ள கிளாஸ்டர் பிரபு ரிச்சர்டு மேலும் ஒரு 
சூழ்ச்சியைச் செய்தார் . இரு காரணங்களைக் காட்டி இளம் 
அரசர் அரசராகப் பதவியேற்கத் தகுதி அற்றவர் என்றும் 
அறிவித்தார் . முதலாவது , எலிசபெத் உட்வில்லை நான்காம் 
எட்வர்டு திருமணம் செய்துகொண்டபோது சமயச் சடங்கு , 
களின்றி , மணத்தை முடித்திருந்தார் . இது ஓரளவு உண்மைதான் . 
மற்றொன்று , அரசருக்கு எலியனார் டால்போட் என்பாளை மணம் 
முடிக்க உறுதி செய்யப்பட்டிருந்தது என்பதாகும் . இவ்விரு 
காரணங்களால் தம் அண்ணாரின் பிள்ளைகள் சட்டப்படியான 
குழந்தைகள் அன்று என்றும் , எனவே அவர்களுக்கு அரசுரிமை 
செல்லக்கூடாது என்றும் அவர் கூறினார் . அதேபோல் கிளாரன்ஸ் 
பிரபுவின் மகனும் , மகளும் அரசத் துரோகக் குற்றம் செய்தவரின் 
பிள்ளைகள் என்பதால் அவர்களும் அரசுரிமைக்குத் தகுதியற்ற 
வர்கள் என்றார் கிளாஸ்டர் . தாமே அரசுரிமைக்குச் சரியான 
வாரிசு எனவும் அவர் கூறிக்கொண்டார் . இக்கருத்து 
அபத்தமானது . எனினும் கிளாஸ்டரின் நண்பர்கள் அதைப் 
பறைசாற்றினர் . படைபலம் மிகுந்த கிளாஸ்டரின் கூற்றை 
எதிர்த்துப் பேச ஒருவருக்கும் துணிவு பிறக்கவில்லை . . கி.பி. 1483 
ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25 ஆம் நாள் பெரும் கூட்டமொன்று 
ஏற்பாடாகியிருந்தது . இலண்டனிலிருந்த பிரபுக்கள் அனைவரும் 
வந்திருந்த அக்கூட்டத்தில் முக்கிய மனிதர்கள் பலரும் 
கூடியிருந்தனர் . கிளாஸ்டரை அரசராக முடிசூட்டிக்கொள்ள 
வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அக்கூட்டத்தில் வெளியிட்ட 
போது , அங்குக் கூடியிருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர் . 
கிளாஸ்டரின் படைகளைக் கண்டு அஞ்சிய அவர்கள் எதிர்த்துக் 
கூறுபவர் ஒருவருமின்றிக் கிளாஸ்டரை அரசராக அங்கீகரித்தனர் . 
தயக்கம் காட்டுவதுபோல் நடித்த கிளாஸ்டர் , அதை ஏற்றுக் 
கொண்டார் . 1483 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6 ஆம் நாள் 
கிளாஸ்டர் பிரபு மூன்றாம் ரிச்சர்டு என்ற பெயருடன் முடிசூட்டிக் 
கொண்டார் . 


இளவரசர்கள் கொலையாதல் : தமக்கு வெற்றி கிட்டப் 
போவதை அறிந்தவுடன் வடபாலில் இருந்த ரிவர்ஸ் , கிரே 
பிரபுக்களைக் கொல்லும்படி உத்தரவிட்டார் கிளாஸ்டர் . அவர் 
அரசராக 

முடிசூட்டிக் கொள்வதற்கு முன்னரே அவர்கள் 
கொல்லப்பட்டார்கள் . இருப்பினும் இறந்தவர்களின் கட்சிக் 
காரர்கள் அனைவரையும் அவரால் அழிக்க முடியவில்லை . அவர்கள் 
ஆயத்தமாக இல்லாத சமயத்தில் திடீரென நடவடிக்கை எடுத்து , 
ரிச்சர்டு வெற்றி பெற்றதில் வியப்பொன்றுமில்லை . அவர் அரசராக 


436 


பிரிட்டன் வரலாறு 


முடிசூட்டிக்கொண்ட ஒரு மாதத்திற்குள் அவரைப் பதவியிலிருந்து 
தூக்கியெறிந்துவிட்டு மீண்டும் ஐந்தாம் எட்வர்டை அரசராக்கச் 
சதியொன்று ஏற்கனவே கிளம்பியிருந்தது . டோர்செட் பிரபு 
தாமஸ் கிரே , சாலிஸ்பரி பிஷப் லையனால் உட்வில் , அரசரின் 
சகோதரி ஆனை மணந்திருந்த தாமஸ் செயின்ட் லெகர் ஆகியோர் 
அச்சதிக்குப் பொறுப்பானவர்கள் . இச்சதியினை ஓரளவு முன்னரே 
அறிந்த ரிச்சர்டு , சதிகாரர்களைத் தோற்கடிக்க எண்ணினார் . 
அப்போது அவர் வார்விக் என்ற நகரிலிருந்தார் . டவர் சிறையில் 
அடைக்கப்பெற்றிருந்த இரு இளவரசர்களையும் இரகசியமாகக் 
கொன்றுவிடும்படிச் சொல்லியனுப்பினார் . கி.பி. 1483 ஆகஸ்டு 
9 ஆம் நாள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் . அவர்கள் கொல்லப் 
பெற்று மாடிப்படி அடியில் புதைக்கப்பட்டனர் . அவர்களின் 
சடலங்களை இருநூறு ஆண்டுகளுக்குப் பின்னர் அக்கட்டிடத்தைப் 
பழுதுபார்த்தபோது 

1674 ஆம் ஆண்டில் 

கண்டு 
எடுத்தார்கள் . அவர்கள் இறந்துவிட்ட செய்தியை அறிந்த 
நாட்டு மக்கள் திடுக்கிட்டார்கள் . ரோஜாச் சின்னப் போர்களின் 
போது நடந்த கொடுமைகளையும் இது மிஞ்சிவிட்டது . இக்கொலை 
களைச் செய்த ரிச்சர்டு , தமக்குத்தாமே குழிதோண்டிக் 
கொண்டார் . நேர்மையை மதித்தவர்கள் ரிச்சர்டின் கொடுங் 
கோலாட்சியை மதிக்கமாட்டார்கள் . அரியணையைப் பறித்துக் 
கொண்டது ஒன்று ; மேலும் ஒரு பாவமுமறியாத பச்சிளங் 
குழந்தைகளைக் கொன்றது மற்றொன்று . இத்தருணத்திலிருந்து 
நாட்டு மக்கள் தமக்கெதிராக இருக்கிறார்கள் என்பதை ரிச்சர்டு 
அறிந்துகொண்டார் . 

டவர் சிறையில் ஐந்தாம் எட்வர்டும் அவருடைய தம்பியும் 
கொல்லப்பட்ட செய்திகேட்டு , இதுவரை ஒரு கட்சியிலும் 
சேராதவர்கள்கூட ரிச்சர்டுக்கெதிராகக் கிளம்பினர் . இச்சதியை 
அவரால் அடக்கமுடியவில்லை . இதுவரை அரசரின் அன்புக்குப் 
பாத்திரரான பக்கிங்ஹாமே அரசருக்குப் பகைவரானார் . 
ரிச்சர்டைப் பதவியிலிருந்து விரட்டிவிட்டு , புதிய அரசரைக் 
கொண்டுவர நாட்டு மக்களில் பலர் தீர்மானித்தனர் . யார்க்கிய , 
லங்காஸ்டிரிய வமிசங்களை இணைக்கும் ஒருவரை அரசராக்க 
அவர்கள் உறுதிபூண்டனர் . நான்காம் எட்வர்டின் மூத்தமகள் 
எலிசபெத்தை ரிச்மாண்டின் சீமாட்டி மார்க்கரெட்டின் மகன் 
ஹென்றி டியூடருக்குத் திருமணம் செய்விப்பதென அவர்கள் 
எண்ணினர் . 


பக்கிங்ஹாமின் கலகம் ஒடுக்கப்படல் : கி.பி. 1483 ஆம் ஆண்டு 
அக்டோபர் மாதத்தில் ரிச்சர்டுக்கு எதிராகக் கலகம் மூண்டது . 
பக்கிங்ஹாம் வேல்ஸ் எல்லைப்புறத்தில் கலகம் செய்தார் . 


மூன்றாம் ரிச்சர்டு மன்னரின் ஆட்சி 


437 


டோர்செட் , செயின்ட் லெகர் , கோர்ட்டினே ஆகிய பிரபுக்கள் 
டெவனில் படைகளைத் திரட்டினர் . பிற தலைவர்கள் சாலிஸ் 
பரியிலும் , மெயிடுஸ்டோனிலும் போர்க் கொடியை உயர்த்தினர் . 
ரிச்மாண்டு பிரபு ஒரு சில கூலிப்பட்டாளத்துடன் ஃபிரான்சி 
லிருந்து பிளிமத் நகரில் வந்திறங்கிக் கலகத்திற்குத் தலைமை 
வகிப்பாரென்று எதிர்பார்க்கப்பட்டது . ஆனால் அதிர்ஷ்டம் 
மீண்டுமொருமுறை - இது தான் இறுதிமுறை - ரிச்சர்டின் பக்கம் 
இருந்தது . கொட்டும் மழையினால் கலகக்காரர்களின் போக்கு 
வரத்து சாதனங்கள் தடைபட்டன . பெருகிஓடும் செவர்ன் ஆற்று 
வெள்ளத்தைக் கடக்கமுடியாமல் 

கடக்கமுடியாமல் பக்கிங்ஹாம் அக்கரையில் 
தவித்தார் . அவரால் தம் நண்பர்களுடன் சேர்ந்துகொள்ள 
இயலவில்லை . ஃபிரான்சிலிருந்து வந்த ரிச்மாண்டு புயலில் 
சிக்குண்டு இங்கிலாந்தில் இறங்கமுடியாமல் தவித்தார் . 
இதனிடையில் படை ஒன்றுடன் சென்ற ரிச்சர்டு தம்பகைவர்களைத் 
தோற்கடித்தார் . பக்கிங்ஹாம் பிடிபட்டுச் சிரச்தேசம் செய்யப் 
பட்டார் . செயின்ட் லெகர் பிடிபட்டுக் கொல்லப்பட்டார் . 
ஏனைய தலைவர்கள் ரிச்சர்டுக்கு அஞ்சி ஃபிரான்ஸ் நாட்டிற்கு 
ஓடினார்கள் . ரிச்மாண்டு இங்கிலாந்தில் இறங்க முடியாததால் 
பிரிட்டானிக்குத் திரும்பிச் சென்றார் . 


கலகக்காரர்களின் தோல்வியின் விளைவாக அடுத்த பதினெட்டு 
மாதங்கள் 

அரசர் தொல்லைகள் ஏதுமின்றி ஓய்வு 
பெற்றார் . மீண்டும் அவருக்கு எதிராகக் கலகம் கிளம்பும் என்று 
அனைவரும் எதிர்பார்த்தனர் . இக்காலத்தில் ரிச்சர்டு சந்தேகப் 
பிராணியாகவே வாழவேண்டியவரானார் . தம்மைச் சுற்றிலும் 
பகைவர்கள் இருப்பதை உணர்ந்த அவரால் அவர்களின் சதித் 
திட்டத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை . கேட்ஸ்பி 
ராட்கிளிஃப் , லோவல் போன்ற கொலைகாரர்கள் அவரைச் சுற்றி 
நின்றனர் . இக்கொலைகாரர்களுக்கு எதிராகச் செயின்ட் பால் 
திருக்கோயிலில் விளம்பரப் பலகைகள் வசைமாரிப் பொழிந்தன . 


பூனை ( Catsby ) எலி ( Ratclif ) 

லோவல் ஆகியோர் நாய்கள் 
இவர்கள் காட்டுப் பன்றிகள் போன்று 

இங்கிலாந்தை ஆண்டனர் 
என்று ஏளனம் செய்தனர் . 


கி.பி. 1484 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பாராளுமன்றம் 
கூட்டப்பட்டது . மக்களுக்கு நலம் விளைவிக்கும் அரசியலமைப்புச் 


பிரிட்டன் வரலாறு 


சட்டச் சீர்திருத்தங்களை , அப்பாராளுமன்றம் நிறைவேற்றுமென்று 
தம்பட்டம் அடிக்கப்பட்டிருந்தது . இருப்பினும் , ரிச்சர்டின் நிலை 
நிலையற்றிருந்ததால் அவரால் அச்சீர்திருத்தங்களை நிறைவேற்ற 
முடியவில்லை . நன்கொடைகளை அகற்றிய போதிலும் சில மாதங் 
களுக்குப் பின்னர் மீண்டும் அவற்றைவசூலிக்க வேண்டியவரானார் . 
கலக பயம் , ஆதரவாளர்களை எப்படியாவது தம் பக்கம் வைத்துக் 
கொள்ளும் எண்ணம் ஆகியவற்றால் அவருக்குப் பொருள் பற்றாக் 
குறை இருந்துகொண்டேயிருந்தது . கி.பி. 1484 ஆம் ஆண்டு 
ஏப்ரல் மாதத்தில் அவருடைய ஒரே மகனும் வேல்ஸ் 
இளவரசருமான எட்வர்டு 

காலமானார் . மகனின் 
தந்தையின் நிலையைப் பெரிதும் பாதித்தது . 

தமக்குப்பின் 
வாரிசாகத் தம்முடைய மகள் வயிற்றுப் பேரனும் , லிங்கன் பிரபுவு 
மான ஜான் - டி - லாபோல் என்பாரைத் தேர்ந்தெடுத்தார் . இளவ 
ரசர் எட்வர்டு மரணத்திற்குப் பின்னர் அவருடைய தாயாரும் 
காலமானார் . அவளை வேண்டுமென்றே கொன்றதாகப் பலர் 
கூறினர் . தமக்கு வாரிசாக ஆண்மகவு ஒன்றை விரும்பிய ரிச்சர்டு 
மற்றொரு திருமணம் செய்துகொள்ள விரும்பினார் . ஆனால் , நாட்டு 

ஆவேசமாக எதிர்த்தமையால் அத்திருமணம் 
நடைபெறவில்லை . 


மரணம் 


மக்கள் அதை 


ரிச்மாண்டு ஹென்றி இங்கிலாந்தின்மீது படையெடுத்தல் : கி.பி. 
1485 ஆம் ஆண்டு கோடைகாலத்தில் , கலகக்காரர்கள் மீண்டு 
மொரு . சதித்திட்டத்தை உருவாக்கி , , இம்முறை வெற்றி 
பெற்றனர் . ரிச்மாண்டு பிரபு ஹென்றி , ஃபிரெஞ்சு அரசரிடம் 
பொருளைக் கடன்வாங்கி 1200 பேர் கொண்ட கூலிப் பட்டாளம் 
ஒன்றைத் திரட்டிக்கொண்டார் . ஆகஸ்டு மாதம் முதல் தேதி 
அவர் ஹார்ப்ளூரிலிருந்து புறப்பட்டார் . அவருடைய மாமன் 
பெம்ப்ரோக் பிரபு , ஐாஸ்பர் டியூடர் , ஆக்ஸ்ஃபோர்டு பிரபு 
ஜான் - டி - வீர் , யார்க்கியக் கட்சியின் பிரதிநிதியாகச் சர் எட்வர்டு 
உட்வில் ஆகியோர் அவருடன் புறப்பட்டனர் . அவ்வளவு சிறிய 
படையுடன் இங்கிலாந்தின் மீது படையெடுப்பது மதியீனம் . 
ஆனால் , இங்கிலாந்து சேர்ந்தவுடன் அவர்களுக்கு உதவிபுரிய 
பல்லாயிரவர் சேருவர் என்று 

அவர்கள் அறிந்திருந்தனர் . 
மில்போர்டு ஹேவனில் அவர்கள் வந்திறங்கியபோது வேல்ஸ் 
பெருங்குடி மக்கள் மகிழ்ச்சியோடு 

சேர்ந்து 
கொண்டனர் . செவர்ன் ஆற்றை அடைந்த அவர்களுடன் பழைய 
லங்காஸ்டிரிய வமிசத்தைச் சார்ந்த 

டால்போட்டுகளும் , 
ஸ்ரூஸ்பரி பிரபுக்களும் அவர்களுடைய உதவிக்கு ஓடிவந்தனர் . 
இருப்பினும் பாஸ்வொர்த் போர்க்களத்தில் அவர்கள் ரிச்சர்டைச் 
சந்தித்தபோது அவர்களிடம் 5000 போர் வீரர்களே இருந்தனர் . 


டியூடருடன் 


மூன்றாம் ரிச்சர்டு மன்னரின் ஆட்சி 


439 


அரசரிடமோ 14,000 பேர் இருந்தனர் . எனினும் ஆக்ஸ்ஃபோர்டு 
பிரபு தம் படைகளை இரு பிரிவுகளாகப் பிரித்து அரசரைத்தாக்கப் 
புறப்பட்டுச் சென்றார் . போர் மூண்டதும் அரசரின் படையிலிருந்த 
பாதிப்பேர் போரிட மறுத்து விட்டனர் . எஞ்சியோர் அஞ்சியஞ்சிப் 
பொருதனர் . இரண்டு பழைய யார்க்கியர்கள் அரசரைத் 
தோற்கடிக்கும் கைங்கரியத்தைச் செய்தனர் . ஸ்டான்லி பிரபுவும் , 
அவருடைய சகோதரர் சர் வில்லியமும் படையெடுப்பாளர்களுக்கு 
உதவுவதாக வாக்களித்திருந்தனர் . 


பாஸ்வொர்த் போர் , 1485 : செஷயரிலிருந்தும் , லங்காஸ்டரி 
லிருந்தும் திரட்டப்பெற்ற புதிய படைகளுடன் அவர்கள் அரச 
ருடைய படைகளைத் தாக்கினர் . துரோகம் துரோகம் என்று 
கூக்குரல் இட்டுக்கொண்ட ரிச்சர்டின் படை வீழ்ச்சியுற்றது . 
ரிச்சர்டு அப்போர்க்களத்திலேயே மாண்டார் . அவருடன் பல 
( பிரபுக்களும் மாண்டு மடிந்தனர் . வெற்றி பெற்றோர் தம்படையில் 
நூறு பேரைக்கூட இழக்கவில்லை . இப்போர் துரோகத்தால் 
தோற்கடிக்கப்பட்டது . கி.பி. 1485 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 22 ஆம் 
நாள் இப்போர் தொடங்கி முடிவுற்றது . துரோகத்தால் - ரிச்சர்டு 
அரசரானார் ; துரோகமே அவருடைய முடிவுக்கும் கார 
மாயிற்று . ரிச்சர்டின் உடல் அவமானப்படுத்தப்பட்டு லீசெஸ் 
டரில் புதைக்கப்பட்டது . அங்கிருந்துதான் சாவதற்கு முன் நாள் 
ஆடம்பரத்துடன் அவர் போருக்கு வந்திருந்தார் . 


எண் 


இப்படியாக ரோஜாச் சின்னப் போர்கள் முடிவுற்றன . 
இங்கிலாந்து வரலாற்றில் இப்போர் வேதனை நிறைந்ததொரு 
படலமாகும் . இப்போர்கள் பல தொல்லைகளை அழித்துப் பெருமை 
பட்டது . இப்போர்கள் பிரபுக்களை அழித்தது . நாட்டிலிருந்த 
சீர்கேட்டை மாற்றியமைக்க வலிமை வாய்ந்த அரச பரம்பரை 
யொன்று அவசியமாயிற்று . அத்தேவையை டியூடர் மன்னர்கள் 
பூர்த்தி செய்தனர் . 


32. பதினைந்தாம் நூற்றாண்டில் 

இங்கிலாந்தின் நிலை 


பதினைந்தாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து பல அந்நிய போர் 
களில் சிக்குண்டு பயனற்ற அழிவிற்கு ஆளாகியது . உள் நாட்டு 
விவகாரத்திலும் , பிரபுக்கள் குடும்பங்களிலும் , அரச குடும்பங் 
களிலும் கோஷ்டிச்சண்டை நிலவியதை ஏற்கனவே கண்டுள் 
ளோம் . மேற்கூறிய வெளிநாட்டுப் போர்களாலும் உள்நாட்டுப் 
போர்களாலும் நாட்டுமக்களின் நிலையும் வளர்ச்சியும் பெரிதும் 
பாதிக்கப்பட்டன . 


இங்கிலாந்தின் அவல நிலை : இங்கிலாந்தின் மக்களில் பெரும் 
பாலோர் இக்கால கட்டத்தில் சொல்லொணாத் துயருற்றனர் . 
-நாட்டை அடிக்கடி கொள்ளை நோய்களும் , வற்கடங்களும் 
வாட்டின . கருங்கொள்ளை நோயினால் பீடிக்கப்பட்ட நாட்டு 
மக்கள் மெதுவாக அதன் பாதிப்பிலிருந்து மீண்டுவந்தனர் . 
1485 ஆம் ஆண்டில் நடைபெற்ற பாஸ்வொர்த் போரின்போது 
இங்கிலாந்தின் மக்கள் தொகை சற்றேறக்குறைய 30 இலட்சம் 
என்று மதிப்பிடப்பட்டது . நாட்டின் நிலை சீர்கெட்டுப்போன 
நிலையிலும் நீதிமன்றங்கள் தொடர்ந்து பணியாற்றின . மற்ற 
நாடுகளைவிட இங்கிலாந்தில் நீதித்துறை சீரும் சிறப்புமாக 
இருந்ததாக அக்கால எழுத்தாளர்கள் கூறியுள்ளனர் . இருப்பினும் 
நீதிமன்றங்களினால் பெருங்குடி மக்களையும் , 

அவர்களின் 
பாதுகாப்புப் படையினரையும் கட்டுப்படுத்தவோ அன்றித் 
தண்டிக்கவோ இயலவில்லை . நாட்டின் காடுகள் நிறைந்த பகுதி 
* களில் கொள்ளைக்கூட்டத்தினர் சொல்லொணாத் தொல்லைகளைக் 
கொடுத்து வந்தனர் . எனினும் அரசாங்கத்தால் அவர்களை அடக்க 
முடியவில்லை . வட கடலிலும் , ஆங்கிலக் கால்வாயிலும் எண்ணற்ற 
கடற்கொள்ளைக்காரர்கள் வர்ழ்ந்துவந்தனர் . அவர்கள் கடற்கரை 
நகரங்களைச் சூறையாடியும் , கொள்ளையடித்தும் அல்லது மீட்சிப் 


பதினைந்தாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் நிலை 


பண்ம் வேண்டி மக்களைக் கவர்ந்து சென்றும் தொல்லைகள் 
கொடுத்தனர் . அடிக்கடி ஃபிரெஞ்சியரும் படையெடுத்து 
இத்தொல்லைகளை அதிகமாக்கினர் . பதினைந்தாம் நூற்றாண்டில் 
நாட்டுமக்கள் பொதுவாக அவலநிலையில் வாழ்ந்தனர் . மக்கள் 
வலிமை வாய்ந்த 

அரசாங்கத்தின் அவசியத்தை உணர்ந்து 
கொண்டனர் . இதன் விளைவாகவே பின்னால் வந்த டியூடர் 
வல்லாட்சியை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டனர் . 


, சமூக மாறுதல்கள் : சமூக , பொருளாதார வாழ்வில் பெரும் 
மாற்றங்கள் ஏற்பட்டன . அம்மாறுதல்கள் மக்களுக்கு நன்மை 
பயத்தன . 

இருப்பினும் தொடக்கத்தில் அம்மாறுதல்களும் 
தொல்லைகளைக் கொடுத்தன . சுருங்கக் கூறினால் , இடைக்காலச் 
சமுதாய அப்பு உடைபடலாயிற்று . அதற்கு மாறாக , 
நவீனகால முறையைப் பின்பற்றி ஓரளவு சமுதாய முறைகள் 
அமையலாயின . மக்களின் கடமைகளும் உரிமைகளும் , சமுதா 
யத்தில் அவர்களின் இடமும் , பிறப்பின் அடிப்படையில் அமைக்கப் 
பெற்றிருந்த அந்தஸ்து என்ற முறை மாறி , தனிப்பட்டவர்கள் 
சுதந்திர ஒப்பந்தத்தின்படி வாழ படிப்படியாக வழிபிறக்க 
லாயிற்று . 


. 


* அடிமைத்தனம் நீக்கப்படல் : கருங்கொள்ளை நோய்க்குப் 
பின்னர் நாட்டுப்புற மாவட்டங்களில் வேகமாக மேனர்ப் பண்ணை 
முறை சீர்குலைந்து உடைபடலாயிற்று . அடிமைகளின் 
தொண்டுகளை நம்பிப் பண்ணைகளை உழுது பயிரிடும் முறையை 
நிலச்சுவான் தார்கள் கைவிட வேண்டியவராயினர் . விலென்கள் 
படியுரிமை நிலத்தவர் களாக மாறி தம் தொண்டுகளுக்கான 
குறிப்பிட்ட பொருளை ஆண்டுதோறும் தவறாது தம் நிலச்சுவான் 
தார்களுக்குக் கொடுத்தனர் . கூலிக்காகத் தொண்டு புரியும் 
சுதந்திரத் தொழிலாளர்களின் எண்ணிக்கை பெருகி வளர்ந்தது . 
நீதிக் காவலர்கள் அத்தொழிலாளர்களின் கூலி விகிதங்களைக் 
கட்டுப்பாட்டுக்குட்படுத்திச் சீர்படுத்தினர் . தொழிலாளர்கள் 
சுதந்திரமாகச் சுற்றித்திரியலாயினர் . கம்பளத் தொழிலிலும் 
ஏனைய செய்பொருள் தொழிலிலும் ஈடுபட்ட இத்தொழிலாளர்கள் 
கிராமங்களிலிருந்து நகரங்களுக்குக் குடிபெயர்ந்தனர் . 
மற்றொன்று , ஃபிரான்சுடன் நடந்த போர்களில் அவர்கள் படை 
வீரர்களாகப் பணியாற்றியோ அல்லது பிரபுக்களின் பட்டா . 
ளத்தில் சேர்ந்தோ பணியாற்றினர் . இவ்விரு காரணங்களினால் 
தொழிலாளர்கள் சுதந்திரமாகத் திரிய வாய்ப்பேற்பட்டது . 
கருங்கொள்ளை நோய்க்குப் பின்னர் தொழிலாளர்களின் 
எண்ணிக்கை வெகுவாகச் சுருங்கிப் போனதால் , நிலங்களில் 


இருப்பினும் 
* 442 

பிரிட்டன் வரலாறு 
சாகுபடியும் வெகுவாகப் பாதிக்கப்பட்டது .. நிலச்சொந்தக் 
காரர்கள் தம் நிலங்களை மேய்ச்சல் நிலங்களாக மாற்றி ஆடுகளை 
வளர்த்தனர் . அக்காலத்தில் உரோமத் தொழிலும் கம்பள 
நெசவும் பெருகி வளர்ந்ததால் , ஆடுகளை வளர்த்தனர் . கி.பி. 
1485 ஆம் ஆண்டு வரை பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் , அதைப் 
பெரிதாகக் கருத முடியாது . ஏனெனில் அடுத்து வந்த கால 
கட்டத்தில் இம்மாறுதல்கள் 
இம்மாறுதல்கள் வெகு வேகமாக 

வளர்ந்தன . 
தலைப்பட்டது . அழிந்து மடிந்த அம்முறையிலிருந்து புதிய 
வாழ்க்கை முறையொன்று தோன்றலாயிற்று . 


உரோம வாணிபம் : மற்ற துறைகளில் 

சாதாரணமான 
மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் , நகரங்களில் சிறப்பான 
மாற்றங்கள் தோன்றின ; அதுவும் செய்பொருள் உற்பத்தி 
முறையில் பெருமாற்றம் ஏற்பட்டது . கம்பளத் துணிமணிகளை 
உற்பத்தி செய்யும் முறையில் இதுவரை கண்டிராத அளவுக்குச் 
சிறப்பான மாற்றங்கள் ஏற்பட்டு அத்தொழில் வேகமாகப் பெருகி 
வளரத் தொடங்கியது . குறிப்பாக , கம்பள ஆடை நெய்தலிலும் , 
கம்பள நூல் நூற்றலிலும் இங்கிலாந்து சிறந்து விளங்கியது . 
பெருமளவில் கம்பள ஆடைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி 
செய்யப்பட்டன . இக்காலத்தில் பிற தொழில்களும் வளர்ந்தன . 
ஆனால் , கம்பள ஆடை உற்பத்தி மற்றெல்லாத் தொழில்களையும் 
மிஞ்சியது . நார்பக் நகரம் உரோமத்தைத் திரிக்கும் வாணிபக் 
கேந்திரமாயிருந்தது . மேற்கு இங்கிலாந்திலிருந்த இந்நகரம் 
செல்வ வளத்தால் செழித்திருந்தது . அழகான வீடுகள் , நகர 
மன்றங்கள் , திருக்கோயில் ஆகியவற்றின் எண்ணிக்கையிலிருந்து 
இந்நகரச் செல்வச் சிறப்பை ஒருவாறு ஆய்ந்து அறியலாம் . 
கம்பள ஆடை உற்பத்தி , கில்டு எனப்படும் கழகங்களால் 
மேற்கொள்ளப்பட்டது . இதனால் முதலாளிவர்க்கம் ஒன்று 
மெதுவாகத் தோன்றி வளரலாயிற்று . இம்முதலாளிகள் குடியான 
வரிடமிருந்து உரோமத்தை விலைக்கு வாங்கி , குடிசைகளில் 
நூற்கக் கொடுத்து , நூலை நெசவாளிகளுக்கு விநியோகித்து 
நெய்ய வேண்டிய முறையைக் குறிப்பிட்டு , பின்னர் உற்பத்தி 
செய்யப்பட்ட கம்பள 

ஆடைகளை உள்நாட்டிலும் , வெளி 
நாட்டிலும் விற்றனர் . புதிய கில்டு அல்லது கழக முறை நவீன 
கால தொடக்கத்தைச் சுட்டிக்காட்டிய மற்றொரு அறிகுறியாகும் . 


வெளிநாட்டு வாணிபம் : உரோம , உற்பத்தித் தொழிலும் , 
கம்பள ஆடை உற்பத்தியும் வெகுவாக வளர்ச்சியுற்றதன் 
விளைவாக ஆங்கில வெளிநாட்டு வாணிபமும் பெருகி வளர்ந்தது . 


பதினைந்தாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் நிலை 


பல 


வெளிநாட்டு வாணிபத்தில் பெரும்பங்கு . இன்னமும் அந்நியர் 
கைவசமே இருந்தது . வெனீஸ் , ஜினோவா நகரங்களிலிருந்து 
வந்த கப்பல்கள் இலண்டன் , சௌத்தாம்டன் 

முதலான 
நகரங்களுக்கு வந்து சென்றன . இலண்டனில் உருக்கு ஆலை 
யொன்றை ஹான்சியாடிக் வர்த்தகர்கள் அப்போதும் நடத்தி 
வந்தனர் . நான்காம் எட்வர்டுக்கு அவர்கள் செய்த உதவிக்குக் 
கைம்மாறாக அரசர் ஹான்சியாடிக் கழகத்தினருக்குப் 
சிறப்புரிமைகளை வழங்கியிருந்தார் . எனினும் , அவர்களால் 
இங்கிலாந்து வாணிபம் முழுவதையும் தம் கைக்குள் வைத்துக் 
கொள்ள இயலவில்லை . அவர்களால் அதைக் கட்டுப்படுத்தவும் 
முடியவில்லை . ஆங்கில வர்த்தகர்கள் மேன்மேலும் வெளிநாட்டு 
வர்த்தகத்தில் அக்கறையும் நாட்டமும் கொண்டமையே இதற்குக் 
காரணம் . பதினைந்தாம் நூற்றாண்டில் துணிச்சல்மிக்க வணிகர் 
களின் கழகங்கள் நிறுவப்பெற்று வெளிநாட்டு வணிகத்தில் 
ஆர்வம் காட்டினார்கள் . அவர்கள் ஹான்சியாடிக் கழகத்தின் 
செல்வாக்கையும் 

முற்றுரிமையையும் முறியடித்தனர் . 
நார்வே , ஐஸ்லாந்து முதலான நாடுகளுடன் ஆங்கில வர்த்த 
கர்கள் சிறப்பாக வாணிபம் செய்தனர் . ஸ்பெயினிலும் மத்திய 
தரைக்கடல் பகுதிகளிலும் அவர்கள் வாணிபம் 

செய்யத் 
தொடங்கினர் . ஃபிரான்ஸுடன் சாராய வாணிகம் பெருமளவில் 
நடைபெற்றது . 


வாணிகர்களும் அரசாங்கமும் : செய்தொழில் உற்பத்தியாலும் , 
வர்த்தகத்தாலும் இலண்டன் வணிகர்கள் பெரும் செல்வந்தர் 
களாயிருந்தனர் . அரசருக்கு அவர்கள் 

அவர்கள் : கடனாக 

முன்பணம் 
கொடுக்குமளவிற்கு உயர்ந்திருந்தார்கள் எனில் அவர்களின் 
செல்வச் செழிப்பை ஒருவாறு உணரலாம் . யூதர்கள் , 
லம்பார்டியர் , 

பிளாரன்ஸியர் ஆகியோர் இதற்கு முன்னர் 
அரசருக்குக் கடன் கொடுத்து வந்திருந்தனர் .. இதன் பலனாக 
அவர்கள் அரசாங்கத்தின் கொள்கையைத் தமக்குச் சாதகமாக்கிக் 
கொண்டனர் . இக்காலத்தில் வாணிக விவகாரங்களில் பாராளு 
மன்றமும் அக்கறை காட்டியது . பிரபுக்களை அடக்குவதில் 
பாராளுமன்றம் தவறியபோதிலும் , வர்த்தக விவகாரத்தில் அது 
ஒருபோதும் தவறவில்லை . உள் நாட்டுக் கைத்தொழில்களைக் 
காப்பாற்றக் காப்புரிமைக் கொள்கையும் இங்கிலாந்தில் கடைப் 
பிடிக்கப்பட்டது . அத்துடன் ஆங்கிலக் கப்பல் கட்டும் 
தொழிலையும் , வெளிநாட்டு வாணிகத்தையும் பெருக்க பாராளு 
மன்றங்கள் முயன்றன . இரண்டாம் ரிச்சர்டு அரசரின் காலத்தில் 
நிறைவேற்றப்பட்ட கப்பல் சட்டம் ( 1395 ) ஆங்கிலச் சாமான்கள் 
ஆங்கிலக் கப்பல்களிலேயே கொண்டு செல்லப்பட வேண்டுமென 


பிரிட்டன் வரலாறு 


வற்புறுத்தியது . ஆங்கிலக் கப்பல் கட்டும் தொழில் இந் 
நூற்றாண்டில் தொடங்கி அடுத்த கட்டத்தில் பெரும் சாதனை 
களைச் செய்யத் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டது . 


இடைக்காலத்தின் முடிவு : பதினைந்தாம் நூற்றாண்டில் 
பழையன கழிதலும் , புதியன புகுதலும் என்ற முறைமையான் 
புதுயுகம் ஒன்று தொடங்கலாயிற்று . இங்கிலாந்தில் இடைக் 
காலம் 

முடிவடைந்ததற்கான காரணங்களை ஏற்கனவே 
கண்டுள்ளோம் . மேனர்ப்பண்ணை முறையின் அழிவு மனிதர் 
களிடையே அந்தஸ்து , நகரங்கள் , வாணிகம் , செய்பொருள்கள் 
முதலியவற்றின் பெருக்கம் , தேசிய உணர்ச்சியின் வளர்ச்சி 
ஆகியவை புதுயுகக் கருத்துக்களாம் . இவற்றைவிட வேறு பல 
மாறுதல்களை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் . 
அக்காரணங்களே பதினைந்தாம் நூற்றாண்டின் கடைசி கட்டத்தை 
இடைக்காலத்திலிருந்து பிரித்து நவீன காலத்திற்கு நம்மை 
அழைத்துச் செல்கின்றன . அவர்கள் ஐந்து பெரும் மாறுதல்களைக் 
குறிப்பிட்டுள்ளார்கள் . அவையாவன : ( 1 ) வெடிமருந்து கண்டு 
பிடித்தமையால் சமூகப் புரட்சி ஏற்பட்டதாகும் . பழைய சமூக 
அமைப்பு , பிரபுக்கள் , நைட்டுகள் , விலென்கள் ஆகியோரைச் 
சார்ந்திருந்தது . - இது இடைக்காலத்தில் மிகச் சிறப்பான 
அமைப்பாகக் கருப்பட்டது . வெடிமருந்து துப்பாக்கிப் படைக்கு 
வழி செய்தமையால் , பழைய முறை அழியத்தொடங்கி , புதுயுகம் 
பிறந்தது . இதனால் பிரபுக்களை அரசர் சாரவேண்டிய அவசியம் 
இல்லாமற்போய்விட்டது . ( 2 ) தேசிய அரசுகள் நிலைபெறத் 
தொடங்கியது இரண்டாவது 

பெரும் மாற்றமாகும் . 
இங்கிலாந்து நாட்டில் தான் முதன்முதலாகத் தேசிய உணர்ச்சி 
ஏற்பட்டது . இவ்வுணர்ச்சியின் சிறப்பை ஃபிரெஞ்சியர் 
நூறாண்டுப் போரின்போது இங்கிலாந்தினிடமிருந்து கற்றுக் 
கொண்டனர் . ஸ்பெயின் இவ்வுணர்ச்சியைக் கற்றுக்கொள்ள 
முயன்றது . தேசிய உணர்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப் 
பெற்று நாடுகள் வலிமை மிக்கவையாய் இருந்தன . மேற்கு 
ஐரோப்பாவில் கிளர்ந்தெழுந்த தேசிய அரசுகள் அடுத்த நானூறு 
ஆண்டுகளுக்கு உலகச் சம்பவங்களைப் பாதித்தன . ( 3 ) ஐரோப்பா 
முழுவதும் தோன்றிய மறுமலர்ச்சி ( Renaissance) என்ற பேரியக்கம் 
இக்காலத்தில் தோன்றி இடைக்காலத்தினின்றும் புதுயுகத்தைப் 
பிரித்துக்காட்டியது . மனித இன நலக் கோட்பாடு ( Humanism ) 
என்றும் இதைக்கூறுகிறோம் . மனிதனின் பகுத்தறிவுக்கு முதலிடம் 
கொடுக்கும் உணர்ச்சி , ஆய்வு உணர்ச்சி (Spirit of Inquiry ) , 
தன்னுரிமையை வலியுறுத்தும் உணர்ச்சி ஆகியவை இக்காலத்தில் 
சிறப்பானவையாய்க் கருதப்பட்டன . தன்னைத்தான் அழித்துக் 


பதினைந்தாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் நிலை 


445 


கொள்ளும் இடைக்காலக் கொள்கை இதற்கு முரண்பட்டது 
என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் . பழைய கருத்துக்கள் 
ஏற்கனவே மாறத் தொடங்கியிருந்தன . அடுத்த நூற்றாண்டில் 
மறுமலர்ச்சி புரட்சிகரமான மாற்றத்தைக் கொணர்ந்தது . ( 4 ) 
அறிவுத் துறையில் ஏற்பட்ட மேற்கூறிய மாற்றத்தை அச்சு 
இயந்திரக் கண்டுபிடிப்பு மேலும் விரைவுபடுத்தியது . இதன் 
விளைவாகக் கருத்துக்களை எளிதில் அறிந்து கொள்ளும் அரியவாய்ப் 
பேற்பட்டது . இங்கிலாந்தில் காக்ஸ்டன் என்பார் கி.பி. 1476 ஆம் 
ஆண்டில் முதல் அச்சு இயந்திரத்தை நிறுவினார் . இதை அவர் 
ஜெர்மானியரிடமிருந்து கற்றுக்கொண்டார் . அச்சக முறையே 
இடைக்காலத்தையும் நவீன காலத்தையும் பிரிக்கும் கோடு எனில் 
மிகையாகாது . ( 5 ) இறுதியாக , நவீனகாலத்தின் தொடக்கத்தில் 
புதிய இடங்களைக் கண்டுபிடிக்கும் ஆர்வம் ஏற்படத்தொடங்கியது . 
ஏற்கனவே போர்த்துகீசியர் . ஆப்பிரிக்கக் கடற்கரையைக் கண்டு 
பிடித்திருந்தனர் . பாஸ்வொர்த் போருக்கு மூன்றாண்டுகளுக்குப் 
பின்னர் போர்த்துகீசியர் நன்னம்பிக்கை முனையைச் சுற்றிவந்தனர் . 
15 ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் இந்தியாவுக்கும் கடல்வழி 
கண்டுபிடிக்கப்பட்டது . புதிய இடங்களைக் கண்டுபிடித்த நிகழ்ச்சி 
ஆங்கில வரலாற்றில் புதியதொரு சகாப்தத்தைத் தொடங்கு 
வதற்கு வழிவகை செய்தது . 


மரபுமுறை விளக்கப் பட்டியல் 


1 , நார்த்தம்பிரியாவின் ஆதிக்கம் 


டேய்ரா 


பெர்னீசியா 


- 


எயில் 


ஐடா 
547-59 


560-88 


எட்வின் 


எதல் பிரித் 
553-616 


என் பிளேட் 


ஆஸ்வி , 641-70 


| 
ஆஸ்வால்டு 
633-41 


2. மெர்சியாவின் அரசர்கள் 


| 


சவா 


பெண்டா 
632-54 
1 


(இற . 841 ) 


உல்ப்ஹீர் 
657-74 


எதல்ரெட் 
674-704 


சென்ரெட் 
704-09 


சியால்ரெட் 
709-16 


ஆபா 
757-96 


எதல்பால்ட் 
716-57 


448 


பிரிட்டன் வரலாறு 


3. வெஸ்ஸெக்ஸின் ஆதிக்கம் 


இன் கில்டு 


ஜனி 
688-720 


எக்பெர்ட் 
802-39 

| 
எதல்வுல்ப் 
839-58 


எதல் பால்டு 
858-60 


எதல்பர்ட் 
860-65 


எதல் ரெட் 
865-71 


ஆல்ஃபிரடு 
871-99 


மூத்த எட்வர்டு 
899-924 


எதல் பிளேடு 
& மெர்சியாவின் 

சீமாட்டி 
(இற . 918 ) 


அதல்ஸ்டன் 
924-39 


எடித் மகா 

ஆட்டோ 


எட்மண்டு 
939-46 


எட்ரெட் 
946-55 


எட்கிபு = 

சார்லஸ் 


எளியவர் 


எட்வி 


எட்கார் 
959-75 


955-59 


எட்வர்டு 
(தியாகி ) 
975-78 


இரண்டாம் 
எதல்ரெட் 
978-1016 


ஆல்ஃபிரடு 

1035 - ல் 
கொலையுண்டார் 


எட்வர்டு 
கன்பெசர் 
1042-66 


எட்மண்டு 
அயர்ன்சைட் 
1016 / 

| 
எட்வர்டு 
( இற . 1057 ) 

| 


எட்கார் . ஏதலிங் 


மார்கரெட் 
( ஸ்காட்டிய அரசி ) 


4.டேனியரும்நார்மானியரும் 


ரிச்சர்டு 
நார்மண்டிடியூக் 

(இற.996) 


ஹெரால்டு(நீலப்பல்லர்) 
டென்மார்க்அரசர் 


தோர்கில்ஸ் 


ஸ்வெயின் 
ஃபோர்க்பியர்டு (இற.1014) 


மரபுமுறை விளக்கப் பட்டியல் 


ப 


இரண்டாம் 


எம்மா(2) 


கான்யூட் 


| எஸ்டிரித் 


- 


எல்ஜிபு 


லப் 


. கீத்தா 


காட்வின் 


ரிச்சர்டு 


இரண்டாம் எதல்ரெட்(1) 

978-1016 
(இங்கி.அரசர்) 


மூன்றாம் 
ரிச்சர்டு 


முதலாம் 

ராபர்ட் (இற.1035) 


ஹார்த்தா கான்யூட் 1040-42 


ஹெரால்டு 1035-40 


*ஸ்வெயின்எஸ்டிரித்சன் 

(இற.1074) 


எட்வர்டு கன்பெசர் 

1042-66 (இங்கி.அரசர்) 


எடித் 


ஸ்வெயின் 


கிர்த் 


டாஸ்டிக் 


டாஸ்டிக் 


லீயோவென் 


லீயோப்வென்ஹெரால்டு 

1066 


வெற்றிவீரர் வில்லியம் 1066-87 


65 


5.நார்மானியரும்ஆஞ்சுவினரும் 


450 


ராபர்ட் 
நார்மண்டிடியூக் (இற.1035) 


வெற்றிவீரர் வில்லியம் (இற.1087) 


பிளாண்டர்மாடில்டா 


ராபர்ட் 


வில்லியம்ரூபஸ் (இற.1100) 


அடிலா 


பிளாய் ஸ்டீபன் 


முதலாம்ஹென்றி 

(இற.1135) 


எடித் (ஸ்காட்டியஅரசி 
மார்கரெட்டின் மகள்) 


வில்லியம் கிளிட்டோ 


ஸ்டீபன் (இற.1154) 


மாடில்டாபேரரசி=ஆஞ்சுஜியாபரே 


இரண்டாம்ஹென்றி 

(இற.1189) 


அக்குவி டெயின் எலியனார் 


- 


ஜான் 


அரசர் 


|| 

| ஹென்றி மாடில்டா 

சிங்க முதலாம்ஜியாபரேபிரிட்டானியின் 

ஜோனா= இளையவர் 

எலியனார் நெஞ்சர்ரிச்சர்டுகான்ஸ்டன்ஸ்(இற.1216) சிசிலி 

காஸ்டீல் (இற.1183)ஹென்றி (இற.1199) 

இரண்டாம் வில்லியம் 

ஒன்பதாம் பேரரசர்நான்காம்ஆட்டோ 

ஆல்பான்ஸோ ப மூன்றாம்ஹென்றி 

ப 
கார்ன்வால்பிரபுஜோனாஸ்காட்டியஅரசர்இஸபெல்லா=பேரரசர் 

எலியனார் சைமன் (இற.1272)ரிச்சர்டு 

இரண்டாம்அலெக்சாந்தர் இரண்டாம்ஃபிரடெரிக் டி.மாண்ட்ஃபார்ட் 


பிரிட்டன் வரலாறு 


ஆர்தர் 


- 


= 


6. 


பிளான்டாஜெனட்டுகள் 


ஜான் 


அங்குலிம்இஸபெல்லா 


1199-1216 


மரபுமுறை விளக்கப் பட்டியல் 


மூன்றாம்ஹென்றி=புரோவென்ஸ்இளவரசிஎலியனார் 


முதலாம்எட்வர்டு 

1272-1307 


(1)காஸ்டீல்எலியனார் (2)ஃபிரான்ஸ்இளவரசிமார்கரெட் 


கிரௌச்பாக்எட்மண்ட் லங்காஸ்டிரர்.ஏர்ல் 


ஜோன் 


கில்பர்ட் கிளாஸ்டர் 


ஹென்றி 


பிரபு 


கென்ட்ஏர்ல் 
எட்மண்டு (இற.1330) 

ப 
கென்ட்ஜான் 


இரண்டாம்எட்வர்டுஃபிரான்ஸ்இளவரசி 1307-27 இஸபெல்லா 

தாமஸ் 
லங்காஸ்டிரர் 

(இற.1322) மூன்றாம்எட்வர்டு= ஹைனால்டு 1327-77 

பிலிப்பா 


ஹென்றி 
லங்காஸ்டிரர் முதல்டியூக் 


1 கறுப்புஇளவரசர்=கென்ட்ஜோன் லையனால்=எலிசபெத் தாமஸ்போகன் 

கிளாரன்ஸ்டிபர்க்கிளாஸ்டர்(கூட்டு 

டியூக்வாரிசு) 


- எட்மண்ட் யார்க் 


காண்ட்ஜான் 


பிளான்ச்சி 


டியூக் 


இரண்டாம்ரிச்சர்டு 

1377-1399 


நான்காம்ஹென்றி (கூட்டுவாரிசு) 


451 


7.லங்காஸ்டிரிய,யார்க்கியவமிசங்கள் 


452 


காண்ட்ஜான்= (இற.1399) 


லங்காஸ்டிரர்பிளான்ச்சி (2)காஸ்டீல்கான்ஸ்டான்ஸ் (3)காதரின்ஸ்வின்போர்டு 


கிளாரன்ஸ்கோமகன் 
லையனால்,(இற.1368) 


யார்க்பிரபுஎட்மண்ட் 

(இற.1402) 


(1) 


(3) 


கான்காம்ஹென்றி 

1399-1413 


ஜான்போபர்டு 
சாமர்செட்பிரபு 


ஹென்றி கார்டினல்போபர்டு 

(இற.1447) 


பிலிப்பா=எல்லைப்பிரபு 

எட்மண்ட் 
மார்ட்டிமர் 
(இற.1381) 


ஜான் 


சாமர்செட்பிரபு (இற.1444) 


மகள் 


சர்எட்மண்ட்ஓவன் 

எல்லைப்பிரபு 
ஜோன்=முதலாம் 

கிளன்டோவரின் 

ரோஜர் 
ஜேம்ஸ் 

(இற.1398) (ஸ்காட்டிய அரசர்) 

ஆன்=ரிச்சர்டு எட்வர்டு 
கேம்பிரிட்ஜ், 

யார்க் 
1415.ல் 
கொல்லப்(இற.1415) 
பட்டார். 


ஐந்தாம்ஹென்றி=ஃபிரான்ஸ்=ஓவன் 

1413-22காதரின்டியூடர் 


டியூக் 


பிரிட்டன், வரலாறு 


ரிச்சர்டுயார்க்டியூக் 

(இற.1460) 


கரும்ஹென்றி 1422-81: 


எட்மண் டியூடர் (இற.1458) 


மார்கரெட் போபர்டு 


மரபுமுறை விளக்கப் பட்டியல் 


கிளாரனஸ 


பர்கண்டிடச்சஸ் 

மார்கரெட், 


நான்காம்எட்வர்டு 

1461-83 


| 


மூன்றாம் ரிச்சர்டு •1483-85 


வேல்ஸ்இளவரசர் 

எட்வர்டு 1471.ல்கொல்லப் 

பட்டார் 


1 


1. ஏழாம்ஹென்றி 1485-1509 


எலிசபெத் 


| ஐந்தாம் எட்வர்டு 1483 


யார்க்பிரபு 
ரிச்சர்டு 


453 


BIBLIOGRAPHY 


1. Warner , Martin and Muir 


The new groundwork of 
British History . 


2. Robert M. Rayenr 


- A Concise History of Britain 


3. Sir Keith Feiling 


- A History of England 


4. கே . கே . பிள்ளை 


இங்கிலாந்து வரலாறு 


5. இரா . அண்ணாமலை 


இங்கிலாந்து வரலாறு 


6. G. M : Trevelyn 


History of England 


7. Green 


- A Short History of England 


8. Carter and Mears 


- History of England 


9. Ramsay Muir 


History of England 


10. Adams and Stephens 


- 


Select Documents, English 
Constitutional History 


11. D. J. Medleys 


- A Students Manual, English 

Constitutional History 


12. A. M. Chambers 


Short 

Constitutional 
History of England , 


13. இரா . அண்ணாமலை 


பிரிட்டன் வரலாறு 


கலைச்சொற்கள் 


( ஆங்கிலம்- தமிழ் ) 


A 


Abbey 
Abbot 
Accession 
Administration 
Aid 
Aliens 
Alliance 
Anarchy 
Angevins 
Angles 
Anglo Saxon Chronicle 


- 


மடாலயம் 
மடாலயத் தலைவர் 
அரசெய்தல் ; பதவி ஏற்றல் 
ஆட்சி ; நிர்வாகம் 
உதவிப்பணம் 
அந்நியர் 
உடன்படிக்கை 
குழப்பம் ; அராஜகம் 
ஆஞ்சுவினர் 
ஆங்கிலர் ; ஆங்கிலேயர் 
ஆங்கில - சாக்சானிய 

வரலாற்றுக் குறிப்புகள் 
ஆங்கில - சாக்சானியர் 
முதலாண்டு வருவாய் 
முறையீடு 
தொல்பொருள் ஆராய்ச்சி 
ஆர்ச்பிஷப் 
படைச் சட்டம் 
சட்டங்கள் ( அஸ்ஸைஸஸ் ) 
அரசத் துரோகக் குற்றம் 
வல்லாட்சி 
அதிகாரம் ; ஆணை 


Anglo Saxons . 
Annates 
Appeal 
Archaeology 
Archbishop 
Army Act 
Assizes . 
Attainder 
Autocracy 
Authority 


B 


Balance of Power 
Barbarians 
Baron 
Beljae 
Benevolence 
Bible 
Bill 
Bishop 


சக்திச் சமநிலை 
காட்டுமிராண்டிகள் 
பாரன் பிரபு ; பிரபு 
பெல்ஜேக்கள் 
கட்டாய நன்கொடை 
பைபிள் ; வேதநூல் ; விவிலியம் 
மசோதா 
பிஷப் 


456 


பிரிட்டன் வரலாறு 


Black - death 
Black Prince 


Borough 
Bronze Age 
Bull 
Burgess 


கருங்கொள்ளை நோய் 
கறுப்பு இளவரசர் ; கருங்கவச 

இளவரசர் 
பரோ 
வெண்கலக் காலம் 
போப்பாண்டவர் ஆணை 
பர்ஜஜ் ; நகரவாசி 


C 


Calvinism 
Canon - Law 


Cardinal 


Catholicism 
Chancellor 
Chapter 
Charter 
Church 
Civil Service 
Civil War 
Clergy. 
Coalition 
Code 
Commendation 
Compurgators 


- 


கால்வினியக் கோட்பாடு 
திருச்சபை விதிகள் ; திருச் 

சபைச் சட்டம் 
போப்பாண்டவரின் பிரதிநிதி ; 

கார்டினல் 
கத்தோலிக்க சமயம் 
சான்ஸ்சலர் 
கோயிற் குருமார் 
உரிமைப் பத்திரம் 
திருச்சபை 
சிவில் அலுவலகத் துறை 
உள்நாட்டுப் போர் 
திருச்சபைக் குருமார் 
கூட்டு ; கூட்டமான் 
சட்டத் தொகுப்பு 
முறைப்படுத்திக் கொள்ளல் 
நல்லொழுக்கச்சான்று 

பகர்வோர் 
விளக்கவுரை 
பொதுச் சட்டம் 
வெற்றி வீரர் 
அரசியல் அமைப்பு 
சாசன ஊர்ஜிதம் 
திருச்சபைக் கூட்டம் ; மாநாடு 
சிலுவைப் போர் 
நிதி வழக்குமன்றம் 
பொது வழக்குமன்றம் 
ஆலோசனை சபை 
வடகவுன்சில் 
கவுன்டி 


-- 


Commentary 
Common Law 
Conqueror 
Constitution 
Confirmation Cartarum 
Convocation 
Crusade 
Court of Exchequer 
Court of Common Plcas 
Gouncil 
Council of the North 
County 


+ 


கலைச்சொற்கள் 


457 


D 


Danelaw 
Danes 
Dark Age 
Demesne Land 
Despotism 
Doomsday Book 


டேன்லா 
டேனியர் 
இருண்ட காலம் 
தனி உரிமை நிலம் 
கொடுங்கோலாட்சி 
டூம்ஸ்டே புத்தகம் ; டூம்ஸ்டே 


நூல் 


Druids 
Duke 
Diplomacy 
Divine Right 


ட்ரூயிடுகள் 
டியூக் ; பிரபு ; கோமகன் 
அரசியல் தந்திரம் 
தெய்வீக உரிமை 


Earl 
Ecclesiastical History 
Empire 
Emperor 
Estuary 
Exchequer 
Excommunication 


பிரபு ; ஏர்ல் 
திருச்சபை வரலாறு 
பேரரசு 
பேரரசர் 
கழிமுகம் 
கருவூலம் 
மதப்பிரஷ்டம் , சமயவிலக்கம் 

சமயநீக்கம் 
நாடு கடத்தல் ; நாடு 

கடத்தப்பட்டவர் 
ஆணை ; கட்டளை 
அரசியலாருக்குச் சேரும் 

சொத்து 
தீவிரவாதிகள் 
நிர்வாகத்துறை 


Exile 


Edict 
Escheat 


Extremists 
Executive 


Felory 
Feally 
Feudalism 


F 

கொடுங்குற்றம் 
அன்பு ; விசுவாசம் 
நிலமானியத்திட்டம்; படைட்ட 

மானியத்திட்டம் 
பொதுமக்கள் நிலம் 
பிராங்கியர் 
திரிதுறவியர் 
பியர்டு என்னும் குடிமக்கள் 
படை 


Folk land 
Franks 
Friars 
Fyid 


458 


பிரிட்டன் வரலாறு 


Gauls 
General will 
Good Parliament 
Goths 
Grammar Schools 


காலியர் 
பொதுமக்கள் விருப்பம் 
நற் பாராளுமன்றம் 
கோத்துகள் 
இலக்கணப் பள்ளிக்கூடங்கள் ; 
இலத்தீன் - கிரேக்க மொழிப் 
பள்ளிக்கூடங்கள் 
பேரவை ; ஆலோசனை சபை 
- கிரேக்கர் 


Great Council 
Greeks 


Heptarchy 
Hereditary Privilege 


- 


Heretic 


History 
Holy Roman Empire 
Homage 


ஏழரசு 
பரம்பரையாகவரும் 
சிறப்புரிமை .. 
சமய நிந்தனையாளர் ; தெய்வ 

நிந்தனையாளர் 
வரலாறு ; சரித்திரம் 
புனித ரோமானியப் பேரரசு 
இறைவணக்கம் ; விசுவாசத் 

தொண்டு 
காமன்ஸ் சபை ; சாமானியர் 

சபை 
நூற்றுவர் மன்றம் ;. ஹன்டிரடு 

மன்றம் 
நூறாண்டுப் போர் 
ஹியூஜினோக்கள் 
ஹூணர்கள் 
மானிட தத்துவம் 


House of Commons 


Hundred Court 


- 


Hundred Years War 
Huguenots 
Huns 
Humanism 


I 


Illegitimate 
Impeachment 
Indulgence 
Inheritance 


முறைபிசகான ; முறையற்ற 
துரோகக் குற்ற விசாரணை 
பாபமன்னிப்பு 
வழியுரிமையாகப் பெறுதல் ; 
பரம்பரை உரிமையாகப் 
பெறுதல் 
படையெடுப்பு 
திருச்சபைச் சாபம் 


Invasion 
Interdict 


கலைச்சொற்கள் 


45 


Investiture Ceremony 
Iron Age 


பதவிச் சின்னயேற்புச் சடங்கு 
இரும்புக் காலம் 


- 


J 


Jesuits 


ஏசு சங்கத்தினர் ; 
ஜெஸ்யூட்டுகள் 


யூதர் 
ஜூரி 


Jews 
Jury 
Justices of the Peace 
Jutes 
Jurisdiction 


அமைதிக் காவலர் 
ஜூட்டுகள் 
அதிகார வரம்பு 


King 
Kingdom 
King s Council 
King -maker 
King s bench 
Knight 


K 

அரசன் ; மன்னன் ; வேந்தன் 
அரசு 
அரச மன்றம் 
அரசராக்குவோன் 
அரச நீதிமன்றம் 
நைட் வீரர் ; நைட்டுகள் 


L 


Laity 

லௌகிகர் - 
Lancastrians 

லங்காஸ்டிரியர்கள் 
Law and Order 

சட்டமும் அமைதியும் 
Local Government 

தல ஆட்சிமுறை ; தல 

அரசாங்கம் 
Lord Protector 

காப்பாளர் பிரபு ; தலைமைக் 

காப்பாளர் 
Lollards 

லோலார்டுகள் 
Lords Marches 

எல்லைப் பிரபுக்கள் ; 
Lords Spiritual 

சமயப் பிரபுக்கள் 
Lords Temporal 

லௌகிகப் பிரபுக்கள் 
Lord , Dukc ; Baron; Nobleman- பிரபு , டியூக் , பாரன் பிரபு ; 


- 


பிரபு 


M 


- 


Magna Carta 
Manor 
Manorial System 
Martial Law 


மகா சாசனம் 
மேனர்ப் பண்ணை 
மேனர்ப் பண்ணை முறை 
இராணுவச் சட்டம் 


460 


பிரிட்டன் வரலாறு 


Martyr 
Mass 


Mayor 
Merciless Parliament 
Mercenary 
Monarchy 
Moderates 
Monastery 
Monk 
Mortmain 


தியாகி ; தியாகசீலர் 
தொழுகை ; பொதுத் 

தொழுகை ; வழிபாடு 
மேயர் ; மாநகரத் தலைவர் 
கருணையற்றப் பாராளுமன்றம் 
கூலிப்பட்டாளம் 
முடியாட்சி 
மிதவாதிகள் 
மடாலயம் 
- மடாலயத் துறவி ; துறவி 
மரித்தமானியம் ; 

மார்ட்மெயின் 
சமயப் பிரசாரகர்கள் 
மர்ம நாடகங்கள் 


Missionaries 
Mystery Plays -- 


Navigation Act 
Nationalism 
Normans 
Negotiation 


N 

நாவாய்ச் சட்டம் 
தேசீயம் ; தேசிய உணர்ச்சி 
நார்மானியர் 
உடன்படிக்கை ஏற்பாடுகள் ; 

பேச்சு வார்த்தைகள் 
கன்னிமாடம் ; கன்னியர் மடம் 
நார்ஸ் மக்கள் ; வடவர் 


Nunnery 
Norsemen 


- 


Oath 
Oath of allegiance 
Oath of fealty 
Office 
Opposition 
Open field System 


உறுதிமொழி 
விசுவாசு உறுதிமொழி 
விசுவாசு வாக்குறுதி 
அலுவலகம் ; பதவி 
எதிர்ப்பு ; எதிர்க்கட்சி 
வேலையடைப்பில்லா 

வேளாண்மை முறை 
இயக்கம் ; அமைப்பு ; சங்கம் 
தனியாணை ; அவசரச் சட்டம் 
நாடுகடத்தப்பட்டவன் 
ஆதிபத்தியம் 


Organisation 
Ordinance 
Outlaw 
Overlordship 


Popal Bull 
Parish 


A|| 


போப்பாண்டவர் ஆணை 
திருச்சபை வட்டம் ; பாரிஷ் 
திருச்சபை 


461 


கலைச்சொற்கள் 


Parliament 


- 


Peace Settlement 
Peasants Revolt 
Peer 
Picts 
Pilgrimage 
Piracy 


-- 


- 


Policy 
Poll Tax 
Pope 
Poundage 
Prayer - Book 
Precedent 
Pre historic period 


+ 


பாராளுமன்றம் ; 

நாடாளுமன்றம் 
சமாதான உடன்படிக்கை 
குடியானவர் கலகம் 
பிரபு 
பிக்டுகள் 
புனிதயாத்திரை 
கடற் கொள்ளை ; 

கப்பற் கொள்ளை 
கொள்கை 
தலை வரி 
போப்பாண்டவர் 
பவுண்டேஜ் வரி 
வழிபாட்டு நூல் 
முன் நிகழ்வு ; மேற்கோள் 
வரலாற்றுக்கு முற்பட்ட 

காலம் 
பாதிரிகள் ; குருமார்கள் 
மூத்தமகன் சொத்துரிமைச் 

சட்டம் 
பேரறிக்கை 
பிராடஸ்டெண்டு 
ஆக்ஸ்ஃபோர்டு ஏற்பாடுகள் 
புரேமுனைர் 
புரோவிஸர்ஸ் சட்டம் 
ப்யூரிட்டன் ; தூயவர் 
தனிச்சிறப்புரிமை 
தலைமைக்குரு 


Priests 
Primogeniture 


Proclamation 
Protestant 
Provisions of Oxford 
Praemunire 
Provisors Act 
Puritan 
Privilege 
Prelate 


Q 


Quo Warranto 


க்வா வாரண்ட்டோ ; 
எத்தகுதி பற்றி 


R 


Race 
Radicals 
Ransom 
Re - action 
Rebellion 
Reformation 


இனம் ; மக்களினம் 
தீவிரவாதிகள் 
மீட்சிப் பணம் 
எதிர்விளைவு 
கலகம் 
சமயச் சீர்திருத்தம் 


- 


- 


462 


பிரிட்டன் வரலாறு 


Representative 
Regent 
Relics 
Renaissance 
Revolution 
Resignation 


- 


பிரதிநிதி 
காப்பாளர் ; ரீஜண்ட் 
சமய எச்சங்கள் 
மறுமலர்ச்சி இயக்கம் 
புரட்சி 
பதவி விலகல் ; பதவி நீக்கம் ; 

ராஜிநாமா 
ரோமானியர் 
சட்ட நீதி 


Romans 
Rule of Law 


- 


S 


Sanctuary 
Saracens 
Saxong 
Schism 
Scots 
Scutage 
Serf 
Shire 
Sheriff 
Speaker 

State 
-- Statute 

Supremacy 


திருக்கோயில் 
சாரசனியர் 
சாக்சானியர் 
சமயப் பிளவு 
ஸ்காட்டியர் ; ஸ்காட்டுகள் - 
ஸ்கூட்டேஜ் வரி 
அடிமை ; தொண்டன் 
ஷயர் 
ஷெரீப்பு 
சபாநாயகர் ; அவைத்தலைவர் 
அரசு ; இராச்சியம் 
நாட்டுச் சட்டம் 
ஆதிக்கம் 


- 


- 


T 


Tenants - in - chief 
Teutons 
Thegns 
Tolls 
Tomb 
Tonnage 
Transubstantiation 
Tradition 
Treasury 
Tudor 
Tyranny 


பிரதம மானியதாரர்கள் 
டியூடானியர்கள் 
தேனர்கள் 
சுங்கவரிகள் 
கல்லறை ; சமாதி 
டன்னேஜ் வரி 
பொருள் மாற்றக் கோட்பாடு 
மரபு : பரம்பரைவழக்கு 
கருவூலம் 
டியூடர் 
கொடுங்கோலாட்சி 


V 


Vassal 


அடிமை 


463 


லைச்சொற்கள் 


- 


nerable 


போற்றுதற்குரிய ; 

வணக்கத்திற்குரிய 
ரத்து அதிகாரம் 
விலென்கள் 


Veto 
Villani 


- 


- 


Wapentakes 
Wardship 


- 


W 

வேப்பன்டேக்குகள் 
பாதுகாப்புரிமை ; 
பொறுப்புரிமை 
வாரிசுரிமைப் போர்கள் 
ரோஜாச் சின்னப் போர்கள் 
விட்டான் சபை ; அறிஞர்சபை 
ஆணை ; அழைப்பாணை 


Wars of succession 
Wars of Roses 
Witan 
Writ 


Y 


oung Pretender 


இளைய 

போலி 
யார்க்கியர் 


orkists 


